157 


கணபதிதுணை . 


ருவாலவாயுடையார் 


திருவிளையாடற்புராணம் . 


* 


செல்லிநகர்ப் 


பெரும்பற்றப்புலியூர் நம்பி 


இயற்றியது . 


, 


- 


மஹாமஹோபாத்தியாய தாக்ஷிணாத்ய கலாநிதி 

உத்தமதானபுரம் 
வே . சாமிநாதையரால் 
பல கையெழுத்துப்பிரதிகளைக்கொண்டு 

ஆராய்ந்து 
நூதனமாக எழுதிய குறிப்புரை முதலியவற்றுடன் 


சென்னை : 
கேசரி அச்சுக்கூடத்தி 

பதிப்பிக்கப்பெற்றது . 


13. 


( இரண்டாம் பதிப்பு ) 


விலை ரூபா 2-8-0 . 


பிரபவ ளு சித்திரைமீ . 


1927 . 


Copyright Registered . 


Formes 1 to 47 Printed at the Commercial Press , Triplicane 

and the remaining portion at the Kesari Press, 


இப்புத்தகத்தில் அடங்கியவை . 


... 


... 


... 


பக்கம் . 
க . இப்புத்தகத்தில் எடுத்துக்காட்டிய நூற்பெயர்கள் முதலிய 
வற்றின் முதற்குறிப்பகராதி 

4 . 
உ . முகவுரை 

5-13 . 
கூ . இந்நூலாசிரியராகிய பெரும்பற்றப்புலியூர் நம்பியின் வரலாறு 

14-20 . 
நூலாராய்ச்சி 

20-29 . 
(இதில் , நூலிலுள்ள முக்கியமான சில குறிப்புக்கள் , துதி 
வகைகள் , நூலாசிரியர் கூற்றுக்கள் , பொருளணிகள் , 
மடக்கணிகள் , ஸ்ரீ சோமசுந்தரக்கடவுளின் அருமைத் 
திருநாமங்கள் , இந்நூலால் தெரிந்த ஊர்களின் பெயர் 
கள் , குலங்கள் , சங்கப்புலவர்கள், சாதிகள் , பழைய 
வழக்கங்கள் , தனிப்பாடல்கள் , தாண்டவம் , திருஞான 
சம்பந்தமூர்த்திநாயனார் பதிகங்கள் , அவரது திருநா 
மங்கள் , திருவிளையாடல் சம்பந்தமான சிலபழமொழி 
கள் முதலியன, தீர்த்தங்கள் , நாடுகள் , நியாயம் , நூல் 
கள் , மடங்கள் , மந்திரங்கள் , மலைகள் , மரபு , வித்தை 
கள் , சில அரியமொழிகள் ஆகிய இவற்றை முறையே 

அறிந்துகொள்ளலாம் . ) 
ரு . இதிற்காணப்படும் விசேட வேறுபாடுகள் 

30 . 34 . 
சு . ஸ்ரீ மாணிக்கவாசகஸ்வாமிகள் திருநாவுக்கரசுநாயனாருக்குக் 

காலத்தால் முந்தியவரென்பது 
எ . திருவாலவாயுடையார் திருவிளையாடற் 

புராணம் மூலமும் குறிப்புரையும் 
க - கூ கச . 
அ . சில கையெழுத்துப்பிரதிகளிற்கண்ட கடவுள் வாழ்த்துச் 
செய்யுட்கள் 

கூ..கரு . 
க . நூற்சிறப்புப்பாயிரம் 
க 0 . திருவாலவாயுடை யார் திருவிளையாடற் பயகரமாலை மூலமும் 

குறிப்புரையும் 
கக . கடம்பவனபுராணம் , க 0 - இலீலாசங்கிரக அத்தியாயம் மூலமும் 

குறிப்புரையும் 
கஉ . திருவுசாத்தான நான்மணிமாலை , உ.அ 

நான்மணிமாலை , உஅ - ஆம் செய்யுளும் 
குறிப்புரையும் 

கூசஅ.ரு. 
கங . திருவிளையாடற் கருணைத்திருவிருத்தம் , கக - ஆம் பாடல் 

கூரு . 
கச . திருவிளையாடற்புராணச் செய்யுண் முதற்குறிப்பகராதி கூருக- சுச . 
கரு . பயகரமாலைச் செய்யுண் முதற்குறிப்பகராதி 

கூசுரு . 
இலீலாசங்கிரக அத்தியாயச் செய்யுண் முதற்குறிப்பகராதி 
கஎ . அறுபத்து நான்கு திருவிளையாடல்கள் 

முதலியவற்றின் 
அகராதி 

கூசுஎ அ . 
கஅ . அரும்பத முதலியவற்றின் அகராதி 

கூசுக - சஉங . 
கக . பிழையும் திருத்தமும் . 


35 - 6 . 


... 


... 


... 


கூகசு . 


... 


... 


கூகஎ - ங.0 . 


. 


கூகூக - கூசஎ . 


கூசுசு , 


இப்புத்தகத்தில் எடுத்துக்காட்டிய * நூற்பெயர்கள் 

முதலியவற்றின் முதற்குறிப்பகராதி . 


நள் 


அருணகிரி - அருணகிரிப்புராணம் . திருவாத - திருவாதவூரர் புராணம் . 
அழகர்கல - அழகர்கலம்பகம். 

திருவிளை - திருவிளையாடற் புராணம் . 
இரகு - இரகுவம்சம் . 

திவ் - திவ்யப்ரபந்தம் . 
இ . கொ - இலக்கணக்கொத்து , தே - தேவாரம் . 
இலீலா - இலீலாசங்கிரக அத்தியாயம் . தொல் - தொல்காப்பியம் . 
இறை - இறையனாரகப்பொருள் . ந - நச்சினார்க்கினியர் . 
ஐங்குறு - ஐங்குறு நூறு , 

நளவெண்பா. 

( மாலை . 
கட - கடவுள் வாழ்த்து . 

ணம் . நால்வர்நான்மணி நால்வர் நான்மணி 
கடம்ப , கடம்பவன - கடம்பவனபுரா | நாலடி - நாலடியார் . 
கந்த - கந்தபுராணம் . 

பக்- பக்கம் . 
கம்ப - கம்பராமாயணம் , 

பதி - பதிகம் . 
கல் . கல்லாடம் . 

பட்டினப் - பட்டினப்பாலை . 
கலி - கலித்தொகை . 

பதிற் - பதிற்றுப்பத்து . 
கலிங்க . கலிங்கத்துப்பாணி , 

பயகர - திருவிளையாட 

டற் பயகரமாலை . 
குறுந் - குறுந்தொகை . 

பரி - பரிபாடல் , 
கூர்ம - கூர்மபுராணம் . 

பாயிரம் . 
கோயிற்பு - கோயிற்புராணம் . 

பி - ம் - பிரதிபேதம் . 
சிலப் - சிலப்பதிகாரம் . 

பிரபு - பிரபுலிங்கலீலை . 
சீவக - சீவக சிந்தாமணி . 

புறப்பொருள் வெண்பா 
சுந்தர - சுந்தரமூர்த்தி நாயனார் . புறநா - புறநானூறு , 

( மாலை . 
சூடா - சூடாமணிநிகண்டு . 

பெரிய - பெரிய புராணம் . 
சூளா 

பெரும்பாண் பெரும்பாணாற்றுப் 
ஞான ஞானவாசிட்டம் . 

படை , 
தக்க , தக்கயாக - தக்கயாகப்பரணி . பொருந - பொருநராற்றுப்படை . 
தத்துவ - தத்துவராயர் பிரபந்தங்கள் . மணி - மணிமேகலை . 
தாயு - தாயுமானவர் பாடல். (ணம் . மது , மதுரை , மதுரைக் - மதுரைக்கா 
திருக்காளத்தி - திருக்காளத்திப் புரா ஞ்சி . 
திருச்சிற் - திருச்சிற்றம்பலக் கோவை . மதுரைக்கல - மதுரைக்கலம்பகம் . 
யார் . 

[ னார் . மதுரைப்பதிற் - மதுரைப்பதிற்றுப்பத் 
திருஞா திருஞானசம்பந்தமூர்த்திநாய தந்தாதி . 

( தமிழ் . 
திருநா - திருநாவுக்கரசுநாயனார் . மீனாட்சி.மீனாட்சியம்மைபிள்ளைத் 
திருநாகைக்காரோண - திருநாகைக் யா . வி - யாப்பருங்கல விருத்தி . 
காரோணப் புராணம் . 

முருகு - திருமுருகாற்றுப்படை . 
திருமயிலை- திருமயிலைத்திரிபந்தாதி . வி - பாரத , வி - பாரதம் - வில்லிபுத்தூராழ் 
திருவா - திருவாசகம் . 

வார் பாரதம் . 


4. வெ 


சூளாமணி . 


* நூல்களிலுள்ள உறுப்புக்களின் பெயர்கள் விரிவஞ்சி விடுக்கப்பட்டன . 


கணபதி துணை . 


மு கவுரை. 


அ 


தவாரம் : 


திருச்சிற்றம்பல 

லம் . 
வேதியா வேத கீதா விண்ணவ ரண்ணா வென்றென் 
றோதியே மலர்க டூவி யொருங்கிநின் கழல்கள் காணப் 
பாதியோர் பெண்ணை வைத்தாய் படர்சடை மதியஞ்சூடு 
மாதியே யால வாயி லப்பனே யருள்செய் யாயே . 
திருவாலவாயென்பது பாண்டிவளநாட்டிலுள்ள தேவாரம் 
பெற்ற பதினான்கு ஸ்தலங்களில் முதலாயது ; 

பதினான்குஸ்தலங்களாவன : 
" கூடல் புனவாயில் குற்றால மாப்பனூ 
ரேடகநெல் வேலி யிராமேச.மாடானை 
தென்பரங்குன் றஞ்சுழிய றென்றிருப்புத் தூர்கானை 

வன்கொடுங்குன் றம்பூ வணம் என்பன . 
இத்தலம் , கருணைக்கடலாகிய ஸ்ரீசோமசுந்தரக்கடவுள் ஆன் 
மாக்களை உய்வித்தருளவெண்ணி , சுச - திருவிளையாடல்கள் செய் 
தருளிய ஒப்புயர்வற்ற பெருமைவாய்ந்தது ; இதற்குரிய தேவாரப் 
பதிகங்களாவன : 

திருஞானசம்பந்தமூர்த்திநாயனார் 
தேவாரத்தின் முதல் 

பண் 
நீலமாமிடற்று 

.... 

குறிஞ்சி 
மந்திரமாவது 

காந்தாரம் 
மானினேர்விழி 

கொல்லி 
காட்டுமாவது 

...... 

கௌசிகம் 
செய்யனே 
டலாலவாயிலாய் 
2 


.... 


... 






6 


.... 


.... 


... 


.... 


.... 


.... 


-- 


வேதவேள்வியை 

நாலடிமேல்வைப்பு 
ஆலநீழல் 

திருவியமகம் 
மங்கையர்க்கரசி 

புறநீர்மை 
திருநாவுக்கரசுநாயனார் 
வேதியா 

திருநேரிசை 
முளைத்தானை 

திருத்தாண்டகம் . 
இத்தலத்திற்குரிய பழையவரலாறுகளைப் புலப்படுத்தும் வட 
நூல்களும் , வடமொழித் துதிகளும் , தனித்தமிழ் நூல்களும் , தனிப் 
பாடல்களும் பல உள்ளனவென்பது யாவருக்கும் தெரிந்ததே . வட 
மொழியிலிருந்து மொழிபெயர்த்துச் செய்யப்பெற்றனவாய் மூர்த்தி 
விசேட முதலியவற்றை விளங்கத் தெரிவிக்கும் நூல்கள் சில; அவை 
திருவாலவாயுடையார் திருவிளையாடற் புராணம் , கடம்பவன புரா 
ணம் , சுந்தரபாண்டியம் , திருவிளையாடற் புராணம் , அட்டமிப் பிர 
தக்ஷிணமான்மிய மென்பனவாம் ; அவற்றுள் , 

திருவாலவாயுடையார் திருவிளையாடற் புராணமென்னும் 
இந்நூல் , * உத்தரமகாபுராணமென்னும் வடநூலின் ஒருபகுதியா யெ 
சாரசமுச்சய மென்பதிலிருந்து மொழிபெயர்த்து , செல்லிநகர்ப் 
பெரும்பற்றப் புலியூர்நம்பி யென்பவரால் , செய்யுள் நடையாக இயற் 
றப்பெற்றது . இஃது , “ ஓதரிய ( பக் . உக ) என்னும் செய்யுளாலும் , 
அம்பது மத்தார் ( பக் . நகசு) என்னும் செய்யுள் முதலியவற்றாலும் 
விளங்குகின்றது . இந்நூலின் செய்யுட்டொகை , கஎடுக . இது பழைய 
திருவிளையாடல் , வேம்பத்தூரார் திருவிளையாடல் , திருவிளையாட 
லெனவும் வழங்கா நிற்கும் ; இதனுடைய மற்றவிசேடங்கள் பின்னர் 
அவ்வவ்விடத்து எடுத்துக்காட்டப்படும் . 

கடம்பவனபுராண மென்பது , தொண்டை நாட்டிலுள்ள 
இலம்பூரிலிருந்த வீமநாதபண்டித ரென்பவரால் நீபாரண்யமாஹாத் 
மியம் அல்லது கதம்பவன புராண 

மென்னும் வடநூலிலிருந்து 
மொழி பெயர்த்துச் செய்யுள் நடையாக இயற்றப்பெற்றது . இதன் 
செய்யுட்டொகை , க 010 . 

க 0 கூ 0 . இதில் இலீலாசங்கிரக அத்தியாயத்தின் 
முதலிலுள்ள , சுச - செய்யுட்களாற் கூறப்பெற்ற , சுச - திருவிளை 
யாடல்களும் மேற்கூறிய திருவாலவாயுடையார் திருவிளையாடற் 
புராணத்திலுள்ள முறைப்படியே அமைந்துள்ளன. இந்நூல் அச் 
சிடப்பட்டுள்ளது . 


உத்தரமகாபுராணமென்னும் வடநூல் இப்பொழுது கிடைக்கவில்லை , 


7 


* 


k , 


டலமே 


சுந்தரபாண்டிய மென்பது , தொண்டைநாட்டிலுள்ள 
வாயற்பதியிலிருந்த அனதாரியென்னும் புலவர்பெருமானாற் சுந்தர 
பாண்டியமென்னும் வடநூலிலிருந்து மொழிபெயர்த்துச் செய்யுள் 
நடையாக இயற்றப்பெற்றுள்ளது ; “ மிண்டரை வெல்லும் வளைச் 
சிங்க ராயன் விலைகொடுப்பத் , தண்டமிழ் மேக முாத்தூரில் வேதி 
யன் றானும் விற்பக் , கொண்டவன் பின் சென்று மண்டலத் தேபுகழ் 
கொண்டபிரான் , வண்டமிழ்க் கும்ப னனதாரி யுந்தொண்டை மண் 

என்னுந் தொண்டைமண்டலசதகத்தாலும் , " கம்பனென் 
றுந் தாதெனென்றுங் + காழியொட்டக் கூத்தனென்றுங் , கும்பமுனி 
யென்றும்பேர் கொள்வரோ - அம்புவியின் , மன்னா வலர்புகழும் வாய 
லன தாரியப்ப , னந்தாளி லேயிருந்தக் கால் என்னும் பழைய வெண் 
பாவாலும் பாராட்டப் பெற்றவர் இந்த அன தாரியேயென்று தெரிகின் 
றது . இந்நூல் செய்யப்பெற்றகாலம் , சாலி . கசஅசு ; கி . பி . 1563 . 
இஃது இன்னும் அச்சிடப்படவில்லை ; முற்றும் கிடைக்கவுமில்லை . 

ச . திருவிளையாடற்புராணமென்பது பரஞ்சோதிமுனிவரென் 
பவரால் ஸ்ரீ ஹாலாஸ்யமாகாத்மியமென்னும் வடநூலிலிருந்து 
மொழிபெயர்த்துச் செய்யுள் நடையாக இயற்றப்பெற்றது . இதன் செய் 
யுட்டுடாகை 

இக்காலத்து எல்லாராலும் மிகுதியாகப் 
பாராட்டிப் படிக்கப்பெற்றுவருவது இந்நூலே . இஃது அச்சிடப்பட் 


கூசுங . 


டுள்ளது . 


வசன 


கள 


ரு . அட்டமிப்பிரதக்ஷிண மான்மியமென்பது தேவாரத்தல 
முறையை முதலிற்பதிப்பித்தவரும் மதுராபுரி வாஸியுமாக இருந்த 
ஸ்ரீ இ . இராமஸாமிப் பிள்ளையவர்களால் வடநூலிலிருந்து 
நடையாக முன்பு இயற்றிப் பதிப்பிக்கப்பெற்று வழங்குகின்றது . 

இந்த நூல்கள் ஐந்தனுள் , முதலாவதும் நான்காவதுமாகிய நூல் 

ஸ்ரீ சோமசுந்தரக்கடவுளுடைய அற்புதத் திருவிளையாடல்கள் 
அறுபத்துநான்கையும் மிகச் செவ்வையாக விரித்துப் பாராட்டித் 
தெரிவிப்பனவாம் . இவ்விரண்டனுள் ஒன்றனோமெற்றொன்றற்குள்ள 
வேறுபாடுகள் பல . 

இந்நூலிலுள்ள மூர்த்தியார்க்கரசளித்த திருவிளையாடல் ( ருக ) 
முதலிய மூன்று கதைகளும் அந்நூலிற்காணப்படவில்லை ; அதிலுள்ள 
வருணன்விட்ட 

கடலைவற்றச்செய்த திருவிளையாடற்கதை இதி 
* இந்தநூல் மதுரைத் தமிழ்ச்சங்கத்துப் பாண்டியன் புத்தகசாலையிற் 
கிடைத்தது , 

காளியொட்டக் கூத்தனென்றும் வழங்குவதுண்டு . 


8 


லுள்ள ( கஉ ) நான்மாடக்கூடலான திருவிளையாடலிலும் , அதிலுள்ள 
நாகமெய்த திருவிளையாடல் , மாயப்பசுவைவதைத்த திருவிளையாடற் 
கதைகள் இதிலுள்ள ( நசு ) மதுரையான திருவிளையாடலிலும், அதி 
லுள்ள திருநகரங்கண்ட திருவிளையாடற்கதை இதிலுள்ள ( ருகூ) 
புலிமுலைபுல்வாய்க்கருத்திய திருவிளையாடலிலும் அமைந்துள்ளன ; 
இதில் திருவிளையாடல்கள் அமைந்துள்ள முறைவேறு ; அதிலமைந் 
துள்ள முறைவேறு ; அது கதையை விரித்துக்கூறுவது ; இது சுருக்க 
மாகக் கூறுவது ; அன்றியும் , சங்கச்செய்யுட்கள் முதலிய பண்டைத் 
தமிழ் நூல்களிலுள்ள இந்நகரவரலாறுகளை விடாமல் தழுவிச்செல் 
வது இஃது ; அஃது அன்ன தன்று . 

சில நூற்றாண்டுகளுக்குமுன் இந்நூலே எல்லாராலும் படிக்கப் 
பெற்றுவந்ததன்றி , இந்நூலிலுள்ள திருவிளையாடல்களின் முறை 
யையும் இதன் சொன்னடை பொருணடைகளையுமே தழுவிப் பலர் 
இத்தலசம்பந்தமான நூல்களைச் செய்துவந்தார்களென்று தெரி 
கின்றது . இது * திருவிளையாடற் பயகரமாலை , கடம்பவன புராணத் 
துள்ள இலீலாசங்கிரக அத்தியாயம் , 1 திருவுசாத்தான நான்மணி 
மாலையின் , உஎ - ஆம் செய்யுள் முதலியவற்றால் நன்கு விளங்கும் . 

இதுவே திருவிளையாடலென்று முற்காலத்திற் பாராட்டப் 
பட்டுவந்ததென்பதையும் இதன்செய்யுட்கள் பழைய 

உரைகளில் 
மேற்கோள்களாக எடுத்துக்காட்டப்பட்டுவந்தனவென்பதையும் கொ 
லைமறுத்தற்குத் திருப்போரூர்ச்சிதம்பரசுவாமிகளெழுதியவுரை நன்கு 
விளக்குகின்றது ; ஷை நூல் , எ , ககூ - ஆம் செய்யுட்களின் உரைகளைப் 
பார்க்க . 

மேற்கூறிய உண்மை யாவருக்கும் விளங்கும் பொருட்டே 
பழையவுரையுடன் மிதிலைப்பட்டியிற் கிடைத்ததான ஷை திருவிளை 


இந்நூலாசிரியரின் பெயர் வீரபத்திரக்கம்பர் என்று ஓர் ஏட்டுப் பிரதி 
யால் தெரியவந்தது . 

t இந்நூலை இயற்றியவர் , நொச்சியூர்ப் பழனியப்பஞ்சேர்வைகாரர் ; 
இவரும் திருவுசாத்தானத்தின் பழைய தமிழ்ப்புராணமியற்றிய அம்பலவா 
ணமுனிவரென்பவரும் ஒரேகாலத்தினர் . ஷ முனிவருடையகாலம் , இற் 
றைக்கு ஙகூ0- வருடங்களுக்கு முந்தியதென்றும் இதனை , அம்முனிவர் தமது 
கரத்தால் எழுதிய சதாசிவவியாக்கியானமென்னும் புத்தகத்தில் எழுதப்பட் 
டுள்ள சகாத்தம் தெரிவிக்கின்றதென்றும் ஆண்டுள்ளார் சொல்லுகின்றன 
ரென்றுஞ்சொல்லி, டிை நான்மணிமாலையை எனக்குவாங்கித்தந்தவர் , பின் 
னத்தூர் , ஸ்ரீ அ . நாராயணஸாமி ஐயரவர்கள். 


9 


யாடற்பயகரமாலை மூலத்தையும் இலீலா சங்கிரக வத்தியாய் முதலிய 
வற்றையும் வேறுசில பழைய பிரதிகளோடு ஒப்பிட்டு ஆராய்ச்சி 
செய்து குறிப்புரையுடன் பதிப்பித்து இப்புத்தகத்தின்பின்னர்ச் சேர் 
த்திருக்கிறேன் . 

பயகரமாலை யென்னும் பெயரைப் பயங்கரமாலையெனத் திருத்தி 
விட்டதல்லாமல் , இத்திருவிளையாடலையே மேற்கோளாகக்கொண்டு 
அதுசெய்யப்பெற்றதென்பதையுமறியாமற் சில பாடல்களை மாற்றியும் 
சில பாடல்களைக் குறைத்தும் சிலபாடல்களை நூதனமாக இயற்றிச் 
சேர்த்தும் சற்றேறக்குறைய –0 - வருடங்களுக்குமுன் யாரோ ஒரு 
வர் பதிப்பித்து விட்டனர் . 

இப்புத்தகத்தில் கஉக , கஙச , கசஎ , ககூ 0 , உஉஎ -அ - ஆம் பக்கங் 
களின் கீழே இது வெள்ளிபாட்டு என்றும், சிலபிரதிகளிற்காணப்பட 
வில்லை என்றும் குறிப்பிட்ட செய்யுட்கள்யாவும் வெள்ளி பாடல்க 
ளென்றே ஓர் ஏட்டுப்பிரதியில் வரையப்பட்டிருந்தன. ( வெள்ளி- வெள் 
ளியம்பலவாண முனிவர் . ) 

இதுகாறும் கூறியவாற்றால் , வெள்ளியம்பலவாண முனிவர் , 
திருப்போரூர்ச் சிதம்பரஸ்வாமிகள் , திருவிளையாடற் பயகரமாலை நூலா 
சிரியரான வீரபத்திரக்கம்பர், இலம்பூர் வீமநாதபண்டிதர் , நொச்சி 
யூர்ப்பழனியப்பஞ்சேர்வைகாரர் ஆகிய இவர்களுடையகாலத்திற்கு 
இந்நூலாசிரியருடைய காலம் முற்பட்டதென்பது வெளியாகின் 
றது . 

இந்நூலால் , சங்க நூல்கள் சம்பந்தமான சிற்சில பழைபசெய்தி 
களும் , சிலநாடுகள் , சிலமலைகள் , சில ஊர்கள் , சில புண்ணிய தீர்த்தங் 
சளும் , சில சிவஸ்தல விசேடங்களும் , திருவிளையாடல் சம்பந்தமான 
சில பழமொழிகளும் , சில திருவிளையாடல்கள் முதலியன நடந் 
தமைக்கு அறிகுறியான இடப்பெயர் முதலியனவும் , சில புலவர்க 
ளுடையசரித்திரங்களும் , அவர்களுள் இன்னாரின்னார் இன்ன இன்ன 
அமயத்து இன்னஇன்ன பாடல்கள் இன்னஇன்ன நூல்கள் செய் 
தனரென்பதும் , சில நூற்பெயர்களும் , திருவாசகத்துள்ள பதி 
கங்களுள் இன்னஇன்னபதிகங்கள் இன்னஇன்ன அமயத்துப் பாடப் 
பட்டனவென்பதும் , சில அரசபரம்பரைகளும் , பற்பல பழைய 
வழக்கங்களும் , இந்நாளிற் பெரும்பாலும் வழங்காத சிற்சில அரிய 
சொற்களும் வாக்கியங்களும் , இக்காலத்துப் புலப்படா தனவாகிய 
இசை , குதிரை , நவமணி முதலியவற்றின் இலக்கணங்களும் , ஒரு 


. 


10 


வகையான யுத்தபரிபாஷைகளும் , சில சாதிவகையும் , சில குலவகை 
யும் , இன்னும் எத்தனையோ அரியவிஷயங்களும் அறியலாகும் . 

ஸ்ரீ சோமசுந்தரக்கடவுள் இந்நூலுள்ளே பெரும்பாலும் சொக் 
கனென்றே வழங்கப்பெறுவர் . சொக்கன் என்பதற்கு அழகன் 
என்பது பொருள் ; சொக்கு - அழகு ; போழகென்றும் பொருள் 
கூறுவதுண்டு ; இதனை , இந்நூல் , இந்திரன் பழி தீர்த்த திருவிளை 
யாடல் , உசு - ஆம் செய்யுளாலுணர்க . பண்டைக்காலத்து இப்பெயரே 
பெரும்பாலும் வழங்கப்பெற்றுவந்தமையின் , இந்நூலாசிரியரால் இத் 
திருநாமம் மிக எடுத்தாளப்பட்டதென்று தெரிகின்றது . அங்ஙனம் 
வழங்கி வந்தமையை , சொக்கலிங்கம் , சொக்கர் தீபாராதனை , சொக் 
கத்தாண்டவம் , சொக்குப்பாட்டு , சொக்கரப்பம் , சொக்கர் தலைக்கீடு 
( சொக்கர்லேஞ்சு), பழைய சொக்கநாதர் கோயிலென்னும் உலக 
வழக்காலும் , தேவாரம் , கடம்பவனபுராணம் , சுந்தர பாண்டியம் , 
மதுரை மும்மணிக்கோவை , மதுரைச் சொக்கநாதருலா , மதுரைப் 
பதிற்றுப்பத்தந்தாதி , மதுரைத் திருப்பணிமாலை , மீனாட்சியம்மை 
பிள்ளைத்தமிழ் , மதுரைக் கலம்பகம் , திருவாதவூரர்புராணம் , பழைய 
திருப்பெருந்துறைப் புராணங்கள் முதலிய நூல்களாலு முணர்க.. 
அன்றி , வடமொழிப்பெயராகிய ‘ சுந்தரர் என்பதை எடுத்தாளுதலி 
லும் தென்மொழிப் பெயராகிய சொக்கர் என்பதைத் தமிழ் நூலில் 
எடுத்தாளுதல் அழகென்று இவர் எண்ணி யிருக்கலா மென்றும் 
தோற்றுகிறது ; சுந்தரரென்ற திருநாமமும் இதிற் சிறுபான்மையாக 
வழங்கும் : 

தாமியற்றிய திருவிளையாடற்புராணச் செய்யுட்களைப் படித்துக் 
காட்ட நினைந்து , ஒருநாள் , அந்திப் பொழுதில் வேம்பத்தூர்க்கு 
வந்த பரஞ்சோதி முனிவரை அவ்வூர்க்கவிஞர்களுள்ளே தண்டிகை 
பெற்று விளங்கிய பெரியார் அறுபத்து நால்வர் மறுநாட்காலையில் வரச் 
சொல்லிவிட்டு , இன்ன இன்ன பகுதியை இன்னார் இன்னார் இயற்று 
தற்குரியரென்று அன்றிரவில் யோசித்துத் தமக்குள் நிச்சயித்துக் 
கொண்டு ஒவ்வொருவர் ஒவ்வொன்றாக அறுபத்துநான்கு திருவிளை 
யாடல்களையும் விடியற்காலத்துள் தனித்தனியே செய்து முடித்து 
அவற்றை ஒருங்குசேர்த்துவைத்துக்கொண்டிருந்து , காலையில்வந்த 
பரஞ்சோதிமுனிவரை நோக்கி , இதைக்கேளுமென்று தாமியற்றிய 
நூலைப் படித்துக்காட்டி , திருவிளையாடற்புராணம் தமிழில் முன்னமே 
யிருக்கையில் நீர் செய்தது எதன் பொருட்டென்றுவினாவ , அம்முனி 
வர் மனநொந்து சபித்துவிட்டுப் போயினர் ; அதனால் , இந்நூல் வழங் 


11 


காது போயிற்றென்று ஒரு கட்டுக்கதை கூறுவாரும் , வடநூல் * 
ஆதாரமில்லாமையால் இந்நூலை ஒருவரும் அங்கீகரிக்க வில்லையென்று 
சொல்லுவாரும் , சோமசுந்தரக் கடவுளை அருமையாகச் சொல்லாமற் 
பத்தியின்றி, சொக்கன் சொக்கன் என்று பலவிடத்துங் கூறியிருத் 
தலால் இதை ஒருவரும் கையால் தொடவில்லை யென்பாரும் , பரஞ் 
சோதி முனிவரியற்றிய திருவிளையாடல் வழங்கத் தொடங்கியபின்பு 
இது வழங்குதலற்றதென்பாரும் , இன்னும் தத்தமக்குத் தோற் 
றியவண்ணம் பற்பல கூறுவாருமாக அங்கங்கே பற்பலர் உளராயினார் ; 
இவைகள் யாவும் கதானுக திகந்நியாயமென்பது இந்நூலை ஆராய்ந்து 
பார்ப்பவர்களுக்கு இனிது விளங்கும் . 

இப்புத்தக ஆராய்ச்சிக்குக் கருவிகளாக இருந்த தமிழ் நூல்கள் 
அட்டமிப்பிரதக்ஷிணமான்மியம் , அருணகிரிப் புராணம் , அழகர் 
கலம்பகம் , இரகுவம்மிசம் , இலக்ணக்கொத்து , ஐங்குறு நூறு , கடம் 
பவனபுராணம் , கந்தபுராணம் , கம்பராமாயணம் , கல்லாடமும் திரு 
நெல்வேலி மயிலேறும் பெருமாள் பிள்ளையுரையும் , கலிங்கத்துப் 
பரணி , கலித்தொகை , காளையார் கோயிற்புராணம் , ஷ வசனம் , 
குறுந்தொகை , கூடலழகர் புராண வசனம் , கோயிற்புராணம் , சிதம் 
பாபுராணம் , சிலப்பதிகாரம் , சீவக சிந்தாமணி , சுந்தரபாண்டியம் , 
சூளாமணி , ஞானவாசிட்டம் , தக்கயாகப்பரணி , தத்துவராயர் பிரபந் 
தங்கள் , தாயுமானவர் பாடல் , திருக்காளத்திப் புராணம் , திருக் 
கானப்பேர்ப்புராணம் , திருச்சிற்றம்பலக்கோவையார் , திருநாகைக் 
காரோணப் புராணம் , திருப்பரங்கிரிப் புராணம் , திருப்பூவணப் புரா 
ணம் , திருப்பெருந்துறைப் புராணங்கள் ( பழையன , புதியது ), 
திருவாசகம் , திருவாதவூரர்புராணம் , திருவிளையாடற் பயகர மாலை 
யும் அதனுரையும் , திருவிளையாடற் புராணம் ( பரஞ்சோதி முன 
செய்தது ) , திருவிளையாடற் போற்றிக்கலிவெண்பா, திருவுத்தர 
கோசமங்கைப் புராணம் , திருவேடகப் புராணம் , திவ்ய ப்ரபந்தம் . 
தேவாரம் , தொல்காப்பியம் , நளவெண்பா , நாலடியார் , பத்துப் 
பாட்டு , பதிற்றுப்பத்து , பரிபாடல் , பிரபுலிங்கலீலை , புறநானூறு , 
புறப்பொருள் வெண்பாமாலை , பெரியபுராணம் , மணிமேகலை , மதுரைக் 
கலம்பகம் , மதுரைச் சொக்கநாதர் உலா , மதுரைச் சொக்கநாதர் 


* இந்நூல் வடநூலா தாரங்கொண்டே இயற்றப்பெற்றதென்பதை , குறை 
வற ”, “ அவைநடு , ஓதரிய , வியாதன்வான்மீகி என்னும் முதற்குறிப்பை 
யுடைய இந்நூற்செய்யுட்களாலுணர்க. 





12 


மும்மணிக்கோவை , மதுரைத்திருப்பணிமாலை , மதுரைப் பதிற்றுப் 
பத்தந்தாதி , மருதவனப் புராணம் , யாப்பருங்கல விருத்தி , வில்லி 
பாரத மென்பன ; வடநூல்கள் : ஸ்ரீவாதபுரமாஹாத்மிய முதலியன . 

பயகரமாலை முதலியவைகளும் மேற்கோள்களாக இப்புத்தகத் 
தில் அங்கங்கே எடுத்துக்காட்டப்பட்டுள்ள பாடல்களும் சிலசில 
விடத்து அச்சுப் புத்தகப்பாடங்களுக்கு வேறுபட்டுத்தோன்றும் ; 
அங்ஙனம் தோன்றுபவைகள் ஏட்டுப்பிரதிகளிற் காணப்பட்டவை 
யென்று கொள்க . 

முதல் நூல்கள் அகப்படாமையின் , இதிலுள்ள குதிரையிலக்கண 
முதலிய பகுதிகளுட் சிலவற்றிற்குப் பொருள் விளங்கவில்லை ; 
இதன் குறிப்புரையில் மேற்கோள்களாக எடுத்துக்காட்டிய இசை 
மரபுச் செய்யுள் முதலியன பழைய உரைகளிற்கண்டவை . 

படிப்போரும் தேடுவோருமற்று மூலையிற்கிடந்த இந்நூற் 
கையெழுத்துப் பிரதிகளிலிருந்த பாடவேறுபாடுகளும் பிழைகளும் 
அளவுபடுவனவல்ல . ஆதலால் , இதைப்பதிப்பித்தகாலத்தில் நேர்ந்த 
உழைப்பிலும் பொருட்செலவிலும் இதனை ஆராய்ச்சி செய்தகாலத்து 
நேர்ந்த உழைப்பும் பொருட்செலவும் மிக அதிகம் . 
பரிசோதனைக்குக் கருவியாகக் கொண்ட இந்நூற் 

கையெழுத்துப் பிரதிகள் : 
திருக்கைலாயபரம்பரைத் திருவாவடுதுறையாதீனத்துப் பிரதி 
திருப்பெருந்துறை ஆலயத்துப் புத்தகசாலைப் 
சென்னை இராசாங்கத்துக் கையெழுத்துப் புத்தகசாலைப் 
மதுரைத் தமிழ்ச் சங்கத்துப் 
களக்காடு ஸ்ரீ சாமிநாத தேசிகரவர்கள் வீட்டுப் 
திருநெல்வேலி ஸ்ரீ கவிராசநெல்லையப்பபிள்ளையவர்கள் வீட்டுப் 
வேம்பத்தூர் ஸ்ரீ பிச்சுவையவர்கள் வீட்டுப் 
ஷை ஊர் சாமாவையெரென்கின்ற ஆண்டிஐயாவர்கள் வீட்டு 

} 
[சாலி . கசுஎசு ; கி . பி . 1753] 
பின்னத்தூர் ஸ்ரீ அ . நாராயணசாமி ஐயரவர்கள் தந்த ... 

மதுரை ஸ்ரீ மு . ரா.கந்தசாமிக்கவிராயரவர்கள் தந்த 
கும்பகோணம் மகாதளம் பேட்டை இராமலிங்கதேசிகர் வீட்டுப் 
பட்டுக்கோட்டையைச் சார்ந்த சிதம்பரவிடுதி கோவிந்த ஐயர்வீட்டுப் 
இந்நூலாராய்ச்சிக்காக 

வாதபுரமாஹாத்மியமாகிய வட 
நூலை வருவித்து தவியவர் , மதுரை ஹைகோர்ட் வக்கீல் மாா - ஸ்ரீ 
வே . முத்துராமலிங்க ஐயரவர்கள் , 


. 


க 


... 


12 


... 


3 


1 , 


க 


. 


க 


12 


க 


பக 


அதன் பின்பு செய்து வந்த ஆராய்ச்சியால் இந்நூலும் குறிப்புரை 

13 
மதுரையின் சம்பந்தமான சில விஷயங்களைச் சொன்னவர்கள் 
மதுரை ஸ்ரீமத் - பாமேசுவரபட்டாவர்கள் முதலியோர் . 

இதன் முதற் பதிப்பு 1906 - ஆம் வருஷம் வெளியாயிற்று , 


முதலியனவும் அடைந்த திருத்தங்கள் பல . 

முதற் பதிப்பில் மூலத்துக்குப்பின்னே தனியே பதிப்பிக்கப் 
பெற்றிருந்த பாடபேதங்களையும் குறிப்புரையையும் சிலபயன் கருதி 
மூலங்கள் உள்ள பக்கங்களில் அடிக்குறிப்பாக அமைத்தும் , அதில் 
தனித்தனியே காட்டப்பெற்றிருந்த பழைய தமிழ்நூற்பிரயோகங்க 
ளையும் 64- திருவிளையாடல்களைத்தனித்தனி முறையே பாராட்டியுள்ள 
தேவாரம் முதலிய மேற்கோள்களையும் பிறவற்றையும் உரிய பக்கங் 
களில் குறிப்புரையோடு சேர்த்தும் படிப்பவர்களுக்கு அனுகூலமாக 
இருக்கும்படி இது பதிப்பிக்கலாயிற்று . 

இந்நூலால் தெரிந்த ஊர்கள் முதலிய வற்றின் பெயர்களும் , இந் 
நூலாராய்ச்சியால் தெரிந்த பல அரியவிஷயங்களும் , இந்நூலிற்காணப் 
பட்ட அரும்பதங்களும் , திருவிளையாடற்பயகரமாலை , இலீலாசங்கிரக 
வத்தியாயம் , திருவுசாத்தானநான்மணிமாலை உ.அ- ஆம் செய்யுள், 
திருவிளையாடற் கருணைத் திருவிருத்தம் , கக - ஆம் பாடல் இவற்றி 
லுள்ள அரும்பதங்களும் இப்புத்தகத்தில் அரும்பத முதலியவற் 
றின் அகராதி என்னும் பகுதியில் அமைந்துள்ளன . 

நூற்பரிசோதனைக்கு உடனிருந்து உதவிபுரிபவர்கள் விஷயத் 
தில் நான் கவலையுறாவண்ணம் பலவருடங்களாக மாதவேதனமளித்து 
ஆதரித்துவரும் ஸ்ரீசேது ஸமஸ்தானாதிபதிகளும் , மதுரைத் தமிழ்ச் 
சங்கத்துத் தலைவர்களும் , சென்னைச் சட் .. நிரூபணசபை யங்கத்தி 
னர்களும் , தமிழ் யூனிவர்ஸிடிக்கமிட்டியின் தலைவர்களுமான கௌர 
வம் பொருந்திய மகாராஜ ராஜஸ்ரீ பா . இராஜ ராஜேசுவர சேதுபதி 
மகாராஜா அவர்களுடைய பேருதவியை இப்போதும் தமிழகத்துக் 
குத் தெரிவிக்கிறேன் . 

இந்நூலைப்போலவே , இனிப்பதிப்பிக்கக் கருதிய நூல்களுள் ஒவ் 
வொன்றையும் கருதிய வண்ணம் பதிப்பித்து நிறைவேற்று தற்பொ 
ருட்டும் பிரதியுதவி ஒப்பு நோக்குதல் முதலிய உதவிகளை அன்புடன் 
செய்தவர்கள் பெருவாழ்வடைந்து மகிழ்வெய்தும் பொருட்டும் திரு 
வருள் சுரக்கும்படி சங்கப்புலவர் நடுவில் , மதுரைப் பேராலவாயா 
ரென்னும் திருநாமம்பூண்டு வீற்றிருந்து அவர்களுடன் தமிழாராய்ந் 
தருளிய ஸ்ரீமீனாட்சிசுந்தரேசருடைய திருவடித்தாமரைகளைச் சிந் 
திக்கின்றனன் . 
‘ தியாகராஜ விலாசம் 

இங்ஙனம் , 
திருவேட்டீசுவான் பேட்டை 
சென்னை , 15--4-1927 . 

வே . சாமி நாதையன் . 


3 


கணபதி துணை . 


ந் நூலாசிரியராகிய 


பெரும்பற்றப்புலியூர் நம்பியின் வரலாறு . 
இந்நூலாசிரியராகிய பெரும்பற்றப்புலியூர்நம்பியென்பவர் பாண் 
டிவளநாட்டுள்ள செல்லிநகரிற் பிராமணவருணத்தில் ஸ்மார்த்தர் 
களாகிய வேம்பத்தூர்ச்சோழியர்வகுப்பிற் * கௌணியகோத்திரத் 
திற் சிதம்பரம் ஸ்ரீ ஆனந்தநடராசருடைய திருவடிக்கண் மிகுந்த 
பத்திச்செல்வம்வாய்ந்த குடும்பத்திற் சனித்தவர் . இவர்க்குப் 
பெரும்பற்றப்புலியூர்நம்பி யெனவும் , இவர்பரம்பரையிற்பிறந் தவரும் 
மதுரைத் திருப்பணிமாலையிற் கூறப்பெற்றவருமாகிய ஒருவருக்கு 
ஆனந்ததாண்டவநம்பியெனவும் பெயர்கள் அமைந்திருத்தலையும் 
இந்நூற் கடவுள்வாழ்த்திற் பெரும்பற்றப்புலியூர்த்து திமுதலியன 
அமைந்திருத்தலையும் - உற்றுநோக்குகையில் , இவர் குடும்பத்தார்கள் 
சிதம்பரம் ஸ்ரீ ஆனந்தநடராசர் திருவடிக்கண் மிக்க அன்புடையவர் 
களென்பது வெளியாகின்றது . 

இவர்பெயர் தில்லைநம்பி யெனவும் வழங்கும் ; வேம்பத்தூர்ச் 
சோழியர்களில் அநேகருடைய இயற்பெயர்களின் பின் நம்பியென்பது 
சார்த்தப்பட்டுப் பண்டைக்காலத்தில் வழங்கிவந்ததென்பதை அவர் 
கள் வீட்டிலுள்ள பழைய ஓலைச்சாதனங்களில் இன்றும் காணலாகும் . 

செல்லிநகரென்பது செல்லிநாடென்றும் பரசுராம சதுர்வேதிமங் 
கல மென்றும் செய்யுட்களில் வழங்கப்பெறும் ; அக்கிரகாரத்தைச் 
சதுர் வேதிமங்கலம் அல்லது சதுர்வேதமங்கலமென்றல் மரபு ; இது 
பழைய சிலாசாஸனமுதலியவற்றாலும் விளங்கும் ; இந்நகர் , இக்கா 
லத்துப் பனையூரென்று வழங்கப்படுகின்றது . இது , சங்கரநயினார் 
கோயில் தாலூகா , கரிவலம்வந்தநல்லூர்க்குச்சமீபத்தில் உள்ளது ; 
செல்லியாரம்மையென்று பெயருள்ள துர்க்காதேவியைத் தனக்கு 
அதிதேவதையாக உடைமையின், இவ்வூர் செல்லிநகசென்று பெயர் 
பெற்றதென்று சொல்லுகின்றனர் . 


* கௌணிய கோத்திரம் - கௌண்டின்னிய கோத்திரம் ; புறநானூற்றி 
லுள்ள ‘நன்றாய்ந்த ( கசுசு ) என்னும் செய்யுளின் ஆசிரியரான சோணாட்டுப் 
பூஞ்சாற்றூர்ப்பார்ப்பான் கௌணியன் விண்ணந்தாயன் என்பவரும் , திருஞான 
சம்பந்தமூர்த்தி நாயனாரும் இந்தக்கோத்திரத்தினரென்பது அறிதற்பாலது . 


15 


(வேம்பத்தூர்) 
வேம்பத்தூரென்பது , பாண்டிவளநாட்டில் மதுரைக்கு வடகிழ 
க்கில் இரண்டுகாதத்தில் வைபைந்திக்கு வடக்கே உள்ளது ; 
நிம்பையென்றும் வழங்கும் ; நிம்பம்- வேம்பு ; பிரமோத்தரகாண்ட 
த்தின் பாயிரத்தில் , “ தேசான " என்னும் செய்யுளில் , நிம்பை , 
யீசான மாமுனிவன் என இப்பெயர் வந்திருத்தல் காண்க . பண்டை 
க்காலத்தில் இப்பெயர் வேம்பற்றுரென்றே வழங்கிவந்ததாகத் தெரிகி 
ன்றது . மணலூரிலிருந்த குலசேகரபாண்டியனால் , இவ்வகுப்பினர் 
க்கு முன்பு தானஞ்செய்யப் பெற்றதாதலின் , இவ்வூர் , குலசேகரசதுர் 
வேதமங்கலமெனவும் பெயர் பெறும் ; இவ்வூரைக் குலசேகரபாண்டி 
யர் தானஞ்செய்தாரென்பதை, 
“ தனக்கொருபத் தேழு கலிக்கொருபத் தாறு 
புனக்குடுமிக் கோமான் புதல்வன் - மனக்கினிய 
தென்னிம்பை யூரதனைச் சீர்மறையோ ருக்களித்தான் 

கன்னன் குலசேகரன் 
என்னும் பழைய வெண்பாவாலுணர்க . 

குலசேகரபாண்டியனென்பவன் , அகரமேற்றநினைந்து சாகேத் 
புரி யென்ற இடத்திலிருந்து பிராமணர் இரண்டாயிரத்தெண்மரை 
அழைப்பித்து , அவர்கள் நாமாவலியைப் பதிந்து கொண்டு , முறையே 
ஒவ்வொருவருக்கும் மனையும் நிலமும் கொடுத்துக் கொண்டே வந்து , 
இறுதியில் எஞ்சிய கணபதியென்னும் பெயருள்ளவரை அழைத்தகா 
லத்து , யாதுகாரணத்தாலோ அவர் வரவில்லை; அப்பொழுது , ஸ்ரீ 
மஹாகணபதி , ஒரு பிரமசாரி வடிவங்கொண்டுவந்து , யான் கணபதி 
என்று கூறி , அவற்றை ஏற்றுக்கொண்டு மறைந்தருளினர் . உடனே 
அரசன் வியந்து பரவசமுற்று அவருக்கென்று கொடுத்த மனையிற் 
கோயில்கட்டுவித்து , அதில் அவருடைய - திருவுருவத்தைப் பிர 
திஷ்டைசெய்து நிலத்தையும் தேவதானமாக விட்டனனென்றும் 
அவ்வூரே இதுவென்றும் ஒரு பழையசரிதம் பாண்டி நாட்டில் காண 
பரம்பரையில் வழங்கிவருகின்றது . வேம்பத்தூரில் - அக்கிரகாரத் 
திற்குமேற்கே கோயில் கொண்டெழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ மஹங் 
கணபதிக்கு அமைந்துள்ள இரண்டாயிரத்தெண் விநாயகரென்னும் 
திருநாமமும் இந்தப் பழைய சரிதத்தை வலியுறுத்தும் . 

வானரவீரமதுரை ( மானாமதுரை ) யிலிருந்த குலசேகரபாண்டிய 
னன்ற ஓராசன் , இரண்டாயிரத்தெட்டுக் குடும்பத்தார்க்குப் பாண்டி 


16 


+ 


நாட்டில் வேம்பத்தூர் முதலிய உ 004 -ஊர்களைக் கொடுத்தானென்று 
கூறுவதுமுண்டு ; இதனை , மதுரைத்து திமணிமாலை யென்னும் 
புத்தகம் ஒருவகையாகத் தெரிவிக்கின்றது . 

வேம்பற்றூரென்பதும் குலசேகரசதுர்வேதமங்கல மென்பதும் 
இவ்வூர்க்குப் பெயர்களென்பதை இவ்வூர்ப் பெருமாள்கோயிற் கருப் 
பக்கிருகச்சுவரின் வெளியேயுள்ள சிலாசாஸனத்தாலும் அறியலாகும் ; 
அகநானூறு , கருசு - ஆம் செய்யுளுக்கும் , புறநானூறு , கூகஎ - ஆம் செய்யு 
ளுக்குமுரிய ஆசிரியரின் பெயராகிய வேம்பற்றூர்க்குமரனா ரென்பதி 
லுள்ள வேம்பற்றூரென்பது இவ்வூராகவே கருதப்படுகின்றது . இவ் 
வூர்ப்பிராமணச் சிறுவர்களும் தமிழ்க்கவி செய்தலில்வல்லுநராயிருந்த 
னரென்பதைத் தமிழ் நாவலர் சரிதையும் புலப்படுத்தும் . இவ்வூர்ச் 
சோழியர்களில் அநேகர் வேறு வேறிடஞ்சென்று தங்கள் தங் 
கள் கல்விமிகு திபையும் வருத்தமின்றிச் செய்யுட்களியற்றும் வன்மை 
யையும் நன்கு புலப்படுத்திப் பண்டைக்காலத்திலிருந்த அரசர் முத 
லியோர்களால் நன்கு மதிக்கப்பெற்று முற்றூட்டாக அவர்கள் கொடு 
த்த ஊர்களைத் தமக்கிருப்பிடமாகக் கொண்டு தமிழ் நூலாராய்ச்சி 
செய்து வந்தார்கள் ; ஆனாலும் , இவர்கள் 

வேம்பத்தூரா 
ரென்றே எல்லாராலும் அழைக்கப்படுவார்கள் . இவர்கள் அங்ஙன 
மிருந்த ஊர்களுள் இப்பொழுது தெரிந்தவை : வீரசோழன் , அல்லது 

தென்காசி , கீழைப்பாவூர் , வல்லநாடு (திருநெல்வேலிக் 
குக்கிழக்கே ஒரு காத தூரத்திலுள்ளது) இருப்பையூருணி ( கோயிற் 
பட்டிக்குக்கிழக்கேயுள்ளது ), திருநெல்வேலி, கரிவலம்வந்த நல்லூர், 
கற்குளம் (வல்லநாட்டைச் சார்ந்தது ) , பனையூர் , குறுங்காவனம் 
அல்லது குறுங்களாவனம் ( கீழைப்பாவூருக்குச் சமீபமாகவுள்ளது ) 
என்பன . இக்குழாத்தின செல்லோரும் ஒரேவி தமான சமயக்கொள் 
கையை உடையவர்களல்லர் ; தங்கள் தங்கள் முன்னோர்கள் தழுவிவந் 
ததும் வைதிகமாயதுமானகொள்கை எதுவோ அதனையே மேற்கொ 
ண்டவர்கள் . இஃது அவரவர்கள் இயற்றிய நூல்களாலும் தனிப்பா 
டல்களாலும் விளங்கும் , 

பாடுதுறைமுதலிய பற்பல நூல்களியற்றிய தத்துவராயரும் , வர 
துங்க ராம்பாண்டியருடைய ஆசிரியராகிய ஈசானமுனிவரும் ,ஆனந்த 
லகரி சௌந்தரியலகரி முதலிய நூல்களியற்றிய வீரைக் கவிராச 
பண்டிதரும் , ஞான வாசிட்ட நூலாசிரியரான ஆளவந்தான் அல்லது 
ஆளவந்தான் மாதவபட்ட ரென்பவரும் , பகவத்கீதையியற்றிய ஸ்ரீ 
பட்டரும் , பராபரை மாலைபாடிய அம்பிகாபதியும் , நெல்லை வருக்கக் 


வீரை , 


17 


கோவைபாடிய திருநெல்வேலிப் பெருமாளையரும் , ஐயாயிரம்பாட 
லுள்ள பாகவதமியற்றிய செவ்வைச்சூடுவாரும் , அழகர்கலம்பகமியற் 
றிய கவிகுஞ்சரமையரும் , அழகர் பிள்ளைத் தமிழியற்றிய சாமிகவி 
காளருத்திர ரென்பாரும் , பிரபந்த தீபிகை இயற்றிய முத்துவேங் 
கடசுப்பையரும் இந்தவேம்பத்தூர்ச் சோழிய வகுப்பினரே . 
இக்குழாத்தினர்க்கு வேம்பத்தூர்ச்சங்கத்தாரென்றும் 

ஒரு 
பெயர் பண்டைக் காலந்தொடங்கி வழங்கிவருவதுண்டு ; இஃது 
அழகர்கலம்பக முதலியவற்றால் விளங்கும் . 

முற்காலத்தில் ஏதேனும் நூலியற்றிய தமிழ்ப்புலவர்கள் அந் 
நூலைக்கொணர்ந்து இவ்வூர்ப்புலவர்களுக்குக் காட்டிச் செவ்வை செய் 
வித்து இவர்களுடைய உடன்பாடு பெற்றபின்பே அந்நூலைவெளிப் 
படுத்துதல் பெரும்பான்மையான வழக்கமாக இருந்ததென்று பலர் 
சொல்லக் கேள்வியுண்டு . 

கம்பர் தாமியற்றிய இராமாயணத்தை இவ்வூரில்வந்து படித்துக் 
காட்டி இவர்களால் நன்குமதிக்கப் பெற்றனரென்பதும் , காளமேகப் 
புலவர் இங்கே வந்து இவ்வூராரில் ஒருவர் * சமத்தியாகக்கொடுத்த , 
கண்டங்கத் தரிக்கொத்துக் காய் என்பதை இறுதியடியாக அமை , 
த்து , கொடுத்தவர் எண்ணிய வண்ணமே ஒரு செய்யுளும் ஆங்கிருந்த 
வேறு சிலர் விரும்பியவண்ணம் அருமையான சில சிலேடைவெண்பாக் 
களும் வருத்தமின்றிக் குறித்தகாலத்துட் பாடிமுடிக்க , இவர்கள் 
நன்குமதித்து இவ்வூருக்குத் தெற்கேயுள்ள தும் , காளமேகத்தாறு 
என்று இக்காலத்தில் வழங்கப்படுவதுமாகிய கங - மா அளவுள்ள நன் 
செய்நிலத்தை அவருக்கு முற்றூட்டாகக் கொடுத்தனரென்பதும் 
கன்ன பரம்பரைச் செய்திகள் . 

திரிசிரபுரம் மஹாவித்வான்ஸ்ரீமீனாட்சி சுந்தரம் பிள்ளையவர்கள் 
முதலியோர்களாற் சிறந்த கவிஞரென்று பாராட்டப்பெற்றவரும் பல 
வருடங்களுக்கு முன்பு இராமநாதபுரத்தில் , பல தமிழ்ப்புலவர்கள் 
தனித்தனியே கொடுத்தவிஷயங்களை யமைத்து , அவர்கள் குறித்த 
இரண்டரை நாழிகைக்குள் , கஉ -சிலேடை வெண்பாக்களை எளிதிற் 
பாடி , சிலேடைப்புலியென்னும் பட்டப்பெயரையும் உயர்ந்த சில பரிசில் 
களையும் ஸ்ரீ பாஸ்கரஸேது பதியவர்களாற் பெற்றவரும் தனஞ்சயகோ 
த்திரத்தினரும் மேற்கூறிய வீரைக்கவிராச பண்டிதருடைய வழித் 
தோன்றலுமாகிய பிச்சுவைய ரென்பவரும் வேறு சில வித்துவான் 
களும் இவ்வேம்பத்தூரார்களே , 


3 


* ஸமஸ்யாவென்னும் வடமொழி இங்ஙனம் சிதைந்து வழங்குகின்றதென்பர் . 


18 


1 


க . 


இவர்கள் சரித்திரங்களாகக் கன்னபரம்பரையில் வழங்குவன் 
வும் செய்யுள்முகமாக உள்ளனவும் இன்னும் எவ்வளவோ பல ; 
அவை விரிவஞ்சி நிறுத்தப் பெற்றன . 

கடைச் சங்கப்புலவர்காலந்தொடங்கி இன்றுவரை , தமிழ் 
மணங்கமழப் பெற்றுப் பற்பல வித்துவான்கள் , தமிழ் நூல்களையே 
ஆராய்ச்சி செய்துகொண்டும் பாடஞ்சொல்லிக் கொண்டும் நூதன 
மாக நூல்களியற்றிக்கொண்டும் தமிழ்ச் சுவைபைப் பிறருக்குப் புலப் 
படுத்தி வீற்றிருத்தற்கு இடமாகவிளங்கும் இந்த வேம்பத்தூரின் 
பெருமை என்போலியரால் எங்கனம் சொல்லற்பாலது ; 

* பாட் 
டுக் குருகுந் தமிழ்ச்சொக்கநாதரே அறிந்தருளுவார் . . 

சற்றேறக்குறைய அறுபது வருடங்களுக்கு முன்னே இவ்வூரு 
க்கு வந்து இவர்களுடைய தமிழ்ப்பயிற்சியையும் செய்யுள் செய்யும் 
வன்மையையும் குண விசேஷங்களையுமறிந்து மகிழ்ந்த பழனி மாம் 
பழக்கவிச்சிங்கநாவலர் மிக்க 

அன்புடன் இவ்வூரார் விஷயமாகப் 
பாடிய வெண்பாக்கள் வருமாறு : 

<< வேதநூல் வாழி தவ வேள்வித் துறைவாழி 
நீதி நூல் வாழி நெறிவாழி - ஓது தமிழ் 
வல்லாராய் நிம்பை வளம்பதிவாழ் மாசனங்கள் 
எல்லாரும் வாழி யினிது 
பொங்குகடல் வாழி புயல்வாழி சீர்வாழி 
தங்கு நூல் வாழி தமிழ்வாழி - துங்கமிகுந் 
தேசமெங்கும் போற்றத் திறல்படைத்த வேம்பத் 
மாசனங்கள் வாழி மகிழ்ந்து . 

[ நூல் இயற்றிய இடம் ) 
இந்நூலாசிய நடையஊர் செல்லிநகராக இருந்தாலும் , இதனைப் 
பாடுங் காலத்தில் இவரிருந்த இடம் , கார்வளங்கொண்மண்டலத்திற் 
கப்பிஞ்சிநா டென்னும் பெயரையுடையசிறுநாடென்று தெரிகின்றது ; 
இதனை , கார்வளங் கொண் மண்டலத்துக் கப்பிஞ்சி நாட்டுரைத் 
தோன் ( பக்கம் கூகசு ) என்னும் நூற்சிறப்புப்பாயிரத்தாலுணர்க ; 
கார்வளங் கொண்மண்டலமென்றதை மதுரைக்குக்கிழக்கே யுள்ள 
தான மழைக்குப்புணை கொடுத்தமங்கல நாடென்று சொல்லுகின் 
றனர் . 


உ , 


[ தூர் 


மதுரைக் கலம்பகம் , எக . 


( 


19 


[ 6 ப ற்ற பரிசில் ] 
இந்நூலை ஆக்குவித்தோனாகிய பாண்டியனொருவன் மிக்கசிறப் 
புடன் இதனை அரங்கேற்றுவித்துப் பல்லக்கு முதலிய விருதுகளையும் 
பல இரத்தினாபாணங்களையும் கொடுத்தளித்தானென்றும் , அப் 
பொழுது இந்நூலாசிரியர் மகிழ்ந்து , * பல்லக்கு மேலேறி ( பக் 
கம் கூகசு ) என்னும் வெண்பாவைப் பாடினாரென்றும் , பின்னர் 
மகிழ்ந்து இவருடைய சனனபூமியாகிய செல்லிநகரையும் அதனைச் 
சார்ந்த ஊர்களையும் இவரும் இவர் பரம்பரையோரும் அனுபவிக்கும் 
படி முற்றூட்டாகக்கொடுத்தானென்றும் , அதுபற்றி , செல்லியூரும் 
அதனைச்சார்ந்த ஊர்களும் செல்லிநாடென்று வழங்கப்பெற்று வந் 
தன வென்றும் , இவர் பரம்பரையோர் மிகுந்த செல்வமுடையவர்க 
ளாகிப் பலதருமங்களைச்செய்து விளங்கினார்களென்றும் சொல்லுகின் 
றனர் . 

இதனை , 


கன்னலுஞ் செந்நெலுஞ் சூழ்செல்லி நாடன் கவுணியர்கோன் 
நன்னர்க ளெண்ணிய வானந்த தாண்டவ நம்பிகற்பாள் 
தென்னவர் போற்றிய வங்கயற் கண்ணம்மை செல்வி திருச் 

சன்னிதிக் கோபுரங் கட்டின + டம்மந் தழைக்க வென்றே 
என்னும் மதுரைத்திருப்பணிமாலைச்செய்யுளும் வலியுறுத்துகின்றது . 

( காலம் ) 
மேற்கூறிய செய்யுளிற் கூறப்பட்டுள்ள ஆனந்ததாண்டவநம்பி 
அம்பிகையின் சந்நிதிக் கோபுரம் கட்டுவித்தகாலம் , சாலிவாகனசகாப் 
தம் , ககடு 0 ( கி . பி . கஉஉஎ - அ ; கொல்லம் , 

சமக ) 
என்று மதுரைக் கோயிலொழுகு தெரிவிக்கின்றமையால் , ஆனந்த 
தாண்டவநம்பியென்பவர் , இற்றைக்கு எ 00 -வருடங்களுக்கு முந்தி 
யிருந்தாரென்று மட்டும் ஒருவாறு தெரிகின்றது ; அதற்கு முன் , இந் 
நூலுடையார்காலம் இவ்வளவினதென்று தெரியவில்லை . 


ச 02 


* 


இவ்வெண்பாவிலுள்ள , பல்லக்குமேலிட்டோம் என்பதற்குப் பல 
இரத்தினாபரணங்களை மேலே அணிந்தோமென்றும் பொருள் கொள்ளலாம் . 

கற்பாள் - பத்தினியார் ; மனைவியார் ; ஆனந்த தாண்டவநம்பியே கோபு 
ரம் கட்டியதாக மதுரைக் கோயிலொழுகு தெரிவிக்கின்றது ; அஃது எழுதி 
னோரால் நேர்ந்தபிழையோ வேறுயாதோ உண்மை விளங்கவில்லை , 


- தம்மம் - தருமம் , 


20 


( ஞானாசிரியர் ) 
சிதம்பரம் மாளிகை மடத்திலிருந்த வெண்காடருடைய சிஷ்ய 
ராகிய விநாயகரென்பவர் இவருடைய ஞானாசிரியர் ; இதனை இந் 
நூற் கடவுள் வாழ்த்து , உக ஆம் செய்யுளாலுணர்க . இங்கே கூறிய 
மாளிகைமடத்துத் தலைவரொருவர் , வேதாரணியபுராணப் பாயிரத்தி 
லும் திருக்கானப்பேர்ப்புராணப் பாயிரத்திலும் துதிக்கப்பெற் 
றுள்ளார் . 

( குணவிசேடங்கள் ) 
இந்நூலாராய்ச்சியால்விளங்கிய ஆசிரியருடைய குணவிசேடங் 
கள் பல ; அவை , வேதாகமங்களில் மிக்க பிரீதியுடைமை , வடமொழிப் 
பயிற்சி , தமிழ்ப்பாஷையில் மிக்க அன்பு, தமிழில் ஐந்திலக்கணவுணர் 
ச்சி , சங்கத்தமிழ் நூல் முதலியவற்றிலும் பழையவுரைகளிலும் தேவா 
ராதிகளிலும் திவ்யப்ரபந்தங்களிலும் மிக்கபயிற்சி , நடுவுநிலைமை , எல் 
லாவருணத்தாரிடத்தும் எல்லாச்சாதியாரிடத்தும் அன்புடைமை , சிவ 
பக்தி , அடியார்பதி, சிவசின்னங்களில் அன்புடைமை , தம்முடைய 
கருத்தைப் பிறர் எளிதில் அறிந்துகொள்ளும் வண்ணம் செய்யுள் 
செய்யும் வன்மை , அங்கனம் செய்யும் செய்புட்கள் படிப்பவர்களு 
டைய மனங்களைக்கவரும்படி இடத்துக்கேற்ற சந்தங்களில் அவற்றை 
அமைத்தல் , பலவகைத்துதி செய்யும் அழகு , வடநூற்கருத்துக்களை 
அங்கங்கேயமைத்தல் , பிறரை நல்வழிப்படுத்தநினைத்தல் , சரி தங் 
கூறுகையில் , பரமகருணாகி தியாகிய சிவபெருமானுடைய திருவருளின் 
பெருமையை நினைந்து நினைந்து மனமுருகி இடையிடையே செயலற்றி 
ருத்தல் என்னும் இவையும் பிறவுமாம் . இங்கே எடுத்துக்கூறியவை 
யெல்லாம் இந்நூல் அரும்பதமுதலியவற்றின் அகராதியைப் பார்ப் 
பவர்களுக்கு இனிது விளங்கும் . 


நூலாராய்ச் சி . 


( நூலிலுள்ள முக்கியமான சிலகுறிப்புகள் ) 
பரஞ்சோதிமுனிவர் திருவிளையாடலுக்கும் இதற்குமுள்ள 
வேறுபாடுகள் பலவற்றுள் , ஸ்ரீ சோமசுந்தரக்கடவுள் வையைந்தி 
அடைத்தற்குக் கூலியாளாக வந்து வேலை செய்யாமல் உழப்பிய 
பொழுது , பாண்டியனுடைய ஏவலாளர்கள் சினந்து அவர் முதுகில் 


21 


ஆம் 


அடித்தாரென்று ஆசிரியர் கூறியிருப்பதொன்று ; * ( BO ) ஙஎ - 
செய்யுளைப்பார்க்க ; பல நூல்கள் பாண்டியனே அடித்தானென்று கூறி 
யிருக்கவும் இவர் இங்ஙனம் கூறியதற்குக் காரணம் இன்னதென்று 
புலப்படவில்லை ; இந்நூலைச்செய்வித்த அரசனுடைய வேண்டுகோ 
ளாக இருத்தல் கூடுமென்பது சிலருடைய கருத்து ; அந்தநாள் 
பிட்டுக் காகமண் சுமந்த வரனைமன் னவன்றன தாளா , மைந்தரி 
லொருவ னடித்ததாத் துணிந்தோர் வண்டமிழ்க் கவிஞனோ தினனே 
என்பது புலவர்புராணம் , திருவாதவூரர் . – அ . 

பழைய நூலாசிரியர்களும் பழைய உரையாசிரியர்களும் பாண்டி 
யர்களிற் சிலரைத் தெய்வப்பாண்டிய ரென்று கூறுதல் மரபு . இந் 
நூலாசிரியர் அதனைத் தழுவி , சுந்தர மாறரை , தெய்வப்பாண்டியன் 
( கட . ககூ ) என்றும் , தெய்வவான்வழுதி " ( • : ச ) என்றும் கூறியி 
ருக்கின்றனர் . 

ஸ்ரீ சோமசுந்தரக் கடவுளுடைய திருக்கோயில் , இத்தலத் 
துள்ள கோயில்கள் பலவற்றிற்கும் காலத்தால் முந்தியதும் பெரியது 
மாதலின் , அதனை விளக்கவேண்டி இந் நூலாசிரியர் அதனைத் தொல் 
லையாலயமென்றும் பெரிய கோயி லென்றும் அங்கங்கே வழங்குவர் ; 
இத்தலத்திற் கோயில்கள் பலவுள்ளன வென்பதை , நுதல்விழி நாட் 
டத் திறையோன் கோயிலு , முவணச் சேவலுபர்த்தோ னியமமு , 
மேழி வலனுயர்த்த வெள்ளை நகரமும், கோழிச் சேவற் கொடியோன் 
கோட்டமும் ( சிலப் , ஊர்காண் . எ - க O ) எனவும் , வடதிரு வால 
வாய் திரு நடுவூர் , வெள்ளி யம்பல நள்ளா றிந்திரை , பஞ்சவ னீச்சர 
மஞ்செழுத் தமைத்த , சென்னி மாபுரஞ் சேரன் றிருத்தளி , கன்னி 
செங் கோட்டங் கரியோன் றிருவுறை , ஒருபரங் குன்றஞ், 
சூழ்கொள விருந்த கூடலெம் பெருமான் ( கல் . நெடுவரைப் பொங் 
கர் - சுக ) எனவும் வருவனவற்றாலுணர்க . 

இந்நூலாசிரியர் , இலைமறைகாய்போற் பழைய நூல்களில் அங் 
கங்கே மறைந்து கிடந்த அரிய செய்திகளை இதனுள் உரிய இடங்களில் 
அமைத்து விளக்கிச்செல்லுகின்றனர் . இதனால் , நெடுநாளாக இருந்த 
ஐயங்கள் ஒருவாறு தீர்வனவாயின . அவற்றுள் , சிலவருமாறு: 

‘ நான்குமாடங்கள் கூடு தலின் நான்மாடக் கூடலென்றா 
யிற்று . அவை திருவாலவாய் , திருநள்ளாறு , திருமுடங்கை , திரு 

* இங்கேகாட்டிய எண்களுள் , ( ) இவ்வடையாளத்திற்குட்பட்டது 
திருவிளையாடலையும் ஏனைய துபாடலையும் புலப்படுத்துவன ; பின்வருவனவற் 
றையும் இப்படியே கொள்க . 

4 


ஓ 


22 


நடுவூர் ; இனி கன்னி , கரியமால் , காளி , ஆலவாயென்றுமாம் என் 
பது , கலித்தொகை , கூஉ .ஆம் பாடல் , நச்சினார்க்கினியம் . இந்தவுரை 
யில் முன்னுள்ள திருவாலவாய் முதலிய நான்கும் இன்னவையென்று 
இந்நூல் , சஎ - ஆம் திருவிளையாடலாலும் பின்னுள்ள கன்னி முதலிய 
நான்கும் இன்னவை யென்று இந்நூல் திருநகரச் சிறப்பிலுள்ள 
கஉ - ஆம் பாடல் முதலிய நான்கினாலும் ஒருவாறு விளங்குதல் 


காண்க . 


. 


‘ நீலமணியின் குற்றம் வந்த வழிக் கண்டுகொள்க என் 
பது சிலப்பதிகாரம் , ஊர்காண்காதை , க 10 - ஆம் அடி , அடியார்க்கு 
நல்லாருரை ; நீலத்தின் குற்றம் பன்னிரண்டென்றும் அவற்றின் 
பெயர்கள் இவையென்றும் இந்நூல் , (உரு) க கூ 

ககூ - ஆம் செய்யுளால் விள 
ங்குகின்றது . . இதனால் அடியார்க்குநல்லாரிலும் இந்நூலாசிரியர் 
தமிழ் நூலாராய்ச்சியில் மிக்கவரென்பது வெளியாகும் . 

(துதிவகைகள் * ) 
கடவுள் வாழ்த்திலன்றி நூலினுள்ளே அங்கங்கேவந்துள்ள விநா 
யகர் துதி , சிவஸ்துதி , அம்பிகைதுதி , திருஞான சம்பந்தர்துதி , 
மூர்த்திநாயனார் துதி முதலியன யாவரும் படித்தறிந்து இன்புறு 
தற்பாலன . 

( நூலாசிரியர் கூற்றுக்கள் ) 
நூலாசிரியர் கூற்றுக்களாக இந்நூலுள் அங்கங்கே காணப்படுங் 
கவிகள் பல உள்ளன : அவை ஒருபகுதிப் பட்டனவல்ல ; அவை 
வருமாறு : 

உலகத்தாரை நோக்கிச் சிவபெருமானுடைய திருவருளின் 
பெருமையை இவர் கூறுதல் போலவும் பிறர் கூறு தல் போலவும் உள் 
ளன ; ( திருநாட்டுச் சிறப்பு ) கச , ( உஎ ) க , ( ஙக ) உஉ , ( ங.உ ) உரு , 
( ஙச ) ககூ , ( ங அ ) எக , ( சச ) – அ , ( சரு ) கஅ , ( சசு ) கூக , ( டூச ) –0 , 
((சங ) உக . 

உ . திருவிளையாடல்களைச் சொல்லிக் கொண்டு போகையில் 
அன்பின் மிகுதியால் இடையிடையே இவருடையமனம் உருகிய 
தன்பதைப் புலப்படுத்துவன : (கூ 0 ) ஙகூ , ( சஅ ) ங எ . 

* இவற்றிற்கும் , பின்னேயுள்ள பொருளணிகள் முதலியவற்றிற்கும் உரிய 
பக்க எண்களையும் விவரணங்களையும் அரும்பத முதலியவற்றின் அகராதி 
யென்னும் பகுதியிற்கண்டு கொள்க , 


{ 


2 : 3 


ந் . ஒவ்வொருபகுதியின் இறுதியிலே சரித்திரத்தின் அரு 
மையை நினைந்து மனமுருகிச் செய்துள்ள சிவஸ்து தியாகவுள்ளன : 
( ரு ) எ , ( எ ) கக , ( X0 ) ருசு , ( கூஉ ) உரு , ( சஅ ) சக , ( 30 ) கஅ . 

ச . படிப்பவர்களும் கேட்பவர்களும் அடையும்பயனைப் புலப் 
படுத்துவனவாய்ச் சில பாடல்கள் சில திருவிளையாடல்களின் இறு 
தியிலுள்ளன : ( நஅ ) எஉ , (ருசு ) ககூ . 

ரு . பாவத்தால் ஒருவர் வருந்துவதைக்குறித்து வருந்து தலை 
யும் , புண்ணியத்தால் ஒருவர் மகிழ்தலைக்குறித்து மகிழ்தலையும் புலப் 
படுத்துவன : (ஙச ) உ , ச , ( க.அ ) ருக , ( கூக ) உங . 

சு . திருவிளையாடற் சம்பந்தத்தாற் பெருமையடைந்த சில 
சாதியாரின் விசேடத்தைக்கூறுவன : ( உங ) உரு , ( ருகூ ) கஅ . 
இங்ஙனம் வருவன இன்னும்பல. 

( பொருளணிகள் ) 
இவருடைய வாக்கிற் பலவகைப் பொருளணிகள் அங்கங்கே வந் 
துள்ளன வெனினும் மிகுதியாகக் காணப்படுவன , கருத்துடையடை 
யணியும் , கருத்துடையடைகொளியணியுமே . 

( சொல்லணிகள் ) 
சொல்லணியைச் சார்ந்த மடக்கணிகளை இந்நூலிற் பரக்கக் 
காணலாம் ; அவை வருமாறு : 

அத்தியிலத்தி சொரிந்ததால் - யானையானது இலத்தியைச் சொ 


ரிந்தது ; 


அருகரருகராக்கண்டேம் - சைனர் பாண்டியனைச் சமீபித்தவரா 
கப் பார்த்தேம் ; 

ஆவிசேர் தண்ணீர் வேட்டங் காவிசோர்ந்து ; ஆவி - தடாகம் , 
உயிர் ; 

இடையிடையும்படி : இடையும்படி - வருந்தும்படி ; 
உக்கிரமாய் நனிவரக்கண் டுக்கிரவேல் விறற் செழியன் ; 
கடல்வலிய சத்திவிடச் சத்திவிட்டகாவலன் : சத்தி.வலி , வேல் ; 
கரிகரியாக - யானைகரியாக ; 
கனககோ கனகவாவி - பொற்றாமரைவாவி ; 

கூடம தாகக் கற்பித்தருளினான் கூடமில்லான் : கூடம் - மாளிகை 
விசேடம் , வஞ்சனை ; 
கை தவகேள் கை தவமாகாது . பாண்டியனே 

கேட்பாயாக; 
னக்கு வஞ்சனையாகாது ; 


24 


தாணு 


கைதவமோவில்லை கைதவ ; 
கோதை தன் பரிசனத்தால் ...பரிசனங்களோடும் ; 
கோலக் கோலம் - பன்றித்திருவுருவம் ; 

சந்திரமாவளித் தான் சந்திரமாகுலத்தான் : சந்திரமா - பொற் 
குதிரை ; 

சம்புமா சமாதியாலே சம்புமாத்தாழ்க்க : சம்புமா - சிவபெரு 
மானுடைய பெரிய , நரிகளாகிய குதிரைகள் ; 

(தாள் ; 
சரங்கொடுஞ் சரம்போற் றைப்பச் சரங்கொண்டாள் சரமிலா 

செட்டியாஞ்செட்டி - வைசியர்குலத்திற் பிறந்த உருத்திரசன் 
மராகிய முருகக் கடவுள் ; 
செட்டியுஞ் செட்டியா யுதித்தான் ; 

[ குற்றி ; 
தாணு தாணுவேயெனவிருந்தான் : 

சிவபெருமான் , 
துதிக்கையின்றித் துதிக்கையால் வளைத்தெடுத்து : துதிக்கை - 
துதிசெய்தல் , தும்பிக்கை ; 

நரிகாணரியாது ; 

நாமளித்த வேலையற நாமளித்த வேலையெறி : நாமளித்த வேலை - 
அச்சத்தை உண்டுபண்ணிய கடல் , யாம்கொடுத்த வேற்படையை ; 

பத்திரங் கொடுத்தொதுங்கிப் பத்திரன் பணிந்து நின்றான் . பத் 
திரம்-திருமுகம்; பத்திரன் - பாணபத்திரர் ; 

பயங்கொண்டு வந்ததெவரும் பயம் கொள்ள : பயம் - நீர் , அச்சம் ; 
புயலகத்துப் பெரும்புயல் : புயல்- மேகம் , நீர் ; 
பைங்கண் வேழத்தை....செங்கண் வேழம் : வேழம்-கரும்பு , 

மாலையங்குழல்சேர் பாணர்மாலையர் மாலையெய்தி : பாணர் - மாலை 
யர் - பாணர்மகளிர் , விறலியர் ; மாலை - மயக்கத்தை ; 

மாலையைக் கழுத்திலிட்டோர் மாலை நின்றுலாவ ; 
மாறன் மாறி : மாறன் - பாண்டியன் ; 
மாறனாழ்துயர் கெட மாறியாடினார் ; 
மாறான் மாறனென்றாங்கரும் பெயர் பெற்றோன் ; 
வளையினால் வளைத்தனன் ; 
வாசியை வாசியாக - குதிரையை விசேடமாக ; 

விடை விடைகொண்டு - இட்பம் விடுத்தல் கொண்டு ; “ சொல்விடை 
கேட்டுச் செல்விடை வெற்பும் என்பது மதுரைமும்மணிக்கோவை , 
உஅ ; 

வேடனிடு சூடினிய கேடிறசை நாடுபவர் வேடனுடல் வீடவடு 
வோர் ; 


( னை ; 


: 


25 


வேலையை யேவவேலை வேலை நல்வேலை யென்று : வேலை - கடல் , 
காலம் , தொழில். 

. 


இந்நூலில் , வேறுபொருளின்றி விரைவு முதலிய காரணங்களால் , 

சொற்கள் அடுக்கிவருதலும் காணப்படும் ; அவை வருமாறு : 

அஞ்சேனஞ்சேன் , அரகர , இடந் தருமிடந் தரும் , உதவுவமுதவு 
வம் , என்கையில் வளைநெரிந்ததென்கையில் வளைநெரிந்தது , என்னை 
விடென்னைவிடு , எனக்கெனக்கு , ஒக்குமொக்கும் , காத்தருள் காத்த 
ருள் , சிவசங்கர சிவசங்கா , தருமநெறி தருமநெறி , திருச்சிற்றம்ப 
லந் திருச்சிற்றம்பலம் , திருவம்பலந் திருவம்பலம் , துயிலுணர்தி 
துயிலுணர்தி , நல்ல நல்ல , நில்லும் நில்லும் , நிறைந்தன நிறைந்த 
பொன்னம்பலம் பொன்னம்பலம் , போனது போனது , வண 

வணங்குமி 
னீர் வணங்குமினீர் , வந்துபோம் வந்து போம் , வரும் வரும் , வளர்ந் 
திட வளர்ந்திட , வளைத்திடும் வளைத்திடும் , வளையல்கொள்ளும் 
வளையல்கொள்ளும் , விடும் விடும் , விடு விடு . 

இதில் அவ்வவ்விடத்து வந்துள்ள 
ஸ்ரீ சோமசுந்தரக்கடவுளின் அருமைத்திருநாமங்கள் : 
அடிமைக்குநல்லவர் , அடியவர்க் கெளியசுந்தரன் , அடியவர்க் 
கெளியசொக்கன் , அடியவர்க்கெளியவர் , அடியவர்க்கெளியவெம் பெரு 
மான் , அடியவர் திறத்து நல்லவன் , அடியவர் நன்மை தின்மையறி 
பவன், அடியார்க்கு இனியன கொடுக்கும் சொக்கன் , அடியார்க்கு 
நல்லான் , அடியார்குறை தீர்ப்பான் , அடியார் தங்கட் கெளியவன் ,அணு 
க்கட்கு நல்லவர் , அதிரவீசியாடுவான் , அந்தநாயகன் , அபிடேகச் 
சொக்கன் , அருடேங்குநாதன் , அருந்தவன் , அருவமெய்யினன் , 
அருளாகரன் , அழகன் , அழகார்மெய்யன் , அழகிய சொக்கன் , அழகி 
யபெருமான் , அற்றவர்க்கற்றசிவன் , அற்றவர்க்கற்ற செல்வன் , அன் 
பர்க்கன்பன் , அன்பர்சுமைபூண்டுகொண்டான் , அன்பர் தம்பிழைபொ 
றுப்பவன் , அன்னையொப்ப அணுக்கட்கு நல்லவன் , ஆதி , ஆதிநாதன் , 
ஆதிநாயகன் , ஆதிமுனி , ஆலவாய் , ஆலவாய்த்தருமமூர்த்தி , 

ஆல 
வாய் மெய்யன் , ஆலவாயமுதமன் , ஆலவாயமுதவாக்கன் , ஆலவாய 
முதவாயான் , ஆலவாயமுது , இசைக்குநல்லசங்கரன் , இசைக்கு நல் 
லான் , - இசைச்சொக்கன் , இயற்சொக்கன் , உற்றவர்கட்குற்றவன் , 
எளிய சொக்கன் , எளியவர்க்கெளியசொக்கநாதன் , ஒப்பிலழகன் , 
கருணைமெய்யன் , கருணைமேனிப் புண்ணியன் , காரணமுதல்வன் , 


( 


26 


காரணவான் , குஞ்சரந்தாங்குங் கோயிற்குழகன் , குஞ்சரந்தாங்குங் 
கோயிற்கூத்தன் , குழகன் , கூடமில்லான் , கூத்தன் , சாலநல்லவன் , 
செந்தமிழ்க்கினிய சொக்கன் , செந்தமிழ்பயிலுஞ்சுந்தரன் , செழியர் 
நாதர் , சேட்டநாதன் , சொக்கமூர்த்தி , சொக்கவேந்து , சொக்கன் 
( சொக்கர் ) , சொக்கு , தனக்கு நல்லவர்க்கு நல்லோன் , தெய்வப்பாண் 
டியன் , தெய்வவான் வழுதி , தென்னவர்கிளைக்கு நல்லசெல்வன் , 
தொழுபவர்க்கெளியான் , நயந்தவையாவையும் நல்கவல்லவன் , நல்லடி 
யார்க்குநல்லான் , நற்றமிழிறைவன் , நற்றவன் , நாயனார் ( நாயன்) , 
நேசர்கட்கென்றும்நேசன் , பண்ணிசைச்சொக்கன் , பத்தர்கள் பத் 
தன் , பத்தர்பத்தன் , பத்தர்வாழ்வு , பழிக்கஞ்சு சொக்கன், பழியஞ்சுஞ் 
சொக்கன் , பாண்டிநன்னாடன் , பாவறிந்த நாவலவன் , புகழ்க்கினி 
யான் , புகழ்க்குநல்லசொக்கன் , புகழ்க்குநல்லோன் , புகழ்கொண்டான் , 
புழுகுநெய்ச்சொக்கர் , முனிவன் , மெய்யர்க்குமெய்யன் , மெய்யன் , 
யாவும்வல்லவன் , வணங்குவோரிணங்கன் , வாசிவாரியப் பெருமான் 

( ஊர்கள் ) 
ஆளுடையார்கோயில் , இராமேச்சரம் , இருஞ் சிறை , உத் 
தரகோசமங்கை , உப்பூர் , ஏழூர்கள் , கட்டுநல்லூர் , கழுவர் 
படைவீடு , காசி , காவணநல்லூர் , காவிரிப்பூம்பட்டினம் , காளையார் 
கோயில் , கொடுங்கோளூர் , சிதம்பரம் , சீகாழி , செல்லிநகர் , தனிச் 
சயம் , திருநெல்வேலி, திருப்புத்தூர் , திருப்புறம்பயம் , திருப்பூ 
வணம் , திருமருகல் , திருவாதவூர் , திருவிடைமருதூர் , திருவேடகம் , 
நரிக்குடி , நாமுனூர் , பட்டமங்கலம் , பரசுராமசதுர்வேதிமங்கலம் , 
பழமதுரை , பெருங்கிராமம் , மணலூர் , மாடக்குளக்கீழ்மதுரை, மா 
னமங்கலம் , வட திருவாலவாய் , வே தாரணியம் . 

( குலங்கள் ) 
ஆதிமரபு , ஆமாத்தியர்குலம் , உக்கிரகுலம் , கொந்தகக்குலம் , 
சந்திரகுலம் , சூத்திரகுலம் . 

[ * சங்கப்புலவர்கள் ] 
இடைக்காடர் , இறையனார் , உருத்திரசன்மர் , கபிலர் , நக்கீரர் , 
பரணர் , மதுரைப்பேராலவாயார் . 

இவர்கள் ஆசிரியர் , இயல்வாணர் , கவிமன்னர் , கவிவாணர் , சான்றவர் , 
தமிழ்வாணர் , நன்புளோர் , நாவலர் , மாசிலாசிரியர் , முத்தமிழ்வாணரென இந்து 
லுள்ளே பாராட்டிக் கூறப்படுகின்றனர் . 


* 


27 


65 


சங்கப்புலவர்களல்லாத தமிழ்ப்புலவர்கள் : காரியார் , நாரியார் . 
சாதிகள் : அதி , பன்றிக்குறும்பர் பன்னிருவர் , வன்னியர் . - 

(சிலபழையவழக்கங்கள் ) 
ஒருவர் ஒரு செய்தியைச் சொன்னவுடன் அதனை மறவாமலி 
ருத்தற்கு ஆடையின் தலைப்பை முடிந்து கொள்ளுதல் , தும்மியவர் 
கள் சிவாயவென்றல் , பரிகல சேடமுண்ணல் . 

( தனிப்பாடல்கள் 
பாடல்கள் 

ஆக்கியோர் பெயர் 
அங்கங்குலுங்க 

சோமசுந்தரக்கடவுள் 
குன்ற மெறிந்தாய் நக்கீரர் 

( பேராலவாயார் 
" கொங்கு தேர்வாழ்க்கை இறையனார் அல்லது மதுரைப் 
< சங்கறுப்பது 

நக்கீரர் 
" நெட்டிலை யிருப்பை கபிலர் 
மதிமலி புரிசை 

சோமசுந்தரக்கடவுள் . 
தாண்டவம் : சொக்கத்தாண்டவம் . 
திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பதிகங்கள் : சடையாய் , 
செய்யனே, தளிரிளவளர் , தேனுறவன்னி, நீலமாமிடற்று , பிரமனூர் 
போகமார்த்த , மங்கையர்க்கரசி , மந்திரமாவது , மானினேர்விழி , 
வாழ்கவந்தணர் , வானிற்பொலி, வேத வேள்வியை , வேயுறுதோளி . 

(திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் , அறங்கரை நாவினார் , காழி 
நகர்ப் பெருமான் , கொச்சைமுனி, கொச்சைப்பாலர் , கௌணியர் 
கோன் , சிரபுரப்பாலர் , சோழியவை திகச் சிறுவர் , ஞானபூரணர் , 
ஞானமாமுனிவர் , ஞானவேந்தர், நாலுகவிப் பெருமாள் , பொய்யிலா 
யானை , மறைஞானி, வாது செய்த வாரணம் , வைதிகவாரண மென 
இந்நூலுட் பாராட்டிக்கூறப் படுகின்றனர் . ) 

[திருவிளையாடல் சம்பந்தமான பழமொழிகள் ) 
அடியார்க்கு நல்லார் பத்திரம் , அழகிய சொக்கனென்னும் 
தோலாக்கை , ஆபத்துக்குத் தெய்வமேதுணை , இலச்சினைவாயில் , 
உடையவனறிந்திடாத சரக்கிலை , காமனுக்குக்கண்ணில்லை, கொல் 
லொணாப்படை எவர்க்கும் வெல்லொணாது , சடைகொடு வெருட்டல் . 
வேண்டா, சொக்கன்றூசு, தன்னைக்கொல்ல வந்ததாயினும் 
வைக் கொல்லலாகாது , நெற்றிக்கண் காட்டினாலும் குற்றம் குற்றமோ, 
பட்டகுணம் சுட்டாலும் போகாது , பாணர் தம்மடியார் பரதேசம் 


பசு 


28 . 


போனால் விறகையும் சுமந்துகொண்டு மீளவருவார் , பார்ப்பான் 
முறையீடு பசுப்பாய்ச்சலோடு சரி அல்லது முட்டிப்பார்ப்பான் முறை 
யீடு மொட்டைப் பசுவின் பாய்ச்ச லோடு விட்டுப்போனது , மன்னவ 
னெப்படி மன்னுயிரப்படி , மின்னாமலிடிக்குமா . 

( தீர்த்தங்கள் ) 
எழுகடல் , கங்கை , கம்பளை , கல்லணை , கன்னியாகுமரி , காவண 
வாவி , காவிரி , கொண்டாழி , சரவணப்பொய்கை , பூதங்கண்டகுளம் , 
பொற்றாமரைப் பொய்கை , மணிகர்ணிகைத்துறை , மாவலிகங்கை , 
மொய்யார் பொய்கை , வலவை , வையை . 

(நாடுகள் ) 
கப்பிஞ்சி நாடு , கருநாடதேயம் , களவேள்வி நாடு , காட்டுநாடு , 
கார்வளங் கொண்மண்டலம் , சோனாடு , சோழனாடு , துவரை நாடு ,, 
பாண்டிநாடு , மிழலைநாடு . 
நியாயம் : -- காக தாலியம் . 

[ நூல்கள் ( வடமொழி , தென்மொழி ) ] 
இறையனார் பொருள் , உத்தரமாபுராணம் , உத்தராகம கோசங் 
கள் , கணித நூல் , கபிலரந்தாதி , கைலையா திகாளத்திபாதி அந்தாதி , 
திருமுருகாற்றுப்படை , நக்கீரரியற்றிய நூலிலுள்ள ஐந்தாம்பனு 
வல் , புரவி நூல் , மடைநூல் , மயனூல் . 

மடங்கள் : - தில்லைமாளிகைமடம் , வாகீசசுவாமி மடம் . 

மந்திரங்கள் : -- அகமருடணம் , சடாக்கரம் , பஞ்சாக்கரம் , பிர 
ணவம் , மிருத்தியுஞ்சயம் . 

( மலைகள் ) 
இடபகிரி , இலத்திமலை , எண்கிரிகள் , கைலை , கொடுங்குன்றம் , 
சமனொளிமலை , திருக்கழுக்குன்று , திருப்பரங்குன்றம் , நாகமலை , பசு 
மலை , பன்றிமலை , பொதியில் , முதிய வெற்பு , மேருமலை , யானைமலை 

மரபு : மானமங்கலத்தார் மரபு . 
வித்தைகள் : அக்கினித்தம்பம் , இந்திரஞாலம் , நோக்கு 


வித்தை. 


[ அரிய மொழிகள் ) 
அகம், அங்கம் , அங்கம் நூற்றெட்டு , அணரிட்டு , அதி , அவதா 
னம் , இராவுத்தராயன் , இருப்புமுட்டு , உழப்பாது , உழப்பி , உழை , 
உளத்தடைத்து , ஊசும் , ஒப்பார் , கறம் , கிஞ்சில் , குதிரையிராவுத் 


29 


தன் , குழப்பி , குழம்பல் , கெருடி , கைந்தலை , கொச்சை , கொந்தக் 
குலம் , கொற்று , சாக்கியர் , சாத்தலோதல் , சாளர சங்கீதம் , சாறு , 
சிலும்பல் , சிறுக்கன் , சீரா , சும்மாடு , சொட்டை , தப்பு , தவ்வும் , 
திண்ணிமை , திருக்கைச் சிறப்பு , துவர்பிடித்து மறிப்ப , தொத்துவர் , 
தொப்பாரம் , நரியாது , நன்பு , நாயன் , நையாண்டிபாடல் , பகுந்து , 
பணிக்கு , பரிச்சாத்து , பரிவேத்தா, பழுத்து நரைத்த , பாஞ்சாலிகம் , 
பாராவளை , பிசகல் , பிறிதுசாபம் , புழகு , பூணித்து , பேரிளமை , 

, 
பொக்கணம் , மகன்மை , மச்சம் , மலர் , மழுப்பவல்லான் , மாமடி , 
மாலை , மாறு , மூசி , மொக்கணி , மொஞ்சகக்கையர் , மொத்தம் , 
வகுந்த , வணிக சூரியர் , வரிசை , வழிசெய் , வன்னியர் , விலாவொடித் 
தல் , வேணும் , வை பாளி அல்லது வைகாளி . 

திருவிளையாடல் முதலியவற்றாலும் கேள்வியாலும் அறிந்த 
வைகள் : அட்டாலைமண்டபம் , அமணமலை , அன்னக்குழி மண்டபம் , 
இந்திரேசுவரர் , எழுகடற்றெரு , எழுநூற்றுமங்கலம் , ஐராவ தகணே 
சர் , ஐராவததீர்த்தம் , ஐராவதநல்லூர் , ஐராவதேசுவரர் , கஞ்சரீட 
புரம் ,காஞ்சனமாலை கோயில் , காராக்கிரகக்குகை, காவண நல்லூர், கிழி 
யறுத்தல் , குருவிருந்ததுறை , குலசேகரபாண்டியன் வடிவம் , கூடை 
தட்டிப் பறம்பு , கொந்தகை, கோச்சடை , சங்கத்தார்களுடைய 
திருவுருவங்கள் , சங்கத்தார் கோயில் , சாம்பனத்தம் , சுந்தரமாறன் , 
செல்லூர் , தத்தனேரி , தனஞ்சயன் வடிவம் , திருப்பாச் சேர்த்தி 
( மதுரைக்குக் கிழக்கே வையைக் கரையிலுள்ளதோரூர் ; சைனர்கள் 
பட்ட மந்திர ஏடுகள் , திரும்பாமற் சென்று கரையிற் 

சேர்ந்த 
இடமென்பர் ) , திருவாலவாய் நல்லூர் , திருவாலவாய்த் தம்பிரானார் , 
திருவீதிகள் ஐந்து , தின்னாநரி , தொடர்நரி , நக்கீரர் கோயில் , நக்கீ 
ரர் திருவுருவம் , நடுவூர் , பதஞ்சலி முனிவர் ஸ்தோத்திரம் , பரவர் , 
பரிவீரமங்கலம் ,பாண்டிய மண்டலா தீசுவரர் , பாண்டியன் படித்துறை , 
பாண்டியனகழ்வீதி , பாணர் ( தையற்காரர் ) , பிட்டுத் தோப்பு , பிள்ளை 
யார்பாளையம் , பூதகுடி , பூதங் கண்டகுளம் ,பெருங்கருணை ,மடைப்பள் 
ளிச் சாம்பல் , மண்டியூர் ,மதிச்சயம் , மாநகரி , முத்திரைகள் மூன்று , 
மேலைக்கடை , வளையற்காரமண்டபம் , வாகீசசுவாமி மடம் , விழுப் 
பாதராயர் , வெள்ளியம்பலத்தெரு , வேப்பமாலை , வேறாநிலை , 


5 


வேறுப 


டுக 


ள் . 


பரஞ்சோதிமுனிவரியற்றிய திருவிளையாடலிற் காணப்பெறாத 
அரிய விஷயங்கள் பல இத்திருவிளையாடலில் அவ்வவ்வி 


டத்துக் காணப்படுகின்றன ; அவற்றுட் சிற்சிலவருமாறு : 


தனன் . 


னர் . 


( காப்பு ) கற்பகவிநாயகர் : இவர் எச்சரென்பவர்கள் ; பின்பு கூறியவர் 
சுந்தர பாண்டியத்திலும் திருவிளையா அகத்திய முனிவர் . 
டற் பயகரமாலையிலும் துதிக்கப்பெற் ( கூ ) மலயத்துவசன் 

ஆதிமரபில் 
றுள்ளார் . இவர் கோயில் மதுரையில் வந்த வடிவமங்கையை மணம்புரிந் 
இப்பொழுது காணப்பட்டிலது . 

( கடவுள்வாழ்த்து ) இதில் , பெரும் ( ச ) மலயத்துவசன் மலைக்கொடி 
பற்றப்புலியூர்த்துதி , பாண்டி நாட்டுத் மன்னனென்றும் கூறப்படுவன் . பங் 
துதி , இத்தலத்துத் திருநாமங்களுள் குனி உத்தரத்தில் தடாதகைப்பிராட் 
நான்கன் துதி , மதுரைத் திருச்சிற்றம் டியார்க்குத் திருமணம் நிகழ்ந்தது; 
பலம் , வெள்ளியம்பலம் ஆகிய இவற் முருகக்கடவுள் பக்கத்திலிருந்து திரு 
றின் துதிகள் , உக்கிரப்பெருவழுதி மணத்தைச் செய்வித்தனர் . திரு 
யார் துதி , நாற்பத்தெண்ணாயிர முனி நந்திதேவரே குண்டோதரராகவந்த 
வர்கள் தி இவைகள் உள்ளன . 

( பதிகம் ) இதன் இறுதியில் முத ( ரு ) இந்திர விமானத்திற்குத் 
ற்குறிப்புச் செய்யுளொன்று உள் தென்பாலுள்ள தாகிய வெள்ளியம் 
ளது ; அச்செய்யுள் , பழையகாலத் பலத்திற் பதஞ்சலி முனிவருக்காகச் 
தில் இப்பதிகம் பாராயணம் செய்யப் சிவபெருமான் திருநடனம் செய்தரு 
பெற்று வந்ததென்பதைத் தெரிவிக் ளினர் ; அது சொக்கத் தாண்டவ 

மென்று பெயர்பெறும் ( மதுரையில் , 
( திருநகரச்சிறப்பு ) மதுராநகரம் திருக்கோயிலுக்குத் தென்பால் வெள் 
கன்னி , கரியமால் , காளி , ஆலவாய்த் 

ளியம்பலமென்று பெயருள்ள ஒரு 
தருமமூர்த்தி என்பவர்களாற் பாது மண்டபமிருத்தலும் , அதில் இக்காலத் 
காக்கப்படுவது . 

துப் பங்குனித் திருவிழா நடைபெறு 
விருத்திர ஹத்தியைப் போ தலும் , வெள்ளியம்பலம் தென்பாலு 
க்குதற்குத் தேவலோகத்திற் பலவிமா ள்ள தென்றதற்கும் பங்குனி உத்தரத் 
னங்கள் இந்திரனாற் செய்விக்கப்பெற் தில் திருமணமுதலியன நடைபெற்ற 
றன . சிவலிங்கப் பெருமானுடைய தற்கும் சான்றாகவுள்ளன .) 
அழகிய வடிவத்தைக் கண்டு , இந்தி ( சு ) தடாதகைப் பிராட்டியார் பச் 
ரன் , சொக்கென்னும் திருநாமத்தைச் சைத்தேவி ( மரகதவல்லி ) யென்று 
சாத்தினன் . இத்தமிழ் நூலுக்கு முத வழங்கப்பெறுவர் . 
னூல் , உத்தர மகா புராணமென்னும் ( எ ) சிவபெருமானது கட்டளைப் 
வடநூலிலுள்ள சார்சமுச்சய மென் படி குண்டோதரனார் பல குளங்களை 
னும் பகுதி . இச்சரிதத்தை முதலிற் உண்டாக்கினார் . அக்குளங்களுட் காவ 
கூறியவர்கள் , வியாசர் , வான்மீகி ,, ணமுள்ளவாவியைத் தன்பாற்பெற்ற 


கின்றது . 


31 


கின . 


ஊர் காவணநல்லூரென்று கூறப்படும் . ( அப்பொருளிலக்கணத்தின் படி அமை 
ஒரு வாவிக்கரையில் , சடங்குக் கந்தர் க்கப்பெற்றிருத்தலைக் கண்டு மகிழ்ந் 
எழுந்தளிருயிருக்கின்றனர் . இங்கே தார்கள் ; அவர்களுள் , நக்கீரனார் மட்டும் 
சடங்குக் கந்தரென்றது , திருப்பாங் அழுக்காற்றால் , யானியற்றிய நூலில் 
குன்றத்துக் கோயில் கொண்டெழுந் ஐந்தாம்பனுவலுக்கு ஒப்பில்லை என் 
தருளிய ஸ்ரீ கல்யாண ஸுப்ரமணியக் று கூறினர் . 
கடவுளேயென்று சொல்லுகின்றனர் . ( கசு ) தருமியின் தந்தையார் பெயர் 

( அ) அக்கினி மூலையிலுள்ள தடாக சிவமுனியென்பது . 
மொன்றில் எழுகடல்களும் அடங் (கஅ ) சிவபெருமான் தமிழ் நூற்கரு 

த்தை அகத்தியருக்கு நோக்கால் உப 
( க 0 ) உக்கிரனார் சடையுடன் பிறந் தேசித்தனர் . 
தார் ; அதனால் , கோச்சடிலவருமரெ (கக ) இறையனாரகப்பொருளுக்குப் 
ன்பது அவர்க்கு உபநயனத்திருநாம பலரியற்றிய உரைகளுள் உப்பூர்கி 
மாயிற்று , சுந்தரமாறருக்கு விதுகுடு ழார் மகனார் உருத்திரசன்மர்மெய்யு 
மிப்பெருவழுதி யென்பதும் 

ரைகளைக்கண்டனர் . 
நாமம் ( மதுரைக்கு மேற்கேயுள்ள, ( உக) பழமதுரையை அழிக்கவந்த 
கோச்சடை என்னுமூர், கோச்சடி கடல்சுவறும்படி பாண்டியன் வேலை 
லவருமரால் அந்தணர்களுக்கு முற் யெறிந்தான் ; அப்பொழுது அக்கடல் 
றூட்டாகக் கொடுக்கப்பெற்ற அகா வடிந்து அவன் காலைக்கழுவியது ; 
மென்று திருவிளையாடற் பயகரமாலை அதுபற்றி அப்பாண்டியற்கு வேலை 
யுரை தெரிவிக்கின்றது . ) 

வடிம்பலம்பநின்றானென்பது பெய 
(கக) உக்கிரனார் , ஆதிமாபிலவ தரி ராயிற்று . அவ்வரசனுக்குச் சங்கமண் 
த்த வடிவணங்கை மணம்புரிந்தனர் . டபம் அமைக்கப்பெற்றது . 
சுந்தரமாறர் பதினாறு தெய்வவருடம் (22 ) வலையாசனுக்கு அதியரைய 
அரசாண்டார் ; கிரீடமணிந்து அரச னென்பதுபெயர் . உத்தரகோசமங் 
போகத்தை அனுபவித்துக் கொண்டி கையில் அறுபத்து நால்வர் சிவபெரு 
ருந்த துபற்றி , சொக்கநாதர் , அபிடேக மான்பால் ஞானோபதேசம்பெற்றனர் . 
ச்சொக்க ரென்றும் புழுகுநெய்ச்சொ அவர்கள்பால் உத்தராகம கோசங் 
க்கரென்றும் திருநாமம் பெற்றனர் . களைச் சிவபெருமான் வைத்தருளின 

( கஉ ) வருணன் விட்டகடல் , புட்க மையின் , அத்தலம் அப்பெயர் பெற் 
லாவருத்தமுதலிய நான்கு மேகவேந் 

றது ; இதனை உத்தரகோசமங்கைப் 
தர்களாற் குடித்துக் குறைக்கப்பட் புராணம் வலியுறுத்தும் . 
டது ; அப்பால் வருணன் கட்டளைப் ( உச ) காடுவெட்டியென்னும் சோ 
படி மேகங்கள் பெய்த பெருமழையை ழன் பொருட்டு முரிக்கப்பெற்ற வடக் 
மேற்கூறிய நான்கு மேகவேந்தர்கள் குமதில்வாயிலுக்கு இலச்சினைவாயி 
நான்கு மாடங்களாகித் தடுத்தனர் . லென்பது பெயர் . 
அதனால் , அவ்விடம் மாடக்குளக்கீழ் (உரு ) மாணிக்கம் பிறத்தற்கு இலங் 
மதுரையென்று பெயர்பெறும் . கைத்தீவிலுள்ள சமனொளிமலையைச் 

( கங ) எல்லாம் வல்ல சித்தருக்கு சூழ்ந்த வலவை , மாவலிகங்கை , கம் 
ஆக்கினைச் சித்தரென்பது திருநாமம் . | பளை , கல்லணையென்னும் நதிகள் நான் 

( கரு ) சோமசுந்தரக்கடவுள் சங்கப் கும் இடங்களாகும் . இதில் , நவமணி 
புலவராக எழுந்தருளியிருந்த பொழு யின் இலக்கணங்கள் விளங்கவிரித்துக் 
து அவருக்கு மதுரைப் பேராலவாயா கூறப்பெற்றுள்ளன . 
ரென்பதும் இறையனா ரென்பதும் (உசு ) கீழைமதிற்பால் அட்டாலை 
திருநாமம் . அவராலியற்றப் பெற்றது மண்டபம் தெய்வக்கம்மியராற் கட்டப் 
இறையனார் பொருளிலக்கணம் , சங் பெற்றது ; வில்வீரவடிவங்கொண்டு 
சப்புலவர்கள் தாமியற்றிய பாடல்கள் - அதில் எழுந்தருளி யானையை எய்த 


32 


சிவபெருமானுக்கு அட்டாலைச் சேவ ளனுப்பிய மாயப்பசு வதைக்கப்பெற் 
கரென்பது திருநாமம் ; யானை சொ 

றது . 
ரிந்த இலத்தி இலத்திமலையென்று ( ங எ ) திருஞானசம்பந்த மூர்த்தி 
பெயர்பெற்றது . யானைமலையிற்பாண் நாயனார் , இன்ன இன்ன அமயத்தில் 
டியன் நரசிங்கமூர்த்தியைப் பிரதிஷ் இன்ன இன்னபதிகம் பாடியருளின 
டை செய்தனன் . 

ரென்பது இதனால் விளங்குகின்றது . 
( உஎ ) திருவாதவூர், காளையார்கோ ( ங அ ) சைனர்களை வாது செய்து வெ 
யில் , திருப்பெருந்துறை என்கிற இத் ன்றதுபற்றித் திருஞான சம்பந்தமூர்த் 
தலவரலாறுகள் விரித்துக்கூறப்பெற் திநாயனார்க்கு வாதுசெய்தவாரண 
றுள்ளன . இந்தத்திருவிளையாடல் முத மென்னும் திருநாமமுண்டாயிற்று ; 
லியவற்றால் , திருவாசகத்துள்ளபகுதி சைனர்களை ஏற்றிய கழுக்களின் வரி 
களுள் இன்னது இன்னது இன்ன சைமுடிந்தவிடம் , கழவர்படை வீ 
இன்ன அமயத்து ஸ்ரீமாணிக்கவாசக டென்று வழங்கும் ; சைனர்களோடு 
ஸ்வாமிகளால் அருளிச்செய்யப்பெற் பேசியதோஷம் தீர்தற்பொருட்டுத் 
றதென்பது வெளியாகின்றது . திருஞான சம்பந்தமூர்த்திநாயனார் திரு 

( 2 அ ) நரிகளைக் குதிரைகளாக்கிய வேடகத்திற் பிரதிஷ்டை செய்து 
இடம் மிழலைநாட்டில் நரிக்குடியென்று பூசித்தசிவலிங்கப்பெருமானுக்குச்சிறு 
வழங்கப்படும் . திருவாதவூரிற் சிவபெ மையிற்றெள்ளியாரென்பது திருநா 
ருமானுடைய பாதச்சிலம்பொலி கே 

மம் . அத்தலத்தில் , வையையாற்றின் 
ட்கப்பெற்றது ( குதிரை இலக்கணங் தென்கரையில் , பாண்டியன் படை 
கள் இதில் மிகுதியாகக் கூறப்பெற் வீடுசெய்து அதிற் சிலகாலமிருந்து 
அள்ளன. ) 

வழிபாடு செய்துவந்தான் . 
( $.0 ) சிவபெருமான் கூலியாளாகி 

( ஙக ) சுந்தரசாமந்தரென்னும் சே 
வந்தபொழுது , 

வேலைசெய்யாதது னாபதி , கொந்தகக்குலத்துப்பிறந்தவர் . 
கண்டு பாண்டியனுடைய வேலைக்கார (சக ) மாமனாகவந்தவர்கூறும் வார் 
ர்கள் அடித்தார்கள் . 

த்தைகளில் சிலவர்த்தக பரிபாஷைகள் 
( x 2 ) இந்திரனுக்குமுன்னம் ஆடிய வந்துள்ளன . 
ஈசானகோணத்தில் , சிவபெருமான் (( 52 ) சிவபெருமான் பட்டமங்க 
பாண்டியனுக்காக மாறியாடி , திருவடி லத்தில் அட்டமாசித்தி உபதேசித்தரு 
யின் மேற்கொடிகட்டினர் . அதனால் , 
அதிரவீசியாடுவார் , மாறியாடிக்கொ ( சங ) உண்ணுதற்குரிய நீரிற்சேர்த் 
டியிட்ட பெருமானென்னும் திருநாம தற்குத் தக்க வாசனைப்பொருள்கள் 
-ங்கள் அவருக்கு உண்டாயின . இவையென்பது தெரிகின்றது. 

( ஙங ) யமதூதர்கள் சில பழங்கதை ( சச) உக்கிரகுலத்துப் பிறந்தபாண் 
களைத் தம்முட்பேசிக்கொண்டார்கள் . டியன் , இந்திரன் பூட்டிய ஆரத்தைத் 

(கூடு ) இக்காலத்துவழங்கா தனவா | திருப்பரங்குன்றத்தில் வைத்தனன் . 
கிய யுத்தவிசேஷங்களும் அவற்றிற் | திருப்பரங்குன்றம் முருகக்கடவுள் மு 
குரிய பரிபாஷைகளும் இதிற்கூறப் தலியோராற் பூசிக்கப்பெற்றது . நக்கீ 
பெற்றுள்ளன . 

ரர் பிரமராக்கதத்தால் , அங்குள்ள குகை 
( ஙசு ) தத்தெனென்னும் பாண்டியன் யில் அடைக்கப்பட்டுத் திருமுருகாற் 
அரசாளுகையில் சமணானுப்பிய றுப்படையைப்பாட , அதைக்கேட்ட 
நாகமுமிழ்ந்த விடவாற்றின் கொடுமை 

முருகக்கடவுள் , அவரை விடுவித்து , 
சிவபெருமானுடைய சடையிலிருந்த நம்மைக் கிழவ னென்றனையே 
சந்திரனிடத்துள்ள அமுதத் துளி 

என்ன , நக்கீரர் , “ குன்றமெறிந்தாய் 
யால் சமனமுற்று மதுரமாயிற்று . என்னும் வெண்பாவால்து திப்ப, அதி 
அதனால் , இந்நகர்க்கு மதுரையென் லுள்ள, என்றுமிளையாய் என்பதைக் 
பது பெயராயிற்று . பின்பு அவர்க கேட்டு , மகிழ்ந்து , திருமுருகாற்றுப் 


ளினர் . 


(C 


33 


படையைப் படிப்பவர்கள் வேண்டிய பெருமான் பகுத்துக் கொண்டருளி 
வரத்தைக்கொடுப்போம் ; நீ மதுரை 

னர் . 
க்குச்செல்வாயாக என்றருளிச்செய் ( ருங ) புலியின் முலைப்பாலைச் சிவ 
தனர் . பாண்டியன் மேகங்களைப்பிடி பெருமான் புல்வாய்க்கன்றுக்கு அளித் 
த்துக்கட்டிய இடம் கட்டுநல்லூரென் தருளினார் . மணலூரிலிருந்துவந்தொரு 
றும் , அவற்றைச் சிறைப்படுத்தியஇட வணிகனால் இத்தலம்காணப்பெற்றது 
ம் , இருஞ்சிறையென்றும் , அவன் தனி ( மதுரைப்பு துமண்டபத்திற் கீழைக் 
த்துநின்று போர் செய்து இந்திரனை கோடியிலுள்ள பெரிய கருங்கற்றூ 
வென்றஇடம் தனிச்சய மென்றும் ணொன்றிலும் திருப்பரங்குன்றத்தில் 
வழங்கப்படும் . மேகத்துக்குப் புணை துவஜஸ்தம்பமண்டபத்தில் வடபாலு 
கொடுத்தவன் களவேள்வி நாட்டிலு ள்ள பெரியகருங்கற்றூண்களுள் ஆறா 
ள்ள ஏழூரையுடைய ஒருவன் . அவன் வதிலும் சிவபெருமானுடைய திருவுரு 
புணைகொடுத்தற்கு நாம் முன் என்று வம் புலியைக்கொண்டு புல்வாய்க்கன் 
சொல்லிக் கொண்டு வந்தமையால் , றிற்குப் பாலருத்திய வண்ணமாகப் 
அவனூர் நாழனூரென்று பெயர்பெ பெரியோர்கள் அமைத்திருத்தல் , பண் 
ற்றது . மேகங்கள் , தமக்குப்புணைகொ டைக்காலத்தில் இத்திருவிளையாடல் 
டுத்தற்கு முதலில் எழுந்தவர்களுடைய நிகழ்ந்ததென்பதை நன்கு விளக்குகின் 
இடமாகிய துவரைநாட்டில் முதலி 
ல் மழை பெய்தற்குத் தோன்றி , புணை ( ருச ) இதில் இசையிலக்கணங்கள் 
கொடுத்தவனுடைய இடமாகிய கள பலவந்துள்ளன . 
வேள்வி நாட்டிற் பின்பு பெய்யாநிற் ( அ ) காட்டுநாட்டுள்ள வன்னியர் 
கும் . 

தலைவன் , கஉ -பிள்ளைகளைப்பெற்றான் : 
(சசு ) சோழனைஉட்கொண்டு ஆழ் அவர்கள் தீச்செய்கையால் , முதியவெ 
த்தியமடு கொண்டாழி யெனப்பெ ற்பில் , ஒரு பன்றியினிடத்தில் கஉ - 
யர் 

பெற்றது ; அது மதுரைக்கு குட்டிகளாகப்பிறந்தார்கள் [ சோம 
மேற்கே யுள்ளதோரோடை , 

சுந்தரக்கடவுள் 

பன்றிக்குட்டிகளுக் 
( சஎ ) மதுரை , நடுவூர் , வாலவாய் , குத் தாயாகிப் பாலளித்த திருவுருவும் , 
ஆலவாய் , திருமுடங்கலெனப் பெயர் 

மதுரைப்பு துமண்டபத்திலும் திருப்ப 
பெற்றது ; இத்தலம் சிவபெருமானு ரங்குன்றத்துத் துவஜஸ்தம்பமண்டப 
டைய படைவீடு . 

த்திலுமுள்ள ஸ்தம்பங்களில் அமைக் 
( சஅ ) திருவிடைமருதூரில் வாகு கப்பெற்றுள்ளது .) 
ணபாண்டியர் சிலகாலமிருந்து பக்தி ( நக ) அப்பன்றிக்குட்டிகள் பன் 
பரவசராய்ப் பலவகையானவழிபாடு னிரண்டும் வன்னியர்களாயின . 
கள் செய்துவந்தனர் ( திருவிடைமரு அவைகள் வளர்ந்தமலை பன்றிமலை 
தூர்த் திருகோயிலிலுள்ள பாண்டியன் யென்று பெயர்பெற்றது ; அவர்கள் 
தோரணமென்றவாயிலின் வலப்பக் பன்றிக் குறும்பர் பன்னிருவரென 
கத்தே வரகுணபாண்டியருடைய திரு வழங்கப்பெற்றார்கள் . 
வுருவம் அமைக்கப்பெற்றுள்ளது . ) ( சு 0 ) கரிக்குருவிச்சாதிகள் மிருத்தி 

( சக ) வரகுண பாண்டியருடைய யுஞ்சயமந்திரம் ஜபித்தலை இன்றும் 
குமாரர் அட்டாலைவீரரைப்பிரார்த்தி அறியலாகும் . அம்மந்திரம் விரைவிற் 
க்க , அவர் வில்வீரராகத்தோன்றிச் பலனை அளிக்கும் ( காஞ்சிப்புரா 
சோழன் முதலியபகைவர் மீது விடை ணம் ,பன்னிருநாமப்படலம் ,சச-ஆம் 
க்குறியம்பையெய்தனர் . 

செய்யுளைப்பார்க்க .) 
(( ருக ) சிவபெருமான் மூர்த்தியார் ( சுக ) உக்கிரகுலத்துப்பிறந்த பாண் 
க்கு அரசளித்தனர் . 

டியனொருவன் மேருமலையிற் கயலை 
( 52 ) காரியார் நாரியாரென்னும் 

யும் 

செண்டையும் பொறித்த 
புலவர்களுடைய பாக்களைச் சிவ 


னன் . 


34 


( சுஉ ) விடவைத்தியர் இத்தனை இன்னபாண்டியன்காலத்து இன்ன 
வகையினரென்பது இதிற்கூறப்பெ திருவிளையாடல் நடந்ததென்பதும் 
ற்றுள்ளது . திருஞானசம்பந்தர் ஒரு இன்ன பாண்டியன்மகன் 

இன்னா 
வனுக்குத் திருமருகலில் , " சடையாய்” னென்று இடைவிடாமற் பாண்டிய 
என்னும்பதிகத்தாலும் , ஒருவனுக்குத் பரம்பரையைச் சொல்லிக்கொண்டு 
திருப்புறம்பயத்தில் திருநோக்காலும் போதலும் இதிலில்லை . பின்னுள்ள 
விடநோயைத் தீர்த்தருளி 

ளினர் . 

பாண்டியர்களின் பெயர்கள் மட்டுமே 
(சுச ) வேதங்களையும் வேதாங்கங் இந்நூலிற் காணப்படுகின்றன : 
களையும் முனிவர்களுக்குச் சிவபெரு ( க ) உக்கிரனார் ; ( உ ) சுந்தரமாறர் ; 
மான் உபதேசித்தருளினர். 

( ங ) தத்தன் ; ( ச ) மலயத்துவசன் ; 
பாஞ்சோதிமுனிவரியற்றிய திரு ( ரு) வரகுணர் ; (சு ) வரகுணருடைய 
விளையாட்லிற்கூறப்பட்டது 

போல மைந்தர் ; ( எ ) வீரமாறன் . 


பண் 


- 


ஸ்ரீ மாணிக்கவாச்கஸ்வாமிகள் 
திருநாவுக்கரசுநாயனார்க்குக் காலத்தால் முற்பட்டவரென்பது . 
திருநாவுக்கரசு நாயனார் தேவாரங்கள் . 

திருவாரூ 

காந்தாரம் . 

திருச்சிற்றம்பலம் . 
உ . நரியைக் குதிரைசெய் வானு நரகரைத் தேவுசெய் வானும் 

விரதங்கொண் டாடவல்லானும் விச்சின்றி நாறுசெய் வானும் 
முரசதிர்ந் தானைமுன் னோட முன்பணிந் தன்பர்க ளேத்த 
வரவரைச் சாத்திநின் றானு மாரூரமர்ந்தவம் மானே . 

னித் திருத்தாண்டகம். 

திருச்சிற்றம்பலம் . 
கக , குராமலரோ டராமதியஞ் சடைமேற் கொண்டார் 

குடமுழநந் தீசனைவா சகனாக் கொண்டார் 
சிராமலை தஞ் சேர்விடமாத் திருந்தக் கொண்டார் 

தென்றனெடுந் தேரோனைப் பொன்றக் கொண்டார் 
பராபானென் பது தமது பேராக் கொண்டார் 

பருப்பதங் கைக்கொண்டார் பயங்கள் பண்ணி 
யிராவணனென் றவனைப்போரியம்பக் கொண்டா 

ரிடருறுநோய் தீர்த்தென்னை யாட்கொண் டாரே . 
மேற்கூறிய இரண்டு பாடல்களுள் , முதலாவதிலுள்ள , நரி 
யைக் குதிரை செய்வானும் என்பதற்குப் பொருளும் சரித்திரமும் 
வெளிப்படை . 

இரண்டாவ திலுள்ள , குடமுழநந் தீசனைவா சகனாக் கொண் 
டார் என்பதற்குப்பொருளும் அதிலுள்ள சரித்திரமும் இங்கே 
ஆராய்தற்பாலன : இந்த வாக்கியத்திற்கு , (சிவபெருமான் ) குட 
முழாவைவாசிக்கும் திருநந்தி தேவரை ஸ்ரீ மாணிக்கவாசகராக 
அவதரிக்கும்படி திருவுளத்திற் கொண்டருளினரென்பது பொருள் ; 
குடமுழா - ஒருவகைவாத்தியம் ; வாசகன் - ஸ்ரீ மாணிக்க வாசகர் . 

பண்டைக்காலத்திற் பூமியிற் பௌத்தமதம் அதிகரித்த 
பொழுது வேதாகம ஒழுக்கம் குன்ற , அக்குறையை அகற்றக்கருதிய 


36 


தேவர்களுடைய பிரார்த்தனைப்படி , சிவாஞ்ஞையால் திருநந்திதேவர் 
ஸ்ரீ வாதபுரத்தில் ஸ்ரீ சம்புபாதாசிருதரென்னும் பிராஹ்மணோத் 
தமருக்கும் அவர் பத்தினியார் சிவஞானவதியார்க்கும் புத்திரராக 
அவதரித்தருளினரென்பது , திருப்பெருந்துறைபின் வடமொழிப் 
புராணமாகிய ஸ்ரீ ஆதிகைலாஸமாஹாத்மியம் , ஙக - ஆம் அத்தியா 
யத்திலும் ஸ்ரீமாணிக்கவாசகருடைய வடமொழிச் சரித்திரமாகிய 
ஸ்ரீமணிவாக்கிய சரித்திரம் , • - ஆம் அத்தியாயத்திலும் விரித்துக் 
கூறப்பெற்றிருத்தலின் , இதற்கு இதுவே பொருளென்று தெரி 


கின்றது . 


இதனால் , ஸ்ரீ மாணிக்கவாசகஸ்வாமிகள் , திருநாவுக்கரசு நாய 
னார்க்குக் காலத்தால் முந்தியவரென்று நன்கு புலப்படுதல் காண்க . 

மேற்கூறிய வடநூல்களிரண்டினையும் ஆராய்ந்து தெளியும்வண் 
ணம் நல்ல சமயத்தில் அனுப்பிய திருவாவடுதுறை ஆதீனத்தைச் 
சார்ந்த ஸ்ரீ ஆளுடையார்கோயில் டிரஸ்டி ஸ்தானீகத்திலிருந்த 
ஸ்ரீ சுந்தரலிங்கத்தம்பிரானவர்களுடைய பேருதவி ஒருபொழுதும் 
மறக்கற் பாலதன்று . 


கணபதி துணை . 
ருச்சிற்றம்பலம் . 


தி 


திருவாலவாயுடையார் 


திருவிளையாடற்புராணம் . 


காப்பு. 
சுருதிநான் மறைதொழுஞ் சொக்க நாயகன் 
றிருவிளை யாடலெட் டெட்டுஞ் செப்பிட 
முருகலர் சடைமுடி முக்கண் மும்மதக் 
கரிமுக னிணையடிக் கமலம் வாழ்த்துவாம் . 

( க ) 
கற்பகவிநாயகர். 
சொற்பக வினாயக னூலன் நூய்மையோ 
ரற்பக வினாயக னறுமு கேசன் முன் 

குறிப்புரை. 

காப்பு . 
க . சொக்கநாயகன் - சுந்தரேசர் ; க : உசு; சொக்கு - பேரழகு ; சொக் 
கணைந்த சுடரொளி வண்ணனை " , " எக்க ராமமண் கையருக் கெளியே னலேன் 
றிரு வாலவாய்ச் - சொக்க னென்னு ளிருக்கவே " , " தக்கன் வேள்வி தகர்த்தரு 
ளாலவாய்ச் - சொக்கனே யருள் " ( தேவாரம் ); " மொக்கணி யதனின் முழுத் 
தழல்மேனி, சொக்க தாகக் காட்டிய தொன்மையும் (திருவாசகம் ); " புழுகு 
நெய்ச் சொக்க ரபிடேகச் சொக்கர்கர்ப் பூரச்சொக்க - ரழகிய சொக்கர் கடம்ப 
வனச்சொக்க ரங்கயற்கண் - டழுவிய சங்கத் தமிழ்ச்சொக்க ரென்றென்று சந் 
தத - பழகிய சொற்குப் பயன்றேர்ந்து வாவிங்கென் பைங்கிளியே " , " கடற்றி 
விடங்கொண்ட சொக்கருக்கே ” ( மதுரைக்கலம்பகம் : ருக , சுங ) திருவிளை 
யாட லெட்டெட்டு : திருநாட்டுச் . க ; திருநகாச் . கஅ ; க : கூரு ; “ எட்டெட் 
டியற்றிய கட்டமர் சடையோன் " ( கல் : கசு) ; “ பண்ணிய கலைகள் போலப் பக 
ரறு பத்துநான்கு புண்ணிய வாடல்செய்து பொலிதரு நகருமுண்டால் ( திரு 
நாகைக்காரோண . தலவிசேட , சக . ) 

உ . சொல் பக வினாய் . அன்பு அகம் இல் நாயகன் . முன் - தமையனார் . 
பொற்பு அகம்வில் - அழகிய மலையாகியவில் ; அகம் : வடமொழி . நாயகனாகிய 
முனிவன் - சிவபெருமான் ; " முன்பே யென்னை யாண்டுகொண்ட முனிவா 

( பிரதிபேதம் . ) 1. திருவாலவாயுடைய நாயனார் திருவிளையாடல் , திருவா 
லவாயுடைய நயினார் திருவிளையாடல் 


2. 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
பொற்பக வினாயகன் முனிவன் புத்திரன் 
கற்பக வினாயகன் கழல்க ளேத்துவாம் . 

( உ ) 
சித்திவிநாயகர் . வேறு . 
வானொழுகு முகின் மேனி வேதன் றேட மதுரைநா யகனடியார் 
வினைக டீர்ப்பா, ஊனொழுகு புரம் படைத்த மக்கள் போல்வந் 
துலாவு 

திரு விளையாடற் பனுவல் சொல்லக் , கூனொழுகு பிறைக் 
கோட்டுப் பனைக்கை நால்வாய்க் குடவுதாச் செழும்பவளக் குன்றம் 
போலத் , தேனொழுகு மலர்க்கடம்ப வனத்துலாவு சித்திவிநா யகனி 
ருதாள் சென்னி சேர்ப்பாம் . 

( ங ) 
வாழ்த்து . வேறு . 
ஞால மோங்குக நான்மறை நீடுக 
சீல மன்னவன் செங்கோல் விளங்குக 
கால மாமழை மன்னுக காதலாற் 
சால வீச னடியார் தழைகவே . 

( ச ) 


கடவுள் வாழ்த்து . 


பெரும்பற்றப்புலி ர் . 
நிறங்கட்கப் புறநாத னினைந்துட்சிற் கனனாகிச் 
செறிந்தச்சித் திரகாயந் திருந்தக்கட் செவிகாண 
வறங்கட்குப் புகலாகு மகண்டப்பொற் பொதுநாளும் 

பிறங்கப்பொற் புடனாடும் பெரும்பற்றப் புலியூரே . ( க ) 
முனிவர் முழுமுதலே ( திருவா . எண்ணப் : ங . ) சிவபெருமானை அருந்தவன் , 
நற்றவனென்பர் பின்னும் ; உ : கங ; கரு : ரு ; " தாழ்சடைப் பொலிந்த வருந்த 
வத் தோற்கே ” ( புறநா . கட .) என்பதன் அடிக்குறிப்பைப் பார்க்க . 

ங .. முகின் மேனி - திருமால் . புரம் - உடம்பு . பனுவல் - நூல் , செய்யுள் . 


கடவுள் வாழ்த்து . 
க . நிறங்கட்கு அப்புறநாதன் : நிறம் - வர்ணம் ; உருவம் . உள்நினைந்து . 
சித்கனன் - ஞானப்பிழம்பாக உள்ளார் . சித்திரகாயம் - புலி ; “ கடும்புலிக 
ளயர்ந்துசித்ர காயமெனும் பெயர் விளக்க ( அழகர்கலம்பகம் , க ) ; இங்கே 
வியாக்கிரபாதர் ; அ : உலகறிசுட்டு ; அழகுமாம் . கட்செவி - பாம்பு ; பதஞ்சலி 
முனிவர் . செறிந்து திருத்தக் காண . போற்றி என்று ஒருசொல் வருவித்து 
முடிக்க . பின் வேண்டுமிடத்தும் இப்படியே கொள்க . 

( பி - ம் .) 1 படைத்தான் மாக்கள் போல் 2 பாடல் 3 காதலாஞ் சாலும் 
4 ‘புறனாக நினைந்துட் சிற்குணனாகி 5 புலனாகும் 


கடவுள் வாழ்த்து . 


திருச்சிற்றம்பலம் . வேறு . 
பொருப்பைப் பண்பொடுங் குனித்துச் சண்டவெம் புரத்தைப் 
பொன்றமுன் சிரித்துக் கண்டவன் , கரப்பொற் குன்றடுந் திறத்துச் 
சிங்கமென் கருத்துட் டங்குமஞ் செழுத்துச் சம்புவண் , டாக்குக் 
கொண்பதஞ் சலிக்குத் தென்றலர் தழைப்பத் தொந்தொமென் 
றிசைத்துச் சந்ததந் , திருத்தச் செம்பதம் புரிப்பித் தன்புறுந் திருச் 
சிற் றம்பலந் திருச்சிற் றம்பலம் . 

( உ ) 
திருவம்பலம் . வேறு . 
அருளுந்தொகும் பொருளுந்திருந் தழகுந்தொழுங் குலமுந்தரும் 
பரிவொன்று சந்ததியும்புகும் பழியஞ்சுமொண் டொடியும் பொருந் 
துருவுந்திறம் பிறவுந்துளங் கொளியும் பிறங் கறிவுஞ்செழுந் 
திருவும்பெரும் புகழுந்தருந் திருவம்பலந் திருவம்பலம் . 

பொன்னம்பலம் . வேறு , 
முன்னங்கருங் கண்ணன்கிடந் திம்மண்குடைந் துண்ணைந்துறுக் 
தன்னண்டமென் றன்னம்பறந் தின்னம்பெருங் கின்னம்படும் 
பன்னும்பழஞ் சொன்மந்திரம் பன்னுங்களென் றுன்னும்பதம் 
பொன்னஞ்சிலம் பின்னந்தரும் பொன்னம்பலம் பொன்னம்பலம் . ( ) 

சபாபதி . வேறு . 
திருமேவுஞ் சேதுவேதச் சிரமேவும் பரஞ்சோதி 
யருமேவுந் திருவுருக்கொண் டம்மையுடன் செம்மைபெற 
மருமேவும் பெரும்பற்றப் புலியூர்மா மணிமன்றுட் 
குருமேவும் 3 படிமேவிக் கூத்தாடுங் கழல்போற்றி . 

( கு ) 
உ . பொன் றக்கண்டவன் - அழியச்செய்தவர் . கரப்பொற்குன்று - யானை ; 
கயாசுரன் . தரக்குக்கு - வியாக்கிரபாதருக்கு ; தரக்கு - புலி . தென் தலம் 
தென்னாடு . புரிப்பித்து - குஞ்சிப்பித்து ; வளையச்செய்து . திருச்சிற்றம்பலம் 
திருச்சிற்றம்பலம் என்பது அடுக்கு ; பின்னுள்ளவைகளுமிப்படியே . இங்க 
னம் அன்பின் மிகுதியால் அடுக்கிக்கூறல் ஒருசாராசிரியர் கொள்கை ; அதி 
ரும்படி நடனம்புரி யதிருங்கழ லதிருங்கழல் ( அருணாசலபுராணம் , கடவுள் 
வாழ்த்து , உ ) என்பதனாலும் விளங்கும் . 

கூ . திருவம்பலம் அருள் முதலியவற்றைத்தரும் ; சந்ததிமுதலியவற் 
றைத்தரும் . 

ச . கைந்துறும் - நைந்துறுவார் . தன் அண்டம் - பிரமாண்டம் . அன்ன 
மென்றது பிரமதேவரை . கின்னம்படும் . துன்பமுறுவார். பழஞ்சொல்லாகிய மக் 
திரம் - பஞ்சாக்கரம் . பன்னுங்கள் : முன்னிலைப்பன்மையேவல் , பதம் - திரு 
வடி . கண்ணன் இம்மண் குடைந்து உள்நைந்துறும் ; அன்னம் பறந்து கின் 
னம்படும் ; ஆதலால் மந்திரத்தைப் பன்னுங்களென்று கூறி , சிலம்பு பதத் 
தைத்தருதற்கு இடமாகிய பொன்னம்பலமென்க, 

அருமை . மரு - மருவுதல் ; அர்த்தயாமகாலத்தே ஏனைத் 
தலமூர்த்திகள் அங்கே மருவுவார்களென்பது புராணவரலாறு . போற்றி - பாது 
காத்தருள்க ; வியங்கோள் . 

பி- ம். ) 1 சம்புவொண்டாக்குக்கு சதுர்வேத 3 படிமேவுங்கூத்து 


ரு . அரு 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் , 


சொக்கநாதர் . வேறு . 
அரியசடை முடிபோற்றி யருள் பொழிசெம் முகம் போற்றி 
விரையிதழி மலரணி நூல் விளங்கியமார் பகம் போற்றி 
மருவுமுயர் போழகு வளருதா நிலைபோற்றி 
திருவளர்செந் தமிழ்ச்சொக்கன் றிருவடித்தா மரைபோற்றி , ( ) 

அங்கயற்கணம்மை . வேறு . 
பொங்குருச் செல்வங் கல்வி பொருவிலா வாய்மை தூய்மை 
யிங்கெமக் கருள வல்ல விணையிலா வெம்பி ராட்டி 
பங்கயத் தடஞ்சூழ் கூடற் பவழமால் வரையை நீங்கா 
வங்கயற் கண்ணி மங்கை யடிக்கம லங்கள் போற்றி ( எ ) 

பாண்டி நாடு . 
ஆவியந் தென்றல் வெற்பி னகத்தியன் விரும்புந் தென்பா 
னாவலந் தீவம் போற்றி நாவலந் தீவந் தன்னுண் 
மூவர்கட் கரியா னிற்ப முத்தமிழ்ச் சங்கத் தெய்வப் 
பாவலர் வீற்றி ருக்கும் பாண்டிநன் னாடு போற்றி . ( அ ) 

மதுரை . 

வேறு , 
தேனிமிருந் தொடைவாகைச் செழியர் திருக் குலம் விளங்க 
வீனமில்பல் லுகங்கடொறு மிருநிலத்தியா வருமுய்ய 
வான் 

னபெரு நான்மறைக்கு மரியயற்குந் தெரியாதார் 
மானிடராய் விளையாடும் 2 மாமதுரை நகர்போற்றி . ( கூ ) 

கடம்பவனம் . வேறு . 
தலம்புகழ்தரும்பொரு வரும்பரமசேம்புவ ருணம்பனெழி லம் 
பொனொலியார் , சிலம்படியலம்பொலி பாம்பிரசதம்படர் சிதம்பர 
நிரம்பு மருளா, லலம்பெறநிலம்பெறு நமம்பிகையுமிம்பரு மரம்பைய 
ருமும்ப ருமெலா, நலம்பெருகிடும்படி விரும்பிசைநயம்பட நடம்புரி 
கடம்ப வனமே. 

( க 0 ) 
சு . இதழி மலர் - கொன்றைமலர் . இதில் , கேசாதிபாதாந்தம் முறையே 
கூறப்பெற்றுள்ளன . 

எ . பவழமால்வரை - சிவபெருமான் . 

அ . ஆவியந்தென்றல் - உயிர்போன்ற அழகிய தென்றல் ; தென்றல் வெற்பு - 
பொதியின்மலை . நாவலந்தீவம் - சம்புத்தீவு . மூவர்கட்கரியான் - சோமசுந்தரக் 
கடவுள் ; சோமசுந்தரக்கடவுள்நிற்பச் சங்கப்புலவர்கள் இருந்தது , " கொங்குதேர் 
வாழ்க்கை என்னும் செய்யுளைக் குற்றங்கூறியவர் யாவரென் நெபொழுது ; 
திருநாட்டுச் . ங ; கசு : உ 0 ; கஎ : எ . 

க . “ பல்லுகம் " என்றது நான்கு யுகங்களையும் ; திருநகரச். கஅ . 
க 0 . இரசதம்படர் சிதம்பரம் - வெள்ளியம்பலம் . அலம் - நிறைவு . 

( பி- ம் . ) 1 தீபந்தன்னின் மதுரைமாநகர் 3 சம்புவெழி றங்குமொழி 
நம்பனொலி 4 அலம்பவொளி பம்பிரசதம் 


{ 


கடவுள் வாழ்த்து , 


வேறு 


கூடல் , வேறு . 
ஆடுபவர் பாடுமறை யேடெதிர்தெ னாடுவகை யாடவிளை யாடு 
பெரியோர் , வேடனிடு சூடினிய கேடிறசை நாடுபவர் வேடனுடல் வீட 
வடுவோர் , சேடன்மதி யோடுநதி யோடுதலை யோடுவிதி தேடுமுடி 
சூடு முரவோர் , கூடுமிட நீடுசது மாடமென மூடிமுகில் கூடுமுயர் 
கூட னகரே . 

( கக ) 
மதுரை . 
விதுவரவ மிதழிதிரி பதகைதலை பொதிசடையர் விதமருவு கதிய 
தருள்வோர், சதுமறைவி புதர்முனிவர் திதிபுதல்வர் துதிசெயிர சத 
நிகழ்தொல் பொதுவில் வருவோ, ரதிகாள நதியையதி மதுரமுறு 
நதிசெய்திற் லதுலருயர் சதுர ரிடம்வான் , மதிதவழு சுதையிலகு 
புதுமைதரு நிதிதிகழு மதிறழுவு மதுரை நகரே , 

( க 2 ) 
திருவாலவாய் . வேறு , 
உருகாத நீச ராயினு முணராத மூட ராயினுங் 
கருதாத சீல ராயினுங் கசியாத நேச ராயினும் 
வரையாத யாவ ராயினும் வலமாக நாக ராயர்சூழ் 
திருவால வாயுண் மேவுவார் 1சிவமாவ ராணை யாணையால் . ( கங ) 

மதுரைத்திருச்சிற்றம்பலம் . வேறு . 
முன்மலர் நான் முகன்றிருமான் முனிவர்புரந் தரன்றேவர் 
நன்மறைகண் டடிபரவ நலமலிகா லங்கடொறுந் 
தொன்மடமா துடனயந்து சுந்தரனன் னடமாடுந் 
தென்மதுரை மாநகர்சேர் திருச்சிற்றம் பலம் போற்றி . ( கச ) 

கக . மறைஏடு - தமிழ்வேதமாகிய திருமுகப்பாசுரமெழுதிய ஏடு . வேடன் - 
கண்ணப்பர் ; வேள் தன் உடல் - மன்மதனுடைய உடம்பு . சேடன் - பாம்பு . 
சேடனையும் மதியையும் ஓடுகின்ற 5 தியோடு தலையோட்டினையும் முடியிற்சூடும் 
உரவோன் . கூடும் இடம் கூடல் நகர் : 

கஉ . விது - சந்திரன் , திரிபதகை - கங்கை ; ஆகாயம் , பூமி , பாதாள 
மென்னும் மூன் றுவழியாத் செல்லுபவள் , விதம் - சாலோக முதலிய நான்கு 
வகை . திதிபுதல்வர் - அசுரர் . கரளநதி - விடாதி ; விடநதியை மதுராநதியாகச் 
செய்த வரலாற்றை , ஙசு - ஆம் திருவிளையாடலாலுணர்க . 
க... கருதாத சீலர் - நினையாத இயல்பையுடையவர் . 

வரையாத 
கொள்ளப்படாத . நாகராயர் - பாம்பின் அரசர் ; என்றது மதுரையின் எல்லை 
காட்டிய பாம்பை ; தேவராசருமாம் . 

க 0 - கங . இச்செய்யுட்களில் , இத்தலத்தின் காரணப்பெயர்களாகிய கடம் 
பவனம் , கூடல் , மதுரை , திருவாலவாயென்பவை முறையே பாராட்டப் 
பட்டுள்ளன ; திருநகாச் . அ - கக . 

கச . சுந்தரன் - சொக்கநாயகர் ; எழுவாய் . நன்னடம் - சொக்கத்தாண்ட 
வம் ; சுந்தர நன்னடம் என்று பாடங்கொண்டு , சொக்கத்தாண்டவமெனினு 
மாம் ; ரு : ரு - ஆம் பாடல்பார்க்க . இத்தலத்தில் , சிவபெருமான் , திருமால் 
முதலியவர்கள் பொருட்டுப் பண்டைக்காலத்தில் நடம்புரிந் தருளினரென்பது , 

( பி- ம் . 1 சிவமாவராவராணையால் 2 முன்வழி 


. 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் , 


1 


லே 


வெள்ளியம்பலம் , வேறு . 
மருமல ரயன்மா லேத்த மதுரைமா தேவி வாழ்த்தப் 
பரவரு முனிவர் போற்றப் பதஞ்சலி முனிவன் காணப் 
பொருவருங் கடவுண் முன்னம் பொன்னினம் பலத்து ளாடு 
மருநடம் புரிந்த வெள்ளி யம்பலம் போற்றி போற்றி . ( கரு) 

கான்மாறியாடியவர். 
கதிதரு மறைகள் பாடக் கருணைமெய் காட்டித் தென்னன் 
துதிசெய் 4 வாருங் காணாச் சோதிநின் றதிர வீசித் 
திதமுறு மதுரை யந்தண் 5சிற்பர வெளியார் தொல்லைப் 
பொதுவினுண் மாறியாடும் பூங்கழல் போற்றி போற்றி , 

( கசு ) 
விநாயகர் . 
குறைவற வடசொற் சொல்லுங் கதைதமிழ்க் கொத்தி னா 
நிறைவுற நடத்து தற்கு நீள்பனைத் தடக்கை வெற்றிச் 
சிறுபதப் பெருவயிற்றுச் செக்கர்முக் கட்க ளிற்றை 
யுறவுற விதய கூடத் துரியபா சத்தாற் சேர்ப்பாம் . 

( கன ) 
முருகக்கடவுள். 
விடங்கரு மடங்க லென்ன விண்ணவ ரெண்ண நந்தத் 
தொடர்ந்தமர் கடந்த சீற்றச் சூருடல் பிளந்த ளைந்த 
கடம்பவன புராண முதலிய நூல்களிற் கண்டவரலாறு ; இஃது இந்நூலிற் பரக் 
கக்காணப்படும் ; “ நாடிரு முனிவர்க் காடிய பெருமான் ” , “ கூடன்மா நக ராடிய 
வமுதை பூதந்துள்ளப் பேய்கை மறிப்ப , வெங்குள வுயிரு மின்பநிறைந் தாட , 
நாடகவிதியோ டாடிய பெருமான் " ( கல்.கக , 20 , உரு ) என்பவற்றாலுமுணர்க . 

கரு. மதுரை மாதேவி தடா தகைப்பிராட்டியார் ; மதுராபதித்தெய்வ 
முமாம் . பதஞ்சலிமுனிவர்க்காக நடம்புரிந்ததை , " வந்தபதஞ் சலிக்குநடஞ் 
செய்தவாறும் " (பதி.க.) என்பதனாலும் , ரு - ஆம் திருவிளையாடலாலுமுணர்க ; 
" பதஞ்சலிக் கருளிய பரமநாடக ( திருவா . கீர்த்தி . கங அ . ) 

கசு . மறைகள் பாட : " அருமறைநாதம்பாட " ( கூஉ : ககா. ) சோதி - சிவபெ 
ருமான் ; எழுவாய் . திதம் - நிலை . அதிரவீசி ஆடுமென்க ; 5.உ ; கஉ , உங ; 
அதிரவீசி யாடுவாய் " ( தே .) 

கஎ . வடசொலென்றது , உத்தரமா புராணத்துள்ள சாரசமுச்சயமென் 
னும் பகுதியை ; க : கூரு . தமிழ்க்கொத்து - தமிழ்ச்செய்யுட்களின் தொகுதி ; 
தமிழ் நூல்களின் தொகுதியுமாம் ; " செழுந்தமிழ்க்கொத்தறிவிக்க வல்லாரில்லை " 
( கஅ : எ ) ; “ கோக்குந் தமிழ்க்கொத் தனைத்தும்வாழ்க ( தக்கயாக , இறுதித் 
தாழிசை . ) பாசம் - அன்பு , கயிறு . 

கஅ . மடங்கல் - யமன் . என்னத்தொடர்ந்து , சூர் - சூரபன்மன் ; கடம் 
பமர் கந்தனென இயைக்க சிவலிங்கப்பெருமானுக்குரிய ஸ்தலவிருக்ஷத்தை 
அத்தலத்துள்ள முருகக்கடவுளுக்கும் உரியதாகக் கூறுதல் மரபாதலின் , கடம் 
பமர் . கந்தனை என்றார் ; ஸ்ரீ ஏகாம்பரமூர்த்திக்குரிய மாமரத்தை , " மாவடி 
வைகுஞ் செவ்வேள் " என முருகப்பிரானுக்கும் கூறியிருத்தல் காண்க ; அன்றி , 

( பி- ம் . ) 1 போற்றும் பதஞ் 2 பொருவரு மமரர் சூழப் பொன்னின் 
3 நடம்புரியும் 4 யாருங்காணச் சிற்பரவொளி 


. 


- 


கடவுள் வாழ்த்து . 


. 


வுடம்பிடிப் படைத்த டக்கை யுத்தம் மயூர வூர்திக் 
கடம்பமர் மன்றற்றொங்கற் கந்தனைச் சிந்தை செய்வாம் . (கஅ ) 

உக்கிரப்பெருவழுதியார் . வேறு . 
தாரார் நிம்பத் தொடையிலங்கச் சசிமா மாபு தனில்வந்து 
பாரார் பெருவாழ் வுறத்தெய்வப் பாண்டிய னென்று முடிசூடிப் 
பேரா தரவா லாசாளும் பெருமான் றிருமா மகவாய்முச் 
சீரார் சங்கத் தமிழாய்ந்த தென்னன் பொன்னங் கழல் போற்றி , ( ககூ ) 

கலைமகள் , வேறு , 
புத்தக மக்க மாலை வராபயம் பொருந்து கையாண் 
முத்தணி யணிவாள் வெள்ளை முளரியா சனத்தாண் மண்ணிற் 
சத்தமோ டத்தங் கண்ட தவளமெய் வாணி வேதா 
வுத்தம மனைவி வெண்டூ சுடையடா ளிணைகள் போற்றி . ( 20 ) 

சைவசமயாசாரியர் முதலியோர் . 
படி புகழ் சண்பை வேந்தர் மலரடி போற்றி பத்தி 
வடிவுடை யியறேர் நாவுக் காசடி போற்றி மாலை 
முடி கொள்சுந் தரர்தாள் போற்றி மூதுரை வாத வூர 
ரடியிணை போற்றி மற்றோங் கடியவ ரடிகள் போற்றி . ( உக ) 

நாற்பத்தெண்ணாயிரமுனிவர். 
பலந்தரு தவத்தான் மிக்கோர் பத்திவை ராக்கியத்தோர் 
புலங்களுங் கடந்தோ ரீசன் றனையலாற் போற்ற லில்லோர் 
கடம்பமர் செல்வன் " ( பரி. அ : கஉசு ) எனத் திருப்பரங்குன்றத்துச் செவ் 
வேள் கூறப்பட்டிருத்தலால் , இத்துதி அவரைச்சார்ந்ததென்றலுமாம் ; இயல் 
பாகவே கடம்பின் அடியில் அவர் எழுந்தருளியிருப்பதாகக் கூறுதல் மரபாத 
லின் , பொதுமைபற்றிக் கூறினாரெனலுமாம் ; " சதுக்கமுஞ் சந்தியும் புதுப் 
பூங் கடம்பும் " ( முருகு . உஉசு ) ," கடம்பமர் நெடுவேள் " ( பெரும்பாண் . எரு ) 
என்பவற்றாலுணர்க . 

கக . பாரார் - பூமியிலுள்ளார் . இங்கே, தெய்வப்பாண்டியன் என்றது 
போல , " தெய்வவான்வழுதி என்பர் பின்னும் ( சு : ச . ) 

உ 0 . அக்கமாலை - உருத்திராக்கமாலை ; “ அக்கமாலை கொடங்கையினெண் 
ணுவார் ( தேவாரம் ) வராபயம் - வரமும் அபயமும், கண்ட- செய்த , அறிந்த . 

உஉ . சரியையாதி நான்கு மார்க்கம் - சரியை , கிரியை , யோகம் , ஞானம் . 
நாற்பத்தெண்ணாயிரவரென்னும் பெயர் , தில்லை மூவாயிரவர் , திருப்பெருந்துறை 
முந்நூற்றுவர் , திருவீழிமிழலை ஐஞ்தூற்றுவரென்பதுபோன்ற குழூஉப்பெய 
ரென்றும் , இவர்கள் இத்தலத்திலும் சிதம்பரம் , காஞ்சீபுரம் , திருக்காளத்தி , 
திருப்பூவண முதலிய தலங்களிலும் திருத்தொண்டுபுரிந்து எழுந்தருளியிருந்த 
சிவநேசச் செல்வர்களென்றும் தெரிகின் றன ; “ எதிரின்றிய நாற்பத்தெண் 
ணாயிரரும் (திருவானைக்காவுலா , கருக ); " எப்பற்றுந் தீர் நாற்பத் தெண்ணா 
யிரவரெனும் , ஒப்பற்ற வேடத் துயர்ந்தோரும் " ( திருப்பூவண நாதருலா , 

( பி- ம் . ) 1 பெருமாடருமா . 2 மற்றாங்கடியவர் 3 போற்றுகில்லோர் 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
நலந்திகழ் சரியை யாதி நான்கு மார்க் கத்தோர் நீற்றா 
லிலங்கிய நாற்பத் தெண்ணா யிரவர்தாள் போற்றி போற்றி 


( 22 ) 


ஆசிரியர் . 


வாந்தருந் தொல்லைத் தில்லை மாளிகை மடத்து மன்னு 
1 மருந்தவ முனிவெண் காட னருள்விநா யகன்ம னத்தாற் 
பரிந்தெனை யாண்டு கொண்ட படர்சடைக் கடவு ணீதி 
திருந்திய பரம ஞான சிவனடி சென்னி சேர்ப்பாம் . 


( உ ) 


அவையடக்கம் . 


க 


அளந்தபே ரறிவி னோங்கு மாசிலா சிரியர் முன்னந் 
தளர்ந்தசிற் றறிவே னின்று தமிழ்க்கவி சாற்று மாறு 
வளர்ந்தநீள் புவன முற்றும் வந்தபோரிருளை யோட்டி 
விளங்கிய பருதி முன்னர் மின்மினி விளங்கல் போலும் . க ) 
அவைநடு வோங்குந் தெய்வ வகத்தியன் முன்னஞ்சொன்ன 
கவிபொதி கதையை யானுந் தமிழ் செய்வே னென்கை காணிற் 
புவிமிசை விசும்பி னீடும் பொருப்பிடை முடவ னேறிச் 
சுவைதரு தேனை யுண்ண வெண்ணுவான் றுணிதல் போலும் . ( உ ) 

வேறு . 
ஏய பேத்தி முனிவ னியம்பிய 
சேய சொக்கன் றிருவிளை யாடலைக் 
காய்ப சிக்குக் கடலைக் குடிக்குமோர் 
நாயை யொக்குந் தமியே னவினுதல் . 

( ங ) 
ஓது பாலர் மழலை யுரையையும் 
தாதை தாயர் 3 தயாவுறக் கேட்டெனப் 
பேதை யேன் புன் மொழிபெரு மான்புக் 
ழாத லானல் லறிஞர் வியப்பரே . 

( ச ) 
ஆகத்திருவிருத்தம் - ஙக . 


கூ 0 ) என்பவற்றாலு முணர்க ; இவர் நாற்பத்தெண்ணாயிர மாகேசசென்றும் 
கூறப்பெறுவர் . 
உங , கடவுள் - முனிவன் . 

அவையடக்கம் . 
உ . தெய்வ அகத்தியன் - தெய்வமுனிவராகிய அகத்தியர் ; " அமர முனிவ 
னகத்தியன் ” ( மணி : பதிகம் , கக ; உ 2 ; கூரு . ) 

ந . முனிவன் - அகத்தியர் . தமியேன் நவிலுதல் கடல் குடிக்கும் ஒரு 
நாயை யொக்குமென்க : " ஒருசுணங்கனை யொக்குந் தகைமையேன் ( பெரிய 
அவை , ) என்றார் . 

( பி- ம் .) 1 அருந்தமிழ்முனி புத்திமுனிவர் 3 தயாவு றக்கண்டனம் 


ன, 


பதிகம் , 


இந்திரன் வெம் பழிவிடப்பூ சித்த வாறு மிறைஞ்சயிரா வதசா 
பந் தீர்ந்த வாறு , முந்துலகாண் மும்முலையாள் பிறந்த வாறு முடிசூடி 
மணந்துபா ராண்ட வாறும் , வந்தபதஞ் சலிக்குநடஞ் செய்த வாறும் 
வயப்பூதஞ் சொன்றிமலை தொலைத்த வாறு , முந்தியுறு பசிக்கன்னக் 
குழிகள் காட்டி யுதகத்துக் கியல்வைகை யழைத்த வாறும் . ( க ) 

உன்னருமேழ் கடலழைத்த வாறு மாமி யுடனாட மாமனைமண் 
ணழைத்த வாறு ,மன்னுசடை யுக்கிரனார் பிறந்த வாறும் 2 வளையொடு 
வேல் செண்டளித்து மறைந்த வாறும் , தென்னான்மா டக்கூட லான 
வாறுஞ் சீலமலி சித்தரா யுலாவு மாறு , முன்னோர்கல் லிபங்கரும்பு 
வாங்கு மாறு மொழியறிசங் கப்பலகை கொடுத்த வாறும் . ( உ ) 

மறுவறுபொற் கிழியறுத்த வாறுங் கீரன் வருந்தாமல் வந்து 
கரை யேற்று மாறுங் , குறுமுனிக்குத் தமிழ்நோக்கா லுரைத்த வா 
றுங் கூறுபொரு ளுரையூம் னுணர்ந்த வாறுங் , கறுவியினை 

டைக் கா 
டன்பின் போன வாறுங் கடல் சுவற வுக்கிரன்வே லெறிந்த வாறு, 
மெறிகடல்வாய் வலைவீசி மணந்த வாறு மியல்வணிக னாய்வளையல் 
விற்ற வாறும் , 

( ங ) 
க . பூதம் - குண்டோதரன் , உந்தி - வயிறு . அன்னக்குழிகள் நான்கு : எ : Ⓡ . 

உ . சடை உக்கிரனார் - சடையையுடைய உக்கிரப்பெருவழுதியார் ; க 0 : 
கூ ; “ நெடுஞ்சடை யுக்கிரற் பயந் தருணிமலன் ” ( கல் . எஅ . ) செண்டு- ஒருவகை 
ஆயுதம் ; இஃது ஐயனார் திருக்கரத்திலுள்ளது ; " செம்பொற்கிரிதிரித்தசெண்டு " 
(சிலப் . ரு : கூரு - அ , மேற். ) “ செண்டு கொண்டுகரி காலனொரு காலி லிமையச் , 
சிமைய மால்வரை திரித்தருளி ” (கலிங்க . இராச.க ),“ மால்வரையைப் பண்டொ 
ருகாற் செண்டாற் றிரித்தகோ விங்கிருந்தசேய் ( நள. சுயம் , கங ரு ), " செண்டு 
தரித்தோன் றிருப்பவளத் தாரமுதம் " ( வி . பாரதம் , இராச . அ . ) " செண் 
டா லவள்பைக் குழல்பற்றி " ( ஷ - சூது . உககூ ) என்பவற்றாலுணர்க ; இதனைத் 
திருக்கரத்திற் கொண்டிருத்தல்பற்றி இராசமன்னார்கோயிற் பெருமாளது திரு 
நாமம் செண்டலங்காரரென வழங்குகின்றது . கல்லிபம் - கல்லானை . மொழி 
யறிசங்கப்பலகை ; " பாவறிசங்கப்பலகை " என்பர் பின்னும் ; கரு : உ . 

கூ , கீரன் - நக்கீரர் . கோக்காலுரைத்தல் - பார்வையால் உபதேசித்தல் ; 
" திருநோக்கா லுபதேசித்து " , " பார்வையினா லுபதேசஞ் செய்த பின்னர் " கஅ : 
எ, க . ஊமன் - உருத்திரசன்மனார் . 

( பி- ம் . ) 1 திருவிளையாடற்றொகை வேளைசெண்டு வேல்கொடுத்து மறை 
ந்தவாறும் 3 முன்னர்க்கல்லிபங் 4 " மொழிந்தறிசங்கப்பலகை 5 தமிழ்வர்க்க 
முரைத்த 5 ஊமனுரைத்த 


கா 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
திருக்கடையை விடைக்குறியிட் டடைத்த வாறுஞ் செட்டி 
யாய் மாணிக்கம் விற்ற வாறும் , 1 வருத்தவரும் வாரணத்தை யெய்த 
வாறும் வாதவூ ரர்க்குபதே சித்த வாறுங் , கரக்குமின நரியைமா 
வாக்கு மாறுங் காவலுறு பரியைநரி யாக்கு மாறும் , விருப்பினடி 
2 யுண்டுயர்மண் சுமந்த வாறும் விருத்தனிளை யோன்பால னான வாறும் . 

தார்வேந்தன் றொழமாறி யாடு மாறுஞ் சார்ந்தபடு பழியஞ்சி 
யாய்ந்த வாறு , தீராவன் பாதகங்க டீர்த்த வாறுந் திறலுடையோ 
னுடனங்கம் வெட்டு மாறுங் , காராரு 4 நாகமலை செய்து விட்ட கடு 
மதுர மாக்கிநகர் மதுரையாக்கிப், போரேற்றைப் பசுவைமலை செய்த 
வாறும் பூழியனாருடல்வெப்பந் தீர்த்த வாறும் . 

பாலகனால் வலியசமண் குண்டர் மாளப் பாண்டியன்மு னீண்ட 
கழு வேற்று மாறுஞ் , சீலமுறு படைமெய்க்காட் டிட்ட வாறுஞ் சேர் 
ந்துலவாக் கிழிவேந்தற் கீந்த வாறு , மேல்வணிகன் மாமனாய் வந்த 
வாறும் வியந்தட்ட மாசித்தி பகர்ந்த வாறுஞ், சாலுறுதண் ணீர்ப் 
பந்தர் சமர்க்களத்துத் தற்பணிந்த கொற்றவற்கு வைத்த வாறும் . () 

மின்னணியோ ரம்பூண விந்திரன்றன் மேன்முடிமேல் வளைசா 
ட மிக்க மேக ,மன்னவரைப் பிடித்துவிலங் கிடச்சிறந்த மாறனுக்கே 
சார்வாகி நின்ற வாறும் , பொன்னனையா டனக்கருளுமாறுஞ் சோழன் 
பொன்றக்கொண் டாழிக்கட் டாழ்த்த வாறு , மன்னுநகர் திருநடுவூர் 
திருமு டங்கல் வாலவா யாலவா யான வாறும் . 

( எ ) 
வரகுணற்குப் பிரமகத்தி யொழித்து மண்மேல் வரவழைத்துச் 
சிவலோகங் காட்டு மாறும் , பொருபடையுள் விடைக்குறியம் பெய்த 
வாறும் புக்கிலுல வாக்கோட்டை வைத்த வாறு , மரசுரிமை மூர்த்திக்கு 

ச. விடைக்குறி - ரிஷபமுத்திரை . வாரணம் - யானை. 
ரு . நாகம் மலைசெய்து - பாம்பை மலையாகச்செய்து ; ஙசு : கசு . கடு - விடம் , 
சு . பாலகன் - திருஞானசம்பந்தமூர்த்தி நாயனார் . மேல் 

அதன் பின் . 
சால் - பாண்டவிசேடம் ; மிகுதியுமாம் . தற்பணிந்த - தன்னைப்பணிந்த . 

எ . மேகமன்னவர் நால்வர் : கஉ : சு ; சச : ஙசு , ங க . கொண்டாழி - மது 
ரையின் மேற்கேயுள்ளதோர் ஓடை ; கொண்டு ஆழ்த்தியதென்பது பொருள் ; 
சசு : உரு , உஎ ; “ மண்டிருவேட்டுப் பஞ்சவற் பொருத , கிள்ளியுங் கிளையுங் 
கிளர்படை நான்கும் , திண்மையுஞ் செருக்குந் தேற்றமும் பொன்றிட , வெரிவா 
யுரக ரிருணாட் டுருவக், குலைக்கொண் டாழி குறியுடன் படைத்து , மறியப்புதை 
த்த மறங்கெழு பெருமான் ( கல் . அங .) நகர்- மதுரை ; எழுவாய் . திருநடுவூர் : 
சாஎ : ங . திருமுடங்கல் : ஷ கச . வாலவாய் , ஆலவாய் : ஷ கக . 

அ . புக்கில் - வீடு . மூர்த்தி - மூர்த்திநாயனார் . புலவர் - காரியார் , நாரியார் . 
பகுந்து கொள்ளல் - பங்கிட்டுக்கொள்ளல் ; ங O : ங O ; ருஉ : கஉ . புல்வாய் - 
மான் ; " புல்வாய் புலியின் முலையுண்ணும் " ( திருநாட்டுக் ங. ) இவ்வருமைச் 

( பி - ம்.) 1 வருத்திவரும் 2 உண்டுமண் 3 சார்ந்தபழியஞ்சியாய்வந்த 
4 நாகமலையெய்து , நாகமலையேவி 5 பூழியன்றன் 6 ஆரம் பூணா விந்திரன் றன் 


வின்முடி 


க்க 


( கூ ) 


பதிகம் : 
நல்கு மாறு மரும்புலவர் பாப்பகுந்து கொண்ட வாறும் , வெருவுபுலி 
முலைபுல்வாய்க் கீந்த வாறும் விறகாளாய்ச் சாதாரி பாடு மாறும் . ( அ ) 

பரிந்து திரு முகஞ்சேரற் கீந்த வாறும் பாணனார்க் குயர் பலகை 
யிட்ட வாறுங் , கரந்திருந்தே யிசைவாது வென்ற வாறுங் கருணை 
யுற்றுப் பன்றித்தா யான வாறும் , 3 திருந்துமரிக் குருளைகளீ ராறு 
மோங்கத் திறலுடைய வன்னியர்க ளாக்கு மாறும் , பொருந்துவலி 
4 கரிக்குருவிக் கீந்த வாறும் பொன்வரையிற் கயல்செண்டு பொறித்த 
வாறும் . 

சிவனொவென் னியுங்கிணறும் 5 வணிகன் முல்லைத் தேவிக்குச் 
சான்றழைத்துக் காட்டு மாறு , நேவமுறமீ னயிலாம லேத்தும் 
பத்தி நாரைக்குச் சிவலோகங் கொடுத்த வாறும் , தவமுறுகண் 
ணுவன் முதலா முனிவர் வேண்டச் சார்ந்தகலி யுகத்திறந்த வேத 
முற்று , முவகையுற வரு 8 கிருத யுகத்தா திக்க ணுணர்த்தியவா றுஞ் 
சிறியே னுரைக்க லுற்றேன் . 

(க ) 
பதிகமுத னினைப்புச்செய்யுள் . வேறு . 
இந்திர னுன்ன ரும்பி னியைமறு திருதார் பால 
வந்தமின் னணியா ரம்பூ வரபரி சிவனொ டென்றே 
சுந்தரன் விளையா டற்குச் சொல்லிய தமிழ்ப்பொ ழிப்பா 
முந்திய கவிபத் திற்கு முதனினைப் புணர்த்தி னேனால் . ( கக ) 

ஆகத்திருவிருத்தம் - சஉ . 


சரிதம் , " புலிமுலை புல்வாய்க் கருளினை போற்றி " ( திருவா . போற்றி . ) என்பது 
னாலும் , “ தழல்விழிப் பேழ்வாய்த் தாக்கின் றுளிமுலை , பைங்கட் புல்வாய் பா 
லுணக் கண்ட , வருணிறை பெருமான் " ( கல் . சஉ ) என்பதனாலும் , பொன் 
னெயிற் கடம்ப வனத்தபுல் வாய்க்குப் புலிமுலை யளித்தபுண் ணியம்போல் 
(திருக்காளத்தி . பரத்து . ருகூ ) என்பதனாலும் பாராட்டப்பெற்றிருத்தல் காண்க . 

க . சேரன் - சேரமான் பெருமாள் நாயனார் . பாணனார் - பாணபத்திரர் . 
பன்றித்தாய் - பன்றிக்குட்டிகளுக்குத் தாய் . வன்னியர்கள் - சேனைத்தலைவர் 
கள் ; மந்திரிகள் ; சிற்றறசர்களென்னும் பொருளிலும் வழங்கும் ( ஞான . அயி 
ந்த . எ ) ; " கருமுகிற் கனிநிறத் தழற்கட் பிறையெயிற் , நரிதரு குட்டி யாயபன் 
னிரண்டினைச் , செங்கோன் முளையிட் டருணீர் தேக்கிக் , கொலை களவென்னும் 
படர்களை கட்டுத் , தீப்பட ராணை வேலி கோலித் , தருமப் பெரும்பயி ருலகுபெற 
விளைக்கு , நாற்படை வன்னிய ராக்கிய பெருமான் ” ( கல் , ச . ) பொறித்தல் 
எழுதுதல் ; " கயலொடு செண்டுந் தீட்டி " என்பர் பின்னும் ; சுக : கஎ . 

க 0 . முல்லை -கற்பு ; “ தானுடை முல்லை யெல்லாந் தாதுகப் பறித்திட் டா 
னே " ( சீவக . சு அசு .) 

கக. பொழிப்பெனினும் பதிகமெனினும் தொகையெனினுமொக்கும் . 

( பி- ம் . ) 1 கரந்திருந்தேழிசை 2 கருணையுறுபன்றித் 3 திருந்தேனக்கு 
ருளை 4 கருக்குருவிக்கு வணிகர் முல்லை 6 நவமுறுமீன் தவமுதல் கிரே 
தாயுகத்தாதிக்கணுயர்த்திய 


நூல் வரலாறு , 


( 
உ 
) 


கருத்தினை முடிக்குங் கங்கைத் துறை மணி கன்னி கைக்கண் 
மருத்திகழ் மலர்த்த டஞ்சூழ் வளமைசேர் வார ணாசிப் 
புரத்தம ரகில நாதன் புண்ணிய மூர்த்தி யென்றன் 
சிரத்தினிற் கரம்வைத் தாண்ட சேவகன் றிருமுன் முன்னம் . ( க ) 
மேதகு சமதக் கீயன் பராசரன் விசுவா மித்ரன் 
சாதுநா ரதன்றுர் வாசன் சனகாதி பிருகு வத்ரி 
கோதமன் பாத்து வாசன் கோசிகன் காசி பன்கோ 
மூதுரை வசிட்டன் முன்னா முனிவர்யா வருந்தி ரண்டார் . 
பூமிதெற் குயரா வண்ணம் பொதியிலி லிருக்க வல்லான் 
பாமுழு துணர்ந்தோ னேழு பரவையைக் குறிய கையா 
2 லோமுறை யிருக்கா லள்ளி யொருக்காலா சமித்தோ னங்க 
ணாமதி வல்லோன் சொல்லை யகத்திய னென்பான் வந்தான் . ( ங ) 
ஆங்கவன் றன்னைமிக்க வருந்தவ முனிவர் யாரு 
மோங்குமா சனத்தி ருத்தி யுயருப சார நல்கித் 
தேங்கமழ் தாமஞ் சூட்டிச் சிறந்த சனைகள் செய்து 
தாங்கரு முவகை யோடுந் துதி செய்து தாழ்ந்து சொல்வார் . ( ச ) 

5. மணி கன்னிகை - கங்காநதியிலுள்ள கட்டங்களுள் ஒன்று ; இது 
மணிகன் றிகை யெனவும் வழங்கும் ( கந்த . மார்க்கண்டே . உசு , பார்க்க .) வார 
ணாசிப்புரம் - காசி ; காரணப்பெயர். அகிலநாதன் - விசுவநாதர் . ஆசிரியரைச் 
சிவமாகப்பாவிக்க வேண்டுவது மரபாதலின் , என்றன் சிரத்தினிற் கரம்வைத் 
தாண்ட சேவகன் என்றார். முன்னம் - முற்காலத்தில் . 

உ . சனகாதி - சனகர் முதலியோர் . கோ - தலைமை. 
கூ , ஒருக்கால் 

- ஒருமுறை ; “ படுவழி நினக்கொ ருக்காற் பலித்தது 
கொண்டு " ( ங அ : க 2 ) ; சிதம்பாபுராணம். துன்மத . கஎ , பார்க்க . 

உ - ங. முனிவர் யாவரும் திரண்டார் எனவே அகத்தியருடைய வரவும் 
அடங்குமாயினும் தலைமைதோன்ற வேறுகூறினார் ; இங்ஙனங்கூறுதல் மரபு ; 
முனிவர் வந்தார் அகத்தியனும் வந்தான் ( தொல் . பா . விரு . ) என்பதனாலு 
முணர்க. 

( பி - ம் ) 1 ‘மணிக்கன்னிகை 2 ஒமுற 


நூல் வரலாறு , 


1 முன்புயிர்த் துன்பம் தீர முதல்வனை மலயக் குன்றி 
லன்புற விருத்தி நாளு மருச்சனை புரியப் பெற்றாய் 
தென்புவி விசேட நின்போற் 2 றெரிதர வல்லா ரில்லை 
நன்புற வறிவா யாங்க ணவில்வதொன் றுண்டு கேண்மோ. 
நலந்தருங் கங்கை முன்னா நதிகளின் கரைக்கண் மிக்க 
பலந்தரும் 4 பெரியதான வைபவம் பலவுஞ் சொற்றாய் 
வலந்தருந் தென்ன னாட்டு வைகைமா நதியின் பாங்கர்த் 
தலந்தரும் புகழ்வி ளக்கந் தருசிேவ தலங்க டம்முள் . 
சுந்தர மாக வாங்குச் சொல்லுமொண் டானத் தின்க 
ணந்தமில் புகழான் மிக்க வருள்வடி விறைவன் செய்த 
7 சிந்தைகூ ரவதா னத்தின் நிறங்களைப் பிறங்க வின்று 
8 முந்தைமா மலய மன்னு முனிவநீ நவிறி யென்ன . 


5 


( சு ) 


( 
எ 
) 


வேறு , 
ஆங்கினிய மந்திரத்துக் காருயிராம் பிரண வம்போ 
லோங்கவனி மாமடந்தைக் குயிரதுதென் னவனாடு 
வாங்கருஞ்சீ ரந்நாட்டு வளஞ் சிறிது கேண்மின்கள் 
பாங்குடையீர் வினவியவா றழகிதென 10 முனிபகர்வான் . ( அ ) . 


ஆகத்திருவிருத்தம் - ரு 0 . 


ரு . முதல்வன் - சிவபெருமான் . மலயக்குன்று - பொதியில்மலை ; இது 
வைப்புத்தலங்களுள் ஒன்று ; " கயிலையும் பொதியிலு மிடமென வுடையார் , 
" பொதியிலானே பூவணத்தாய் ” ( தே . ) நன்பு -நன்மை ; கசு : கஉ ; கள : க ; “ நன் 
புறு நல்லூர்ப் பெருமணம் ” ( தே . ) ; நன்புருகி ஞானச் சுடர்விளக் கேற்றி 
னேன் ( திவ் . ) 

சு . தானவைபவம் - தலவிசேடம் ; தானம் - ஸ்தானம் . வைகை - வேக 
வதி யென்பதன் மரூஉ ; வையை யெனவும் வழங்கும் . 

எ . சுந்தரமாக ஆக்குச் சொல்லும் ஒண் தானம் - ஸுந்தரக்ஷேத்திரம் . 
அவதானம் = அபதானம் - திருவிளையாடல் ; வடமொழி ; " சுந்தர னவதா னங் 
கள் என்பர்பின்னும் ; $ 0 : ருசு . 

( பி - ம் . ) 1 முன்புவித்துயரந் 2 தெரிதரவறிவாரில்லை 3 நன்குற 
4 பெரியதானம் 5 தலம்புகழ்தரவிளக்கம் 6 " சிவன் றலங்கள் | சிந்தைகூர் தரு 
தானத்தின் , சிந்தைகூரபதானத்தின் . 8 முந்திமா 9 சீர்நன்னாட்டுவளஞ் 
10 முனிபகர்ந்தான் 


திரு நாட்டுச்சிறப்பு . 


( க ) 


ஒருவிளை யாட்டி னுண்மை யொருவரா லுணரா னாளும் 
பெருவிளை யாட்டைந் தாடும் பிஞ்ஞகன் மதுரை மன்ன 
னருள்விளை யாட்டி னோங்கி யமையறு பத்து நான்கு 
திருவிளை யாட்டு நாட்டைச் செப்புவ லொப்பக் கேண்மின் . 

வேறு . 
அடிக்குரிய தமிழ்த்தொடைக ளலர்க்குரிய கடிப்பொழில்க 
ணடுக்குறுவ துகிற்கொடிக ணஞ்சுறுவ வஞ்சியர்கண் 
குடிப்பமது மதுகரங்கள் கோடுவன நீடுசிலை 
வடுப்படுவ வுடுப்படுமா வளைப்புறுவ நதிப்புதுநீர் . 


( உ ) 


வேறு . 


பாண்டி 


வடு . 


முருகன் சங்கத் திருப்பவனம் முக்கட் கடவு ணிற்பவன்வா 
ளரசன் புயலை விலங்கிட்டோ னனலும் புனலு மியலறியும் 
புரமு மதுர மானபுரம் புல்வாய் புலியின் முலையுண்ணு 
நரியும் பரியா நதியிதழி மணக்குங் கன்னி நன்னாடு . 

( ங ) 
க . மதுரைமன்னன் - சோமசுந்தரக்கடவுள் ; ச : ரு ; சு : எ . விளையாட்டு 
ஐந்து - படைப்பு முதலிய ஐந்தொழில்கள் . திருவிளையாட்டு நாட்டை 
நாட்டின் வளத்தை ஒப்பச்செப்புவல் . 

உ . அடி - அடிபடுதல் , பாதம் . அலர் - பழிமொழி , பூ . நடுக்கு - அஞ்சி 
நடுங்குதல் , அசைதல் . நஞ்சுறுவ - நைந்து றுவன, விடம் போல்வன . மது - கள் , 
தேன் . கோடுவன - நல்வழிதப்பிச்செல்வன , வளைவன . வடு - குற்றம் , மா 

நக்ஷத்திரம் . வளைப்புறுவ - தடுக்கப்படுவன , சூழ்வன . அடி முத 
லியவற்றை இந்த நாட்டுமனிதர்களினின்றும் நீக்கித்தமிழ்ச்செய்யுட்கள் முத 
லியவற்றிற் காட்டலால் , இச்செய்யுள் ஒழித்துக்காட்டணி . 

ஈ . முருகனென்றது உருத்திரசன்மரை . நம் முக்கட்கடவுள் ; அவர் 
நின்றமை , “ மூவர்கட் கரியா னிற்ப முத்தமிழ்ச் சங்கத் தெய்வப் , பாவலர் வீற் 
றிருக்கும் பாண்டிநன் னாடு ” ( கடவுள் . அ ) என்பதனாலும் அறியலாகும் . வாள 
ரசன் - உக்கிரகுலத்திற்பிறந்த பாண்டியன் . நெருப்பும் நீரும் தமிழின் இயல 
றியுமென்பதை , " யாரறிவார் தமிழருமை யென்கின் றேனென் னறிவீன 
மன்றோவுன் மதுரை மூதூர் , நீரறியு நெருப்பறியும் ” ( மதுரைப்பதிற் . சரு ) 
என்பதனாலுமுணர்க ; தேவாரம்வரைந்த ஏடுகள் முறையே நெருப்பில் வேவாத 
தும் வையைத் தியில் எதிர்த்தேறியதும் இங்கே அறியற்பாலன . புரமும் மதுர 
மானபுரம் : ஈசு : கரு . மான் புலியின் முலைப்பாலுண்ணுமென் றதை ருகூ - ஆம் 
திருவிளையாடலாலும் , இந்நூற்பதிகம் அ - ஆம்பாடலின் குறிப்புரையாலு 
முணர்க. வையை , கங்கையாதலின் , நதியிதழிமணக்கும் என்றார் . 


திருநாட்டுச் சிறப்பு. 


கரு 


( ச ) 


வேறு . 
நலமுறு மொழிசேர் நல்ல பெருங்கிளை யென்று நாடித் 
தலமிசை யுயர்கு லத்துச் சார்ந்து கண் காண மிக்க 
குலவரை யிடத்துத் தோன்றிக் குவலய முழுதும் பெற்ற 
நிலவிய மரக தஞ்சேர் நித்திலம் பிறந்த நாடு 
தாரணி மவுலிக் கொற்றத் தசரதன் மகனார் வந்து 
கூருகி ரெண்கு முன்னாக் குரக்கின வெள்ளங் கொண்டு 
வாரிநீள் குலைப்படுத்தி வலியவா ளரக்கற் காய்ந்து 
காரண வானை யேத்தி யரும்பழி கழுவு நாடு . 
பரிபடுந் துறைநெருங்குங் குடிபடும் பதிமென் றென்றல் 
வரைபடுங் கரும்பு சாலி வயல்படு மணியும் பொன்னுந் 
தரைபடுந் துங்கச் சங்கத் தமிழ்படுஞ் சார்ந்த செங்கட் 
கரிபடுங் காடு வங்கக் கடல்படும் பவள முத்தம் . - 


( சு ) 


வேறு . 


( 
எ 
) 


நாளும் புதுநீர்த் தமிழ்நதிப்பா னரந்த மஞ்ச ணெருங்கிஞ்சி 
நீளுங் கருணை தோண்முரியக் கதலி புதைய நெடுங்கமுகின் 
பாளை பலவின் கனிதெங்கம் பழம்போய்ச் 4 சாடி வீழ்த்திளைய 
வாளை யாளை விழப்பாயும் 5 வளை வெண் டாள வயலெங்கும் . ( 

வேறு . 
நஞ்சளையஞ் சனச்செங்கட் கருங்குழல் வெண் ணகைமடவார் 
பஞ்சளையுஞ் சீறடியிற் பண்ணளை நூ புரமேங்க 
நெஞ்சளைபொற் பந்தளைகைச் சங்களைகம் பலைநீடு 
மஞ்சளையிஞ் சியையளையும் வண்டலை தேண் டலையெங்கும் . ( அ ) 

ச . மொழி - சொல் , கணு ; " மொழியுமினியீர் ( அழகர்கலம்பகம் , சுஎ ) 
கிளை - குலம் , மூங்கில் ; “ பிறந்தே னல்ல கிளையிலே யெனம றைந்தான் 
( உங க க ) கண்காணம் - மேல்விசாரிப்பு ; " கண்காணியினெடுத்து " என்பர்பின் ; 

குலவரை - இமயம் . மரகதம் - உமாதேவியார் . நித்திலம் - சிவ 
பெருமான் . நாடிப் பிறந்தவென்க . மரகதஞ்சேர் என்றது , நித்திலத்திற்கு 
அடை ; திருநெல்வேலியில் இறைவன் மூங்கிலடியில் முளைத்தது பற்றி அவர் 
திருநாமம் வேய்முத்தெனவழங்கும் . இச்செய்யுள் சிலேடையணி . 

ரு . குரங்கு இனம் . குலை - கரை ; சேது . வாள் - சந்திரவாள் . அரக் 
இராவணன் . காரணவானை - சிவபெருமானை ; ச : 20 . 

சு . துறை - கடற்றுறைகள் . நெருங்குங்குடிபடும்பதி : “ அயலிடைவேறடி 
நெருங்கக் குடி நெருங்கி யுள் தவ்வூர் ( பெரிய திருநாளைப் . ரு . ) கடல்படும் பவ 
ளமுத்தம் : க . 

எ . தமிழ்ந தி - வையைநதி ; “ தமிழ்வையைத் தண்ணம்புனல் " ( பரி . சு : 
சு 0 ) ; " தமிழறிந்துவை திகமுடன் சைவமு நிறுத்தும் , அமிழ்த வெண்டிரை 
வையை ( திருவிளை, நகரப் , கஎ .) நரந்தம் - நரந்தப்புல் , வளை - சங்கம் . 

அ . பஞ்சு - செம்பஞ்சு. சங்கு - வளையல் , வண்டு அலைகின்ற . 

( பி- ம் . ) 1 பெற்ற 2 ஏத்தவரும் 3 ‘ தாண்முரித்து , தாண்மூரிந்து 
4 சாடிவீழ்ந்து , 5 வளைவண்டானவயல் 61 தண்டலையளையும் 


2 ஏ : 20 . 


கன் 


- 


கசு : 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


வேறு . 
அன்னந் திகழும் வயற்களத்து மலைநீர்ப் பொருனை நதிமுகத்தும் 
பொன்னஞ் சங்கந் துகிர்முத்தம் படுவ தல்லாற் பொலிவோங்க 
மின்னு நுசுப்புப் பாரவட மேரு முலைமங் கையர்களத்துந் 
துன்னுங் கிரண மதிமுகத்தும் படுமொண் சங்கர் துகிர்முத்தம் .( கூ ) 


வேறு . 


ஏந்து தண் செழுநீர் வாவி யெழுந்தசெங் கழுநீர் விண்டு 
வார்ந்தகண் ணீராற் சேறு படும்பழ னங்கண் மாதர் 
2 சேந்தகுங் குமத்தின் விட்ட தெளிதரு பனிநீர் வெள்ளம் 
பாய்ந்தசேந் தனத்தாற் சேறு படுந்தன மலைத்த டங்கள் . ( க 0 ) 
மொழிதருங் குயில்கள் சாய றருமட மயில்கண் மொய்க்கும் 
பொழிறருங் கரைக்கண் டெண்ணீர்ப் பொய்கையுண் மாலைப் போது 
முழுகுவான் செல்லு மாதர் முகத்தையுந் தனத்தை யுங்கண் 
டழகுதோய் பதும நாணி யலர்வுறா குவிவு றாவால் . 

( கக ) 


வேறு . 


( க 2 ) 


கானெருங்கும் வரைவளங்க டருமென்றுங் கடிக்குறிஞ்சி 
யானெருங்கு மினியவளந் தருமென்று மணிமுல்லை 
வானெருங்கும் பொழில்வளங்க டருமென்றும் வயன்மருத 
மீனெருங்குங் கடல் வளங்க டருமென்றும் வியனெய்தல் . 
அடுகுறவர் திறம்பெருகு மலர்குறிஞ்சி யானாயர் 
குடி நெருங்கும் படர்முல்லை கொழுமள்ளர் குழுத்துவன்றுங் 
கடிமருதம் விளையளவர் கணநிறையுங் கழிநெய்தல் 
படை மறவர் நிரம்பு நெறி பரன்முரம்பு தரும்பாலை . 

வேறு . 
பண்டைநான் மறைக்கு மெட்டாப் பராபரன் மனிதர் போல 
மண்டலத் திழிந்து வேந்தர் வல்லியை 6 மணந்து கோலி 
னெண்டரும் புவன மூன்று மிருந்தர சாளக் கண்டீர் 
தண்டமிழ்ப் பாண்டி நாட்டின் றகவுண்டோ மற்றோர் நாடு . 

ஆகத் திருவிருத்தம் - சுச . 


( கங ) 


( 
கச 
) 


க . அன்னம் - அன்னப்பறவை . பொருனைநதி முகம் - கொற்கைத்துறை . 
பொன் அழகு . களத்துச் சங்கமும் முகத்துத் துகிர்முத்தமும் படுமென 
இயைக்க ; களம் - கழுத்து . 
க 0 . கண்ணீர் - கள் நீர் . 

[ மாதர் . 
கக . பொழில் தரும் - பொழிலை வளரச் செய்கின்ற . கரைக்கண் செல்லு 

கங . ஆன் ஆயர் . விளை அளவர் - முத்து விளைகின்ற அளத்தையுடையவர் . 
பரல் முரம்பு - பருக்கைக்கல்லாலாகிய மேடு . 

கச . வேந்தர்வல்லி - தடாதகைப்பிராட்டியார் . ஆள - ஆளுதலால் . 

( பி - ம் . ) 1 வாய்ந்தகண்ணீராற் 2 சேர்ந்த 3 சந்தனத்தண்சேறு 
4 வளன்க டருவதென்றும் நிரம்பு நெறிப்பரன் மணந்து காணவெண் 


திரு நகரச்சிறப்பு. 


மலரு மித்திரு நாட்டியல் வாணர்சொற் கோலா 
1 லுலகனைத்தையு நிறுப்பமுன் வாடிடா தோங்கு 
மலகில் வண்புக ழுடையது மதுரையாங் கதனை 
யிலக யான்சிறி தறிந்தவா றியம்புவல் கேண்மின் . ( க ) 
ஊர்தொ றும்பெருங் கம்பலை 2 யோங்கநீர் பரந்து 
பார மீனுடு மீன்விழப் பாய்தாப் போதா 
வாரம் வேங்கை கோங் ககிலெடுத் தினமணி கொழித்து 
வாரி யெற்றிமுன் 8மதிட்படை பொருவது வைகை . ( 2 ) 

வேறு . 
புகறற் கரிய வேதத்தின் பொருள்கட் கெல்லாம் பயனாய 
4 பகர்தற் கினிய வெந்தைபிரான் பஞ்சாக் காம்போற் றனையொவ்வா 
மகரத் தமரப் பெருங்கடல்சூழ் வையத் தைந்து நிலத்தோங்கு 
நகர்கட் கெல்லாம் பயனாய நகர்பஞ் சவன்றன் மதுரைநகர் . ( ங ) . 
நீள வளர்பொற் கோபுரம்வா னிலவும் வெள்ளி யொளிமன்ற 
நாளு மமரர் வாழுமுயர் மேரு வரையை நலத்தோங்குங் 
காள நிலவு மணிகண்டன் கயிலை மலையை நிகர்ப்பதலால் 
வாள கிரியைப் புறக்கடலை நிகர்க்கு மெயிலும் வளை கிடங்கும் . ( ச ) 

க . நாட்டு - நாட்டில் . இயல்வாணர் - புலவர் . வாடிடாது - குறையாமல் ; 
" வாடாதவென்றி (சீவக.பதி . உ .) நிறுத்ததை , " கைத்தல நான்கு " ( திருவிளை . 
தலவி . உ O ) என்பதனாலுமுணர்க . " உலக மொருநிறையாத் தானோர் நிறையாப் , 
புலவர் புலக்கோலாற் றூக்க - உலகனைத்துந் , தான்வாட வாடாத் தகைமைத்தே 
தென்னவ , னான்மாடக் கூட னகர் " ( பரி . பக் . 174 ) என்பதன் பொருளை இச் 
செய்யுள் தழுவிவந்தது . 

உ . பாந்து - பரக்கப்பெற்று , உடுமீன் - நக்ஷத்திரம் , பாரமீன்பாய்தா . 
போதா - போய் , படை - சுவரும் மதிலும் சமைக்கப்படும் பொழுது அடியிலி 
ருந்து முறையாக இயற்றப்பெறும் ஒவ்வொருபகுதியின்பெயர் ; “ பல்படைப் புரி 
சை " ( புறநா . 224 ) ; " படையார் புரிசைப் பட்டினஞ்சேர் பல்லவனீச்சரமே 
( தே .)," வையை தன் னீர்முற்றி மதில்பொரூஉம் பகையல்லா னேராதார் , போர் 
முற்றொன் றறியாத புரிசைசூழ் புனலூரன் " ( கலி. சு எ ) என்பதனாலும் மது 
ரைமதில் வையையாற் பொரப்படுதல் உணரற்பாலது . 

ஈ . ஒவ்வா - ஒத்து , ஐந்துநிலம் - குறிஞ்சிமுதலியன . ஐந்துநிலத்தையு 
முடைய நாட்டிற்குத் தலைவனென்னும் பொருளதாகிய பஞ்சவன் என்பதை 
இங்கே கூறியது ஆராய்தற்பாலது . 

ச . வெள்ளி ஒளி மன்றம் -வெள்ளியம்பலம் ; “ கொன்றையஞ் சடைமுடி 
மன்றப் பொதியிலில் வெள்ளியம்பலம் ” ( சிலப் . பதி . ச O - சக . ) 
( பி . ம் . ) 1 உலகனைத்தினுநிறுப்ப 2 ஓங்குநீர் 

8 மதிற்படை 
4 பகர்தற்கரிய மணிக்கண்டன் 

8 


கஅ திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் , 
சேமப் படுபொன் னகரென்னத் தெருவின் மடவார் விளையாடு 
மேமச் சுண்ண நுண்டுகளா லிலங்கு நலங்கொ ணிலமெங்குந் 
தாமப் புயலை மாறுபடத் தருமச் சுருதிப் பெருவேள்வி 
யோமப் புகையு மகிற்புகையுமொழியா ? வகல்வா னுழையெங்கும்.( ரு ) 
சுருதி யோசை முழவோசை சுகங்கள் பூவைக் கரும்பொருள்க 
ளுரைசெ யோசை யியலிசைநீ டோசை யுழவ ருழவோசை 
பொருவி லாலை பாயோசை பொழில்வா யலர்பாய் ஜிமிறோசை 
வரிசை மாதர் சிலம்போசை வளை நீ சோசை தனின்மிகுமால் , ( சு ) 


வேறு . 


( 
அ 
) 


தோரணவா யில்கள்விளங்கும் தொழுமன்ன ரிடு திறைக 
டோணிவீ திகள் விளங்குந் திருமலிபல் விழாவளங்கள் 
பூரணமா ளிகைவிளங்கும் பொலன்கொடிதோய் மணிக்குடங்க 
டாரணியோ தவைவிளங்கும் தருமநெறி தருமநெறி . 

( எ ) 
ஊர்மடக்கு . கடம்பவனம் , 
வாவி மருப் பங்கயமா மறுகுமருப் பங்கய மாந் 
தோவிவருங் கொண்டலையுந் தண்டலையுங் கொண்டலையும் 
பூவையர்பொற் படமலையும் புணரிளைஞர் படமலையும் 
பாவறிமாக் கடம்பவனம் படிபுகழ்மாக் கடம்பவனம் . 

கூடல் , வேறு , 
வயங்கொள்வார் சாலிச் சூடும் வளர்ந்துபோய் வானைச் சூடு 
மியைந்த மீ னாகத் தென்று மிலங்குமீ னாகத் தென்றும் 

ரு. ஏமச்சுண்ணம் - பொற்பொடி . சுண்ணமாகிய துகள் . தாமம் - ஒழுங் 
கு . பொற்பொடியால் , நிலமெங்கும் பொன்னகரென்ன இலங்கும் ; வானிட 
மெங்கும் புகைகள் ஒழியா. 

சு . அரும்பொருள்கள் - அரிய நூற்பொருள்கள் , வரிசை மாதர் - விறலி 
யர் ( பதிற் . கஅ . உரை . ) வளைநீர் - கடல் . 

எ . பொலன்கொடி - திருமகள் ; பொற்கொடியுமாம் . தருமநெறியானது 
தரும் அக்நெறியை ; உலகினுக்கென ஒருசொல் வருவிக்க . 

அ . வாவி மரு பங்கயம் ஆம் - தடாகங்களில் மணத்தையுடைய தாமரை 
கள் உளவாகாநிற்கும் ; மறுகு மருப்பு அம் கயம் ஆம் - வீதிகளில் தந்தங்க 
னையுடைய அழகிய யானைகள் உலாவாநிற்கும் , கொண்டலை - மேகத்தை. தண் 
டலை - சோலை . கொண்டு அலையும் . பொற்படத்தையுடைய மலை - கொங்கை ; 
எழுவாய் . பட மலையும் - படும்படி பொராநிற்கும் . பா அறி மாக்கள் தம் பவ 
னம் - பாக்களை அறிகின் றபுலவர்களுடைய வீடாகவுள்ளது . உம்மைகள் : அசை 
நிலைப்பொக 

பருளன ; வரும் செய்யுட்களிலுள்ளவற்றையும் இப்படியே கொள்க . 
கூ . சாலிச்சூடு - நெல்லரி ; " சூடுகோடாகப் பிறக்கி " ( பொருந . உசங) ; 
“ பீலிகழனியுழவர் சூட்டொடு தொகுக்கும் " ( புறநா . கங . ) வான் - மேகம் . மீ 
நாகத்து என்றும் - மேலிடமாகிய ஆகாயத்திலுள்ள சூரியனும் ; மீன் ஆக 

( பி - ம் . ) 1 தகுமச்சுருதி 2 அகல்வானுலகெங்கும் 3 தர்விலரும் 
4 மீனாகத்தொன்றும் 


கக 


திருநகரச்சிறப்பு. 
பயங்கொளா காயச் செல்லும் பரந்துகா வேறச் செல்லும் 
வியந்தநான் மேகக் கூடல் விளங்குநான் மாடக் கூடல் ( கூ ) 

மதுரை. 

வேறு , 
தும்பை மலர்த் தொடைமுடிக்குஞ் சூரன் வினைப் பகைமுடிக்கும் 
வம்பலர்மட் டளையவிழும் வண்டுறவுட் டளையவிழு 
மம்புனற்கே கயமாடு மணிபொழிற்கே கயமாடு 
3 மெம்பெருமக் கடமதுரை யிலங்குமலர்க் கடமதுரை , ( க 0 ) 

ஆலவாய் . வேறு , 
பாக மங்கய னோக்கியார் 4 பரிவு மங்கய னோக்கியார் 
மோக நந்துற வன்பினான் முனிவர் நந்துற வன்பினான் 
மாக மொன் றிய வாய்மையால் வந்தி லங்கிய வாய்மையா 
லாக மம்பக பாலவா யமுத மன் றிரு வாலவாய் . 

( கக ) 
த்து என்றும் இலங்கும் - நக்ஷத்திரங்களினுடைய உருவத்தைப்போலவே 
எக்காலத்திலும் தோன்றா நிற்கும் ; இந்நகரத்தின் ஒளிமிகுதிகூறியபடி . செல் 
மேகம் ; எழுவாய் . காஏற செல்லும் - சோலையில் ஏறுதற்குப் போகாநிற்கும் . 
நான்குமேகங்களின் கூடுதல் விளங்கப்பெற்ற நான்கு மாடங்களையுடைய கூட 
னகரத்தில் ; “ மாடம் பிறங்கிய மலிபுகழ்க் கூடல் " ( மதுரை , சஉக.) 

க 0 . சூரன் : சாதியொருமை ; வினை பகை முடிக்கும் - போரையுடைய பகை 
யைத் தொலைப்பான் . வம்பு - புதுமை ; மணமுமாம் . மட்டு - தேன் . தளை - 
கட்டு ; மட்டை அளைதற்கு விழும்வண்டுகள் உள்ளேயுற மலர்கள் தளையவிழும் . 
புனற்கு கயம் ஆடும் - நீரின்கண் யானைகள் முழுகி விளையாடாநிற்கும் . கேக 
யம் - மயில் , எம் பெருமக்கள் தமது - எம்முடைய பெரியோர்களது ; உரை 
இலங்கும் மலர் கடம் மதுரை - உரைகள் விளங்குதற்கு இடமாகிய பூக்களை 
யுடைய சோலைகள் சூழ்ந்தமதுரையில் , பெருமக்கள் - சங்கப்புலவர்கள் ; கக : 
அ, க . உரை - செய்யுட்களுமாம் ; ஆகுபெயர் . 

கக , அயல் நோக்கி ஆர் மோகம் நந்துற - புறத்தேயுள்ள விடயங்களை 
நோக்குதலால் நிறைந்துள்ள ஆசையான துகெட , அன்பின் நால் முனிவர் நந் 
துற - அன்பினையுடைய நான்கு முனிவர்கள் பெருக்கமுற , வன்பினால் - வன்பி 
னோடு , மாகம் ஒன்றிய ஆய்மையால் பெருமை பொருந்திய நுண்ணிய பொருள் 
களாலும் , வாய்மையால்- உண்மைப்பொருள்களாலும் , இலங்கிய- , ஆகமம் . 
ஆகம நூற்பொருள்களை , வந்து பகர் - வந்து உபதேசித்த, ஆலம் வாய் அமு 
தம் மன் . வடவாலமரத்தின் கீழே எழுந்தருளிய சிவபெருமானது , திரு - செல் 
வம் , ஆலவாய் - ஆலவாயென்னும் திருப்படைவீடே ; பாகம் அம் கயல் நோக்கி 
யார் . அவருடைய பாகத்திலுள்ள அங்கயற்கண்ணம்மையினது , பரிவும் அங்கு 
விருப்பமும் அத்தலத்தேதான் . நான் முனிவர் - சனகர் முதலியோர் . அமுதமன் 
அமிர்தேசர் ; மதுரேசர் ; அமுதம் - முத்தி , அமிர்தம் ; ஆலவாயமுதவாக்கன் , 
ஆலவாயமுதவாயான் (கக க ; உஎ : க . ) பரிவும் : உம்மை இறந்தது தழுவியது . 
கயனோக்கியார் பரிவும் அங்கு என்றது, இத்தலம் சத்திபீடமென்பதைப்புலப் 
படுத்தியது . 

அ - கக : கடவுள் . க 0 - கங . 
( பி . ம் . ) 1 வினைப்பயமுடிக்கும் 2 வண்டுறவிட்டளையவிழும் 3 எம்பெரு 
மாக்கடமதுரை 4 பரிவினங்கயனோக்கியார் 


உ 0 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 

கன்னி . வேறு. 
ஈசனார் மகிழ்ந்த தான மெனவினை யிருள்வா ராம 
லாசினந் தாவி ளக்கிட் டந்தகன் றிசைநின் றேத்தித் 
தேசுடைக் கருங்கண் முத்த வெண்ணகைச் செவ்வாய்ப் பச்சைக் 
காய்சின மயிடற் காய்ந்த கன்னிமுன் காக்கு மூதூர் . 

( க2 ) 
கரியமால் . 
நினையவெம் போவ நீக்கும் பதியென நிலத்தி ழிந்தாங் 
கினமலி யாக்கற் காய்ந்து குடதிசை யேத்தி நின்று 
மனமுடை வியாழத் தோடு மறைவழக் கன்று வென்ற 
கனகவெண் சங்கச் செங்கைக் கரியமால் காக்கு மூதூர் . . . ( கல ) 


காளி . 


காரிய வுலகுக் கெல்லாங் காரண நகரென் றெண்ணிப் 
பேரியல் வடபா லெல்லைப் பிறங்கவந் திருந்து போற்றித் 
தாருகற் காய்ந்த சீர்த்தித் தலம்புகழ் வெற்றிக் கொற்றச் 
சீருடைக் காளி நாமச் செல்வி முன் காக்கு மூதூர் . 

( கச ) 
ஆலவாய். 
தொன்னில மாம டந்தை தோன்றுமு னெவர்க்கு முன்னர் 
தன்னுறு திசைக்கட் டோன்று மாலவாய்த் தரும் மூர்த்தி 
யெந்நிலத் தினுமு யர்ந்த திந்நில மென்று தோன்ற 
மன்னுமைக் குரைத்து மற்றை 4 மாதிரங் காக்கு மூதூர் . ( கரு ) 

கஉ . அந்தகன் திசை - தென் றிசை. மயிடன் - மகிஷாசுரன் . 
கங . குடதிசை - மேற்றிசை . கரியமால் - கரியமாணிக்கப் பெருமாள் . 

கஉ - கங . “ கன்னிசெங் கோட்டங் கரியோன் றிருவுறை , .... சூழ் 
கொள விருந்தகூடலெம் பெருமான் " ( கல் . சுக . ) 

கச . செல்வியென்னும்பெயர் இக்காலத்துச் செல்லி , செல்லத்தம்மை 
யென்று வழங்கும் . 

கரு . க -உ : " மேதினி தோன்று முன்னஞ், செவ்வியின் முளைத்தெழுந்த 
திப்பிய விலிங்கம் ( க ; கசு ) ; “ முளைத்தானை யெல்லார்க்கு முன்னே தோன்றி 
( தே . திருநா .) தருமமூர்த்தி : “ தருமநாயகன் ” ( அ : ரு. )தன்னுறு திசை - ஈசான 
திசை . மற்றைமாதிரம் - கிழக்குத்திசை . 

கஉ - ரு . கன்னிமுதலியோர் இந்நகரங்களைக்காக்குந்தெய்வமென்பர் ; " கன் 
னிமால் காளியீசன் காக்குமா நகரி ( ருகூ : கசு ) ; “ கன்னி திரு மால்காளி யீசன் 
காக்குங் கடிமதில் சூழ் மாமதுரை " (பயன் முதலியன , ரு .) நான்மாடங்களா 
வன : கன்னி , கரியமால் , காளி , ஆலவாய் என்றுமாம் ( கலி , கஉ , நீ . உரை . ) 

* ஆலவாய் என்றது சிவபெருமானை . 
( பி - ம் . ) 1 ‘ விளையிருள் பாவநீங்கும்பதியென நினைத்திழிந்தாங்கு 
வியாளத்தோடு மரைவளக்கன்று 4 மந்திரம் 


எ 


நூற்பயன் . 


உக 


வேறு . 


பூழி யகழ்ந்த குழி நிரப்பும் புலவ ரமல னொடுமலைவோ 
ராழி யேழு மொருதடத்தி லமரு மதுவோ 2 வுலகேழும் 
சூழு மூன்று முலையிருமை யொரு பெண் பிறந்து சோதியுடன் 
வாழு மதுரை வளங்கூற யாமார் மறந்து மாநிலத்தே . 


(கசு ) 


வேறு . 


முன்னையெண் டிசைக்க யங்க டாங்கிடு முதுபே ரண்ட 
மன்னுமிந் திரனார் சாத்தும் வானிழி விமான மாகுந் 
தென்னவன் சிவனே யாகுஞ் சிவலோக மதுரை யாகு 
முன்னரு மனிதர் முற்றுங் கணங்களா 4 மோருங் காலே . ( கஎ ) 

வேறு , 
ஈனமிலா விந்நகரி தன்னு ளெந்தை யிலங்குபுக ழறுபத்து நான் 
குண் டோதின் , மீனவர்கோன் குலஞ்செய்த தவத்தினானு மேதினி 
மான் முயன்றவருந் தவத்தி னானு , ஞானமுனி வர்கள் கேண்மி னுக 
மொன் றிற்கு நானான்கு நானான்கா நான்கு கத்து , மானவவை தமை 
யுரைப்ப லநாதி மும்மை யகலாத வல்வினைக ளகல வென்றே .( கஅ ) 

ஆகத்திருவிருத்தம் - அஉ . 


நூற்பயன் . 


இனிமைசேர் பயன்வி ளம்பி னிவ்வவ னிக்கண் மிக்க 
புனிதபங் கயமி ரண்டிற் புரிவுள மாந்த ருள்ளப் 
பனிகொள்பங் கயத்தை மற்றைப் பங்கய மலர்த்து கின்ற 
தினகரன் போல லர்த்துந் திருவிளை யாடற் பானு , 

( க ) 
கசு . பூழி - புழுதி ; திருநீறு ; ஒருதடம் - சிவதீர்த்தம் . சிவதீர்த்தத்தில் 
எழுகடலடங்கினமை , " இத்தீர்த்த மாதடத்தி லிறையருளா னெழுகடலு 
மியைந்த " ( கடம்பவன . ச : ரு 0 ) என்பதனாலுமுணர்க . அதுவோ - அம்மட் 
டோ . இருமை - பெருமை ; " இருமைமும்முலையிலொன்று " (ச : கஉ .) யாம் 
ஆர் - யாம் எத்தன்மையையுடையேம் ; கூறுதற்கு வன்மையில்லேமென்றபடி , 

கஎ . இச்செய்யுளின் முதலிரண்டடியின் கருத்து , " மணிகொண்ட " ( மீனா 
ட்சி காப்பு , க ) என்பதனாலும் விளங்கும் . " திகழ்பூவுலகிற் சிவலோக மென்னப், 
பகர்கூட லாலவாய் " ( பூவணவுலா , உ.அ ) என்பர் . 

. " 

" 
புபுண்ணியஞ்செய்ததிம்மண் " (க : ககூ . ) அகலாத மும்மைவினை -சஞ்சிதம் , பிரா 
ரத்துவம் ஆகாமியம் . ஆன : முற்று . 

நூற்பயன் . 
க . திருவிளையாடற் பானு - திருவிளையாடலாகிய சூரியன் . 

( பி- ம் . ) 1 நிரம்பப்புலவர் 2 உலகெங்குஞ் மனிதர்தாமுங் - ஒருங் 
குங்காலே குலமுன்செய் தவத்தினானும் 6 வினைகளகலுமாதோ 


- 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


( 
2 
) 


( 
ச 
) 


( ரு ) 


வேறு . 
தருமம் வாய்மை தவங்குலங் கல்விசேர் 
பெருமை செல்வந் திறம்பிற வாநெறி 
யரிய புத்தி யருள்சிவ பத்திமற் 
அரிய யாவையு மெய்துவ ருண்மையால் . 

( 
கருது காதல செய்துவர் கன்னியர் 
சுருதி மைந்தர்ப் பெறுவர்கள் சூலியர் 
வருபி றப்பி னமங்கல மங்கைய 
ரருள்ப டைத்த சுமங்கலை யாவர்கள் . 

( கூ ) 
காரி ருட்டிடி துந்நிமித் தங்கடல் 
வாரி வெய்ய கனாவழன் மாமருத் 
தோரை நாட்டிதி வார முடற்குறை 
4 சோரர் வஞ்சனை நஞ்சல கைச்சுழல் . 
உழுவை வேழ மரியுர காதிகள் 
வழியின் வெவ்விடை யூறுமற் றென்செயுஞ் 
செழியர் நாதர் திருவிளை யாடலை 
யெழுதக் கேட்க நினைக்க வியம்பவே . 
வாத பித்தங் கவமுதல் வல்வினை 
வேதனைக்குள் விழார் நம னூர்புகார் 
தீத கற்றுந் திருவிளை யாடலை 
யோதி யத்த முணர்ந்த பெருந்தவர் . 

( சு ) 
ஊட்டு நாளிற் றொடங்கி யொழிவற 
வீட்டும் வெய்ய வினைகளி யாவையுஞ் 
சேட்ட நாதன் றிருவிளை யாடலைக் 
கேட்ட காலையி னீங்குங் கிளரவே , 

( எ ) 
5 தாங்க ருஞ்சம ரத்திர சத்திர 
நீங்கு நீங்கருஞ் செல்வ நிரந்தர 
மோங்கு மோங்கலின் வந்துல கீன்றவள் 
பாங்க னார்விளை யாடல் பகரவே . 

( அ ) 
உ . புத்தி - அருள் , போகம் . ங . சூலியர் - கருப்பமுடையோர் . 

ச . உடற்குறை - குட்டநோய் ; கவந்தமுமாம் . அலகைச்சுழல் - பேய்க் 
காற்றின் சுழற்சியில் அகப்படல் . 

சு . அத்தம் - பொருள் . 
எ . ஊட்டுநாள் - அனுபவிப்பிக்கும் நாள் . சேட்டநாதன் - மகாதேவர் . 
அ . சமர் அத்திரம் சாத்திரம் . 

( பி- ம் . ) 1 அமங்கலீமங்கையர் 2 மாமிருத்து 3 உடற்குறி 4 சேரவஞ் 
சனை 3 தாங்கருஞ் சமுசார சமுத்திர , நீங்கும் 


2 


- இந்திரன் பழிதீர்த்த திருவிளையாடல் . 
பாத கங்க ளொழியும் பகையுகு 
மேத நீங்கு மினிமை தரும்புகழ் 
மாது சேருமற் றேதினி வேண்டுமென் 
றோதி மாமுனி தோன்ற வுரைசெய்வான் . 

ஆகத்திருவிருத்தம் - கக . 


( 
கூ 
) 


சம் 


இந்திரன் பழிதீர்த்த திருவிளையாடல் . 


( க ) 


( 
உ 
) 


* பொருந்திய வொழுக்கத் தானும் பொய்யிலா வாய்மை யானுந் 
திருந்திய கல்வி யானுந் தீதறு புகழி னானும் 
பெருந்திறல் வலியி னானும் போரு ளானு மிக்க 
வருந்தவ முனிவர் கேட்ப வகத்திய னருளிச் செய்வான் . 
ஆதிநான் மருப்பி யானை யமரர்கோன் முன்னோர் கால 
மேதகு வீர மிக்க விருத்திரா சுரனைக் கொன்ற 
வோதரும் பழியா லஞ்சி யொழிக்குமா றெங்க னென்றென் 
றேதமின் முனிவர் வானோர் 3 குருவர னிடத்து ரைத்தான் . 
மெய்ப்படத் தேர்ந்தி யாரும் விளம்பிய வாறு கேட்டு 
வைப்புறு நான்கு கூறா வரைந்தெமக் களிமி னென்ற 
வொப்பரு நீரின் மண்ணின் மரத்தினி லுவமை யில்லாச் 
செப்பிளங் கொங்கை மாதர் திறத்தினி னீக்க வாங்கு . 
நீரிடை நுரைய தாயு நிலத்திடை யுவர தாயும் 
பாரிய மரங்க டம்முட் பாய்தரு பிசின தாயும் 
வாரணி முலையார் தேத்து மலரெனுங் குருதி யாயும் 
பேர்பட 5 நீங்கக் கண்டு பெருநல மவருக் கீந்தார் . 

நூற்பயன் . 
க . ஏதம் - துன்பம் . இனிமை - இன்பம் . 


( 
ங 
) 


( ச ) 


( க ) 
உ . யானை - ஐராவதம் . பழி - வீரகத்தி ; " விருத்திராசுரனைக்கொன்ற , 
வெம்பழி " , " வீர மிக்க விருத்திரா சுரனை யன்று கொன்ற வெம் பாவம் என்பர் 
பின்னும் ; க : உச . உஎ . 

ச . மலர் - பூப்பு , 

* இச்செய்யுள் கையெழுத்துப் பிரதிகளிலெல்லாம் ஒவ்வொரு திருவிளை 
யாடலின் முதலிலும் எழுதப்பெற்றுள்ளது . 

( பி - ம் .) 1 பகையுறாது 2 உரை செய்தான் 3 குருவவரிடத்து பொரிடை 
மாக்கள் நீக்க 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


( 
அ 
) 


மருவவீந் ததுதூ நீர்க்குக் கழுவிய மலஞ்சா ராமை 
விரிதரு நிலத்திற் கங்க மேவிய வடுவுமெத்த 
லூரனமர் மரத்திற் கென்றுங் குறைத்திடக் கிளைத்த லோங்குங் 
2 கருவினு மடமா தர்க்குத் தணிவிலாக் காம வேட்கை . 
சமையமா முனிவர் போற்றத் தானவர் வழுத்த மாத 
ரிமையவர் 3 சுரவி சிந்தா மணிதொழ விரும ருங்குங் 
கமலமுஞ் சங்கும் வாழ்த்தக் கற்பகச் சோலை நீழ 
லமரர்கோ னிருந்தான் வந்தாங் கரிகொளா சனத்தி லங்க . சு ) 
கூறரும் பேர வைக்க புணரியபல் கோலங் கொண்டு 
தேறுத லுடன யந்து தேவகன் னியர்கள் பாடிப் 
5 பேறுடை நிருத்தஞ் செய்யச் சிலாதைப் பெரிதும் போற்றி 
வேறிலை கூேத்துப் போல மெய்யுளங் கவர்வ தென்றார் . ( எ ) 
மன்றுறு மவையின் மற்று நின்றவர் வணங்கி வாழ்த்தி 
யின்றிது போலொன் றில்லை யென்றுமுன் னவில்வ தென்னை 
யொன் றிய மனமுங் கண்ணுங் களிதர வுவமை யில்லா 
வென்றிகொ ணலம்ப யப்ப திலங்குமா வேட்டை யென்றார் . 

( 
ஆங்கது கேட்டு வேட்ட வமார்கோன் விரைவி னந்தப் 
7 பாங்குடை வேட்டைக் கான காட்டினைப் பகரு மென்ன 
வோங்கிய வவையின் மிக்க வுத்தமர் கற்ப கப்பூந் 
தேங்கமழ் தொடையாய் மண்ணிற் சிறந்தபல் வனங்க டம்முள் . ( கூ ) 
நீண்ட நன் னலங்க ணல்கு நீக்கரும் பாவ நீக்கு 
9 மேண்டரு மவனிக் கெல்லா முயர்புள தியானை கேழல் 
காண்டகு மடங்க லெண்கு கலையுழை யுழுவை மற்று 
மீண்டிய வனங்க டம்ப வனமலா லில்லை யென்றார் . 

( 50 ) 
வேறு . 
ஆன செய்தி சொல்லு முன்ன திர்ந்தெ ழுந்து 10 வாசவ 
னீன மின்றி வில்லெ டுத்தி லங்கு கச்ச ணிந்துவெஞ் 
சேனை சூழ வாழி சூழ்சி றந்த மண்ணிழிந்துகா 
வானெ ருங்கு நீள்க டம்ப மாவ னத்து வந்தனன் . 

( கக ) 
ரு . மெத்தல் - நிரம்பல் . 
சு . சுரவி - காமதேனு , கமலம் - பதுமநிதி , சங்கு - சங்கநிதி . 

மன்று - பொதுமை . மாவேட்டை , - மிருகவேட்டை , 
க . ஏண் - வலிமை . கடம்பவனம் என்றது , இத்தலத்தை . 
கக , காவால் நெருங்கும் . 

( பி - ம் . ) 1 வடுமிதத்த , லுறனெழு 2 கருவினுண் 3 சுரபி கணணி 
யப்ல் 5 பேறுற் 6 கூத்துப்போலும் . 7 பாங்குறும் 8 - நன்னயங்கள் 
9 ஊண்டரும்வனி 10 வானவன் 


( 
கங 
) 


( 
கச 
) 


க.- 

இந்திரன்பழிதீர்த்த திருவிளையாடல் . 
காடுகாவல் செய்துவாரொ ழுக்கியெங்க ணுங்கலக் 
தோடுநாய்வி டுத்தடிச்சு வட்டினொற்றி யொல்லையெண் 
மாடுகண்வலைத்தொடக்கி னால்வளைத்தொ லிப்ப முன் 
கூடி வேறு வேறுநேர்கு தித்தெழுந்த கோடிமா.. 

( க . ) 
ஏனமெய்தி யானையெய்தி ரும்புலிக்கு ழாமெய்தொண் 
கானமேதி யெய்துவெங்க லைக்கணங்க ளெய்துமற் 
றான மாம டங்கலெய்த டர்ந்து மேலெ ழுந்துபாய் 
மானினங்க ளெய்துவாச வன்மனங்க ளித்தனன் . 

( க 
வேறு . 
நெறிவசத் தானு முன்னை நிறைதவத் தானும் வென்றிக் 
கறைகெழு குலிச மன்னுங் கையிலா கவத்தி னோடும் 
திறமொடு வடபால் விட்டுத் தென்றிசை நோக்கிச் செல்ல 
மறுவறு பரம ஞான மனத்தகத் துதித்த தன்றே . 
இன்றிதற் கேது வேதோ 3 விவ்வனத் தணையா முன்னங் 
கொன்றிடக் கூடா துள்ளங் 4 கொடியபல் விலங்குநிற்ப 
வென்றிகொள் வேட்டைக் காட்டில் விசேடமுண் டறிதல் வேண்டு 
மொன்றிய செயல்வே றான துரைசெயு மும்ப ரென்றான் . 

( கரு ) 
அவ்வுரை கேட்ட தேவ ரறிகுவ மென்னப் போந்து 
வெவ்வன மெங்குந் தேடி மேதினி தோன்று முன்னஞ் 
செவ்வியின் முளைத்தெழுந்த திப்பிய விலிங்கங் கண்டு 
மெய்விதிர்ப் போடுஞ் சென்று விளம்புவார் துளங்க வாங்கு . ( கசு ) 
கண்டனம் பெரிதா யாழ்ந்து தெளிபுன லுடைத்தாய்க் கோன 
வண்டணை பொழில்சூழ் வாவி யதன்வட குட தீ ரத்து 
முண்டக வயன்மால் காணா முளைத்தெழு சிவலிங்கத்தைப் 
பண்டைமா தவத்தா லென்று பரிவொடும் பணிந்து சொன்னார் .(கன ) 

கஉ , ஒற்றி - உணர்ந்து . எண் மாடு - எட்டுத்திசைப்பக்கம் . கண்வலை - 
கண்களையுடையவலை ; " விரலாழிக்கண் , பல்விதக்கண்கள் ( உஉ : கங . ) 

கச . கறை - இரத்தம் , இலாகவம் - இலகுத்தன்மை ; “ மிகலாகவம்புரி 
ந்து " ( திருமயிலை . சுச .) ஞானம் உதித்தது . 

கரு . நிற்பவும் , கொன்றிட உள்ளம் கூடாது - கொல்லுதற்கு மனம் துணி 
யவில்லை . வேறான இடம் வேறாநிலையென்று இக்காலத்து வழங்கும் ( திருவிளை . 
இந்திரன் . எக . ) உம்பர் : அண்மைவிளி. 

கசு . " மேதினி.இலிங்கம் " : " முளைத்தானை யெல்லார்க்கு முன்னே 
தோன்றி " ( தே . திருநா .) விதிர்ப்பு - நடுக்கம் . 

கஎ . கானம் - இசை . வடகுட தீரம் - வடமேற்குக்கரை , காணாச்சிவலிங் 
கத்தைத் தவத்தாற் கண்டனம் . 

( பி- ம் . ) 1 வேறுகொண்டுடன் குறித்து 2 எய்துமா, றானமா 3 இவ்வனத் 
தலையாமுன்னம் கோடிபல் அமரர் 6 செவ்வயின் 7 ஆழ்ந்ததெளி 
8 கன்னவண்டணி 9 மற்றதன் வட தீரத்து 

4 


உசு 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


இந்திரன் கேளா முன்ன ரினிமைகூர்ந் தவர்முன் னாக 
வந்து சந் நாகம் வாங்கி வாவிகண் டதிச யித்துச் 
சந்தமார் நன்னீ ராடிச் சடங்குகண் முடித்துப் பாங்க 
பந்தநா யகனைக் கண்டா னாலித்தான் மாலுற் றாடி , 

( கஅ ) 
அடைந்தவர் பாவ நீக்கு மையனே காணப் பெற்றேன் 
மடங்கலெண் குழுவை கேழன் மாமத மாக்கண் மற்று 
மிடைந்திடுங் கொடிய காட்டின் மெல்லிய லொடுந்த னித்திவ் 
விடந்தனி லிருந்தா யென்ன புண்ணியஞ் செய்த திம்மண் . ( ககூ ) 
அன்புற விறைஞ்சி நின்னை யருச்சிப்பான் விரும்பா நின்றே 
னன்புனற் கியைந்த செவ்வி 2 நறுமலர் காட்டு கென்றாய்ந் 
தின்பமே தருங்கா னத்தி லெங்கணு நேடிக் காணான் 
றுன்பமுற் றாசே யானென் செய்குவ லெனச்சோ கித்தான் . ( 20 ) 
ஆசிலான் கண்டு நீண்ட வாவியெங் கணுமி லங்கப் 
பேசரும் வேட்டை யாட்டிற் பெருவிருப் பொழிந்து நம்மைப் 
பூசைசெய் வதற்கே நொந்தா னென்றருள் புரிந்து சீத 
வாசமா ரீழக் கஞ்சம் வருவித்தா னலர்வித் தாங்கு . 

( உக ) 
காவலன் வியந்து பல்காற் கண்டுகண் டதிச யித்துப் 
பூவினை யடைவிற் கொய்து புளகிதத் தோடுங் கண்ணீர் 
மேவமெய் கம்பித் தன் பின் வெள்ளத்து மூழ்கி மிக்க 
தேவதே வனைப்பூ சித்தான் விதிப்படி 4 சிறந்த நல்கி . ( உஉ ) 
தேசுடை மடவாள் கொங்கை தீண்டிடச் சிவக்கு மேனி 
வீசிய காற்றால் வெய்ய வெயிலினா னோவ தேயென் 
றாசிலா வுயர்வி மானஞ் சாத்துவா னாசை கூர்ந்து 
மாசிலான் வருந்தக் கண்டு வணங்கியே தெய்வத் தச்சன் . ( உங ) 

கவு . இனிமை - மகிழ்ச்சி . சந்நாகம் வாங்கி - கவசத்தைக்கழற்றி . அந்த 
காயகன் - சுந்தரேசர் ; அந்தம் - அழகு . சடங்குகள் - நித்தியகன்மங்கள் ; 
பொற்கமல வாவியினீராடி இனிய தஞ் சடங்கு செய்தே " ( ரு : உ . ) ஆலித்தான் - 
முழங்கினான் . 

கக . எண்கு உழுவை . “ என்ன புண்ணியஞ்செய்தனை நெஞ்சமே ” ( தே . ) 

20. அருச்சிப்பான் - அருச்சிக்க , காட்டுக என்று , என்செய்குவல் 
யாது செய்வேன் . 

உக , ஆவி - தடாகம் . ஈழக்கஞ்சம் - பொற்றாமரை . இலங்க அலர்வித்து 
வருவித்தான் ; ஈழம் - பொன் . 

உ .. தேவதேவன் - மகாதேவர் . உங , நோவதே - கோகின்றதே . 

( பி - ம் . ) 1 கடிய 2 நறுமலரெங்குண்டென்றாய்ந்து 3 சோதித்தான் 
4 சிறர்து 6 கூர்ந்த , மாசிலான் வருத்தங் 


- 


க.- இந்திரன்பழிதீர்த்த திருவிளையாடல் . 
விருத்திரா சுரனைக் கொன்ற வெம்பழி தவிர்ப்பா னெண்ணித் 
திருத்து பல் விமானந் தம்முட் டெளிதரு சிற்ப நன்னூற் 
பொருத்தமுற் றளவி றெய்வப் பொலிவோடுங் கூடி நீடி 
யிருப்பதோர் விமான முண்டாண் டிறைவவென் றிலங்கச் சொன்னான் . 
மெய்ப்படு சிற்பம் வல்ல வுத்தம விரைந்து நீபோ 
யொப்பில்காஞ் சனவி மான மும்பலிற் கொணர்தி யென்ன 
வப்பொழு தவன்போ யாசை 2 யானையிற் கொணர்ந்து காட்டத் 
தப்பிலா விதியி னோங்கச் 3 சாத்தினான் குளிர்வி மானம் , ( உரு ) 
சிந்தைவாழ்ந் திறைஞ்சி யேத்திச் சிறந்தசெய் தியாரும் போற்ற 
4 வந்தநீ டால . யத்துக் கணியுற வியைந்தி ருந்த 
சுந்தர வடிவங் கண்டே சொக்கெனு நாம மிக்க 
வெந்தையே நினக்கல் லாதோர் தேவர்க்கு மியையா தென்றான் . ( உசு ) 
என்றுமென் பதிக்கோர் குற்ற மெய்திடா வண்ணங் கோத்தி 
வென் றிகொள் வீர மிக்க விருத்திரா சுரனை யன்று 
கொன்றவெம் பாவ நான்கு கூறுசெய் தொழித்தேன் சேட 
நின்றன வுண்டே னீக்கி யேருளுதி நிமல வென்ன . 

( உஎ ) 
இறையவன் முறுவல் கூரா வறிவுடை யிமையோர் கோவே 
செறிதரு புவியின் மாந்தர் செய்ததீ வினைகள் காணா 
8 ரறியினுஞ் சிறிதே யாக 9 வறைகுவ ரதுப் கர்ந்தாய் 
திறலுடை யவனைக் கொன்ற பாவமார் தீர்க்க வல்லார் . (உஅ ) 

உரு . உம்பல் யானை . ஆசை யானை - திக்கஜம் . குளிர்விமானம் : 
சீதள விமானமீதால் " ( ரு : ச . ) 

உகா . சிந்தைவாழ்ந்து - மனமகிழ்ந்து ; " சேனையுந்தானும் வாழ்ந்து " ( ங O. ) 
அணியும் - அழகுமிக . சொக்கு - அழகையுடையவர் . சுந்தரேசர் என்பது வட 
மொழியாதலின் , சொக்கன் என்னும் இத்திருநாமத்தையே பண்டைக்காலந் 
தொட்டுச்சான்றோர் பாராட்டி வந்தனர் ; இத்திருநாமம், தேவாரங்களிலும் , ஸ்ரீ 
குமரகுருபரமுனிவர் பிரபந்தங்களிலும் , கடம்பவனபுராண முதலியவற்றிலும் 
பரக்கக் காணப்படும் ; “ திருவாலவாய்ச் , சொக்கன் , “ தக்கன் வேள்வி தகர்த் 
தரு ளாலவாய்ச் , சொக்கனே ” ( தே . திருஞா. ) “ ஐந்தருநாட் டண்ண லரும்பழிக் 
கா வன்று தனக் , கிவுதிரவி மான மினிதமைத்து - வந்தித், தழகிய சொக்கரென 
வான திருநாமங் , குழைவுதரு நேசமுடன் கொண்டோன் ” ( சொக்கநாதருலா . ) 

உரு.சு. வேதியன் படைக்க மாலவன் காக்கப் , பெறாததோர் திருவுருத் 
தான் பெரிது நிறுத்தி , யமுதயில் வாழ்க்கைத் தேவர்கோ னிழிச்சிய, மதமலை யிரு 
நான்கு பிடர்சுமக் தோங்கிச் , செம்பொன்மணி குயிற்றிய சிகரக் கோயிலு , ளமை 
யாத் தண்ணளி யுமையுட னிறைந்த , வாலவா யுறைதரு மூல காரணன் ( கல் . 
ங உ .) 

உ அ . திறலுடையவனைக்கொன்ற பாவம் - வீரகத்தி ; " மேதகு வீரமிக்க 
விருத்திரா சுரனைக்கொன்ற ,வோதரும் பழியால் ( உ . ) காணார் - விளங்க அறியார் . 

( பி- ம் . ) 1 ஒல்லையிற் 2 யானையாற் சார்த்தினான் 4 அந்தவாலயத் 
துக்கேற்கவணி , அந்தரவாலயத்துக்கணி 5 ‘காத்து 6 ‘ஆளுதி 7 கூ 
8 அறையினுஞ் 9 அறிகுவர் 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
ஆயினும் வேட்டை யாட்டி 1 லிளைத்தலி னானு மாரா 
உநேயமுற் றஞ்சி நம்மை 3 நெறிப்படி வழுத்த லானுங் 
காய்வெயிற் குயர்வி மானங் கற்பித்த லானுந் தீராத் 
தீயவெம் பாவந் தீர்ந்த தூர்க்குமோர் தீங்கு மின்றே . (உக ) 
என்றருள் செய்யக் கேட்ட விந்திரன் வீழ்ந்தி றைஞ்சி 
நின்றடி பல்காற் போற்றி நீக்கரும் பழியை நீக்கி 
யொன் றிய தூய்மை பெற்றே னுய்ந்தன னென்றென் றார்த்துச் 
சென்றனன் றன்றே யத்துச் சேனையுந் தானும் வாழ்ந்து . (ங O ) 


வேறு , 


ஆழ்ந்த செழுந் தடம்பொற்றா மரைமலர வவனிமிசை 
வாய்ந்தவுயர் பெயர்பொற்றா மரையென்ன மருவியதாற் 
சேர்ந்ததொரு வாரத்துச் சென்றெவரா யினுமின்றுந் 
தோய்ந்து 8 திளைத் தாடுபவர் பலஞ்சொல்லிற் றொலைவின்றே. ( ஙக ) 


வேறு , 


கடம்பமா வனத்தி லங்குங் கனககோ கனக வாவி 
யடைந்தவர் யாவ ரேனு மாதரத் தநாத ரத்துத் 
தடம்படு கங்கை நீரிற் புனிதமாந் தட்ப நீரும் 
தொடுங்கையோர் பவந்தீ யென்னச் சுடுமெனச் சுருதிசொல்லும் . ( ) 


வேறு . 


இப்பொழுது மமரேச னினிமையின்வந் தமரரொடுஞ் 
செப்பருந்தன் மாதரொடுஞ் சித்திரைச்சித் திரைத்தினத்துத் 
தப்பறவேண் டியவரங்க டருந்தடத்துக் குடைந்தாடி 
யொப்பிலழ கனைப்பணிவ னெனவுரைப்ப ருயர்ந்தோர்கள் . ( ஙங ) 

உக , ஆரா - தணியாத , கற்பித்தல் - செய்தல் , 

உக - ங .0 . “ காருடற் பிறையெயிற் றரக்கனைக் கொன்று , வச்சிரத் தடக்கை 
வரைப்பகை சுமந்த , பழவுடற் காட்டுந் தீராப் பெரும்பழி , பனிமலை பயந்த மாது 
டன் தீர்த்தருள் , பெம்மான் " ( கல் . கா . ) 

ங க . வாரம் - கிழமை . 
--- . உ . திருவிளை , தீர்த்த . கசு . கனககோகன கவாவி - பொற்றாமரைவாலி . 
கனகம் - பொன் ; கோகனகம் - தாமரை . 

இது மடக்கணி . 
ங ங .. சித்திரைச் சித்திரைத்தினத்து -சித்திரைமாதத்தில் சித்திரை நட்சத் 
திரத்தில் ; சித்திரைச் சித்திரைத்திங்கள் " (சிலப் . ரு : கூச . ) ஒப்பிலழகன் 
சுந்தரேசர் . 

( பி . ம் . ) 1 இளைத்தலுமன்றி 2 ‘நேயமுற்றிறைஞ்சி 3 நெறிப்பட 
4 கண்ட 5 உயர்ந்தனனென்று 6 செழும்புனல் 7 ‘சென் றவராயினுமின்னும் 
S " திளைத்தாடுமவர் 9 னிம்மையின் 


உ . - வெள்ளானைக்குச்சாபந்தீர்த்த திருவிளையாடல் . 


வேறு , 


* காவமர் கற்ப கஞ்சேர் கடிமலர் மழைபொ ழிந்து 
தாவிடறுந் துபிக ளார்த்துத் தத்தமங் கையர்க ளோடு 
2 மூவரும் விசும்பி லுள்ள முப்பத்து மூன்று கோடி 
தேவருந் துதித்தா ரீசன் றிருவிளை யாடல் கண்டு . 


( ஙச ) 


வேறு . 


ஓதரிய வுேத்தரமா புராணந் தன்னு ளுண்மைதரு சாராச முச் 
சயத்து முன்ன , மேதகுநன் கதை விரிவிற் கண்டெ னக்கு வியாத 
வான் மீகியெச்சன் சொன்ன வெண்ணெண் , டீதில்விளை யாடல்க 
ளிற் பிறங்கு மிந்தத் திருவிளையா டலின்பரப்பைச் சுருக்கி யின்று , 
போதமுற நுமக்குரைத்தேன் யானுஞ் சொக்கன் புகழினையார் கரை 
கண்டு புகலு வாரே . 

( கூரு ) 


வேறு . 


நெறியுளீ சென்னக் கேட்ட முனிவர்க ணிறைவு கூர்ந்திங் 
குறுமதி சயமுடைத்தா முயர்கதை விளங்கக் கேட்டே 
மறுவிலா வறிவான் மிக்க மலயமா முனிவ நீதி 
யிறைவிளை யாட றம்மு ளின்னுமொன் றுரைத்தி யென்றார் . ( ஙசு ) 

ஆகத்திருவிருத்தம் - கஉஎ . 


உ.- வெள்ளானைக்குச்சாபந்தீர்த்த திருவிளையாடல் . 


முன்னொருகா லழகனையிந் திரன்றன் பாவமுழுதும்விட வருச் 
சித்த விசேடஞ் சொல்ல , மன்னயிரா 8 வதங்கேட்டுக் காண்பான் 
வேட்டு மலர்க்கடம்ப வனத்தருளால் வந்து புக்குப், பொன் 10 னிதழ்ச் 

கூச . தாஇல் துந்துபிகள் . 
கூரு . சாசரமுச்சயம் - உத்தரமாபுராணத்துள் ஒருபகுதி . 
நசு . நிறைவு - மகிழ்ச்சி ( உ : உ . ) 

( உ ) 
க . அழகன் - சோமசுந்தரக்கடவுள் ; “ அழகனீ புயங்கனீ" “ முப்புரஞ்செற் 
றவழக " , " அழகனே யாலவாயி லப்பனே " ( தே . ) கிளைகள் யானைகள் . 

கையெழுத்துப்பிரதிகளிலெல்லாம் , இந்த , " காவமர் " என்னும் செய் 
யுள் முதலிய மூன்றும் ஒவ்வொரு திருவிளையாடலின் இறுதியிலும் எழுதப் 
பெற்றுள்ளன . 

" அத்திக்கருளி" ( திருவா . திருத்தெள்ளேணம் , கஉ ) . 

( பி - ம் . ) 1 துந்துமிகளார்ப்பத் 2 மூவர்கண் முதலாவுள்ளமும் 3 உத் 
தமமாபுராணந் 4 சாமுச் 5 விரைவிற் 6 கேட்டே 7 ஒருகாலிந்திரன் றன் 
பாவமெல்லாம் பேதங் பொன்னிகர் 10 இதட்செங்கமலம் 


. 


Xo 

திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
செங் கமலமலர்த் தடத்தை யுந்தன் பொருவிலருங் கிளைகளினாற் 
பரிக்கப் பட்ட , மின்னுயர்பே ராலயத்து விரும்பி வாழு மெய்யனையும் 
பொய்யறக்கண் டிறைஞ்சிற் றன்றே . 

( க ) 
குறுகுமுனந் தானவிசே டத்தா னெஞ்சிற் கொளுவுமுயர் ஞா 
னங்கண் டதிச யித்து , நிறைவினொடு தன் சாப நினைந்து சொல்லு 
நீடியவெண் டிசையுறுமென் கிளையி லுள்ளோ, ருறவுதர வருமுன் 
னைத் தவத்தி னாலே யுயர்புடைநின் றிருக்கோயி றன்னை நீங்கா, திறை 
யவனே பரித்தருகு நிற்கப் பெற்றார் யான்பெறுமா றெவ்வாறென் 
றியம்பக் கேட்டு . 

( 2 ) 
கொந்தவிழுந் தும்பையிபக் கடவு ளேநின் கோச்சீலம் போன் 
றிருந்த துன்றன் சீவ , மிந்திரனே நமக்குரிய பத்தன் புத்தி யினி 
மையுட னவன் றன்னை நீங்கா தென்றுங் , 3 கந்தமுறப் பரிப்பதே நன் 
மை 4 யெம்பாற் காமுறவேண் டியவரங்கள் வாங்கிக் கொள்ளென் , 
றெந்தைபிரா னுரைப்பானி விருப்பமெய்தி யெள்ளலற வெள்ளை 
5 யிப மியம்பு மன்றே . 

( ங ) 
கேட்டருளாய் பசுபதியே தேவர் தேவே கிளரொளியே வளர் 
கருணைக் குன்றே யென்றன்,மாட்டகலா திருப்பதொரு கதையியம்ப 
வானவர்கோன் மனமகிழ்ந்து முன்ன மேமா, வேட்டையினா லவனி 
மிசை யிழிந்து 6 மீண்டு மேலுலகிற் செலுங்காலை மிக்க வான , 
நாட்டவரு முனிவர்களும் போற்றிசெய்து நயந்தினிய 7 வுபகார 
நல்கி னார்கள் . 

வேறு . 
முந்துற வவற்றை யுற்ற முறைமையின் வாங்கி யாங்கு 
நிந்தியா தடைவிற் சூடக் கண்டுள நேசங் கூர்ந்து 
சுந்தர வடிவ மிக்க துருவாச முனிவ னாளுஞ் 
சிந்தைசெய் திறைஞ்சுந் தெய்வஞ் சூடிய சேடமென்று . 
உயர்பேராலயம் : “ உயராலயத்துளணைந்து " என்பர்பின் ; ச O : ரு . மெய்யனை 
யும் பொய்யறக் கண்டு : இது முரண் , அழகார்மெய்யன் , மெய்யர்க்கு மெய் 
யன் ( க 2 : க ; சரு : கசு . ) 

உ . கொளுவுதல் - பொருத்துதல் . 

ங . தும்பை இபக் கடவுளே தும்பை மலர்போன்ற வெண்மைநிறம் 
பொருந்திய தெய்வயானை யே . கோ - அரசன் ; இந்திரன் . புத்தியினிமை - மன 
மகிழ்ச்சி . கந்தம் - கழுத்து . 

ச . இயம்பக் கேட்டருளாய் . உபகாரம் - கையுறை ; காணிக்கை ; " முனி 
வர் வானோரிந்திடு முபகாரம் என்பர்பின் ; அ . 

ரு. சுந்தரவடிவ : விளி ; சுந்தரா ( ரு : ங . ) 

( பி - ம் . ) 1 பாபம் 2‘பத்தி 3 கந்தரத்துத்தரிப்பதே 4 என்பார் 5 இப் 
மென்னியம்பும் 6 காண 7 உபசாரம் 8 வடிவான் மிக்காய் 9 முனிவனாருஞ் 


4 


கூக 


( சு ) 


மேவிய வளையி னாலே மேன்முடி பிளக்க மிக்க 

உ.- வெள்ளானைக்குச்சாபந்தீர்த்த திருவிளையாடல். 
பங்கய நறும்பூ வொன்றும் பசுந்துள வத்தா ரொன்றுஞ் 
செங்கையி னல்க வாங்கிச் செழும்பொழிற் கற்ப கப்பூந் 
தொங்கல்சேர் முடியிற் சூடா திகழ்ந்து முன் றோன்றி நின்ற 
மங்கலம் பொலியு மென்றன் மத்தக மீதெ றிந்தான் . 
யானுமுன் செய்த பொல்லா விருங்கொடு 1 வினையி னானு 
மானவெம் 2 மதத்தி னானு மடியினிற் றுகைத்தேன் வாங்கிப் 
பான்மைசேர் முனிவன் கண்டு பயத்தொடுங் கோபத் தோடுந் 
தானவை கடிதெடுத்துத் தன்றனி முடியிற் சூடி . 
இன்றுமா முனிவர் வானோ ரீந்திடு முபகா ரத்தை 
நன்றென விரும்பி யான்மு னல்கிய வுபகா ரத்தை 
யொன்றிய முடியிற் சூடா தொள்ளிய வல்ல வென்று 
வென்றியி னெவருங் காண விலக்கிய வாற தென்னை . 
ஆவியிற் சிறந்த வற்றை யவமதி செய்த தாலிப் 
பூவல யத்துட் டோன்றும் பூழியன் றடக்கை தன்னின் 


( 
எ 
) 


( அ ) 


தேவர்கோ னெற்று ணென்று செப்பின னவற்குச் சாபம் . ( கூ ) 
பொன்னகர் மன்னி வாழும் புரந்தரன் றன்னைத் தாங்கு 
நின்னுயர் பெருமை விட்டு நிலத்திழிந் துழல்வா யாக 
துன்னிய வனங்க டோறுஞ் சுழன்று 4 காட் டியானை யாகி 
யுன்னவ மதியி னாலென் றுரைத்தன னெனக்குச் சாபம் . ( க 0 ) 
இப்படிச் சபிக்கக் கண்ட விருடிக ளிமையோர் நொந்தாங் 
கொப்பிலா முனியைப் போற்றி யுயர்தரு தேவர் கோமான் 
செப்பருந் தெய்வ யானை செய்பிழை பொறுத்தின் றிட்ட 
தப்பறு பெருஞ்சா பத்தைத் தணியெனத் தணிந்து சீற்றம் . ( கக ) 
மண்டனிற் சுந்த ரேசன் பத்தனா மாற னாலே 
யொண்டொடை மவுலி பேத மொருகாலத் துண்டாய் மீண்டு 
விண்டலத் துயர்வு பெற்று மேலா சாடி யென்று 
கொண்டல்வா கனனுக் கன்பிற் கொடுத்தனன் பிறிது சாபம் . ( கஉ ) 

சு. தோன்றி நின்ற மத்தகம் . 
எ . வாங்கித் துகைத்தேன் . 

சு . பூழியன்- பாண்டியன் . வளை - ஒருவகை ஆயுதம் , தேவர் கோன் : 
விளி . எற்றுண் - அடிக்கப்படுவாய் ( கடம்ப . இலீலா . உ . ) 

க . அவமதியினாற் காட்டுயானையாகி உழல்வாயாக . 

கஉ , பிறிது சாபம் - சர்பத்தின் பரிகாரம் ; கங ; இது , மறுசாபம் எனவும் 
வழங்கும் ; " மறுபெருஞ்சாபமுங் கொடுத்தான் " ( ரு அ : அ .) 

( பி - ம் . ) 1 வினையினானோ மதத்தினானோ 3 தென்னோ 4 காட்டானை 
யாதி 5 பிரதி 


கூஉ 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் , 
பொருந்தவோர் காலத் தோர்பாற் புவியிற்காட் டியானை யாகி 
வரந்தரும் பெருங்க டம்ப வனத்துறை யிறையைக் கண்டவ் 
வருந்தவ னருளி னாலே யலைவற நீயு முன்றன் 
றாம்பெறக் கடவை யென்று தந்தனன் 2 பிறிது சாபம் . 


(கங ) 


வேறு . 
பேறுறவி நெறிசபித்துப் போய பின்னர்ப் பிழையாம லன் 
றிட்ட சாபக் தள்ள, ஆறுமத விகாரத்தான் மயங்கி யானு மும்பர்கோ 
னையுமுயர்ந்த துறக்கத் தோங்குங் , கூறருகற் பகப்பொழில்க டமை 
யும்விட்டுக் குவலயத்தி 3 லிழிந்துதர நெருப்பா னொந்து , தூறுபடு 
காடுகளு நாடுங் குன்றுஞ் சுழன்று ழன்று திரிந்தனன் வெந் துயரங் 
கூர்ந்தே . 

( கச ) 
வேறு , 
வந்துனை வணங்கப் பெற்றேன் மண்மிசை யிழிந்த தாலென் 
வெந்துயர்ச் சாபந் தன்னை விடுவித்து விடாது நாளு 
மிந்திர விமானந் தாங்கு மியானைகண் மீது வைத்த 
சிந்தைகூர் தருபே ரன்பை 4 நல்குக சிறியேற் கென்ன . (கரு ) 
ஒன்றிய சாப நீக்கி யுயர்புதந் தோமு னக்கே 
யின்றுநன் குண்டா நம்மை யினிமையிற் பூசை செய்து 
சென்றுவா னகத்தெ மக்குச் சிறப்புடை விமானந் தந்த 
வென்றிகொ ளமார் கோவை விடாதுவா ழெனந வின்றான் . ( கசு ) 
அங்கருள் புரியக் கண்டே யகமகிழ்ந் தடியே னுய்ந்தேன் 
சங்கர வென்று வாழ்த்தித் தடத்துநீ ராட்டிச் செம்பொற் 
பங்கயப் போது சூட்டிப் பூசித்துப் பழுது நீங்கி 
யெங்கணும் பாவச் சென்ற திந்திர வுலகத் தியானை . (கஎ ) 


ஆகத்திருவிருத்தம் - கசசு . 


கங . அருந்தவன் - சிவபெருமான் ( ருக : உக ; சு o : ச ) ; " தாழ்சடைப் 
பொலிந்த வருந்தவத் தோற்கே " ( புறநா . கட . ) தரம் - தகுதி . 

கச. கூறு அரு - சொல்லுதற்கு அரிய . உதரநெருப்பு - வயிற்றுத்தீ ; ஜா 
டராக்கினி . 

கஎ . பழுது - சாபம் . 
( பி - ம் . ) 1 அலைவறவெனக்கும் 2 பிரதி 8 இழித்தாகம் 4 நல்கிடு 


நங் . 


ங . - தடாதகையாரவதரித்த திருவிளையாடல் . 
ங ..- தடாதகையாரவதரித்த திருவிளையாடல் 


மாசின் மதுரைப் பெரும்பதியின் மலயத் துவச னெனுமாறன் 
றேச முழுது மனுவென்னச் செங்கோல் செலுத்துங் காலத்தங் 
காசின் மனிதர் முன்புலகா ளரசர் தொகுதி மறந்த றஞ்சேர் 
நேச முடைய 2 பேரரசி னிழலே நிழலென் றினிதிருந்தார். ( க ) 
மாலைக் குமா வேளென்ன வயங்கு மிளமைப் பருவத்தா 
லேலத் திமிரக் குழற்காவி லிலங்கு மடவார் தமைவைத்துக் 
கோலக் களபத் தன தடத்துட் குளித்துச் செவ்வா யமு துண்டு 
சாலப் பரிந்தா னருட்சொக்கன் றனையே சாலுந் தகைமையினான் . ( ) 
ஏத மகல வித்தகவி னிருக்கு நாளி னங்குலத்தோர் 
நீதி மாதைக் கொள்வலென நினைந்தீ ரைந்து பொருத்தமுற 
வாதி மரபின் வரும்பெரிய வரசர் குலத்தி லவதரித்த 
சோதி 4 வடிவ மங்கைதனைச் சுருதி விதியின் மணம்புணர்ந்தான் . ( ) 
மற்ற மடவார் தமைவிட்டு மன்னர் குடியிற் பிறந்தாண்மே 
5லுற்ற வவர்பா லன்பெல்லா மொருங்கே வைத்து நனிவாழ்வோன் 
சுற்றும் பெரிய விதிவசத்தாற் றுணைசேர் புதல்வ னிலாமையினான் 
முற்றுஞ் சடையான் றனை நினைந்து முயன்றான் றவங்க ணெடுங்காலம் . 
ஆன்ற வரிய பேரறங்க ளரிவை யுடனே செயக்கண்டாண் 
டேன்ற விளையா டலைவிரும்பி யெழிலார் சொக்க னருள்கூர்ந்து 
மூன்று முலையா லொரு மகவை யளிப்ப முதிரு மதியென்னத் 
தோன்றி யுலகு பதினாலுந் துதிப்ப வளர்ந்து துலங்கியதால் . 
க . மலயத்துவசன் 

பொதியின்மலையின் உருவமெழுதிய கொடியை 
யுடையவன் ; ச : க . இப்பாண்டியன் அகத்திய முனிவர் அருளாற் பிறந்தவனாத 
லின் , அவருக்கு இருப்பிடமாகவுள்ளதும் துவசம்போலே உயர்ந்து தோன்று 
வதுமாகிய பொதியின் மலையின் சம்பந்தமான பெயரை இவனுக்கு இட்டனரெ 
ன்று அஷ்டமிப் பிரதட்சிணமான்மியம் தெரிவிக்கின்றது ; ச : க - இன் குறிப் 
புரையையும் பார்க்க . 
உ . ஏலம் 

மயிர்ச்சாந்து . குழற்கா - கூந்தலாகிய சோலை . பரிந்தான் . 
அன்புற்றான் . 

கூ . ஆதிமரபு : இம்மரபு சூரிய வம்சமென்று கருதுவதற்கும் இடமுண்டு . 
வடிவமங்கையென்பது அப்பெண்ணின் பெயர் ; இப்பெயரைக் காந்திமதியென் 
னும் வடசொல்லின் மொழிபெயர்ப்பென்பர் ; கக : ங . 

ச . அன்பெல்லா மொருங்கேவைத்து நனிவாழ்தல் , ஒன்று காதலன் , 
காதல்கூர்ந்தகணவன் " ( கூ : ச , அ ) என்பவற்றாலும் விளங்கும் . முற்றுதல் - 
வளைதல் . 

ரு . ஆல் : ஒடு , 

( பி - ம் .) 1 மும்முலைத்தடாதகையார் பிறந்த 2 பேரரச 3 இத்தகவன் 
4 வடிவின் 5 உற்றங்கவர்பா லின்பமெலாம் 6 எழில்சேர் 7‘மகனை 8 துளக் 
கியதால் 

5 


- 


கூச 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் , 


1 ) 


1 


( 
எ 
) 


எ 


வேறு. 
சிதைவிலா விருப்ப மிக்க தேவியோ டினிய தென்ன 
னதிசய முற்று மற்றை யதிகமா முலையி னைக்கண் 
டிதுதகு வதுவோ விந்த வடிவினுக் கெந்தா யந்தி 
மதிபொதி சடையா யென்று மலரணைத் துயிலுங் காலை . ( சு ) 
இணையிலான் கனவிற் சென்றோர் மாதிவ ளெனக்கொள் ளாது 
தணிதிநீ யேத மந்தத் தனமுமோர் வழியி னீங்கித் 
துணையுல காளுமென்னத் துயிலுணர்ந் ததிச யித்து 
மணிமுடி யரசன் செய்தி மந்திரி கட்குச் சொன்னான் . ( 
ஐயமில் கணிதம் வல்லா னவரிலோ ரமைச்சன் போற்றிப் 
பொய்யல வுதித்த கால பலத்தினாற் புவியை யாளுந் 
தையலுக் கியைந்த நாமந் தடாதகை மற்றொப் பில்லா 
மெய்யுறு 4 கணவற் கண்டான் மிகைமுலை மறையு மென்றான் . ( அ ) 
இந்தநல் லுரைபொய் யாதென் றியைந்தவ ரியம்ப மன்னன் 
5 செந்தமிழ் முக்கட் சொக்கன் செயலெனத் தெளிந்து தொல்லைத் 
தந்திர நெறியி னாமந் தடாதகை யென்று சோத்திச் 
சிந்தையா குலங்க டீர்ந்து செலுத்தினான் செங்கோ லோங்க . ( கூ ) 
மையமர் விழிவா ளென்ன மதிமுகம் வனச மென்ன 
வைய நுண் ணிடைபொய் யென்ன வணிமுலை மலய மென்னச் 
செய்யவாய்க் கரிய கூந்தற் சிற்றடிப் பெரிய வல்குற் 
றையலாள் வளர்ந்தாள் வாரித் தலமெலாம் வளர வாங்கு . ( க 0 ) 
பரிவினெண் ணிறந்த கோடிப் பாங்கியர் சூழச் செம்பொ 
னரியகந் துகங்க ழங்கோ டம்மனை யூசன் மற்று 
முரியன பயின்று கன்னி யோங்குமா டத்தி ருந்து 
கரிபரி யேறி முற்றக் கற்றனள் கலைகண் முற்றும் . 

( கக ) 
எ . இணையிலான் - சிவபெருமான் . ஏதம் - துன்பம் . ஆளும் - ஆளுவாள். 
அ . மிகை - அதிகம் . 

அவர் இயைந்து . செந்தமிழ்முக்கட்சொக்கன் : செந்தமிழ்க்கினிய 
சொக்கன் என்பர் பின்னும் ; ருஉ : உ . தொல்லைத்தந்திரம் - பழமையாகிய நூல் ; 
வேதாகமங்கள் . 

க 0 . வாரித்தலம் - பூமி . இச்செய்யுள் , “ செய்யவாய்ப் பசும்பொன் 
னோலை " ( சூளா . சீய . காக ) என்பதிலுள்ள சொற்றொடர்களைப் பெற்று வந் 
துள்ளது . 

(பி - ம் . ) 1 அதிபய 2 தணியுநீரேதம் வந்ததனமும் 3 இயையு 4 கண 
வர் செந்தமிழ்க்குரவன் சோற்றிச் கல்வி 


f 


சு .-- மணஞ்செய்த திருவிளையாடல் . 


கூரு 


ஒன்றிய வடிவி னானு முதித்தநன் முகுத்தத் தானும் 
வன்றிறல் வலியி னானு மகவுவே றிலாமை யானு 
மன்றினர் சிங்கஞ் சிங்கா தனத்திடை யிருத்தி யன்னா 
டன்றனி முடியிற் செம்பொற் றனிமணி முடிக வித்தான் . ( கஉ ) 
2 பொருந்துபே ரறங்கள் செய்து போற்றரு மரசர் போற்ற 
விருந்தர சுரிமை யெல்லா மிவள்வயிற் கொடுத்திங் கென்ன 
வருந்தவஞ் செய்தே னிந்த வணங்கினைப் பெறுதற் கென்று 
பரிந்துயர் வான நாடு சேர்ந்தனன் பந்த 4 நீங்கி . 

( கங ) 
ஆகத்திருவிருத்தம் - கருஎ . 


சு .-- * மணஞ்செய்த திருவிளையாடல் . 


- 


மன்னு மாதவம் பெருகிய மலைக்கொடி மன்னன் 
பொன்னி னாட்டிடைப் போபினி தமர்ந்துவீற் றிருப்பப் 
பின்னர் வேறொரு புத்திர னிலாமையிற் பிறங்கக் 
கன்னி தானுயர் பிதாவினுக் குறுகடன் கழித்தாள் . 

( க ) 
தந்தை யில்லதுஞ் சாற்றருந் தனதெழி லுருவ 
முந்தை மும்முலை யாயதுங் கொண்டிவண் முடியச் 
சிந்தை யாகுலந் தீர்விலா திருந்தர சாண்டாள் 
வந்த தெவ்வர்கள் யாரையும் வாளினான் மாற்றி . 

கஉ . முகுத்தம் - முகூர்த்தம் . அன்றினர் - விரோதித்தவர்கள் ; அன் 
றினர் சிங்கம் - மலயத்துவசன் . முடி - தலை , கிரீடம் . 

( ச ) 
க . மலைக்கொடிமன்னன் - மலயத்துவச பாண்டியன் ; " எருதோடு கலை 
யோடு சிலையோடு மலையோட விபமோட நேர் , விருதோடு பொருதேறு புலி 
நேமி கிரிசூழ விளையாடவே " என்னும் தக்கயாகப்பாணியும் , பருவதத்தைக் 
கொடிக்கணெழுதும் பாண்டியன் குலபதி இலாஞ்சனையும் என்னும் அதன் 
உரைப்பகுதியும் இங்கே அறியற்பாலன . பொன்னின் நாடு - சுவர்க்கம் , வீற் 
றிருப்ப - கவலையின்றியிருக்க , 

* " தென்னாடுடைய சிவனே போற்றி ” (திருவா . போற்றி . கசுச ) , “ தண் 
ணார் தமிழளிக்குந் தண்பாண்டி நாட்டானை " ( ஷை , திருவம் , க 0 ) , மருவித்திகழ் 
தென்னன் " ( ஷதிருத்தெள்.கரு) " என்னையாண்டுகொண்ட பாண்டிப்பிரான் " 
( ஷ திருப்பூவல்லி. உ ) , “ வானந்தொழுந்தென்னன் ” ( ஷை . தோணோக்கம் , அ ) , 
" பாண்டிகன் னடரா லன்னே யெனும் ” ( ஷ . அன்னை . ரு ) , என்பவற்றிற் சிவ 
பெருமான் சுந்தரபாண்டியராக வீற்றிருந்தமை கூறப்பட்டிருத்தல் காண்க ; திரு 
வாசகத்துள்ள பாண்டிப்பதிகமுதலியன இங்கே ஆராய்தற்பாலன . 

( பி - ம் . ) 1 முகிழ்த்தத் 2 பொருந்தவேதவங்கள் , பொருந்துபோதங் 
கள் 3 இவ்வயிற் 4 நீக்கி பொன்னினானுயர் நாட்டிடைப்போயினி திருப்பப் , 
பொன்னினாமுயர் 6 அருங்கடன் 7 முந்து 


ங்சு 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
மன்னு முத்தமத் துணைவனை வரத்தொடு பெறுதற் 
2 கந்கி லத்திடை யிலாதது 3 கண்டடல் வேந்தர் 
வெந்நி டத்திசை விசயநாஞ் செய்குவ மென்றே 
யெந்தி லத்தினு முலாவின ளெல்லையில் படையாள் . 


( 
ங 
) 


வேறு . 


( 
சு 
) 


சு 


திசைவிச யஞ்செய் காலைத் திசைகளி லுருவ மிக்க 
நசையுறு 4 மன்னர்க் கண்டா னனிநயந் தெதிர்சென் றங்க 
ணசைவற 5 நிற்பாண் மற்றோ பநங்கவேள் விகாரங் காணாள் 
வசையறு முரையி னோடு போகுவாண் மதியா ளாகி . ( ஈ ) 
இருங்குண திசைமுன் னாக வெங்கணு முலாவி யுள்ளம் 
வருந்துவா டன்னைக் கொள்வா னாசையாய் மதுரை மன்னன் 
றிருந்துபே ரருளிற் போந்து சீயமா தங்க மற்றும் 
பொருந்திய கயிலை யந்தண் டோள்வரைப் புறத்தி ருந்தான் . 
வெம்முனை யாசர்க் காய்ந்து வெல்லரு நிலங்கள் கொண்டு 
கொம்மைவெம் முலையார் சூழக் கோடிமா மன்னர் போற்றச் 
செம்மலே 9 றென்னத் தோன்றித் திறையிடான் யாவ னென்று 
மம்மர் தீர்த் தாளும் வள்ளல் வாழ்பெருங் கயிலை சேர்ந்தாள் . 
கண்டுபா ரிடங்கள் சித்தர் சாரணர் கணப்பி சாசர் 
மண்டிய வியக்கர் வானோர் தானவர் 10 மற்றுந் துற்று 
மிண்டுகள் பேசிச் செல்ல விசயமா மகுட வல்லி 
சண்டவெங் கோபத் தோடுந் தழல்விழித் தெதிர்ந டந்தாள் . ( எ ) 
வெந்திறன் 11 ஞாட்பி லேன்ற வீரர்க ளாற்றா ராகி 
முந்திய திறங்கள் விட்டு முற்று 12 மாயுதங்கள் விட்டுப் 
பந்திவா கனங்கள் விட்டுப் படுவன பட்டுப் போந்து 
சுந்தரன் கழலில் வீழ்ந்து துதித்து நீ டுயிர்த்துச் சொல்வார் . ( அ ) 

கூ. வெந்நிட - புறங்கொடுக்க ; வெரிந் : விகாரம் . ச . திசைவிசயம்- திக்கு 
விசயம் . 

ரு . மதுரைமன்னன் - சோமசுந்தரக்கடவுள் ; சு : எ . தாள் வரை - மலை 
யின் அடி ; பாதசயிலம் என்பர் வடநூலார் . மதுரைமன்னன் இருந்தான் . 

சு . கொம்மை - வட்டம் , 

எ . துற்று - நெருங்கி . மிண்டுகள் - தருக்காற் சொல்லும் சொற்கள் .. 
சண்டவெங்கோபம் - மிக்க கோபம் . 

அ . ஞாட்பு - போர்க்களம் , 
( பி - ம் . ) 1 தலைவனை 2 இந்நிலத்திடை 3 கொண்டல் 4 மன்னர்கண்டா 
5 நிற்பார் 6 முறையி 7 கொள்ளவாஞ்சையாய் 8 தாழ்வரை 9 செம்மலே 
யென்ன 10 மற்றுமுற்று 11 ஞாட்பினின்ற 12 ஆயுதங்கழற்றி 


சு .-- மணஞ்செய்த திருவிளையாடல் . 


எ 


வேறு . 
தீர மிக்கமும் முலைசி றக்குமோர் தெய்வ மாதராள் சீறிவந் 
தெதிர்த் தார்நிலத்தில்வே றெதிரெ னக்கெனா வரியவத்திரங்களை வி 
டுத்தடும் , போர்மு கத்துமென் முறுவல் கூருமுன் பொலிவ ழிந்துநம் 
படைமு ரிந்தவா, றோரி ட -த்தினுங் கண்ட தில்லரா வுலகின் மண் 
ணில்வான் மிசையி லென்றனர் . 

( கூ ) 
அன்றி னார்புரங் குன்ற வென்றவில் லரிய சேவகன் முறுவல் 
செய்திடா, நன்று நன்றுசொல் கின்ற தின்றுபோய் நாடு காணவந் 
நாரி யாரையாம் , வென்று மேவுவ மஞ்ச லஞ்சனீர் வெய்து றாதிரு 
மென்று 4 துன்றிமுன் , னின்ற சேனையைத் தள்ளி யெய்தினா னீடு 
மன்மதன் சேனை பின்வர . 

(க ) 


வேறு . 





அரிவையைக் கைப்பி டிப்பா னாசையி னீறு சாத்தி 
வரைவிலார் காத்து வேறோர் வேண்ணவெஞ் சிலையும் வாங்கிப் 
பொருபடை நடுவு செல்லப் புரிகுழ லொருவ னம்மேல் 
வருவதென் மதியா தென்று வந்தனள் பூசல் வேட்டு . ( கக ) 
இறைவனைக் காணா முன்ன ரிருமைமும் முலையி லொன்று 
மறைதல்கண் டதிச யித்து மானம்வந் தொல்கி நிற்பத் 
துறைபட முன்னஞ் சொன்ன மந்திரி யிவனே தோலா 
மறமலி மாதே யுன்றன் மாமண வாள னென்றான் . 

( க 2 ) 
அப்பொழு திகல் செய்யாத வாங்கவே ளிகலக் கண்டே 
யொப்பிலாள் வருத்தங் கூர முறுவல் செய் துவமை யில்லீர் 
கைப்பிடிப் பதற்கே வந்தேன் கருத்தறி கில்லே 8 னின்று 
தப்பில்வேள் பொல்லான் வெற்போ தனநடு விலையோ 9 வன்றே , ( ) 
கொங்கவி ழலங்கற் கூந்தற் கொடியிடை யீரு மக்குப் 
பங்கய 10 முகுளந் தன்னைக் கொங்கையாப் படைத்த 11 வேதா 
வங்கது கண்டு கண்டீ தலருமென் றச்சங் கூர்ந்தோ 
திங்களை வதன மாகப் படைத்தனன் செப்பீ சென்றான் . ( கச ) 

கூ . கண்டது இல் - பார்த்ததில்லை . 
க 0 , அன்றினார் - பகைவர் , அஞ்சல் - அஞ்சற்க, 
கக . வரை வில் - மலையாகிய வில் . புரிகுழல் : எழுவாய் . 

க 2 . இருமை - பெருமை , ( திருநக . கசு . ) மந்திரி : எழுவாய் ; அவன் 
சொல்லியதை , ங : அ - ஆம் செய்யுளாலுணர்க . 

கங . முறுவல் செய்தவர் , சிவபெருமான் . 
கச . முகுளம் - அரும்பு . 

(பி- ம் . ) 1 வந்தெதிர்ந் 2 விடுத்திடும் 3 வன்னாரியாளை 4 துன்றியே 
5 ஏகினன் - 6 வன்ன 7 இகல் செயக்கண் டொப்பிலா வருத்தங்கூர்ந்து 
‘ னென்று 9 வின்றே " 10 ‘ முகிளங் 11 வேதன் 


A. அ 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
பொருவருந் திறங்கள் வல்லாள் புகழினா னிறைந்தாள் போதிற் 
றிருவினு முருவ மிக்காள் சிறிதுமென் முறுவல் கூர்ந்து 
1 மருமலி யிதழி யந்தார் வள்ளன்மேற் கடைக்கண் வைத்தாங் 
கிருநில நோக்கி மெல்ல வியம்புவா ணயங்கள் கூர. 

(கரு ) 
வேறு . 
மன்னிய தென் புலத்திலங்கும் பாண்டி நாட்டு வளமைதரு மாம் 
துரை நகரென் பேரூர் , நன்னிலைசேர் தந்தையர சுரிமை தந்து நணு 
கினான் வானாட்டென் னல்ல யாயுங் , கன்னிதனக் கான மண வாளன் 
றன்னைக் காணுமா றென்றென்று கலங்கு கின்றா, ளின்னல்கெட 
மீனமதி யுத்த ரத்தங் கெழுந்தருளி மணந்தருளு மென்றாள் போற்றி . 

வென்றிதரு புகழுடையா யநங்க வாழ்வே விளம்பியதே செய் 
வலினி மெலியே லுள்ள, மென்றுவரங் கொடுத்தருளி யிறைவன் 
போக வின்பமுறு தடாதகைதன் பெரிய நாட்டுச் , சென்றுவளந் தரு 
மதுரை நகருட் புக்குச் செய்தி பயந் தவட்குநயம் பயக்கச் செப்பி , 
யொன்றியநன் னலங்கடரும் பெருங்கல் யாண முறச் செய்வானொருப் 
பட்டா ணலப்பட் டாங்கு . 

( கன ) 
வேறு . 
காசில்வா னகல முட்டக் கனகக்காற் பந்த ரிட்டுத் 
தூசுபட் டாடை யான் மேல் விதானித்துத் தூபந் தீபந் 
தேசொளி விளங்கு பாளை செறிநிறை கரகம் வைத்து 
மாசில்வெண் டரள மாலை மாணிக்க மாலை நாற்றி . 

( கஅ ) 
நிறைபனி நீரெடுத்து நிலந்தொறுந் தெளித்து வாச 
நறுமலர் சுண்ணம் பொற்பூ நவமணி கலந்து சிந்தி 
மறுவறு சமிதை நெய்பால் பாலிகை பரப்பி மாசி 
லறுகொடு தருப்பை சூட்டி யட்டமங் கலங்கள் வைத்தார். (ககூ ) 
தோரண நாட்டி யெட்டுத் திசைகளும் தொழில்சேர் செம்பொற் 
பூரண குடநிரைத்துப் பூகநீள் 4 கதலி நாட்டி 
வாரண நெருங்கும் வீதி மதுரையிற் சிறக்க மிக்க 
காரண முதல்வன் காணக் காவண மலங்க ரித்தார். ( 20) 

கஎ . பயந்தவட்கு - தாய்க்கு . 

கஅ . சுபகாலங்களிற் பூரணகும்பத்தின் மீது கமுகம்பாளைகளைச் செருகி 
வைத்தல் மரபு ; “ கீழ்பாற் றிசையின் மிசைவைத்த, வெள்ளிக் கும்பத் திளங் 
கமுகின் பாளை போன்று விரிந்துளதால் ” ( கம்ப . மிதிலை . எஉ . ) 

ககூ . அறுகு - மங்கல திரவியங்களில் ஒன்று . 

20. காரணமுதல்வன் - பரமசிவன் ; “ காரணவானை யேத்தி ” என்றார் 
முன்னும் ; திருநாட்டு. ரு . 

( பி - ம் . ) 1 மருமலரிதழி 2 வானநாட்டென்னல்யாயுங் . 3 காணுமா 
றெங்கென்று 4 கதலிநட்டு 


4 


ச.- மணஞ்செய்த திருவிளையாடல் . 
பல்லியங் கறங்க வெண்ணில் பார்த்திபர் வழுத்த முத்தச் 
சொல்லரு மால வட்டந் தோகையர் வீசச் செம்பொ 
னல்லசா மரையி ரட்ட நாயகன் வரவு பார்த்து 
வல்லிநல் வணியாற் பொங்கி மாசிலா சனத்தி ருந்தாள் . 
நந்திமா முனிவன் குண்டோ தானெனு நாமம் பூண்டோர் 
வெந்திறற் பூத மாகி வெண்மதிக் குடைநி ழற்ற 
வந்தணர் குணலை கொள்ள வரிவையர் வளைகள் சிந்தச் 
சுந்தரன் வந்தான் முன்னஞ் சொன்ன நா டன்னி லாங்கு . 


( உக ) 


( உஉ ) 


வேறு . 


நயந்தரு தாண் மிசைவீரக் கழல்பு னைந்து நன்கரத்துக் கடககங் 
கணஞ்செ றித்து , வியந்த திரு மார்பில்விடு நாண்முத் தாரம் வெண் 
புரிநூ லணிந்தணிகுங் குமந்தோய் தோளிற் , றயங்கியசண் பகமாலை 
கழுநீர் மாலை சாத்திமருங் கார்த்ததுகி றழைவார் காதிற் , புயங்க 
வொளி மாணிக்கக் குழையிலங்கப் புதுமலர்வா சிகைமுடியிற் பொ 
லிய வந்தான் . 

( உங ) 
வேறு . 
மதிநெறி மாதை வேட்பான் மாமணக் கோலங் கொண்டு 
கதிதர வந்தோன் மிக்க கடிமணங் காண்பா னெண்ணி 
யிதமுறு தேவர் முன்னா விருங்கண நாதர் முற்றும் 
புதுமையின் வந்தார் சூழ்ந்து சயசய வென்று போற்றி . ( உச ) 
ஆதிநான் முகன்மா லேத்த வரம்பையர் வாழ்த்தெடுப்பச் 
சோதிசேர் கானம் பாடத் தும்புரு நார தாதி 
தீதறு சடங்கு மைந்தன் 4 செலுத்தநன் முகுத்தத் தேற்ப 
மேதகு மாதை வேத விதிப்படி மன்றல் செய்தான் . 

(உரு ) 
உக . ஆலவட்டம் - விசிறி ; இது தாலவிர்த்தமென்னும் வடமொழிச் 
சிதைவு . இரட்ட - மாறியசைய . 
உஉ . குணலை - ஒருவகைக்கூத்து ; அது பல்வரிக் கூத்தைச் சார்ந்த 

தது : 
சொன்னநாள் , பங்குனி உத்தரம் , 

உங . துகிலும் குழையும் இலங்க . வாசிகை - கோத்தமாலை . 
உச . மதிநெறி - சந்திரகுலம் . சயசய -சயமுண்டாகுக , சயமுண்டாகுக . 

உரு. நாரதாதிகள் கானத்தைப்பாட , மைந்தன் - முருகக்கடவுள் ; இவர் 
திருமணச்சடங்கு நடத்தியதை , " மருளாரும் பவத்தொடரை மாற்றிய தென் 
னன்மகளாய் மவுலிசூடிப் , பொருளாரும் புவிவிசயஞ் செய்தரசு செலுத்திய 
மும் முலைப்பூக் தேனைத் , தெருளாருக் தமிழ்மதுரை நாதன்மணஞ் செயவிதி 
நூற் சடங்கு செய்தே , யருளாருங் கடம்பவனத் துறைகுமர குருபரனை யகத் 
துள் வைப்பாம் ( கடம்ப பாயிரம் , ரு ) என்னும் திருவிருத்தத்தாலு 

( பி - ம் . ) 1 பூண்டோன் 2 கான்மிசை 3 மார்பிலிடும் 4 செலுத்தினன் 
முகூர்த்தத்தொப்ப 


சO 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
சேர்ந்தவொண் பாண்டி நாடு செய்தமா தவத்தி னானும் 
1 வாய்ந்தமா மாதைப் பெற்ற மாதுறு தவத்தி னானு 
2 மார்ந்த தொன் முறைமை யிற்பெண் ணாயக மாகா தென்று 
3 வேய்ந்தபொன் முடிக வித்தான் விசயமண் டபத்தி ருந்து . ( உசு ) 
பெருமையே தருங்கோ வென்னும் பெயர் தன தாத லாலே 
குரைகட லுலகின் மிக்க 5 கோமாற வரும னானான் 
சுருதிமூ வுலகுங் காக்குஞ் சுந்தர மாற னென்றே 
மருவிய வெழுத்து மிட்டான் வாய்மனத் துக்கு மெட்டான் . (உஎ ) 
அருட்புனை நீதி யோங்க வருச்சனை புரிதல் வென்றி 
யுேருத்தகு மரசர்க் கென்று முரித்தென வுவமை யில்லா 
7 விருக்கறை சிவலிங் கத்தை யிம்மையே தருவா னென்றே 
யுரைத்தவா கமத்திற் பூசித் தருளின னுலகங் காண . ( உ அ ) 


ஆகத்திருவிருத்தம் - கஅரு . 


முணர்க . இதுபற்றியே , சடங்குக்கந்தன் என்பர்பின்னும் ; எ : க . “ நான் 
கெயிற் றொருத்தற் பிடர்ப்பொலி வரைப்பகை , யறுகால் குளிக்கு மதுத்தொ 
டை யேந்த , முட்டாட் செம்மலர் நான்முகத் தொருவ , னெண்ணிநெய் யிறை 
த்து மணவழ லோம்பப் , புவியளந் துண்ட திருநெடு மாலோ , னிருகர மடுக் 
கிப் பெருநீர் வார்ப்ப , வொற்றை யாழியன் முயலுடற் றண்சுட, ரண்டம் விள 
ர்ப்பப் பெருவிளக் கெடுப்ப , வளவாப் புலன் கொள் விஞ்சைய ரெண்மரும் , 
வர்ளையிற் கருவியிற் பெரும்புகழ் விளைப்ப , முனிவர் செங்கரஞ் சென்னியாக , 
வுருப்பசி முதலோர் முன் வாழ்த் தெடுப்ப , மும்முலை யொருத்தியை மணந் 
துல காண்ட , கூடற் கிறைவன் ( கல் . ங.ச. ) 

உசு . " பெருநீர் வையை வளைநீர்க் கூட , லுடலுயி ரென்ன வுறைதரு 
நாயகன் , கடுக்கைமலர் மாற்றி வேப்பலர் சூடி , யைவாய்க் காப்புவிட் டணிபூ 
ணணிந்து , விரிசடை மறைத்து மணிமுடி கவித்து , விடைக்கொடி நிறுத்திக் 
கயற்கொடி யெடுத்து , வழுதி யாகி முழுதுல களிக்கும் , பேரரு ளாளன் , 
" மதுரை மாநகர்ப் பூழியனாகிக் , கதிர்முடி கவித்த விறைவன் " ( கல் . உ ,உரு .) 

உஎ . முடிமன்னர்களின் பெயர்களில் கோ என்பதைச் சார்த்திக் கோச் 
சேரன் , கோச்சோழன் , கோப்பாண்டியனென வழங்குதல் மரபு . எழுத்து - 
கையொப்பம் , சோமசுந்தரக்கடவுள் , பாண்டியராசாவாக வீற்றிருந்தபொ 
ழுது , சுந்தரமாறன் என்று கைச்சாத்திட்டருளினர் . 

உ அ . இருக்கு - வேதம் . " மதிக்குலம் வாய்த்த மன்னவ னாகி , மேதினி 
புரக்கும் விதியுடை நன்னா, ணடுவூர் நகர்செய் தடுபவந் துடைக்கு , மருட்குறி 
நிறுவி யருச்சனை செய்த , தேவர் நாயகன் கூடல் வாழிறை " ( கல் , கசு . ) 

( பி - ம் . ) 1 வாழ்ந்த 2 ஆய்ந்த 3 வேந்தர் 4 ஏர்தருங் 5 கோமாறன்மருக 
னானான் 6 உருத்தரு 7 இருக்கினற்சிவ 


ரு.- பதஞ்சலிக்கு நடஞ்செய்த திருவிளையாடல் . 


ரு.- பதஞ்சலிக்கு நடஞ்செய்த திருவிளையாடல் . * 


( 
ங 
) 


பாதிமா துடையான் வேந்தர் பாவையை மணந்த பின்றை 
யாதர வயன்மா லாகண் டலன் முத னிறைவு செய்து 
நீதியின் விடுத்து மற்று நின்றவர் தம்மை நோக்கிச் 
சோதிசேர் நன்னீ ராடு மென்றலுந் தொழுதெ ழுந்தார் . ( க ) 
முனிவர் 2 கந் தருவர் நாகர் சாரணர் சித்தர் முன்னாக் 
கனலெழு பசியாற் போய்ப்பொற் கமலவா வியினீ ராடி 
யினியதஞ் சடங்கு செய்தே யேத்தரு நீறு சாத்தி 
யனைவரும் வரமுன் வந்த வநந்தமா முனிவன் சொல்வான் . ( 2 ) 
வந்துமா மறைகள் பாட மகிழ்வுட னாடுந் தில்லை 
யெந்தைபொன் னம்ப லத்தி னேத்தருங் கூத்தை யேத்திப் 
புந்தியா லிறைஞ்சி னல்லாற் 4 புசிப்பதோர் நாளு மில்லை 
சுந்தரா போவ லங்க ணென்றடி துதிப்பக் கண்டு , 

( 
நீங்கரும் வெயிலா னொந்து நீபமா வனத்தில் வாவிப் 
பாங்கர்யா னளவில் கால முண்டிருந் ததுப ணிந்தீங் 
கோங்கிய மகவான் வேட்டை யாடுவா னொருகால் வந்து 
தீங்கற வளித்த செம்பொற் சீதள விமான மீதால் . 

( ச ) 
க் . ஆகண்டலன் - இந்திரன் . நிறைவு - மகிழ்ச்சி . 
உ . சடங்கு - நித்தியகன்மம் . அருந் தமாமுனிவன் - பதஞ்சலிமுனிவர் . 
ங . ஏத்தரும் - மேன்மையைத்தரும் ; துதித்தற்கரியவென்றுமாம் . 

ச . நீபமாவனம் - கடம்பவனம் . இருந்தது , அளவில்கால முண்டு . 
பணிந்து அளித்த . 

* கெர்ட்டிசைந்த வாடலாய் , புன்சடை , பின் றயங்க வாடுவாய் ” 
(திருஞா. தே . திருவாலவாய் ) , " குழகனே கோலவில்லீ கூத்தனே " ( தே . திருநா . 
" பதஞ்சலிக்கருளிய பரமநாடக ", (திருவா . கீர்த்தி : கஙஅ ), “ நாடிருமுனி 
வர்க் காடியபெருமான் " , " ஒருபாற் பசுங்கொடி .... கூடன் மாநக ராடியவமு 
தை , " முனிவ ரேமுற வெள்ளியம் பொதுவின் , மனமுங் கண்ணுங் கனி 
யக் குனிக்கும் , புதிய நாயகன் ” “ எங்குள வுயிரு மின்ப நிறைந் தாட , நாடக 
விதியோ டாடிய பெருமான் " , " கூடல் , வெள்ளியம் பொதுவிற் கள்ளவிழ் 
குழலொடு , மின்பாடம் , புரியும் தேவ நாயகன் ” , “ வெள்ளியம் பலத்துட் டுள் 
ளிய பெருமான் ” , “ இருந்தமிழ்க் கூடற் பெருந்தவர் காண , வெள்ளியம் பலத் 
துட் டுள்ளிய ஞான்று ( கல் . கக , உ 0 , உஉ , உரு , ஈ.0 , ஙசு , எக . ) 

( பி - ம் . ) 1 பின்னர் 2 கந்திருவர் 3 பொங்கி , போகிக் 4 பொசிப்பது 
5 உண்டிருப்பது 

6 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
திக்குறுந் தலங்க டம்முட் சிந்தையித் தலத்தே செல்லு 
மைக்குழன் மடவா ளோடும் வளம்பட விதன்கண் டென்பான் 
மிக்கநீ காண்டி யென்று வெள்ளியம் பலத்துக் காணத் 
தக்க நற் சொக்கன் சொக்கத் தாண்டவம் புரிந்தா னன்றே . 
பரமுனி வாருண் மிக்க பதஞ்சலி முனிகண் ணார 
வரமுறக் கண்டா னந்த மகிழ்ச்சிமாக் கடலுண் மூழ்கி 
யுரைகெழு துதியா லேத்தி யுண்டுநல் விடையிற் போகப் 
புரையற் யாரு முண்டு போயினா ரருளை வாழ்த்தி . 


ரு 


வேறு . 


மதஞ்சொரிகொல் குஞ்சரவி ருஞ்சரும் 4கஞ்சுகவ ரன்சயில 
வஞ்சி கொழுநன் , விதஞ்செறிபு ரஞ்சுடநெடுஞ்சரம்வி டுஞ்சதுரன் 
விஞ்சையர்வி ரிஞ்சரிறைவ , னிதஞ்செய்கொடு நஞ்சவுா கஞ்சேசிமி 
லைஞ்சசடை யெஞ்சலில் சஞ்ச லனுளம், பேதஞ்சலிநி றைஞ்சடியி 
றைஞ்சிடா டஞ்செய்தப ரஞ்சுடர்த ருஞ்சொ ருபமே . ( எ ) 


தலம்புகழ் தரும் .... 


.... கடம்பவனமே . * 


ஆகத்திருவிருத்தம் - ககஉ . 


ரு . வெள்ளியம்பலம் : " கொன்றையஞ் சடைமுடி மன்றப்பொதியிலில் , 
வெள்ளியம் பலத்து " ( சிலப் . பதி . ச 0 - சக .) சொக்கன் : " ஆலவாய்ச் சொக் 
கன் , " ஆலவாய்ச் சொக்கனே " ( தே . திருஞா. ) சொக்கத் தாண்டவ 
மென்பது , சாந்திக்கூத்தின் வகையினுள் ஒன்றான சுத்தநிருத்தம் ; சுந்தரதாண் 
டவமென்றும் கூறப்படும் . இது , நூற்றெட்டுக் கரணமுடைத்தென்பர் ; 
( சிலப் . பக் . அO. ) 

சா . பதஞ்சலி முனிவர் செய்ததுதி , சுலோக ரூபமாக வழங்குவதுடன் 
அன்பர்களாற் பாராயணஞ் செய்யப்பெற்றும் வருகிறது . 

எ . கஞ்சுகம் - சட்டை . இதஞ்செய் அசஞ்சலன் . உளம் நிறைஞ்சு - 
மனமகிழ்ந்து , 

இச்செய்யுளின் முழுப்பாகத்தை இப்புத்தகத்தில் சா - ஆம் பக்கத்திற் 
பார்த்துக்கொள்க . 

( பி - ம் . ) 1 வளன் 2 "நஞ்சொக்கன் 3 முனிவரினுமிக்க 4 கஞ்சுகன் 
வருஞ்சயில் சசிமலைந்த பதஞ்சலனிறைஞ்சடி 


சு.- பூதமுண்ட திருவிளையாடல். 


சங் 


க.- பூதமுண்ட திருவிளையாடல் . 


( க ) 


( 
உ 
) 


பொலிவின் வந்தவர் யாவரு நிறைவுறப் 1 புசித்தே 
யலகி னன்கொடு 2 போயின ரரும்பெரு விழாவின் 
றொலைவில் பல்வளத் தொகுதிகண் டுறத்தனை மதித்துத் 
தலைமை சேரெழின் மடவர றலைவனுக் குரைப்பாள் . 
பொருவி லாதவெஞ் சோற்றுயர் பொருப்பினைக் காட்டி 
யிரவி தீமதி யுடுகுல மிராசிக டிதிக 
ளரிய தேவர்கண் முனிவர்க ளிராக்கத ரசுரர் 
பெரிய மானிட ரியக்கர்விச் சாதரர் பிசாசர் . 
உரக நாயக ராதியர் யாவரு முண்டுஞ் 
சொரியு மிவ்வரை யின்னமும் தொலைந்ததோ வில்லை 
யருளி னாலிது தொலைந்திட வயில்பவ ரொருவர் 
வரவு காண்கிலே னுண்பவர் யோரினி மண்ணில் , 
4 தேசி லங்குநின் னொடுபெருந் திரள்வரு மென்றே 
யாசை கூரயான் 578 து நூல்வழி யமைத்த 
மாசி லோதனந் தெய்வவான் வழுதிகேள் கிடப்பி 
லூசு மேலினி யென்செய்வ துரைத்தரு ளென்ன . 


( 
ங 
) 


15 


( ச ) 


வேறு , 


மங்கையங் கயற்கண் ணிக்கு வாய்த்தவன் முறுவல் கூரா 
விங்கியோ வரும ருந்தி யேகின ருயர்வான் முட்டப் 
பொங்கிய 7 செந்நெ லன்னப் பொருப்பையார் தொலைப்பார் துங்கச் 
செங்கயற் கருங்கட் பச்சைத் தேவிசொல் லென்னா முன்னம் . ( ரு ) 

க . நன்கு - இன்பம் . உறத்தனை மதித்தென்று இங்கே கூறியது போல , 
தன்னிக ரில்லை யென்னுந் தடாதகைவலி என்பர் பின்னும் ; எ . 

உ . உடு - நட்சத்திரம் . 
க , இவ்வரையென்றது , சோற்று மலையை . 

ச . முதுமடைநூல் - முதிய பாகசாஸ்திரம் . தெய்வவான் வழுதி : விளி ; 
தெய்வப்பாண்டியன் ( கட . கூ . 

ரு . தேவி : விளி, 

( பி . ம் . ) 1 பொசித்தே 2 ‘ போயபின் 8 யாவரிம் 4 தேசிலங்க 
5 ‘ மடை முதனூல் , மறைமுதனூல் 6 யாவருத்திரண்டே 7 செல்வச்சொன்றிப் 
பொருப்பை 


. 


ச்சு திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
சார்ந்தவெம் பசியும் தண்ணீர்த் தாகமு மலைப்ப நொந்து 
காய்ந்தபே ருதரக் குண்டோ தானெனுங் கடிய பூதம் 
வாய்ந்தநீள் கவிகை கொண்டு வருதலா லிளைத்தே பனிந்த 
வார்ந்த வெண் சொன்றிக் குன்றை யருளென வணைந்த தாங்கு . 
இன்னல்கூர் பசியி னானொந் திடருறு மெண்மை யும்பின் 
றேன்னிக ரில்லை யென்னுந் தடாதகை வலியும் போக்கத் 
தென்னவன் மதுரை மன்னன் சிறிதுளே 4 முறுவல் கூரா 
வுன்னுடைப் பசிதான் றீர வுண்ணென வருள்சு ரந்தான் . ( எ ) 
வெள்ளிமால் வரையே போலும் 6 வெண்மையு மிமவான் போலும் 
தெள்ளிய வுயர்வு முள்ள சோற்றினைச் சிறிது போழ்தி 
லுள்ளதே னெய்பால் வாவி யுடைத்துவிட்டிருகை யாலு 
மள்ளியுண் டதும் டந்தை யதிசயித் 7 தச்சங் கூர் . 

( அ ) 
விண்ணுயர் பூத முண்ணு மிதவையு மிகவு மாழ்ந்த 
தண்ணிய வயிறுங் கண்டு சங்கா னேவ லாலிம் 
மண்ணிலோர் பூத முண்டல் கண்டன மற்று மொன்று 
நண்ணுமே னாமும் போதே முணவென நயந்தார் யாரும் . 

ஆகத்திருவிருத்தம் - உ 0 க . 


( 
கூ 
) 


எ . - ஆறழைத்த திருவிளையாடல் 


சொன்றிமலை 9 துய்த்துமுத ரத்தெழுசு டுந்தீ 
யன்றைவட வைக்கனலெ னப்பெரித லைப்பக் 
10 குன்றினை நிகர்த்திடு 11 கு ரட்டனுவ ருந்தா 
நின்று சிவனைப்பரவி நேர்படவு ரைக்கும் . 

( க ) 
தேவர்தொழு தேவவருள் சேரிறைவ முன்னா 
ளோவிறிரை12 வாரிதிய டுக்களையு வந்தா 
யாவியுறு சிற்றுணவி னாலறவிளைத்தேன் 
மேவுபசி யின்னுமெனை விட்டதிலை யின்றே , ( உ ) 
சு . சொன்றி - சோறு . பூதம் அணைந்தது . 
எ . எண்மை - எளிமை , க . மிதவை 

( எ ) 
க . துய்த்தும் - உண்டும் . குறள் - பூதம் ; தனு - உடம்பு . 

உ . அடுக்களை - மடைப்பள்ளி . இறைவனுக்கு உணவாக விடத்தைக் கொடுத் 
தமையாற் கடல் அவருடைய அடுக்களை யெனப்பட்டது , ஆவி- புகை. அத - மிக. 

( பி - ம் . ) 1 முற்றவார்ந்தனன் 2 மென்மை 3 தன்னிகரிலாதவந்தத் 
4 . முறுவல் கூர்ந்தாங் குன்னிடைத்தாகந் மலையே வெள்ளையும் 7 அகமுட் 
கூர 8 முணவையு துற்றும் 10 குன்றினம் 11 குறட்டனும் 12 வாரிதிகடுத் 


சோறு . 


ப 


. 


ததனை 


( ங ) 


எ .-- ஆறழைத்த திருவிளையாடல் . 
என்றுமுறை யிட்டலற வீறுளள வுந்தாழ் 
சொன்றிதிகழ் நான்கு குழி தோன் றியிட 1 முன்னஞ் 
சென்றுகயி லைக்குவடெ னத்தனிதி பட்டா 
வென்றியின்வி ழுங்கியது மேதினிவி யப்ப . 
ஆங்கதுவி ழுங்கியபி னாவியெழு தண்ணீர்த் 
தாங்கரிய தாகமுற லாலுட ற ளர்ந்தூர்ப் 
பாங்குளம டுக்கிணறு வாவிகள்ப ரந்தே 
தேங்குபுன லுள்ளனகு டித்ததுதி கைப்ப . 
இப்படிகு டிப்பவுமெ ழுந்தபரி தாப 
வெப்பமம ராமலிறை வாவினையி னேனுக் 
கப்பினைய ளித்தருள கத்தடிமை யென்றே 
செப்புமுன ழைத்தனர்செ ழும்புனலி யாறு . 
கோகனக வாவிகள் குலைத்தணைமு றித்தே 
யோகையுற வீசுதிரை யோடு நுரை சிந்தி 
மாகமுற நீரிரும ருங்கினுநெ ருங்கா 
வேகமொடு வந்ததெழ வேகவதி யாறு . 


( 
சு 
) 


வேறு . 


கூ . 


கண்டனன் காட்டக் குண்டோ தரன் கேடி தியாற்றுட் புக்குத் 
திண்டிறற் பேழ்வா யங்காந் துறிஞ்சினான் சென்ற நீரு 
7 மண்டுறு நீருஞ் சென்று மண்லெழக் கண்ட மண்ணோர் 
பண்டையின் வியந்தார் பாவை பழிச்சினாள் பொறுத்தி யென்று . ( எ ) 

ஈறு - பூமியின் கீழெல்லை . அன்னக் குழிமண்டபமென்று ஒரு மண்ட 
பம் மதுரையில் மேலைச் சித்திர வீதியிலுள்ளது ; பூதமுண்ட திருவிளையாடல் 
விழாநடைபெறுதற்கு இடமாகவுள்ளது ; இதிற்பலதெய்வவடிவங்கள் உண்டு ; 
இதிலிருந்த குண்டோதரவடிவம் இக்காலத்தில் , திருக்கல்யாண மண்டபத் 
தில் வைக்கப்பெற்றுள்ளது . 

ச . மடு - மானிடராக்காத நீர்நிலை . 

ரு . பரிதாப வெப்பம் - மிக்கவெப்பம் , அமராமல் - அடங்காமல் . இறை 
வனைப் பூசிப்போர் முதலியவர் அகத்தடிமை யெனப்படுவர் ; அகத்தடிமை 
செய்யு மந்தணன்றா னரிசிற் புனல் கொண்டுவந் தாட்டுகின்றான் " ( தே . சுந்தர . 
அரிசிற்கரைப்புத்தூர் ) அடியேன் அகத்தடிமையென ஒருசொல் வருவிக்க. 
சு . எழ - மிக ; “ கருணைகூர்ந் தெழமுழங்கி " ( சச : ருரு . ) வேகவதி 

வையைநதி . 

எ . சென்றநீர் - கிழக்கே சென்ற வெள்ளம் . மண்டுறு நீர் - மிக்கு வரும் 
வெள்ளம் ; மண் துறுநீர் , மண்ணிலே ஊறுகின்ற நீருமாம் . 
( பி - ம் .) 1 நன்கு 2 . 

‘ தளர்ந்தெம் 3 மடுக்கள் கிணறாவிகள் ’ 4 குலைத்தலை , 
குலைத்தணி நாசிந்த கேடியாற்றுட் 7 மண்டுநீருஞ்சென்றங்கண் 


ச்சு 


1 


( 
அ 
) 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
ஆரவுந் தொலையா வாழ்ந்த குழியுழை யயினி முற்றும் 
வாரிதி யுருவா யாற்றின் வரும்பெருஞ் சலில் முற்றுஞ் 
சேரவுண் றிெஞ்சி யொல்லைத் தேக்கிடு மவன்பணிந்தான் 
சாரரு மன்றல் செய்து சகநெறி யாள்வோன் றாளில் . 
கைத்தொழிற் பூதங் கண்ட குளமெனக் கண்டெய் தென்று 
வித்தகன் பணிப்பவெங்குங் கண்டது வியப்பப் பூதம் 
பத்திசேர் மணற்ப ரப்பும் பந்தர் நீ சாவி வாவித் 
தத்துதெண் டிரைக்கரைக்க ணிருந்தனன் சடங்குக் கந்தன் . 
வாவியின் பெருமைக் கேற்ப வளமலி 4 கழனி கண்டு 
தாவில்பல் பதியுங் கண்டு தலந்தொறு நாட தாக்கி 
யோவற விளக்க விப்பா லுயர்ந்ததோர் பதியை யங்கட் 
காவண வாவிப் பேராற் காவண நல்லூ ரென்றார் . 
நாலிருங் குழியி லன்ன நாற்பெருந் திரளை யாக 
மேலெழ விழுங்கித் தண்ணீர்த் தாகத்தான் மெலிந்து பூத 
மோலிடக் கண்டு வேக வதியினை யொல்லை யங்கட் 
சாலமுன் னழைத்தா னியாவ னவனடி சரண மன்றே. 


கூ ) 


( 
க 
0 
) 


( கக ) 


ஆகத்திருவிருத்தம் - உகஉ . 


அ . ஆரவும் - உண்ணவும் . அயினி - சோறு , வாரிதியுருவாய் : “ தெண்டி 
வருநதி என்பர் ; ங.அ : ருங . 

கூ . பூதங்கண்டகுளம் : இது திருப்பரங்குன்றத்துக்கு வடக்கேயுள்ள 
தோ ரேரி ; தென்காற்கம்வாய் எனவழங்கும் . குண்டோதரனாகிய பூதத்தால் 
வெட்டப்பட்டது ; ‘ இதன்கரை பூதங்கண்டகரை என இக்காலத்து வழங்கும் . 
இதன் சமீபத்தில் கூடை தட்டிப்பறம்பு எனச் சிறியமலையொன் 

றுண்டு . வெ 
ட்டிய மண்ணையெடுத்துக் கரையிற் கொட்டிய கூடையைக் குண்டோதரனாகிய 
பூதம் இதில் தட்டியதென்பர் . கண்டது - செய்தது . பந்தரையும் நீராவியை 
யுமுடைய வாவி , சடங்குக் கந்தன் - திருமணச்சடங்கை நடத்திய முருகக் 
கடவுள் ; ச .. உரு - ஆம் செய்யுளின் குறிப்பைப்பார்க்க . 
க 0 . காவணம் 

- பந்தர் . 

. 
கக . ஒலிட - முழங்க , “ பனிக்கதிர்க் குலவன் பயந் தருள் பாவையைத் , 
திருப்பெரு வதுவை பொருந்திய வக்காட் , சொன்றிப் பெருமலை தின்றுநனி 
தொலைத்த, காருடம் சிறுநகைக் குறுந்தாட் பாரிட , மாற்றா தலந்த நீர்நசை 
யடக்க , மறிதிரைப் பெருக தி வரவழைத் தருளிய , கூடலம் பதியுறை குணப் 
பெருங் கடவுள் ( கல் . கச . ) 

( பி - ம் . ) 1 சார்வரு , சார்வுறு 2 கண்டிடென்று 8 கண்டுமீண்டது 
வெம்பூதம் 4 ‘ கழனிநாடுந் 5 பதிகண்டிப்பால் 6 விளக்குவித்தான் 


சஎ 


அ . - கடலழைத்த திருவிளையாடல். 
அ.- கடலழைத்த திருவிளையாடல் . 


வயமுறு மன்னவ னாகும் வள்ளல்பின் 
னயனொடென் செய்தன னெனந வின்றனிர் 
பயனுறு முனிவிர்காள் பரவ சத்தைவிட் 
யோதி சயமுள 1 துரைப்பல் கேண்மினோ. ( க ) 
கனவரை வில்லினன் கதம்பக் 2 கானினன் 
றனதுயர் மனத்தினை நாளிற் றாழ்குழல் 
புனைவழி பாட்டினாற் புவியில் வேறொரு 
நினைவறத் தன்னுடை நினைவி ணாக்கினாள் . 

( உ 
சதமுறை துதித்தொரு நாட்ட னித்துநின் 
கனதர்படு மடியனேன் றாய மங்கலி 
யுததியின் மூழ்குவா னுவகை கூர்ந்தன 
ளிதுதிரு வுளத்தடைத் திரங்கி டென்றனள் . ( ங ) 
4 நயந்தவை யாவையு நல்க வல்லவன் 
பயந்தரு காரியம் பகாக் கேட்டுள 
மியைந்துகே ளாதுபோ லிருப்ப நாயகி 
வயங்கொளி 5 மதிமுகஞ் சால வாடினாள் . 

( ச ) 
மற்றவண் மதிமுக வாட்டங் காண்டலுஞ் 
சற்றுளே நகைசெய்து தரும நாயகன் 
முற்றுநா மிருந்தது 6 மோன மாகவுன் 

சொற்றருந் திருமுகச் சோகங் காணவே . 
க . பூதத்திற்கு அன்னக்குழியும் வையையும் அழைத்தளித்தது பற்றியும் , 
மாமிக்கு எழுகடலழைப்பது பற்றியும் இறைவனை வள்ளலென்றார் . பரவசத் 
தைவிட்டுக் கேண்மின் . 

உ . கதம்பக்கான் - கடம்பவனம் . நாளில் - காலக்கிரமத்தில் ; க 2 : கக . 
மனத்தினைத் தன்னுடை நினைவின் ஆக்கினாள் . 

கூ . சதமுறை - பலமுறை ; ங o : ஙக . அதர்படும் - வழிப்படுகின்ற . தாய் 
அமங்கலி . உத்தி - கடல் . திருவுளத்தடைத்து - அங்கீகரித்து ; திருவுளம் பற்றி . 

ச . பயம் - பிரயோசனம் . 
ரு . மோனமாக இருந்தது . முகச்சோகம் - முகவாட்டம் . 

( பி - ம் . ) 1 உரைப்பக் கானவன் , காவினன் 3 அதர்வுறு நயந்தன , 
" நயந்தரு 5 தருமுகஞ் 6 மோனமாகியுன் 


சஅ 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


( சு ) 


( எ ) 


மாதர்க டிலகமே மாசில் கற்புடைக் 
கோதையே யென துளங் கொண்ட தெய்வமே 
யேதநீ யொழியொழி யேழு வாரியு 
மாதரத் தழைப்பல்கா ணெனவ ழைத்தனன் . 
தக நுரை சிதறிவெஞ் சண்ட வெண்டிரை 
யிகலிவா னொடுபொரக் கலித்தி லங்குசெந் 
தொகுமணி யொளியினாற் சிவந்து துண்ணென 
மகரமீ னெழவெழ வந்த வாழ்கடல் . 
பாங்குடை மதுரையம் பதியு ளோரெலா 
மாங்கவை வருதல் கண் டதிச யத்தொடுந் 
தாங்கரும் பயத்தொடுஞ் சார்ந்து தாணுவே 
யாங்களென் 4 செய்குவ மெனத்து தித்தனர் . 
உற்றொருங் குறவரு முததி யாவையு 
மற்புத னாணையா லங்கி மூலையில் 
விற்பொலி கடலென விளங்கி முற்றிகழ் 
பொற்புறு தடத்திடைப் புகுந்த மர்ந்தவால் . 
ஓதரு மேனோகர முடைத்த டாதகை 
யாதாத் தடிபணிந் தருளை வாழ்த்தின 
டீதிலேழ் கடல்களுஞ் சேர்த லாற்றடம் 
பூதலத் தெழுகட லெனப்பொ லிந்ததே , 

ஆகத்திருவிருத்தம் - உஉஉ . 


( அ ) 


( 
க 
) 


( க 0 ) 


சு . ஏதம் - துன்பம் . 
எ . சண்டம் - வேகம் , 

சு . அங்கிமூலை - அக்கினி மூலை . தடம் - சிவதீர்த்தம் . " மாமி யாடப் 
புணரி யழைத்த, காமர் கூடற் கிறைவன் ” ( கல் , உ.க. ) 

க 0 . மனோகரம் மகிழ்ச்சி . காஞ்சனமாலைக்காகவருவித்த ஏழுகடல் 
களும் தன்பால்வந்து அடங்கப் பெற்றமையின் , சிவதீர்த்தம் இப்பெயர் 
பெற்றது ; இதன் நிருதி மூலையில் மிகப்பழையதாகக் காஞ்சனமாலை கோயி 
லொன்று உள்ளது . 

( பி - ம் . ) 1 பொழிலேழு 2 நீரெழ் 8 ஆங்கதுகண்டுகண்டு 4 செய்குவே 
மென 5 உற்றொழுங்குற 6 மனோரதம் 7 எண்கட 


சக 


கூ .-- மலயத்துவசனையழைத்த திருவிளையாடல் . 
கூ.- மலயத்துவசனையழைத்த திருவிளையாடல் . 


-- 


( 
2 
) 


மாண்டகு கடல்கள் கண்டு வழுத்திமுன் றுதிக்கு மாதை 
யீண்டுநீ போயுன் மாதா வியைந்தபே ராசை தீரப் 
பூண்டநல் வரங்க ணல்கும் புணரியின் மூழ்கு வித்து 
மீண்டுவா வென்றான் மீளா வழிதர வல்லான் மெல்ல . ( க ) 
ஆங்கது கேளா முன்ன ரகமகிழ்ந் தியாயின் பாற்சார்ந் 
தீங்கொரு கடலா டற்கென் றெண்ணினை யீ தொ ழிந்தின் 
றோங்குமேழ் கடலும் வந்த வொருகணத் தெனது கேள்வன் 
பாங்குறும் பெருமை யாலிப் பரவையு ளாடு கென்ன . 
பரிவுகூர்ந் தருட்பெம் மானைக் கணவனா வுடைய பாவாய் 
பொருவில்கா தலனோ டாதல் புதல்வனோ டாத லீறாம் 
வரிசையான் கன்றோ டாத லாடுத லன்றி வங்க 
நரலையுட் டனிபுக் காடார் மடந்தைய ரென்ப ரென்றாள் . ( ங ) 
என்றியாய் மொழிந்த மாற்ற மிறைக்குவந் துரைத்தா டற்கு 
மன்றன்மா கணவ னில்லை மகவில்லை யென்ற ழுங்க 
வொன்றுகா தலனோ டாடு முத்தம தீர்த்த மாக 
வென்றியுன் றந்தை தன்னை யழைக்கின்றே மெலியே லுள்ளம் . ( ச ) 
அவையுறு துறக்க நீங்கி யவனிமீ திழிந்த வாறே 
தவமுறு நம்ம மாமி 3தணிவிலா தரங்கெ டாமற் 
புவிபுகழ் பெருங்கல் லோலப் புணரியின் மூழ்கச் சொல்லென் 
றுவகைமா மடிக டம்மை யழைத்தன னுலகங் காண . 

க . வழுத்தி - சொல்லி ; " வழுத்தீர் மதிச் செங்கண்மால் " ( அழகர்கல . 
எஎ ) . மாதா - தாய் , புணரி - கடல் . 

உ . பெருமையால் வந்த . 
கூ . காதலன் - கணவன் . நரலை 

நரலை - கடல் . மடந்தையர் ஆடாரென்பர் . 
ச . யாய் - தாய் , மன் நல் - கலியாணம் . 

ரு . அவை - சபை . நம்ம - நம்முடைய ; தனித்தன்மைப்பன்மை . 
லோலம் - அலை . மர்மடிகளென்பது மாமனாரென்னும் பொருளைத் தருவதொரு 
சொல் ; “ நின்பால் வந்தனன் மாமடி " ( 22 : கஉ ) ; ஊத்தைத் தலைநீத் துய்க் 
தொழிந்த வொருமா மடிக ளொருமுருட்டு , மோத்தைத் தலைபெற் றமைபாட 
மூரிக் கபாடந் திறமினோ" (தக்க . சசு ) ; " மாமடிகளிடு சாபமும் " ( மீனாட்சி 
அம்புலி . கா . ) 

( பி - ம் . ) 1 மகிழ்ந்தாயின் மன்றமர் 3 தனிவிரதங் 4 அகங்கோடாமற் 


கல் 


ரும் 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


வேறு . 


( சு ) 


( எ ) 


மண்டு செல்வ மலயத் துவசனைக் 
கண்ட மானிட ரன்றிக் கணங்களுங் 
கொண்டல் வண்ணனுங் கோகன கத்தனு 
மண்டர் கோனு மதிசய முற்றனர் . 
வந்து போற்றுதல் கண்டு மகிழ்ந்து போற் 
1 றந்த மாமகட் கன்புறக் காட்டியே 
யுந்தை யோடு முன் றாயை 2 யுவப்புற 
முந்தை யாழ்கடன் மூழ்குவி யென்றனன் . 
ஏத நீங்கு தடாதகை யின்று நீ 
காதல் கூர்ந்த கணவனொ டாடென 
வாத ரித்த கணவனோ டாங்கவ 
ளோத வேழ்கட லாடி யுவந்தனள் . 
மன்று ணாயக வாழ்ந்தனம் வாழ்ந்தன 
மென்று வாழ்த்தி யிறைஞ்சல்கண் டுத்தம 
னன்று தன்னுல் கீந்திட வாங்கவர் 
சென்ற டைந்தனர் தெய்வத் தனுக்கொடு , 


( அ ) 





( கூ ) 


ஆகத்திருவிருத்தம் - உஙக . 


க.- க்கிரன் பிறந்த திருவிளையாடல் . 


மன்னர்க் கரசன் மலயத் துவசன் 
ரன்னற் புதமண் முழுதுந் தனியே 
பொன்னிற் றிகழும் புரமீ தெனவே 
யேன்னப் பெடையோ டாசாண் டனனே . 


(க) 


எ . உந்தை - உன் தந்தை . 
அ . தடாதகை : எழுவாய் , 
கூ . தன்னுலகு - சிவலோகம் . தெய்வத்தனு - திவ்ய சரீரம் . 


( க 0 ) 
" நாடோர் நகரென என்பர் பின் ; கக : ரு ; " பூமியு மயோத்திமா நகரம் 
போலுமே " ( கம்ப . அரசியற் . எ . ) 

( பி - ம் . ) 1 அந்தையாய் மகட்கு 2 உறுப்புற 3 கடலிடையாடென் 
4 ‘பாதத்திறைஞ்சல் 5 திகழோர் 6 அன்னப்புடையோன் 


க்.- உக்கிரன் பிறந்த திருவிளையாடல் . 


( 
ங 
) 


அணியார் தமிழும் மருநான் மறையும் 
பணிவே தியரும் பசுவுந் திசையாள் 
குணமே வியதென் னவர்தங் குலமும் 
தணியா வறமும் தழைவெய் திடவே. 

( உ ) 
தாரார் குழன்மங் கைதடா தகைபா 
லாரா வமுதா னவனின் னருளாற் 
போர்வே ளெனவே பொருவில் புதல்வன் 
2 பேரார் சடையோ பிெறந் தனனே . 
மெய்யார் சுரரும் விதமா நரரு 
முய்வான் முழவெங் குமொலித் தினிதா 
நெய்யா டல்புரிந் துநிலங் கெடொறும் 
பொய்யா மலர்மா ரிபொழிந் தனரே . 

( ச ) 
3 உறவுக் கிரமா னதுகொண் 4 டுருவ 
மிறைபொற் பமர்கை யிலெடுத் தணையா 
மறையுற் றநெறிக் கண்வரும் பெயர்பே 
ரறிவுக் கிரனென் னவறைந் தனனே. 
உளமா ரையுநா ளுமுருக் கியுவக் 
தளவார் கலையா வுமுணர்ந் தழகா 
லிளமா தர்மயங் கவிருந் துலவா 
வளர் நீ திவிளங் கவளர்ந் தனனே . 

( சு ) 
அறிவால் விறலா லருளா லுயர்பா 
னிறைவா லிவனுக் கிவனே நிகரென் 
அறநீ டுவிழா விதிசெய் துலகாண் 
முறைசேர் மணிமா முடிசூட்டினனே . 

( எ ) 
ங .. உக்கிரப் பெருவழுதியார் சடையோடு பிறந்தனரென்பதை , " பஃறலை 
ப்பாந்தட் சுமை திருத் தோளிற் , றரித்துல களிக்குத் திருத்தகு நாளி , னெடுநாட் 
டிருவயிற் றருளுட னிருந்த, நெடுஞ்சடை யுக்கிரற் பயந்தரு ணிமலன் ( கல் . 
எ அ ) என்பதனாலும் , “ வேலோன் விமலை தடா தகைவயினுக் கிரனா ரென்றோர் , 
நன்மகவாய்ச் சடையொடுமுற் பவிக்க ( கடம்ப , இலீலா . க 0 ) என்பதனா 
லும் உணர்க . 

ச . ஒலித்து - ஒலிப்பித்து . நெய்யாடல் - நெய்விழவு . 

ரு. உருவம் உக்கிரமானது கொண்டு , எடுத்தபொழுது திண்ணென்றிருக் 
தது பற்றிக்கண்ணப்பருக்குத் திண்ணனாரெனப் பிள்ளைத் திருநாமமிடப்பட்ட 
தென்பது இங்கே அறியற்பாலது . 

முடிசூட்டியவர் சுந்தரமாறர் . 
( பி - ம் . ) 1 தழைசெய்திட 2 பேரோர்சடை 3 அறவுக்கிரம் 4 உருவை , 
யிறை நெறிக்கணவற்பெயர் முடிமுன்னின்னே , முடிசூடினனே 


18 


. 


ரு உ 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் , 


வேறு . 


எண்பயிலு நெடுஞ்சடிலம் பிறங்குதலா லிலங்கிவனுக் 
கொண்புவியோர் கொண்டாடு முபநயனத் திருநாம 
மண்பரவு கோச்சடில வருமனென லியையுமென 
விண்பாவ விளங்குவித்தான் 1விதுகுடுமிப் பெருவழுதி . 

ஆகத்திருவிருத்தம் - உஙக . 


( அ ) 


கக . - வளைவேல் செண்டு கொடுத்த திருவிளையாடல் . 


2 முன்ன மிந்திரன் கடல்வட மேரு முந்துதம் வல்வினை வசத் 
தான் , மன்னு நம்முய ராணையைக் கடப்பர் மதித்தொவ்வொர் கால 
த்தி லென்று , பின்னர் யாவையு முணர்பவ னதனைப் பேரருட் டிரு 
வுளத் துணர்ந்து , சொன்ன மூவர்தம் பெருவலி தொலைப்பான் சோர் 
வறச் சிறிதுளே முனிந்து , 

( க ) 


வேறு , 


அறமலி தனது புதல்வனுக் கிரனுக் கருள்சுரந் தரும்புக ழோங்க, 
மறுவிலோர் வளையை யிந்திரன் பெரிய மவுலியி லறையென வளித் 
துச் , செறிகடல் வலியை யறவெறி யென்று சிறந்ததோர் வேலினை 
நல்கி , யறிவட கிரியைப் 4 பந்துபோற் சுழல வடியெனச் செண்டை 
யுங் கொடுத்தான் . 

( உ ) 
ஆதிமா மரபின் வருவடி வணங்கை யறநெறி மணம்புணர் வித் 
துக் , காதல் கூர்ந் தறத்தின் றகுதிசேர் புவனக் கனமெலா மவன்றலை 
வைத்து , நீதிமூ வுலகு மதிசயித் திரங்க நிறைமலி தடாதகை யோடு , 
மாதர முறுங்க ணாதிப் ரோடு மறைந்தனன் பிறங்கவா லயத்து . ( ங ) 

அ . சடிலம் - சடை , கோச்சடிலவருமரென்னும் பெயர் சிலாசாசனத்திற் 
பரக்கக்காணப்படுகின்றது . விதுகுடுமிப் பெருவழுதி - சுந்தரமாறர் . 

( கக ) 
க . காலத்திற் கடப்பர் . மூவர் - இந்திரன் , கடல் , மேரு . இச்செய்யுள் 
கருத்துடை யடைகொளணி . 

உ . வளை , செண்டு என்பன ஆயுத விசேடங்கள். அறி வடகிரி எல்லா 
ராலும் அறியப்படும் மேரு . 

ஈ . வடிவணங்கு என்பது பெயர் ; கணாதிபர் - கணங்களின் தலைவர் . 

( பி . - ம் . ) 1 விதுக்குடுமி 2 முன்னு மிந்திரன் 3 கடப்பர்கண் 4 கந்துகம் 
போலவடியென 


கஉ . - நான்மாடக்கூடலான திருவிளையாடல் . 


ருங் 


வேறு . 


ஆண்டகை தெய்வ வீரெட் டாண்டணி மவுலி சூடித் 
தூண்டுமா வரசர் போகந் துய்த்துல காள லாலே 
பூண்டபி டேகச் சொக்கன் புழுகுகெய்ச் சொக்க னென்னு 
மீண்டுயர் நன்னா மங்க ளெங்கணும் பிறங்கு மாலோ . 
மன்னவர் முடிக வித்து மருவிய கணங்க ளோடு 
நன்னெறி யோங்க நாடோர் நகரென ஞாலங் காண 
வின்னர சாள லாலே யமன் றிசை யாய வெய்ய 
தென்னவன் பாண்டி நாடு சிவலோக மான தன்றே . 

ஆகத்திருவிருத்தம் - உசுசு . 


S) 


கஉ.- நான்மாடக்கூடலான திருவிளையாடல் . * 


(உ) 


சீலமார் வருண ராசன் றிறத்தினான் முன்னோர் கால 
மாலவா யழகார் மெய்யன் பெருமையை யறிவா னெண்ணி 
ஞாலநீ கைக்கொ ளென்று நளிபுனற் பெருந்த ரங்க 
4 வேலையை யேவ வேலை வேலைநல் வேலை யென்று . 

( க ) 
உரனொடுங் கணத்துப் போதி னொலித்துல கனைத்துங் கொள்ள 
வரனுறு தேவர் சித்தர் மானிடர் நாகர் முற்றும் 
வெருவரு முள்ளத் தோடு மாலவாய் மெய்யன் செய்ய 
திருவடி சரண மென்றா லுய்யலா மென்று சேர்ந்தார் . 
காலமல் லாத காலத் து ததிவா னுறக்க லித்து 
மேலெழ வாரா நின்ற தென்செய்கோம் விண்ணோர் கோவே 

ச . அபிடேகச்சொக்கன் கிரீடத்தையணிந்த சொக்கநாயகர் ; அபிடே 
கம் - கிரீடம் ; வைஷ்ணவஸம்பிரதாயத்திலும் இப்பெயர் இப்பொருளில் வழ 
ங்குகின்றது . அபிடேகச் சொக்கர் ( மதுரைக்கல . சச , ருகூ ) ; புழுகு நெய்ச் 
சொக்கர் (மதுரைக்கல . ருஉ , ருக ; மீனாட்சி . பிள்ளை. ஊசல் , க - க 0 ) . 

ரு . இச்செய்யுள் , “ அப்பாண்டி நாட்டைச் சிவலோக மாக்குவித்த , வப் 
பார் சடையப்பன் ( திருவா . திருவம்மானை , கக ) என்னும் திருவாக்கின் 
பொருளைத் தழுவியது . 

( கஉ ) 
க . வேலையையேவ ... வேலை மடக்கணி ; வேலை - கடல் , காலம் , தொழில் . 
உ . கொள்ள - கடல் கொள்ள . 

* " உம்பரு நாக ருலகந் தானு மொலிகடல் சூழ்ந்த வுலகத் தோரு , மம்புத 
நால்களா னீடுங் கூட லாலவா யின்க ணமர்ந்த வாறே " ( தே ) 

( பி - ம் . ) 1 அவிடேக 2 பிறங்கிற்றன்றே 3 அழகார்சொக்கன் 4 வேலை 
யையேய வேலை கணத்தினாலித்துலகனைத்தினையுங்கொள்ள 


( ந ) 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
யேலவே யருள்செய் யாயே லிறப்பமிங் கெவரு ஞாலஞ் 
1 சாலமுற் றுங்கா லத்து நீயலா லுண்டோ தம்பம் . 
என்றடி தொழுது வீழ்ந்து முறையிட விரங்கி யென்று 
மொன்றிய வடியார் தங்க ளுறுகுறை தீர்ப்பான் கண்டு 
பொன்று முன் காப்ப லென்றே புட்கலா வருத்த முன்னா 
வென்றிகொ ணான்கு மேக வேந்தரை வரவழைத்தான் . ச 
தக்கபே ரேணுக்க ளுய்யத் தரங்கவெங் கடனீர் முற்றும் 
புக்கு நீர் மாந்து மென்று புகலுமுன் போற்றி செய்து 
சொக்கனாணையைநினைந்தே சுவறிடக் குடிப்பக் கண்டு 
மிக்கவிண் ணோர்கண் முன்னா வியந்தனர் பயந்த ணிந்து , 
அப்பொழு ததிச யித்தவ் வருணன் மீண் டாங்கா ரித்துத் 
தப்பருந் தன்கொண் மூக்க டமையெலாம் வரவ ழைத்து 
மைப்பனை யனைய நுந்தம் வள்ளுறை சிதறி யந்தச் 
செப்பரு முயிரை யெல்லாம் வருத்திடு மெனச்சி வந்தான் . ( சு ) 
பீடுசேர் முகில்கள் சாய்க்கும் பெரு மழைத் துளியால் யாரும் 
வாடுதல் கண்டு தொல்லைப் புட்கலா வருத்த முன்னா 
நாடருங் காம ரூபப் புயல்களை நான்கு மாடக் 
கூடம தாகக் கற்பித் தருளினான் 6 கூடமில்லான் . 

( எ ) 
சோதிசேர் பாதா ளத்தர் துறக்காந் தரத்தோர் பாரோ 
ரேதநீ ருறாதி யாரு மியைந்தநான் மாடத் தும்போய் 
வீதியி னெருக்க மின்றி மேதகு புதல்வ ரோடு 
மாதர மாத ரோடு மிருமென வருள்சு சந்தான் . 

( அ ) 
கூ . எவரும் இருப்பம் . தம்பம் - பற்றுக்கோடு ; தம்பத்துனை நிந்தித் 
தொரு வேள்வி தொடங்கும் , தக்கன் " ( தத்துவ . பிள்ளை . சிற்றில். ரு ) . 

ச . மேகங்கள் கான்குவகை ; " மேக்கு நால்வகை மேகமுங் கீழ்விழ " 
( கம்ப . சுந்தா . ஊர்தேடு , கசக . ) 

ரு . அணுக்கள் - உயிர்கள் ; “ சிவனலால் , அன்னை யொப்ப வணுக்கட்கு 
நல்லவர், பின்னருஞ் சிலருண்டோ " ஙசு : கக . 

சு . கொண்மூக்கள் - மேகங்கள் . மைப்பனை கரியபனை . வள்ளுறை - 
பெரிய துளிகள் ; " வள்ளுறை சிதறி " முருகு . அ . 

எ . கூடம் ... கூடமில்லான் மடக்கணி . கூடம் - மாடத்தின் மேற்பாகம் 
வஞ்சனை ; " அம்புத கால்களா னீடுங்கூட , லாலவாயின் கணமர்ந்தவாறே ( தே . 
திருஞா . ) 

அ . நீர் , முன்னிலைப்பன்மை . ஆதரம் - அன்பு . இரும் - இருங்கோள் . 

( பி . ம் ) 1 சாலகாமுறுங்காலத்து 2 உறுதுயர் 3 மனுக்களுய்ய 4 உறை 
சிந்தி மழைத்தளியால் கூடலில்லான் பாதளத்தர் 8 அந்தரத்தர் 


( 
கூ 
) 


கஉ.- நான்மாடக்கூடலான திருவிளையாடல் . ருரு 
அப்பொழு தெவரும் போற்றி யணுகிமா நகரின் பாங்க 
ரொப்பிலா வடைவிற் பொங்கு முயர்ந்தமா டங்க டம்முண் 
மெய்ப்பட நயந்தி ருப்ப மின்னிடி முழக்க மிக்க 
மைப்படு கருவி வான மழைவலி தொலைந்த தன்றே. 
2 பேசரும் புயல கத்துப் பெரும்புயல் சுவறக் கண்ட 
வாசைசேர் வானோர் முன்னா வதிசயித் தச்ச நீங்கித் 
தேசிருங் கங்கை யாற்றைத் திருச்சடைப் புரையுட் டேக்கு 
மீசனுக் கிதுவு மொன்றே யெனத்துதித் திறைஞ்சி னார்கள் . ( க 0 ) 
அருளின னவரைத் தத்தம் பதியகத் தணைய வேவி 
வரிசையி னிருப்பக் கண்ட வருணன் வெந் திறம்விட்டஞ்சிப் 
பெரியவ சிறியேன் செய்த பிழைபொறுத் தருளென் றன்பிற் 
றிருவடி பரவி நாளிற் றிகழுளம் வாழந்து போனான் . ( கக ) 
வாடுவோர் தேம்மைப் போற்ற வயங்கொளி மாநகர்க்கட் 
கூடரு மேக நான்கு மாடமாக் கூட லாலே 
நாடவ ரதிச யிப்ப நான்மாடக் கூடலென்று 
பீடுடை நகர்க்கு நாம மெங்கணும் பிறங்கிற் றன்றே . ( க 2 ) 

வேறு . 
கொண்மு மாடங்கள் கூடலின் மீறியு 
நண்ணி நீள்கடல் கொள்ளா நகரிதான் 
மண்ணின் மாடக் குளக்கீழ் மதுரையென் 
றெண்ணில் காலத் 10 திலங்கிய தெங்கணும் . 
டுபவர்...... கூடனகரே ( ரு - ஆம் பக்கத்திற் பார்க்க .) 

ஆகத்திருவிருத்தம் - உருஎ . 


( 
க 
2 


( 
கரு 
) 


க . கருவி - நீர் , மின்னல் முதலியவற்றின் தொகுதி . 
க 0 . முதலடி 

மடக்கணி . புயல் - மேகம் , நீர் . ஆசை - திசை . சடைப் 
புரை - சடையின் உள்வெளி . 

கக . " பிழைத்தவை பொறுக்கை யெல்லாம் பெரியவர் கடமை போற்றி 
( திருவா . திருச்சத. சுசு ), " பொறுட்பரன்றே பெரியோர் சிறியோர் கடம் பொய் 
பினையே ( ஷ நீத்தல் . சு ) 

கஉ . போற்ற - பாதுகாத்தற்கு . 

ககூ , கொண்மு : விகாரம் . மாடக்குளக்கீழ்மதுரை : மாடக்குளமென்பது 
மதுரைக்கு மேற்கேயுள்ள தோரிடம் ; அவ்விடத்தில் ஒருகுளமுண்டு ; மாடக் 
குளம் பெருகினால் மதுரைபாழ் என்று ஒரு பழமொழி வழங்கிவருகிறது . 

( பி- ம் . ) 1 இடையிற் பொங்கும் 2 பேசரும்புயலாகத்துப் பெரும்பெயல் 
3 ‘ பெருமழை 4 தேசுறுங்கங்கை 5 புரைக்கட்டேக்கும் 6 தம்மைப்போற்றி 
7 ‘ கூடலினீரினும் 8 நகரினை 9 மாடக்குழற்கீழ் 10 இயங்கியது 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 

-சித்தரான திருவிளையாடல் . 


1 


L 


அருவ மெய்யின னாலவாய் நாயகன் 
கருதி முன்னமோர் காலங் கருணையின் 
மருவி யாவருங் கண்டு மகிழ்வுறப் 
பொருவில் 2 சித்த வுருவம் புனைந்தனன். 

( க ) 
விண்வி ரும்ப மறலியை 3 வென்றுநீள் 
கண்ணு மன்பரை யாளுங் கழன்மிசை 
வண்ண நண்ணி 4 மனோகர மாகிய 
பண்ண மைந்த பரிபுரஞ் சாத்தினான் . 

( 2 ) 
கற்ப வெங்கனற் கண்ணுடை நெற்றிமே 
னிற்ப விட்ட திலக நிலாவிடச் 
சற்ப மாலை தயங்க மனங்கவர் 
பொற்பு யத்துறு பொக்கணந் தூக்கினான் . 

( ங ) 
மெய்யிற் பூசிய நீறும் விளங்குசெங் 
கையின் மாத்திரைக் கோலுமென் காதின்மேற் 
செய்ய முத்திரை யுந் திரு வானவொண் 
டுய்ய குஞ்சிச் சடையுந் துளங்கவே . 

( ச) 
யோக பட்டம் விளங்க வுளங்கவ 
ராக முற்று மழகு பொழிந்திடப் 
பாக முற்ற பரிவுடை யாளையுட் 
போகவிட்டு நடந்தனன் பூமிசை . 

( ரு ) 
ஆழி மண்கட வாம னிறுத்திய 
தாழ்வில் சித்தன் றமனிய வெற்பின 
னூழி யுள்ளவ னோங் குலோ கங்களை 
யீழ மாக்குவன் யோருளர் காணவே . 

( சு ) 
உ . வென்று நீள்கழல் , ஆளும் கழலென்க . மனோகரம் - மகிழ்ச்சி . 

கூ , சற்பம் = சர்ப்பம் - பாம்பு . பொக்கணம் - ஒருவகைப்பை ; “ சுத்திய 
பொக்கணத் தென்பணி கட்டங்கம் " ( திருச்சிற் . உசஉ ) எனவும் , “ சுட்ட 
வெண்பொடிப் பொக்கணந் தூக்கிய தோளும் " ( திருவிளை . எல்லாம் . ந ) 
எனவும் வரும் ; " பொக்கணச் சித்தன் " என்பர் ; பின், கக . 

ச. முத்திரை - அடையாளம் ; சித்தவேடத்திற்குரிய குண்டலம் . குஞ்சி 
ச்சடை - சிறுசடை . 

சு . ஆழிமண்கடவாமல் - கடலானது மண்ணைக்கடவாமல் , ஈழம் . பொன் . 

( பி - ம் . ) 1 அரவமெய்யினன் 2 சித்தருருவம் வென்றநீள் 4 மனோ 
ரதம் 5 திலதம் 6 திருவானவெண் டுய்யமுண்டச்சிரமும் 7 உலகங்களை 
8 யாவருங்காணவே 


( 
கூ 
) 


( 
கம் 
) 


கங . --சித்தரான திருவிளையாடல் . 

ரு எ 
ஆதி நாத னறிவ னெனச் சொலீஇத் 
தோத கம்பல காட்டித் தொகுபுகழ் 
மாது மேவு மதுரைத் திருநகர் 
வீதி தோறும் வெளிப்பட் லொவினன் . 

( எ ) 
வேறு . 
விருத்தரை மைந்த ராக்கி மைந்தரை விருத்த ராக்கிக் 
கரப்பெருங் குன்றை யைய கடுகினு ளடக்கிக் காட்டி 
யுருத்திக ழம்ப லத்தை விழுங்கிடா வுமிழ்ந்து காட்டி 
மரித்தெழுந் திருந்து காட்டி மற்றும்வல் லபங்கள் காட்டி . ( அ ) 
மன்னிய சிறுவர் சூழ்ந்து வரவிளை யாடி யாரு 
மின்னருள் சேர்ந்த காந்தன் யாவனென் றதிச யிப்பக் 
கன்னிமா தரைம யக்கிக் கடிமனை தொறுங்கு ழப்பித் 
தென்னனை மதியா னாகி நடித்தனன் றெய்வச் சித்தன். 
பொற்பமர் தரங்க வாரிப் புடவியை யடைவிற் காக்கும் 
விற்பொலி தடக்கை வேந்தன் வெய்யதன் மனித ராலே 
நற்றவன் சரிதை முற்று நாடொறு முரைப்பக் கேட்டு 
2 முற்றிய சீற்றங் கூர்ந்து விட்டனன் முறைசெய் வோரை . ( க 
பொக்கணச் சித்தன் றன்னைப் பொய்செய்து போகா வண்ண 
மிக்கணம் பிடித்து வாரு மென்றுமுன் னேவப் போனோ 
ரக்கணத் தின்கட் கண்டு பிடித்தலு மகப்ப டாமற் 
றக்கர மொக்கச் செப்பித் தப்பினன் வெற்றிச் சித்தன் . 

( கக ) 
தப்பினன் மற்றோர் ஞான்று சங்கரன் விரும்பி வாழு 
மப்பெருங் கோயி றாங்கி யனிலமார் மூலை மன்னு 
மொப்பருஞ் சிறப்பின் மிக்க வுத்தமக் களிற்றின் முன்னர் 
மெய்ப்பட விருந்தான் வந்து வியன்றிரு நோக்கா னோக்கி . ( க 2 ) 

எ . ஆதிநாதன் - நவசித்தர்களில் ஒருவர் ; சிவபெருமானென்பது மற்றொ 
ருபொருள் . ஆதிநாதர் ( சஅ : கஅ . ) தோதகம் - துன்பம் . 

அ . கரப்பெருக்குன்று - யானை . ஐய - சிறிய , அம்பலம் , சிலேடை , 
க . காந்தன் - தலைவன் . குழப்பி - குழம்பச்செய்து . 
க 0 . முறைசெய்வோர் - ஏவலாளர் . 

கக . பொக்கணம் : ங -ஆம்பாட்டின் குறிப்பைப் பார்க்க . தக்கரம் = தஸ்க 
ரம் - கள்ளத்தன்மை . 

கஉ . அனிலமார்மூலை - வாயுமூலை . 

( பி- ம் . ) 1 இன்னருட் சாந்தன் காந்தன் 2 முற்செறிசீற்றங் 3 என் . 
றுழையேவப் 


கு 


( 
கச 
) 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
தக்கபே ரால யத்துச் சதுமறை முனிவர் வாழ்த்தச் 
சொக்கநா யகனைச் சூழ்ந்து துதிசெய்து தொழுவான் போந்த 
திக்கெலாம் புகழு மன்னன் சேருங்கான் முன்னர்க் கண்ட 
மிக்கவேத் திரக்க ரத்து வெய்ய 1 கஞ்சுகியர் சீறி . 

(கங ) 
பாண்டிய னிறைவன் றன்னைப் பணிகுவா னடைந்தா னீற்றுப் 
பூண்டகு முண்டி யேடா போய்விடு போய்வி டென்ன 
வாண்டகை கேளான் போல வசைவிலா திருப்ப வங்கட் 
டீண்டருந் தூய மேனிப் பாண்டிய வேந்தன் சேர்ந்தான் . 
இனியதாண் மலரே றிட்டு முறுவல்கொண் டிருப்பக் கண்ட 
வநுபமன் 3 செழியன் மாற னணைந்தபே ரிளமை யாலே 
தனைநனி மதித்து நீயார் 4 தரித்தெழா திருந்த தேது 
நினைவுதா னேதூ ரேது வல்லதே தென்றா னீத்து , 

(கரு ) 
ஆங்கது பகர வேடா வணைந்தகா ரியத்தி னேகா 
தீங்கிவை யுரைத்த தென்கொல் யானெலாம் வல்ல சித்த 
னோங்கிய வுலக மெல்லா மதித்தவ னுன்ற னக்கென் 
பாங்குகா ரியமோ வில்லை யென்றுபற் றற்றி ருந்தான் . 

(கசு ) 
திறமுறு முனிவீ ரென்னத் திருவிளை யாட றன்னைக் 
குறுமறை முனிவ வின்று கூறிய வாறு கேட்டே 
மறமலி திறத்து மன்னன் வரமதி யாதி ருந்த 
வறமலி சித்தன் பின்னென் செய்தன னறைதி யென்றார் . ( 

ஆகத்திருவிருத்தம் - உஎச . 


) 


( 
கஎ 
) 


கங . வேத்திரம் - பிரம்பு . கஞ்சுகியர் - சட்டையிட்ட பிரதானிகள் . 

கச . பூண் தகும் நீற்று முண்டி - அணியத்தக்க திருநீற்றாலாகிய திரிபுண் 
டாத்தையுடையாய் , ஏடாவென்பது ஆண்பால் முன்னிலைப்பெயர் ; இழிந் 
தோனை விளித்தற் கண்ணும் வரும் ; " ஏடாவேடா வென்னேழை , தன்னை வதை 
த்தாய் நீயேயென்னா " ( திருவிளை. பழியஞ்சின . கச . ) 

கரு . அனுபமன் - ஒப்பில்லாதவன் . செழியன்மாறன் என்னும் பெய 
ரைச் சிலாசாசனத்திற் பரக்கக்காணலாம் . நீத்து - வெறுத்து . 

கசு . சித்தர் அரசனை நோக்கி ஏடாவென்றார் , அவன் தம்மை ஏடாவென் 
வது பற்றி . மதித்தவன் - மதிக்கப்பெற்றவன் . என்பாங்கு - என்னிடம் . 

கஎ . என்ன - என்று அகத்திய முனிவர் சொல்ல . 
12- ( பி . , ம் . ) 1 காஞ்சுகியர் 2 போலுமசை 3 செழிய மாரன் 4 தனித்தெதி 
ரிருந்த 5 தீங்கெலாம் 6 இறைநயந்ததிருவிளை 


கச.- கல்லானை கரும்புவாங்கின திருவிளையாடல் , 
கசு . - கல்லானை கரும்புவாங்கின திருவிளையாடல் . 


( க ) 


மன்னு நீள்புகழ் வழுதிகண் டெமைமதி யாமன் 
முன்னர் யாவையும் வல்லவன் யானென மொழிந்தான் 
பின்னொ ராசையற் றிவன்றிறம் பெரிதறி வோமென் 
அன்னை யொப்பவ ரில்லையோ வுயர்ந்தவ ருலகில் . 
இத்தலத்துய 2 ராக்கினைச் சித்தனா யிருப்பின் 
வித்தை தோன்றவிக் கோயிலின் வெஞ்சிலைக் களிற்றாற் 
சித்த நன்குறச் செப்பிய வாறுபோ லெனது 
கைத்த லத்தமர் கன்னலை வாங்குவி காண்பேம் . 
இன்று தானிது தின்றிட வேவினை யாயி 
னொன்று தாழ்வற வுனக்கியாம் வேண்டுப வளிப்ப 
மன்று ளாடிய மாசிலா நாயக னறிய 
வென்றி நாதனீ யெமக்கென விளம்பினன் விளங்க . 


( 2 ) 


( 
ங 
) 


வேறு . 


1 


தென்னன் வார்த்தையைச் சித்தனுங் கேட்டலுந் 
தன்னு ளே நகை செய்து சடக்கென 
முன்னர் நின்ற முதியகல் லானையைக் 
கன்ன றின்னென வேவினன் கண்கொடு . ( ச ) 
அங்க ணேவ வழல்விழித் தஞ்சமண் 
டங்கு நீழலைச் சாடிமுன் காட்டுகைப் 
பைங்கண் வேழத்தைக் காணுமுன் பாய்மதச் 
செங்கண் வேழ மடர்ந்து செறுத்ததால் . 

( ரு ) 
பத்தி மன்னவன் பாணிக் கரும்பினைப் 
புத்தி யாரு நயந்து புகழ்ந்திடச் 
சித்த னேவிய தெய்வப் பெருந்திற 

லத்தி வாங்கி விரைவி னயின்றதால் . 
க , ஆசையற்றுமொழிந்தான் . அறிவோமென்று அரசன்கருதி ,. 

உ . ஆக்கினைச்சித்தர் - ஏவலினால் எல்லாம் செய்விப்பவர் ; இஃது , எல் 
லாம் வல்ல சித்தமூர்த்தியின் திருநாமமாகவழங்குகின்றது . நன்குற - தெளிய . 
களிற்றால் வாங்குவி . 

ச . சடக்கென : ஒலிக்குறிப்பு ; சடக்கெனத் தின்னென இயைக்க ; “ சடக் 
கென வாங்கயின்று ( அ . ) விரைவாகவென் றுமாம் . கண்கொடு ஏவின்ன் . 

ரு . அழல் விழித்து - தீப்புறப்பட விழித்து , கண் - கணு, விழி . வேழம் . 
கரும்பு , யானை . 

நதிமதந் தறுகண் புகர் கொலை மறுத்த , கல்லிப மதனைக் கரும்பு 
கொள வைத்த , வாலவா யமர்ந்த நீலநிறை கண்டன் ” ( கல் . கூகூ ) 

( பி - ம் . ) 1 இலையிலையுயர்ந்தவருலகில் 2. அருச்சனைச் 3. முதுகல் 
யானை 4 கண்டு முன் தொடர்ந்து செறுத்ததால் 


( சு ) 


கா. 


. 


ச O 


( எ ) 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் , 
தந்து மேவிய தாமரை நாளமென் 
றிந்து மன்னவ னேகா வலியையும் 
வந்து வாங்க மறம்படக் கொல்வமென் 
றுந்து வீரர்க 2 ளோவெனச் சென்றனர் . 
வாங்கு முன்னர் மணிமுத்த மாலையை 
யோங்கு மும்மத நால்வா 3 யுவாமலை 
தாங்க ருஞ்சினத் தோடு சடக்கென 
வாங்க யின்றிடி யென்ன வதிர்ந்ததால் . 

( அ ) 
மன்ற லந்தொடை மன்ன னழன்றுளம் 
வென்றி சித்தர்க் கழகிது மேம்பட 
நன்று நன்றென நாணினன் பேணிமுன் 
சென்ற வீரரு நின்று செறுத்தனர் . 

( 
அங்க டர்ந்தவர் தம்மை யடர்ந்துமெய் 
தங்கு நீற்றினன் சற்று நகைத்து மண் 
ணெங்கு மோங்க விமைப்பி னொளித்தனன் 
பைங்கண் வேழமும் பண்டைமெய் கொண்டதால் , ( க 0 ) 
அரச னஞ்சி யதிசயித் தன்புடைப் 
பெரிய கோயிற் பெருமான் பணியென 
மருவு கோபம் தணிந்து வரையறப் 
பரசி வான்மிசைப் பன்முறை பார்த்தனன். ( கக ) 
ஆல யத்து ளணைந்து வணங்கிமுன் 
சால வேண்டும் நல்கித் தலத்துநின் 
போல யாவர்வல் லாரெனப் போற்றினன் 
ஞால மெங்கு நயந்து வியந்ததால் , 

( க 2 ) 


( 
கூ 
) 


ஆகத்திருவிருத்தம் -2 அசு . 


எ , தந்து - நூல் . நாளம் - தண்டு , ஏகாவலி - ஒற்றைவடமாகிய முத்த 
மாலை , 

க . உளமழன்று , சித்தர்க்கு வென்றி . 

கக , சோமசுந்தரக்கடவுளின் ஆலயத்தை யாண்டும் பெரியகோயிலென் 
பர். பணி - திருவிளையாடல் , ஆணையுமாம் . 

( பி - ம் . ) 1 வடத்தையும் 2 ஒல்லென 3 உயர்மலை 


காக 


கரு.-- சங்கப்பலகைகொடுத்த திருவிளையாடல் . 
கரு .-- சங்கப்பலகை கொடுத்த திருவிளையாடல் . * 


முன்னமோர் காலஞ் சங்கமண் டபத்து முறைமையி னிருப்ப 
தற் கியைந்தே , மின்னிய பனுவற் காரணமாகி விளங்குபே ராச 
னம் விரும்பிப் , பன்னியல் வாணர் கபிலர் நக்கீரர் பரணர்முன் னாகவா 
லயத்துத் , தொன்னெறி யடியார்க் கினியன கொடுக்குஞ் சொக்கனுக் 
குரைப்பமென் றடைந்தார் . 

( க ) 
தேவர்க டேவே நின்னரு கிருக்குஞ் செந்தமிழோர் நெருக் கின்றி , 
யாவரு மிருக்கச்சிறக்குமோர் தவிசையீந்தரு ளெனத்தொழுதேத்த , 
மூவர்க டலைவன் கோணமொத் திலங்கோர் முழத்தினி னொருவரே 
யிருக்கும் , பாவறி ஞானப் பலகையொன் றளிப்ப வாங்கிய பாவலர் 
பகர்வார் . 

( உ) 
அருளுடை யாசே யாவரு மிருந்திங் காயநீ டாசனம் விரும்ப , 
வொருவரே 3யிருக்கு மாசனந் தந்த தென்னையென் றுளந்தளர் காலை , 
யிருமையி னிலங்கும் புலவரை யறிந்தீ 4 திடந்தரு மிடந்தரு மென் 
றோர் , பரிவுடை வாக்கு விசும்பிடைத் தோன்றப் பணிந்ததி சயத் 
தொடும் போந்தார் . 

( ங ) 
க . இயல்வாணர் - புலவர்கள் . 

உ . தவிசு - ஆசனம் . கோணம் - சதுரம் . பாஅறி ஞானப்பலகை : 
பதி : உ ; கக : அ . 

கூ . ஆய - ஆராய , நீடு ஆசனம் - பெரிய ஆசனம் . இடந்தரும் இட 
தநம் : மடக்கணி , பரிவு - அன்பு . 

" ஞானசம்பந்த னுரைசெய் சங்கமலி செந்தமிழ்கள் பத்தும் " , " பட்டி 
மன் றென்னன் " , " மதுரைத் தொகை யாக்கினானும் " ( தொகை -சங்கம் ) , " தண் 
டமிழ்நூற் புலவாணர்க்கோ ரம்மானே " ( தே ) ; " சால்பாய மும்மைத் தமிழ் 
தங்கிய வங்கண் மூதூர் , நூல்பாயிடத்தும் முள . செய்யுண் மிக்கேறு சங்கம் ", 
சென்றணைந்து மதுரையினிற் றிருந்திய நூற் சங்கத்து , ளன்றிருந்து தமிழாராய்ந் 
தருளிய வங்கணர் ", " திருவாலவா யமர்ந்த செஞ்சுடரைச் செழும்பொருணூல் 
தருவானை ", " நூலின் கட் பொருள் பாடி நூலறிவார்க் கீந்தானை " ( பெரிய.மூர் 
த்தி , ரு ; திருநா . சு , சசு ; திருஞான.அஅங ..) “ இவை , தெற்கில்வாயில் திற 
வாத பட்டிமண்டபத்தோர்பொருட்டு நக்கீரர் ஒருவன் வாழவும் ஒருவன் சாவ 
வும்பாடி இன்னவாறாகவெனச் சபித்தற்பொருட்டாய் வந்தமந்திரம் பாட்டாய் 
வருதலின் அங்கதமாயிற்று ( தொல் . செய் . சூ . கஎ அ . உரை . ) [பட்டி 
மண்டபம் - சங்க மண்டபம் . ] 

( பி - ம் . ) 1 இயைந்த 2 காரணமான 3 இருக்கவாசனம் 4 இடந்தரு 
மோர்ந்து போமென்றோர் 


. 


உ 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் , 
வாங்கருந் தெய்வப் பலகையைச் சங்க மண்டபத் திடைநடு 
விட்டாங் , கோங்கமுன் 1 கீர ரிருந்தனர் பின்ன ருயர்புளோ ரொருவ 
ருக் கிருப்ப , வாங்கது வளர்தல் கண்டுநன் கபில ரிருந்தன ரன்பொடு 
முன்போற் , உறாங்குதல் கொடாது வளர்ந்திட விருந்தார் பரணருங் 
தலமெலா மதிப்ப . 

முற்றிய பயன்க ணன்கினால் விளங்கு முத்தமிழ்க் கொத்தியல் 
வல்ல , மற்றுள சங்கத் தவருமவ் வடைவின் வளர்ந்திட வளர்ந்திட 
நயந்து , நற்றவ னருளின் பெருமையை வாழ்த்தி யிருந்திட நானிலத் 
தோர்கள் , செற்றம தகல வறிந்திடங் கொடுத்த சித்திரப் பலகை 
யைத் துதித்தார் . 

சான்றவர் தேர்ந்து தம்முடைத் தெளிவாற் சயமுறக் கோத்த 
செந் தமிழைத் தோன் றிய சங்க மண்டபத் தின்கட் சோர்வற வைத் 
துவைத் தேக , வான்றவச் செய்யுள் காலநீ ளத்தா லளவில வாய்த் 
தலை 4 மயங்கி , வான்றொட வுயர்ந்த வாங்கவர் திரண்டு வந்தனர் மற் 
றொரு காலம். 

( சு ) 
சொல்லருஞ் சொல்லின் றகுதியாற் றம்மிற் றொடர்விடா வழக் 
கினுண் மலைந்து, வெல்லருந் திறத்தைக் கண்டுநர் தமிழுள் விளக்க 
மில் லாதனவிட்டு , நல்லன கொள்ளக் கடவமென் றியைந்து நயந் 
தரு பனுவலா ராய்வா , னொல்லையி லழகார் சங்கமண் டபத்து ளேறின 
ருறத்தமை மதித்து . 

( எ ) 
வந்தவர் குலைந்து முன்னமே கேலைந்து வரையறக் கிடந்தவை 
யெடுத்து , முந்தவா ராயு மளவிலப் பனுவன் முறைதலை மயங்கலா 
வழிந்து , சிந்தையா குலத்தோ டென் 8 செய்கே மெனத்தஞ் செழுமு 
கம் வாடலுங் கருணை , யெந்தைநா யகனும் வந்தனன் றாழா தின்றமி 
ழ்ப் புலவனா யிரங்கி . 

( அ ) 
ச . மண்டபத்திடை நடு - மண்டபத்தில் நடுவே ; இடை : ஏழாம் வேற்று 
மையுருபு ; இடைநடு - ஒருபொருட்பன்மொழியுமாம் . தாங்குதல் கொடாது . 
தாமதியாது ; கஎ : ரு. 

ரு . பயன்கள் நான்கு - அறமுதலியன . முத்தமிழ்க்கொத்து - முத்தமி 
ழ்நூல்களின் தொகுதி ; க , க 0 ; கஅ : எ . நற்றவன் சிவபெருமான் . செற் 
தம் - தணியாக்கோபம் . சித்திரம் - வியப்பு . 

சு . செந்தமிழை - செந்தமிழ்ச்செய்யுட்களை ; எ . உயர்ந்த : முற்று . 
எ . தொடர் - நட்பு . மலைந்து - மாறுபட்டு , 
அ . இரங்கி வந்தனன் . 

( பி - ம் . ) 1 கீரரிருந்திட 2 தாக்குதலாகவளர்ந்திட 3 சிற்றரும்பலகை 
4 ‘ மயங்க 5 கடவதென்றெண்ணி நயன் 

றரு 6 கலந்து 7• அளவினிற் 8 செய் 
தோமென 


இை 


சுகூ 


கரு .-- சங்கப்பலகைகொடுத்த திருவிளையாடல் , 
இத்தல மதிக்கக் குற்றமி லெழுத்துச் சொற்பொருள் யாப்பலங் 
காரக் , கொத்துறு பனுவல் வல்லவர் நீங்கள் குறைவற 1 விருந்திர் 
செங் கமல , மொத்தநும் முகங்கள் வாடிய தென்னை யுற்றது போக் 
கலா விருப்பிற் , புத்தியா லளந்து போக்குவம் புகுந்த காரியம் புக 
லுமி னென்ன . 

( க ) 
முதுகவிப் 2 புலவ மயங்கிய தெமக்கிம் முத்தமிழ்க் கொத்து நீ 
கோத்து , விதியினி லளிக்க வல்லையே னாற்பத் தெட்டெனல் விட்டு 
னைக் கூட்டி , யதர்பட நாற்பத் தொன்பது பேரென் றறைந்திடக் 
கடவமென் றியம்ப , மதியுளான் விரும்பி யிமைப்பினி லுவப்ப 
4 வகைப்பட விதிப்படி கோத்தான் . 

( 50 ) 
யாவையுங் கூட்டுங் கடவுளுக் கியம்பி னிதுவுமோர் புதுமையோ 
மற்றப் , பாவலர் நயந்து சொக்கனே போலும் பழுதற நிறைந்தவா 
சிரியன் , கேவல னல்ல னம்மினு முயர்ந்தோ னென்றுமுன் கிளர் 
வுறத் துதித்து , மேவிய வரனைத் தம்மொடுங் கூட்டக் கூடினன் 
மேதினி வியப்ப . 

( கக ) 
ஆங்கிடங் கொடுப்ப விருந்திருந் தமிழ்க ளாய்ந்திடுங் காலையி 
லொருகாற் , பாங்குறு பொருளின் றகவறி யாமற் பாவலர் மேயங்கி 
டக் கண்டாண் , டோங்கிய பொருணூ லன்பினைந் திணையென் றெடு 
த்தவ ருவப்புறக் காட்டி , வாங்கரு நினைவிற் பிரித்தன னுரைத்த 
வண்பொருட் கியைந்த வொண்டமிழ்கள் . 

( க 2 ) 
க . இருந்திர் - இருந்தனர் . போக்கலாவிருப்பின் - நீக்குதற்குரியதாக 
இருந்தால் , 

க 0 . அதர்பட - வழிப்பட . 
கக . கேவலனல்லன் 

- சாதாரணனல்லன் . 
கஉ , பொருள் அகப்பொருளிலக்கணம் ; பொருள் நூல் அகப்பொரு 
ளிலக்கண நூல் . அன்பினைந்திணை ” என்பது , இறையனாகப்பொருளின் முத 
சூத்திரத்தின் முதற்குறிப்பு ; " உலகிய னிறுத்தும் பொருண்மர பொடுங்க , 
மாறனும் புலவரு மயங்குறு காலை , முந்துறும் பெருமறை முளைத்தருள் வாக் 
கா , லன் பினைந் திணையென் றறுபது சூத்திரங் , கடலமு தெடுத்துக் கரையில் 
வைத் ததுபோற் , பரப்பின் தமிழ்ச்சுவை திரட்டிமற் றவர்க்குத் தெளிதாக் 
கொடுத்த தென் தமிழ்க் கடவுள் ” , “ அருமறை விதியு முலகியல் வழக்குங் , 
கருத்துறை பொருளும் விதிப்பட நினைந்து , வடசொன் மயக்கமும் வருவன 
புணர்த்தி , யைந்திணை வழுவா தகப்பொரு ளமுதினைக் , குறுமுனி தேறவும் 
பெறுமுதற் புலவர்க ளேழெழு பெயருங் கோதறப் பருகவும் , புலநெறி வழக்கிற் 
புணருல கவர்க்கு , முற்றவம் பெருக்கு முதற்றா பதர்க்கு , நின்றறிந் துணரத் 
தமிழ்ப் பெயர் நிறுத்தி , யெடுத்துப் பரப்பிய விமையவர் நாயகன் " ( கல் . ங , சுகா . ) 

( பி . - ம் . ) 1 இருந்த 2 புலவர்மயங்கியது . 3 கொத்து நீதேர்ந்து விதி 
4 ‘வகைப்படி 5 கூடக்கூட்டினர் 6 மயக்குறக்கண்டு 7 நினை வில்விரித்தனன் , 
நினைவின் விதித்தனன் 8 வண்டமிழ்க்கள் 


- 


சுச 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
நயமுறு பொருட்குப் பொருந்திய தத்த நலந்தரு மிருந்தமிழ் 
கண்டே , யியலுடை வாணர் மகிழ்ந்ததி சயத்தோ 2டிவையிவை 
யொள்ளிய வென்னச் , சயமுறு கீரன் பொறாமையா லங்கண் சாற் 
றுவா னென்றனித் தமிழிற் , செயிரறு 4 மைந்தாம் பனுவலுக் கொப் 
புச் செப்புதற் கரிதெனச் செப்ப , 

( க x ) 


வேறு . 


( 


நண்ணியவை யிடைவியந்து நவிலுவதே யொருவனெனக் 
கண்ணி 5 வியன் றரும்பொருளாற் கனத்ததொரு கவிதை தொடா 
வுண்ணிறைந்த புலவீர்கா ளிதன் பொருள்கண் டுரைமினெனப் 
பண்ணினொடு முரைசெய்தான் பாவறிந்த நாவலவன் . ( கச ) 
ஏயவழு வின்றியிலங் கிருங்கவிதை கேட்டலுமே 
நேயமொடு நிறைந்திருந்தார் நேர்கொடுப்ப வுரையின்றி 
யாயுமிய னக்கீர னஞ்ஞானத் தாலதனைத் 
தீயதென வுரைசெய்யத் தமிழ்ச்சொக்கன் சிரித்தருளி, 
என்றுமிவன் பொறாமையுள னென்னுமதிங் கியாரறியார் 
வென்றியுளீ ரவன் றனக்கு வேண்டுவன விளம்பிடுக 
வொன்றியநங் கவிதைக்கிங் கிவெனாழிய வுங்களிலோர் 
நன்றியுளார் குற்றமெனிற் குற்றமது நனியென்றான் . ( கசு ) 
இத்தகைமை யியம்பக் கேட் டினிமையினா லேனோரு 
முத்தரமொன் றுரையாம லிருக்குங்கா லுயர்விசும்பில் 
வித்தகரே நும்வழக்கு 9விடுவிப்பான் காரணமா 
வத்தனும்வந் தானுமைப்போல் விடும்விடுது மறிவின்மை . ( கஎ ) 
வணங்குமினீர் வணங்குமினீ ரெனமயக்க நீக்கிடுவா 
னணைந்தருள்சேர் திருவாக்குத் தோன்றியிட வதிசயித்துக் 
குணம்பயில்வோர் பயமெய்திக் கும்பிடுமு 10 னியற்கீரன் 
பணிந்தடியேன் செய்தபிழை பொறுத்தியெனப் பழிச்சினனால் . ( கஅ ) 

கச . ஒருகவிதைதொடா - ஒருசெய்யுள் தொடுத்து ; தொடுத்தவர் , சிவ 
பெருமான் . 
கரு . நிறைந்திருந்தார் - மகிழ்ந்திருந்தார் . 

விடுவிப்பான் காரணமா விடுவித்தற்பொருட்டு , விடும் விடும் 
அடுக்கு . 

கஅ . வணங்கு மினீர் வணங்கு மினீர் : அடுக்கு . 

( பி- ம் . ) 1 இயலுறுவாணர் 2 இஃதிஃதொள்ளிதென்றேத்தச் 3 தளித் 
தமிழில் 4 அஞ்சாம் 5 ‘ வியந்தரும் 6 ‘கொணர்ந்து 7 ‘நன்கவிதையதிங்கு 
8 ‘கேட்டிருமையினால் 9 வீடறுப்பான் உயர்கீரன் 


கஎ . 


சுரு 


கசு.- கிழியறுத்த திருவிளையாடல் . 
பெருமைதரும் பெயர்மதுரைப் பேரால வாயனென 
வுரைசெய்தே யவைநெடுநா ளிருந்தவனவ் வயினொளிப்ப 
வருளுடையார் சொக்கனைப்போ லாருளரிங் கெனத்துதித்தார் 
1 பொருளதிகா ரம்பிறங்கிற் றிறையனார் பொருளெனவே . ( கசு ) 

ஆகத்திருவிருத்தம் - க o ரு . 


கசு.- கிழியறுத்த திருவிளையாடல் .. 


க ) 


( 
கூ 
) 


உன்னரு முன்னோர் கால மோங்கலங் காரத் தோங்கி 
மன்னுமா மதுரை தன்னுள் வாழுமோர் வழுதி வான்றோய் 
2 மின்னுமா மதிற்றன் கோயின் மீமிசை விடுத லத்துத் 
தந்நிக ரில்லா மாதர் தம்மொடு முலாவுங் காலை . 
பேசருக் தகவு டைத்தாய்ப் பேருளங் கவர்வ தாய 
4 கேசமா தேவி வாய்ந்த கூந்தலை நீங்கா தோங்கும் 
வாசமா ருதவ சத்தால் வரமன மதிச யித்திவ் 
வாசிலா வாசம் பூவோ டியைந்ததோ வன்றோ வென்றான் . ( உ ) 
கூரிய வுளத்துட் டேர்ந்து குறிப்பரும் பொருள்பொ திந்து 
நேர்சிறப் புடைத்தாய் நந்த நெஞ்சினுக் கியைய வின்றோர் 
சீருடைக் கவிதை செய்து வருவரேற் செழும்பு விக்குள் 
யாரென 5 வேண்டா விப்பொ னீகுவ லவர்கட் கென்று . 
ஆயிரம் பசும்பொன் கூட்டி யடங்கவோர் கிழியாய்க் கட்டி 
மாயிரு ஞாலங் காண மாசிலா சிரியர் வோழுஞ் 
சீயவெண் டாளச் செம்பொற் சித்திரத் தூணப் பத்தித் 
தூயமண் டபத்து முன்னர்த் தூக்கினன் சிறக்க வாங்கு . ( ச ) 

கக , சோமசுந்தரக்கடவுள் புலவர்வடிவங்கொண்டு சங்கப்புலவருக்கு 
இடையே நெடுநாள் எழுந்தருளியிருந்தபொழுது , அவர்கொண்டருளிய திரு 
நாமம் , மதுரைப்பேராலவாயாரென்பது ( கஅ : அ . ) இது சங்கப் புலவருள் 
ஒருவர் பெயராகவும் காணப்படுகின்றது . 

( கசு ) 
க . விடுதலம் - நிலாமுற்றம் , 
உ . மாதேவி - பாண்டியன்மனைவி . மாருதவசத்தால் - காற்றுவழியால் . 

ச . கிழி - துகிற்பொதி ; ஆகுபெயர். ஆசிரியர் - சங்கப்புலவர் . சீயம் 
சிங்கம் , தூக்கினன் - தொங்கக்கட்டினன் . 

( பி - ம் . ) 1 பொருளலங்காரம் விளங்கிற்றிறைவனார் பொருளெனவே 
2 மின்னமர்மதில் 3 இலா தமாதர் 4 நேசமார்தேவி வேண்டாமிப்பொ னீகு 
வன் 6 வைகுஞ் 

9 


சுசு 


( சு ) 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
பீடுடை யுணர்வான் மிக்கோர் பிஞ்ஞகன் சமாதி யாலே 
நாடிய பொருடே ராம னல்லன தமக்கி யைந்த 
பாடிய கவிதை கொண்டு பார்த்திவன் றிருமுன் னேறிக் 
கூடிய மகிழ்ச்சி யோடுங் கூறினர் தேறி யாங்கு . 
காவலன் றனக்கி யைந்த கவியதிற் காணா னாகி 
யாவிநன் குறாதி ருப்ப வருங்கிழி கருதி வந்த 
நாவலர் சோக மெய்திப் போயினர் நானி லத்துள் 
யாவருங் காண முன்போற் றூங்கிய தியைந்த பொன்னும் , 
ஆங்கது தூங்க விப்பா லருள்புனை சிவனை நாளு 
நீங்ககி லாமல் வாழுஞ் சிவமுனி புதல்வ னீதி 
யோங்கிய தூய்மை வாய்மை யொழுக்கநல் விழுப்ப மிக்கோன் 
றாங்கரும் பத்தி யுள்ளோ னாமமுந் தருமி யென்போன் . ( எ ) 
தந்தைவா னுலகத் தேகத் தளர்ந்துநல் குரவா னொந்து 
சுந்தரன் கோயில் புக்குச் சொல்லுவான் மெல்ல நல்ல 
வெந்தையே 2 கந்தர் தந்தா யிளைத்தனன் 3 பொருளோ வில்லை 
மைந்தனுண் டாக வென்னை மன்றல்செய் வித்தல் வேண்டும் . ( அ ) 
தாதையுந் தாயு முற்ற சுற்றமுந் தனமு மற்றும் 
வேதனை 4 வினையி னேற்கு நீயலால் வேறு முண்டோ 
கோதிலா மரபின் வந்த குலந்தலை யேழியு மோவென் 
றாதிநா யகன்றன் பாதத் தழுதுவீழ்ந் தினைய சொன்னான் . ( கூ ) 
வழுத்திய மறையோன் றன்மை கண்டவன் மனத்தி னாசை 
யொழித்திடு வான்வி ரும்பி யுரகமா ணிக்கச் செம்பொற் 
குழைக்கியை காத னங்கட் கொங்குதேர் வாழ்க்கை யென்றோர் 
கிழிக்கிசை கவிதை பாடிக் கொடுத்தனன் கீர்த்தி வேட்டு . ( க 0) 

ரு . சமாதி - சங்கற்பம் ; உ x : சு ; உஅ : உக ; சஎ : உ . 

சு . அதில் - அக்கவிகளில் ; சாதியொருமை . ஆவிநன்கு - மனமகிழ்ச்சி ; 
“ என்னாவிமலர்மேன்மிதித்தொதுங்குவாய் ( சீவக , கரு அஅ . ) 

எ . நீங்ககிலாமல் - நீங்காமல் , 

அ . தந்தை - சிவமுனி . மெல்லச் சொல்லுவான் . இச்செய்யுள் கருத் 
துடையடையணி. 

க 0 . கொங்குதேர் வாழ்க்கை என்னுங்கவிதைவருமாறு : " கொங்குதேர் 
வாழ்க்கை யஞ்சிறைத் தும்பி , காமஞ் செப்பாது கண்டது மொழிமோ, பயிலி 

( பி - ம் . ) 1 வாழ்வோன் 2 கந்தர்கோவே 3 பொருள்வேறில்லை 4 விதியி 
னேற்கு , வினையனே ற்கு 5 அழியவோ 


( 
கச 
) 


கசு .-- கிழியறுத்த திருவிளையாடல் . 

சுள் 
பொருவருங் கவிதை யேட்டைப் போற்றிமுன் கொடுபோய் வாய் 
யுரியவ ரவைமுன் காட்டி யோங்கிய 2 நீவி கைக்கொ 

( மை 
டருமிகேள் பொறாது மற்றுச் சாற்றிய மாற்ற முண்டேல் 
விரைவின்வந் துரைமண் மெச்ச வெல்வதற் கைய மின்றே . ( கக ) 
துன்புற லென்று வெய்ய துயரொழித் தினைய சொல்லி 
யன்பொடும் விடைகொடுப்ப வாங்கவ னீங்கி நீங்கா 
வின்புறு மனத்தி னோடு மெய் திநீ டவையிற் காட்ட 
நன்புளோர் வியந்தாரில்லை தம்முளே நனித யந்தார் . ( க 2 ) 
தெரியவோ ருரைகொ டாமற் செழுங்கவி கொடுப்ப வாங்கி 
யரசன் முன் செல்வ லென்றே செல்லுங்கா லறிஞர் கண்டு 
விரைவொடுஞ் சென்றார் சென்ற வேதியன் காட்டக் கண்டு 
பரவிய மன்ன னுள்ளப் பான்மையார் பகர வல்லார் . ( கங ) 

வேறு . 
நவையின் றிநயந் த 3 பொருட் கியையச் 
சுவைதந் திடுமெல் லியசொற் கணினைக் 
தெவர்சொன் னவரிக் கவியின் றினிதா 
வவர் 4 கொள் ளுகவக் கனகக் கிழியால் . 

( 
பரிவொன் றியவென் றிகொள்பா வலர்நீ 
ரிருளொன் றியதுங் களிடத் தடைவே 
விரைவின் கணடந் திடுமென் றுவிடுத் 
தரவந் தருகோ யிலடைந் தனனே . 

( கரு ) 
மிகவின் புறுநெஞ் சுடைவே தியனும் 
தகுசங் கமடைந் துதனக் கிழியைப் 
பகைவென் றனமென் றுபகர்ந் தொழியா 
நகைகொண் கெவர்ந் திடுவா னணுக . 

( கசு ) 
யது கெழீஇய நட்பின் மயிலியம், செறியெயிற் றரிவை கூந்தலி , னறியவு 
முளவோநீ யறியும் பூவே ” ( குறும் , உ ) ; “ பொதியப் பொருப்பன் மதியக் கருத் 
தினைக் , கொங்குதேர் வாழ்க்கைச் செந்தமிழ் கூறிப் , பொற்குவை தருமிக் கத் 
புடனுதவி , யென்னுளங் குடிகொண் டிரும்பய னளிக்கும் , கள்ளவிழ் குழல்சேர் 
கருணையெம் பெருமான் " ( கல் . க . ) 

கக . கவிதை ஏடு- செய்யுள் எழுதப்பெற்ற ஏடு. வாய்மையுரியவர் - சங்கப் 
புலவர் ; பொய்யடிமையில்லாப் புலவரென் றபடி , நீவி - கிழி , கொள் : ஏவல் , 

கஉ , நன்பு - நன்மை . புலவர்கள் வெளிப்படையாகப் புகழவில்லை . 
கங . வேதியன் - தருமி . கரு . அரவம் - முழக்கம் . 

( பி - ம் . ) 1 அவர்முன் கவிதை 3 பொருட்கவியைச் 4 கொள்ளுவரக் 
கனகக்கிழிதான் 5 இன்றிய நுங்களிடத்து 6 விரைவின்றி நடந்திடும் ஒளியா 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


வேறு . 
பொற்புறு மவனைக் கண்டு பொறாமையா லிருந்த கீரன் 
சொற்பொரு ளறியாப் பார்ப்பா னீயிதைச் சொல்லித் தந்த 
நற்கவிப் புலவன் றன்னைக் கொண்டுவா நாடியுன்றன் 
முற்கவி தைக்குக் குற்ற முண்டுபோ வெனமு னிந்தான் . ( கன ) 
ஊழுடை முனிவன் வாடி யொல்லையா லயத்து நண்ணி 
யாழிநஞ் சுண்ண வல்லீ ரறிஞர்க ணுமது 2 கல்ல 
சூழிசைக் கவிக்குக் குற்ற முண்டென்றார் சொலவல் லீரேற் 
மாழ்வறச் சொல்லி யன்றோ வென்கையிற் றருவீ ரென்றான் . ( கஅ ) 
ஈசனுங் கற்றுச் சொல்வோர் பின்வா விகலிற் கூடித் 
தேசுடைச் சட்டை சாத்தித் திருமுடிச் சாத்துஞ் சாத்தி 
யாசிலா மலர்க்க ரத்தி லாழிகள் செறித்தி லங்க 
மாசிலாப் புலவர் தேத்து வந்தனன் புலவ னாகி 

( ககூ ) 
வருந்திநான் முகன்மா றேட வளர்ந்தழற் பிழம்பாய் நின்றா 
3 னெருங்கிநீர் மண்ணும் விண்ணு மெங்கணு நிரம்பி நின்றா 
னரும்பொரு டரும்பே ரண்டத் தப்புறத் தப்பா னின்றா 
னிருந்தமிழ்ச் சங்கத் தின்கீழ் 4நின்றன னெவருங் காண . ( 20 ) 
மன்னுமிச் சங்கத் தேறி யிருந்தவர் தம்முள் வாளா 
வென்னுடைக் கவிக்குக் குற்றஞ் சொன்னவன் யாவ னேடா 
முன்னுறச் சொன்மி னென்ன முத்தமிழ்க் கீரன் கண்டு 
நன்னெறிப் புலவ குற்றஞ் சொன்னவ னான்கா ணென்றான் . ( உக ) 


வேறு . 


அங்கங் குலுங்க வரிவாளி னெய்யென்றோர் 
பங்கக் கவிதை பரமன் சொலவிளிந்து 
சங்கறுப்ப தெங்கள் குலந் தம்பிராற் கேதென்றோர் 
துங்க முறுங்கவிதை சொன்னா னெதிர்துணிந்து . ( 22 ) 
கஎ . பார்ப்பான் : விளி . இதை - இக்கவியை . நீ கொண்டுவா . 

ககூ . கற்றுச்சொல்வோர் - கற்றுச்சொல்லிகள் . திருமுடிச்சாத்து - தலை 
க்கட்டு ; " தனிமுடிச்சாத்துஞ் சாத்தி ( உ ங : சு . ) ஆழிகள் மோதிரங்கள் . 
தேத்து - இடத்து . 

20. பிழம்பு - திரட்சி . இச்செய்யுள் , இறைவனுடைய அருமையையும் 
எளிமையையும் புலப்படுத்திக்கொண்டு விளங்குகின்றது . “ மூவர்கட் கரியா 
னிற்ப முத்தமிழ்த் தெய்வச்சங்கப் பாவலர் வீற்றிருக்கும் பாண்டி நன்னாடு " 
( கடவுள் . அ ) என்றார் முன் . 

சும்மா . 
உஉ , கவிதைகளிரண்டும் வருமாறு : -- வெண்பா : " அங்கங் குலுங்க 
வரிவாளி னெய்தடவிப் , பங்கம் படவிரண்டு கால்பரப்பிச் - சங்கதனைக் , கீர்க் 

( பி - ம் . ) 1 நஞ்சுணவோவல்லீர் 2 வல்ல 3 நெருங்குநீர் 4 நின்றனன் 
புலவர்காண , அவருங்காண சொலவிழிந்து 


உக . வாளா - 


கசு . - கிழியறுத்த திருவிளையாடல். 


சுக் 


வேறு , 
இயற்சிவ னவைக்குண் மிக்க விருங்கவி வாணர் முன்னே 
1 யியற்றமிழ்க் கவிதைக் குற்ற மெங்ஙனே நவிறி யென்னச் 
செயற்கருங் கூந்த றானுஞ் சிக்குமே னாறு மேமுன் 
செயற்குரித் தான் செய்யா விடினெனச் செப்பி னான் முன் . ( உங ) 
மற்றது சொல்லக் கேட்டே வானுறு தெய்வ மாதர் 
கற்றையங் குழற்கு மொக்கு மேயெனக் கடவுள் கேட்பச் 
செற்றிநெய்த் திருண்டு நீண்டு தீண்டுதற் கரிய தான 
வற்றருங் 4 குழற்குஞ் செய்கை யலாதிலை யியற்கை யென்றான் . ( உச ) 
மொழியறி யாத வெய்ய மூர்க்கநீ யென்ன சொன்னா 
யெழுதரி தாய கோலத் தியைந்தநங் கவுரி தன்பே 
ரழகமர் கூந்த றானு மப்படி யேயோ வென்னப் 
பிழையிலை யென்று கீரன் முன்னுரை பின்னுஞ் சொன்னான் . ( 2 ரு ) 
கண்டது நெடும்பே ரண்டங் கண்டவோ திமங்கா ணாத 
விண்டருங் கேங்கை தோய்ந்த விரைமுடிச் சடிலங் காட்டத் 
தண்டமிழ் வல்ல வென்னைச் சடைகொடு வெருட்டல் வேண்டா 
மண்டல மறியு மென்றான் வல்வினை வசத்தாற் கீரன் . ( உசு ) 
தீயவெம் புரங்க டந்த சேவகன் சிறிது சீறிக் 
காய்தழ னெற்றிக் கண்ணைக் கோட்டமுன் கனன்று வேவா 
9 னேயெனச் சுற்று முற்று மெங்கணு நெருப்புக் கண்ணே 
யாயினுங் குற்றங் குற்ற மென்றன னஞ்சா னாகி . 

(உஎ ) 
ரெனவறுக்குங் கீரனோ வென்கவியை , யாராயு முள்ளத் தவன் " ; சங்கறுப்ப 
தெங்கள் குலக் தம்பிராற் கேதுகுலம் , பங்கமுறச் சொன்னாற் பழுதாமோ - 
சங்கை , யரிந்துண்டு வாழ்வோ மானாரைப் போல , விரந்துண்டு வாழ்வ திலை . " 
சங்கரனார்க்கேதுகுலம் என்றும் பாடம் . விளிந்து 

விளிந்து - நாணமுற்று , 
உங , செய்யாவிடின் மேற் சிக்குநாறுமே . 

உச. ஒக்குமே - பொருந்துமா . செற்றி - நெருங்கி . அல் தரும் . இயற் 
கை இலை . 

உரு . கொண்ட கொள்கை விடாமைபற்றி மூர்க்க என்றார் ; " மூர்க் 
கனு முதலையுங் கொண்டது விடா ” என்பது ஒரு பழந்தமிழ் நூல் வாக்கியம் . 

உசு . அதுகண்டு - அதுதெரிந்து , சடிலம் - சடை , ‘ நெற்றிக்கண் காட்டி 
னாலும் குற்றம் குற்றமே என்னும் பழமொழியின் கருத்து இச்செய்யுளில் வந் 
துள்ளது . 
உஎ . ஏயென 

விரைவாக . 
( பி . ம் . ) 1 நயத்தவொண் கவிதைக் 2 கண்டு 3 ஒக்குமோவென 4 குழற் 
செய்கை 5 இயையுகங்கவுரி 6 கங்கைதோய்ப்பால் 7 கடிந்த 8 காட்டு முன் 
9 ‘ நேயனேசுற்றுமுற்றும் 


எ O 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் , 
அன்னிய ரொருவர்க் கஞ்சே 1 னஞ்சுவ னினக்கே யென்று 
பின்னரு முரைப்ப வெந்தை திகைத்தவன் பேச்சைக் கண்டு 
நன்னெறி வழக்கே காணாய் நன்கிலா விகலை விட்டிங் 
குன்னருங் கவுரி கூந்தற் கொக்குமே மற்றோர் கூந்தல் . ( உஅ ) 
வளந்தரு மடநாண் முன்னா வருங்குண நித்த மாபோ 
லுளங்கவ ரிருள்வா சந்தே சுரியன நித்த மாகுக் 
தெளிந்தறிந் திலையோ பேதாய் 3சிற்புட்ப கேசி யென்று 
குளிர்ந்தமா மறைக ணான் குங் கூப்பிடு கின்ற வாறு . (உக ) 
4 இன்னபூ வாச கேசி தன்னையா ரறியா ரென்னப் 
பின்னொருத் தரமு மின்றிப் பேரழற் கண்ணால் வெந்து 
தன்னுளே பரித வித்துத் தண்ணினீர் வேட்டுக் கூப்பிட் 
டன்னமார் வாவி யிற்போய் வீழ்ந்தன னாற்றா னாகி, 

( Ⓡ0 ) 
காமனைக் கோய்ந்த கண்ணன் காலனைப் பாய்ந்த காலன் 
பாமறைக் கெய்தா மெய்யன் பாவலர் காண நின்று 
நாமறச் சொன்ன செற்ற நற்றமிழ்ப் புலவ னைப்பொற் 
றாமரைத் தடத்துட் போகக் கண்டனன் றமிழ்க்கி ரங்கி . ( ஙக ) 
பாந்தளஞ் சடில முக்கட் பாவல னொளிப்பக் கண்டு 
சூழ்ந்தவர் சொக்கன் றன்முன் சொல்லியார் வெல்வா ரென்றே 
யேந்ததி சயத்தோ டஞ்சி யேத்தினர் குணலை கொள்ளா 
வாழ்ந்தனன் முனிவன் தூங்கும் பூங்கிழி வாய்த்த தென்றே . ( கூஉ ) 
விரைவொடுஞ் சென்றி யாரும் வியப்பான் கிழிய றுத்துப் 
பரமனை யடைந்து வாழ்த்திப் போந்து தன் பண்பிற் கொத்த 
திருவினு முருவ மிக்க தேவியை மணந்து ஞாலம் 
பரவவாழ்ந் திருந்தா தூழி 10பழுதறு சிறுவர்ப் பெற்றே . ( ஙங ) 

உஅ . பேச்சைக்கண்டு சொல்லை யறிந்து : சொல்லக்கண்ட ( –எ : கரு . ) 
இகலைவிட்டு வழக்கைக் காணாயென்க . 

உக . சிற்புட்பகேசி.ஞானப்பூங்கோதை ; இது , சீகாளத்தியிலுள்ள அம்பி 
கையின் திருநாமம் ; “ இன்ன பூவாசகேசி " என்பர்பின் ; ₹ 0 . கூப்பிடுகின்ற 
வாறு தெளிந்தறிந் திலையோ . 

ஙக . நாமற அச்சமற . 

கூஉ , குணலை- மகிழ்ச்சி மிகுதிக்கண் ஆடும் ஒருவகைக்கூத்து , வாய்த்த 
தென்று வாழ்ந்தனன் ; “ மன்பாட்டுப் புலவனாய்ச் சங்கமேறி நற்கனகக் கிழிதரு 
மிக் கருளினோன்காண் " ( திருநா . தே . திருப்புத்தூர் . ) 

கூங , மிக்க தேவியை , ஊழி - பலநாள் , 

( பி- ம் . ) 1 அஞ்சினேனினக்கே 2 விளக்கே 3 சிறப்புறுகேசியென்று , 
குளுந்த 4 இன்னுமாமஞ்சகேசி 5 தண்ணநீர் 6 கண்ட காய்ந்த 8 ஒளிப்புக் 
கண்டு 9 பணியிற்கொத்த 10 பழுதறச்சிறுவர் 


கஎ.- நக்கீரனைக் கரையேற்றின திருவிளையாடல் . 


திருந்திருக் குளத்தர்தந் தெள்ளு நீற்றொளி 
தருந்திருக் குளத்தெழுந் தழல்சு டத்திரை 
பொருந்திருக் குளத்துறு புனலிற் போய்விழும் 
பெருந்திருக் குளத்துளான் பின்னென் செய்தனன் . 

ஆகத்திருவிருத்தம் - ஙஙக . 


( ஙச ) 


கஎ.- நக்கீரனைக் கரையேற்றின திருவிளையாடல் . * 


இன்ப நாவல ரிடர்படு கீரனுக் கிரங்கி 
யன்பர் தம்பிழை பொறுப்பவற் கறைகுவ மென்றே 
துன்ப நெஞ்சொடுந் தொல்லையா லயத் தணைந் தலகி 
னன்பு கூர்தமிழ் நலமுற நவின்றுமுன் றுதித்தார் . ( க ) 
துய்ய கீரன் முற் சூழ்வினை யாலறி யாமை 
மையல் கொண்டுநின் முன்சில வார்த்தைக ணவின்றா 
னைய னேயருள் வாரியே யருந்தமி ழாசே 
தையல் பாகனே பொறுத்தரு டமியரை வேண்டி . ( உ ) 

கூச . திருந்து இருக்கு உள் அத்தர் - திருந்திய வேதம் தியானிக்கின்ற 
தலைவர் . திரு குளத்து - அழகிய நெற்றியில் திரை பொரும் திருக்குளத்து - 
அலைகள் மோதுகின்ற பொற்றாமரையில் . உளத்து பெருந்திருக்கு உள்ளான் 
உள்ளத்திற் பெரிய மாறுபாட்டையுடைய நக்கீரர் . இச்செய்யுள் திரிபு . 

( கஎ) 
* " சிறியேன் சொன்ன வறிவில் வாசகம் , வறிதெனக் கொள்ளர் யாகல் 
வேண்டும் , வெறிகமழ் கொன்றையொடு வெண்ணில வணிந்து , கீதம் பாடிய 
வண்ணல் , பாதஞ் சென்னியுட் பரவுவன் பணிந்தே " ( கக - ம் திருமுறை - நக் 
கீரர் திருவெழுகூற்றிருக்கை ); பணிந்தேனின் பாதம் பரமேட்டீ பானீ, றணிந் 
தால வாயி லமர்ந்தாய் - தணிந்தென்மேன் , மெய்யெரிவு தீரப் பணித்தருளு 
வேதியனே , யையுற வொன் றின்றி யமர்ந்து ” ( ஷ , ஷை . இறுதிவெண்பா ); 
கூட லாலவாய்க் குழக னாவ , தறியா தருந்தமிழ் பழித்தன னடியே , னீண்டிய 
சிறப்பி னிணையடிக்கீழ் நின்று , வேண்டு மதுவினி வேண்டுவன் விரைந்தே ” 
( ஷை . பெருந்தேவபாணி ) ; " விரைந்தேன்மற் றெம்பெருமான் வேண்டியது 
வேண்டா , திகழ்ந்தேன் பிழைத்தே னடியேன் - விரைந்தென்மேற் , சீற்றத்தைத் 
தீர்த்தருளு தேவாதி தேவனே , யாற்றவு நீ செய்யு மருள் " ( ஷை ஷை . இறுதி 
வெண்பா ) 

( பி - ம் . ) 1 எழுபுனலில் 2 அடைந்தகில நன்குகூர் தமிழ் 3 நவின்று பின் 


எஉ 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் , 


ககன மீதுதோய் கொடுமுடிக் கயிலைகா ளத்தி 
யகில மீதுபே ரன்புடைப் பதியென வறிந்தே 
முகைகொ டாமரைத் தடத்திடை மொய்ம்பறக் கிடந்து 
சகமெ லாம்புகழ் தருமொரந் தாதியு முரைத்தான் . ( கூ ) 
ஓங்கு போரு ளங்கயற் கண்ணிதன் னுடனே 
யாங்கு சென்றடைந் தருந்தமிழ்ப் பெருந்துதி கேட்டுத் 
தீங்கி லாதநின் செழுமலர்த் திருக்கரங் கொடுத்தே 
2 பாங்கர் நீள்கரை யேற்றெனப் பகர்ந்தனர் பழிச்சி . ( ச ) 

வேறு . 
ஆங்கவர் பணியத் திருவுளத் திரங்கி யங்கனை யொடுமட வன் 
னந் , தூங்கலர் வாவிக் கரையடைந் திருந்து சொல்லெனுஞ் செழுக் 
தமிழ்கேட்டுப் , பாங்குடை யுளஞ்சேர் நிறைவொடு நீங்காப் பரிவொடு 
முறுவல் கூர்ந் திமைப்பிற் , றாங்குதல் 3 கொடாது மலர்க்கரங் கொடு 
த்துத் தடத்தினின் றடுத்தினி தெடுத்தான் , 
மாலய னறியா வடிவமுங் காட்டி வன்னிவெந் துயரமு மொழித்து 
ஞாலமேழ் புகழுஞ் சான்றவ ருடனே நணுகுதி நாவலர் தம்முட் 
சாலவு நல்லே மசைவிலா மனஞ்சேர் தண்டமிழ்ப் பாவல வென்றாங் 
கேலவார் குழலி தன்னொடுமறைந்தா னடியவர்க் கெளியவெம் பெருமான் . 

சேணுளார் போற்றப் பெற்றாக் கீரன் றிருவருட் பெருமைகண் 
கடன்பிற் , பூணவா லயத்துச் சென்றடி பரவிப் போவதங் கில்லென 
நிற்ப , நீணெறியறிஞ ரரியதாள் வருந்த 7 நிற்பதே யிருப்பநாய்க் கடை 
யேர் , தாணுவே யென்று பன்முறை பணிந்து போயினார் சங்கமண் 
டபத்து . 

( எ ) 
ஆகத்திருவிருத்தம் - கூசசு . 


கூ . ஓர் அந்தாதி - கயிலைபாதி காளத்திபாதியந்தாதி . அருந்தமிழ்க் கீர 
ன் பெருந்தமிழ்ப் பனுவல் வாவியிற் கேட்ட காவியங் களத்தினன் ( கல் . ருஉ ) 
என்பதனாலும் நக்கீரர் வாவியிற் கிடந்தபடியே அந்தாதிபாடி னமை விளங்கும் . 

ச . பழிச்சி - துதித்து . 

ரு . மேற்கூறிய அந்தாதியின் முதல் வெண்பாவின் முதல் , " சொல்லும் 
பொருளுமே " என்பதர் தலின் , சொல்லெனுமருந்தமிழ் என்றார் . தாங்குதல் 
கொடாது - தாமதியாமல் , அடுத்து நின்று தடத்தினின்று இனிதெடுத்தா 
னென்க . 

சு . வன்னியென்றது நெற்றிவிழித்தீயை . சான்றவர் - சங்கப்புலவர் . 
• அடியவர்க்கெளிய வெம்பெருமான் இங்கனமே சோமசுந்தரக்கடவுளின் திரு 
நாமம் அடியவர்க்கெளியசுந்தரன் , அடியவர்க்கெளியசொக்கன் , அடியவர்க் 
கெளியவர் என்று இந்நூலில் பலவாறு காணப்படுகின்றது . ( சங்கப்புலவர் . 

எ . பூண - தொண்டு பூண . அங்கு என்றது சங்கமண்டத்தை . அறிஞர் - 

( பி- ம் . ) 1 நன்செழுமலர்த் பாங்குநீள் 3 விடாது 4 தடத்தினினிட 
த்தினின்று 5 அற்பிற் 6 போவதெங்கேயென நிற்பதென் 


- 


எக 


கஅ.- குறுமுனிக்குத் தமிழுரைத்த திருவிளையாடல் , 
கஅ.- குறுமுனிக்குத் தமிழுரைத்த திருவிளையாடல் . 


( 
உ 
) 


சோதிசேர் கடவு ணாளுந் தொண்டுசெய் கீரற் கண்டாண் 
டோது சொல் லிலக்க ணங்கள் குறையுமொண் கவியுங் குன்று 
மாதலா லாங்கா ரித்தே யறிஞரை யிகழா நின்றான் 
போதமார் செய்ய வல்லா ரென்றலும் பொருப்பின் பாவை . ( க ) 
அண்ணலே யடியேன் முன்ன மறிந்ததோர் கதையுண் டன்பிற் 
கண்ணுறு செவியு நெஞ்சுங் களிதரு வதுகே ளெண்ணில் 
பண்ணுறு கின்ன ராதி பரவயாம் பரிந்து வெள்ளி 
விண்ணுறு கயிலை யந்தண் வெற்பகத் திருக்கு நாளில் , ( 

வேறு . 
வாய்ந்தபுவி வடகிழக்குத் தாழ்ந்து தென்றல் வரைபயிறென் 
மேற்குயர வானோர் மண்ணோர் , தேர்ந்தவிரு டிகளியக்கர் சித்தர் 
நாகர் சேர்ந்தபய மென்று பய மெய்திப் போற்றித் , தாழ்ந்ததல மொத் 
திருப்பா னின்போ லாக்கிச் சங்கரா வொருவரையங் கேவி டென்ன, 
வாய்ந்தவர்கள் பயங்கண்டு கருணை கூர்ந்து னருட்கமல மலர்க்கரத்தா 
லஞ்ச லென்றே . 

( ங ) 
எண்ணரிய தொகுதியெலா நிற்ப நின்போ லிய லொப்ப வகத்தி 
யனைத் திருக்கண் சாத்திப், புண்ணியமா முனிவரநம் போல நீயப் 
புவிமூலை யுயராமற் போகித் தென்றல் , 4 விண்ணிவரு மலயத்தி லிரு 
த்தி யென்று விளம்புங்கா லுளங் குளிர்ந்து விண்ணோர் முன்னாக் , 
கண்ணுதலே யருட்கடலே யருள்பு ரிந்த காரியநன் றென்றுகழல் 
வணங்கி னாரால் . 

( ச ) 
ஆதரஞ்சேர் குறுமுனியு மெனையொன் றாக்கி யருள்செய்தா 
6 யருள்செய்த படியே செய்வ , லோதருந்தென் பூமிதமிழ்ப் பூமி 
யென்பா சொண்டமிழிற் குரியவெலா மடிமைக் கிங்கே, போதமுற 
வறிவித்தல் வேண்டு மென்று போற்றுங்கா லெழுத்துச்சொற் பொ 
ருண்முன் னான , நீதியுடைச் சூத்திரங்க ளறியும் வண்ண நெறியின்க 
ணறிவித்தாய் நேசங் கூர்ந்தே , 

நற்றமிழ் நூற் கருத்தினை நாம் விரும்பி வாழு நன்கடம்ப வனத் 
துனக்கு நவில்கின் றேமென் , றுற்ற முனிக் கினைய தனித் தருளிச் 

க . போதம் - போதித்தல் . 
கூ. தென் றல்வரை - பொதியில் . சேர்ந்து அபயமென்று . 

ஆதியிற் றமிழ்நூ லகத்தியற் குணர்த்திய , மாதொரு பாகனை வணங் 
குதும் 

( தனிச்செய்யுள் ) , " தழற்பொலி விழிக்கடவு டந்ததமிழ் தந்தான் 
( கம்ப , அகத்திய . ) என்பவை இங்கே அறியற்பாலன . 

( பி - ம் . ) 1 ‘ பாவையர்பரிய 2 ஒப்பாமகத்தியனைத் 3 நம்போலு நீயம்பு 
விமூலை 4 விண்ணமரும் குளுந்து 6 அடி செய்த நெஞ்சங் 8 தமிணூற் 
9 முனிக்க தனையளித்தருளிச்செய்து 

10 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
செய்தாண் வெகையொடும் விடைகொடுத்தா யென்றி றைஞ்சப் , 
பொற்றவது தனைக்கேட்ட பத்தர் பத்தன் புகழ்க்கினியா னயந்து 
வியர் தொக்கு மொக்கு , மற்று நிக ரொவ்வாத மடமா தேயான் மறக் 
தனனீ நினைந்திருந்தாய் வழக்கு நன்றே . 

தென் மலயக் குறுமுனியை யொழிய மண்ணிற் செழுந்தமிழ்க் 
கொத் தறிவிக்க வல்லா ரில்லை , மன்னியகீ ரனுக்கவன்ற னாலே யின்று 
வண்டமிழ் : நூ னிறைவிக்கத் தகுவ தென்று , ளுன்னுமுணர் வுண் 
டாகத் தான் 3 மெய்ஞ் ஞான வுபதேசந் திருநோக்கா லுபதேசித்தாண் , 
டன்னவனை நயந்தழைப்பத் தாழா தெய்தி யருமறை நூல் விதியின் 
மல ரடியில் 4 வீழ்ந்தான் . 

( எ ) 
வந்தனை செய் தருந்தமிழ்ச்சூத் திரம்போ தித்தென் மனமயக்க 
முள்ளவற்றை மாற்றி டென்ன , வெந்தைபிரான் மதுரைப்பே ரால 
வாயா னிரங்கியிரு செவிப்புலனு நிறையும் வண்ணம் , புந்தியுள வகத் 
தியமா முனியே நல்ல போதமுறக் கீரனுக்கிவ் வுபதே சத்தைச் , சிக் 
தையுற நாமுரைத்த படியே நீயுஞ் செப்புகெனத் திருநோக்கா லுப் 
தே சித்தான் . 

( அ ) 
5 பார்வையினா லுபதேசஞ் செய்த பின்னர்ப் பண்டையினு மிக் 
கவறி வுடையோ னாகிப் , பூரணனா யடிதொழுது நின்று மிக்க போத 
முறக் கீரனுக்கவ் வுபதே சத்தைச் , சீர்மையொடு முபதேசஞ் செய் 
யக் கண்டு திருவுள்ள மிகமகிழ்ந்து பேரிசஞ் செய்தே , யார்வமொடும் 
விடைதரமெய்க் குருவா மெந்தை யடிபாவி மலயகிரி யடைந்தா 
னன்றே . 

( கூ ) 


வேறு . 


மன்னு மன்னுழை போய பின்னர் வணங்கி யாதர மாதராண் 
முன்ன மேவிய கீர னுக்குப் தேசி யேனென முதல்வ நீ 
சொன்ன தென்னையெ னத்தி ருந்திய தூய்மை மேவிய வாய்மையா 
னன்ன மேயது கேளெ னக்கடி தன்பி னோடருள் செய்குவான் . ( ) 
அரிய வொண்பொரு ளீப வர்க்கடி மைத்தி றம்புரி வோர்களுக் 
குருகு நெஞ்சுள வர்க்கி தந்தரு முட்பொ றாமையி லாதவர்க் 

சு . பொற்ற - பொலிவுபெற்ற பத்தர்பத்தன் : உச : ச ; ங க : சக ; ஒக்கு 
மொக்கும் : அடுக்கு . 

கூ . பரிசஞ்செய்து - தீண்டி . 

க . அன்னுழை - அவ்விடம் ; “ அன்னுழை யுமையவ ளகத்துளோர் செயன் 
முன்னி " ( கந்த . பார்ப்பதி . க . ) வாய்மையான் - சிவபெருமான் ; எழுவாய் . 

( பி - ம் . ) 1 செந்தமிழ் 2 நூலறிவிக்க 3 மெய்யான வீழ்ந்தே 5 பார் 
வையால் 6 பூரணமாய் 7 இவ்வுபதேசத்தைச் 8 பரிவுஞ்செய்தே, யார்வினொ 
ம் 9 அருளிச்செய்வான் 


ககூ . - ஊமை தமிழறிந்த திருவிளையாடல் , 
கிருட ரும்பொய்க டிந்த வர்க்கிக ழாத வர்க்கரு ளேதருங் 
குருவி னுள்ளம றிந்த வர்க்குப தேச மீகை ! கு ணந்தரும் . ( கக ) 
இக்கு ணங்களி லாத வர்க்குப தேச மீகைத காதுகாண் 
மிக்க கீர னயந்து தன்னைவி யந்து நானெனு மேன்மையா 
னக்க ரம்பிறர் கண்பொ றாதவ னாத லாலவ னுக்குநாந் 
தக்க வித்தைகொ டுத்தி லேமென வொக்கு மென்றன டையலும் .() 
இனிமை 2 கூர்தரு நூலி னுக்கிய லேய முன்னுற நின்றபின் 
றனையொ வானுரை செய்த செய்யுளுந் தானு ரைத்தத மிழ்க்களு 
4 நினையு நீதியை யோழ்ந்து கண்டுத னீடு செய்யுளை நிந்தியா 
மனா லானுரை செய்த செய்யுளை வாழ்த்தி னானிரு ணீக்கினான் . ( ) 
தென்ற மிழ்க்குரு வெந்தை கண்டுசி ரித்து நல்லது ரைத்து முன் 
னின்று சங்கம தெய்தி டென்ன 6 நிறைந்து சங்கம தெய் தியே 
தன்றி ருக்க கல் வித்தல் செய்துத மிழ்க்கண் மெல்லவி ரித்தன 
னின்ற நாவலர் கண்டு மாசறு நேச வீசனை வாழ்த்தினார் . ) 

ஆகத்திருவிருத்தம் - ஙசு . 


( 
கச 
) 


ஊமை தமிழறிந்த திருவிளையாடல் . 
அறிபவ னெங்கு முள்ளா னாலவா யமுத வாக்க 
னிறையவன் முன்னஞ் சொன்ன விரும்பொருட் சூத்தி ரத்திற் 
குறுமுரை யெழுதித் தத்த முரையினை வியந்தோர் கால 
மறுவறு 9கவிதைச் சான்றோர் மலைந்தனர் மாறு பட்டே . ( க ) 
சொல்லும் முரைய னைத்துஞ் சோர்வற நன்னூ லெல்லாம் 
வல்லவன் றிருமுன் சொன்னான் மகிழ்ந்தவ னிவற்றுட் டேர்ந்து 
நல்லதென் றுரைத்த தொன்றை நயந்திடக் கடவ மற்றைப் 
புல்லிய வுரையை விட்டென் றனைவரும் பொருந்தி னாரால் . ( 2 ) 

கக , " தன்மக னாசான் மகனே " என்னும் சூத்திரப் பொருளைப் பெரும்பா 
லும் இது தழுவியது . 

( சகியாதவன் ; அக்கரம் : ஆகுபெயர் . 
கஉ . பிறர்கண் அக்கரம் பொறாதவன் பிறரிடமுள்ள வித்தையைச் 
கங , தமிழ்க்களும் - செய்யுட்களும் . இருணீக்கினான் - நக்கீரர் . 

( ககூ ) 
" ஆலவாயமுதே " : ஆலவா யமுத வாயான் " என்பர் பின்னும் ; 
உ o : 5 ; உஎ : க . பொருட்சூத்திரத்திற்கு - இறையனாரகப்பொருட்சூத்திரத்தி 
ற்கு . ஒருகாலத்தில் . 

* " மணிக்கா லறிஞர் பெருங்குடித் தோன்றி , யிறையோன் பொருட்குப் 
பரணர்முதல் கேட்பப் , பெருந்தமிழ் விரித்த வருந்தமிழ்ப் புலவனும் , பாயபா 
ரறிய நீயே யாதலின் ” ( கல் , முருகர்துதி .) 

( பி - ம் . ) 1 குணந்தகும் 2 ‘ கூர்ந்தரு 3 ‘ நின்றுபின் 4 ‘ நினைவுநீதியை 
5 ஆய்ந்து நிறைந்தசங்கமது / அகல்வித்தசெய்ய 8 ஆலவாயழகார்சொக் 
கின் 9 கவிதைசான்றோர் 


எசு 


P 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
ஆங்குய ரால யத்து ளஞ்சலி செய்து சென்று 
பூங்கம லத்தா ளேத்திப் புலவகே ளிவற்று ளாராய்க் 
தீங்குரை நல்ல தொன்றை யருளுதி யெமக்கென் றியாரு 
மோங்கமுன் றாமுரைத்த வுரையுரை யாலு ரைத்தார் . 
தென்றமிழ்ப் புலவ னாகிச் சேர்ந்தியல் வாண ரின்று 
நன்று நீர் நவின்ற திவ்வூர் நம்முடைப் 1 பத்த னாகி 
யொன் றிய வணிக னுப்பூர் கிழார்மக னூமன் பாலன் 
றன் றிற முரைப்பின் வென்றிச் சரவண குகனே யாகும் , ( ச ) 
உவமையின் ஞானி நாம முருத்திர சன்ம னென்போ 
னவையிலா வுரைய னைத்து மவன்றன்முனவின்றா லொன்றை 
யவையிடைக் கைக்கொண் டானே லஃதுரை யைய மில்லை 
கவலுற வேண்டடா வென்னக் கண்டவர் தொண்டிற் போற்றி . ( ரு ) 
தோன்றுநாட் டொடங்கி யூமன் சொற்றர 4 வலனோ வென்ன 
வேன்றசெந் தமிழ்தேர் செட்டிக் கியாதொரு செய்யுள் கேட்டாற் 
றோன்றிய புளக மெய்யுந் துளிபடு கண்ணு முண்டோ 
வான்றவச் செய்யுள் செய்யு ளல்லது செய்யு ளன்றே . ( சு ) 
ஒருவரு மிகல வேண்டா வொத்துநம் மிடத்திருத்தி 
வரனுறக் கேண்மி னென்றே மறைந்திட மேலைதல் விட்டிங் 
கிருவரு மறியா வெந்தை உயிலங்கிட நம்போல் வந்து 
பரிவொடும் பகரப் பெற்றேம் பகர்ந்ததே செய்வ மென்றார் . ( எ ) 
பத்தியிற் 10 போந்து தெய்வப் பாவறி மண்ட பத்துச் 
சித்திசேர் மூங்கை தன்னைச் சிறப்பொடு மழைத்துச் 11சிங்கச் 
சுத்தமார் தவிசி னேற்றித் தூபதீ பாதி நல்கி 
யொத்துமுன் றாமு ரைத்த வுரையெலா முரைத்தா ரோங்க . ( அ ) 

ச. இயல்வாணர் : விளி . உப்பூர்கிழாரென்பது உருத்திரசன்மனாருடைய 
தந்தையார் பெயர் . உப்பூர் : பரம்பக்குடிக்கு ஈசானத்திலுள்ளது . 

ரு . உருத்திரசன்மனென்பதற்கு , உருத்திரனாலடைந்த பிறப்பையுடையவ 
னென்பது பொருள் , இந்தவரலாறு உஉ - ஆம் திருவிளையாடலாலும் , “ திருத் 
தமிழ் மதுரை தன்னிற் சிவன்பொரு ணிறுக்கு மாற்றால் , உருத்திர சன்மனாகி 
யுற்றிடு நிமலன் " ( கந்த . சூரபன்மன் வதை , உசுக ) என்பதாலும் இறையனார் 
கப்பொருளுரையாலும் நன்கு விளங்கும் . 

சு . யாதொருசெய்யுள் - எந்த உரையை ; உரையும் செய்யுளென்று வழ 
ங்கப்பெறும் ; " இலக்கண மிலக்கிய முரையெனப் பெயர்பட் , டிருக்குமென் 
தெண்ணுக செய்யுளி னியல்பே " ( இ . கொ . ஒழி . சரு . ) என்னும் சூத்திரத் 
தாலும் அதன் உரையாலும் உணர்க , உண்டோ - உண்டாமோ . 

அ . பாவறி மண்டபம் - சங்கமண்டபம் . 

( பி - ம் . ) பத்தராகி 2 வணிகர் 3 சருமன் 4 வற்றோ 5 செட்டியா 
தொரு 6 புளகுமெய்யும் வாலுறக் 8 மறைதல்விட்டு 9 இலங்ககம்போலும் 
வந்து 10 பொருந்து 11 சக்கச் 


20.-- இடைக்காடன்பின் போன திருவிளையாடல் . 


வேறு , 


1 வளமுறு கீரன் றரைபுகழ் கபிலன் மாசறு பரணனிம் மூவர், 
தளர்வறு முரையைக் கேட்டலு மூங்கை தணிவரு பெருவிருப்பெய் 
திப் , புளகித மெய்யுந் துளிபடு கண்ணும் பொருந்தல்கண் டதிசயித் 
தியாரு , முளம்வரும் பொருளிப் பொருள் கடா மென்றே யொப்பரு 
மப்பொருள் கொண்டார். 

( கூ ) 
தலமிசை யெங்கும் விரித்தியற் சொக்கன் றகைமையை மிகமிக 
வாழ்த்தி , யலகிலா வூழி யிருந்தன ரிருந்த வருந்தமிழ்ச் செட்டியாஞ் 
செட்டி , யிலகிய மயின்மீ தறுமுகத் தோடு மினியபன் னிருகரத் 
தோடும் , புலவர்கண் டிறைஞ்ச வருளினால் விளங்கிப் போயினான் 
சாபமு நீங்கி ,. 

( க 0 ) 
ஆகத்திருவிருத்தம் - ஙஎ 0 . 


8 


20 . 


இடைக்காடன்பின் போன திருவிளையாடல். 


முன்னமோர் நாணான் மாட மதுரையின் முழுது ணர்ந்தோன் 
பின்னமில் கபிலன் றோழன் பெயரிடைக் காட னென்போ 
னின்னியல் வாணர்க் கெல்லா மிதவியோன் 4 கவியான் மிக்கோன் 
றென்னனைக் கவிதை பாடிக் கண்டனன் சிறப்பி னெய்தி . ( க ) 
நன்கவி கேட்ட வேந்த னானெனு மதத்தாற் போவென் 
றன்புசெய் யாமற் றள்ள வாங்கவன் கண்டு நாணி 
முன்பொருத் தரமுஞ் சொல்லான் முற்றிய துயரிற் போந்தின் 
றென்பொலா மணிக்குச் சொல்வ லென்றிறை கோயில் புக்கான் . 

( ) 
க 0 . செட்டி - வணிகன் , முருகக்கடவுள் ; " செட்டியுஞ் செட்டி யாயுதித் 
தான் ” ( உ 2 ; க ) . 

( 20 ) 
க , “ தோழனாங்கபிலன் " என்பர் பின்னும் ; ரு . இதவியோன் - இன்பத் 
தைச்செய்பவன் ; " இதவிய புல்லு மிட்டேம் ” ( உக : சு . ) 

உ . பாண்டியன் இடைக்காடரைத் தள்ளியது , “ உன்னுடை மதத்தாற் 
றள்ளி யோட்டிய தென்னை - ( கக ) என்பதனாலும் துணியப்படும் . பொலா 
மணி = பொல்லாமணி- துளையிடாதமணி ; சிவபெருமான் ; " புகவே தகேனுனக் 
கன்பருள் யானென்பொ லாமணியே ” ( திருவா . திருச்சத . க 0 ) ; என்பொ 
லாமணியைப் புணர்ந்தே ( திருவா . புணர்ச்சி , க ) ; " என்பொலா மணியை 
யேத்தி " ( திருவா . அச்ச . ங ) ; என்பொலா மணிமன மிரங்கிற் றென்பவே " 
( பிரபு . முனிவர் . சு . ) 

( பி- ம் . ) 1 வளனுறு , வளர்வுறு 2 அதிசயித்தாரும் 3 சாபமுநீக்கி 
4 யார்க்குமிக்கோன் சொல்வனென்று 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . - 


( 
கூ 
) 


( ரு ) 


மன்னிய சொல்லுன் மாது மாசறு பொருணீ யுண்மை 
1 யென்னநின் றரற்றும் வேத மாதலா லெனையோ வல்ல 
வன்னமா ராய வொண்ணா வாலவா யமுதே தென்ன 
னின்னையு நின்னை நீங்கா மின்னையு நிந்தை செய்தான் . 
தக்கதோ வெனத்து தித்துத் தனித்துரைத் தேகக் கண்ட 
சொக்கநா யகன்மா தோடுந் துண்ணென நடுக்க முற்று 
மிக்கமா நிலனுஞ் செம்பொன் மேருமால் வரையு 2 மற்றெண் 
டிக்கும்வா னகமு நோவ நொந்திரு செவிபு தைத்தான் . 
தொழுதுபோ மிடைக்கா டற்குத் தோழனாங் கபில னுக்கு 
மெழினலங் கூர யாமு மெய்துவ மின்னோ டென்று 
செழுமதில் வடபால் வையைத் திருநதித் தென்பான் மேவப் 
பழுதறு சங்கத் தாரு மேவினார் பாதம் போற்றி . 
மறுவறு முனிவர் வானோர் வணங்கியின் னருளை வாழ்த்திக் 
குறைவறு சங்கத் தோடுங் கூடியாங் கிருப்ப விப்பா 
னெறிபட வணங்கும் தொண்டர் நேர்படப் புலரு முன்ன 
மிறைவனைத் தொழுவான் வந்தார் கண்டிலர் திகைத்தா ரேங்கி , ( சு ) 
மண்மிசைப் புரண்டார் வீழ்ந்தார் மயங்கினார் முகத்த றைந்தார் 
கண்ணினீர் சோர வாய்விட் டலறினார் கைவி திர்த்தா 
ரண்ணலே யெங்கொ ளித்தா யரசனீ தறிந்தா லென்னா 
மெண்ணமொன் றிலாம லந்தோ விளைந்ததே யென்னோ குற்றம் . ( எ ) 
அவனிவேந் தற்குத் தாழா தறைகுவ மென்று சென்று 
தவமுடை வேந்தே நந்த மாலவாய்த் தரும மூர்த்தி 
புவி புகழ் கோயில் விட்டுப் போய்நதிக் கரையி லேறிக் 
கவிமன ரோடு மங்க ணிருக்கின்றான் கண்டா யென்றார் . 
செப்பிய மாற்றங் கேட்ட தென்னன் மெய்ந் நடுங்கி வீழா 
மெய்ப்படு பயத்தி னோடு மேதகு மாதி னோடு 
மொப்பரு மமைச்ச ரோடு மொல்லைகா னடையிற் 4சென்றிங் 
கிப்படி போதற் கென்னோ குற்றமென் றிறைஞ்சி வீழ்ந்தான் . ( கூ ) 
கூ . இதில் , சொல் உமை , பொருள் சிவபெருமா னென் றதை , 

( என்னை 
பிகழ்ந் தனனோசொல் வடிவாய்நின் னிடம் பிரியா விமயப் பாவை , தன்னையுஞ் 
சொற் பொருளான வுன்னையுமே யிகழ்ந்தனன் " ( திருவிளை . இடைக்காடன் . 
க 0 ) என்பதனாலுமுணர்க . 

ரு . மின் - உமாதேவியார் , மேவ . சிவபெருமான் எழுந்தருள ; “ முன் 
னிடைக்காடன் பின்னெழ நடந்து ( கல் . எக . ) 

எ . எண்ணமொன்றிலாமல் - புத்தி பூர்வமின்றி . 
அ . கவிமனர் - கவியரசர் ; சங்கப்புலவர். கூ . கால் நடை . 

( பி - ம் . ) 1 என்னுமதரற்றும் 2 எண்ணெண்டிக்கும் 3 நின்னோடென்று 
4 சென்றங்கு 


( அ ) 


20.- இடைக்காடன்பின் போன திருவிளையாடல் . 


எக 


( 
கங 
) 


நெஞ்சம்வே றாகி மால்போ னின்றுகண் ணருவி சோர 
வஞ்சியுந் தானும் வாழ்த்த வானவர் துதிக்கு மேலோன் 
பஞ்சவ வெனக்குனைப்போற் பத்தர்க ளில்லை யிந்த 
மிஞ்சிய தலமுங் கிஞ்சில் விருப்புடைத் தலமே யாகும் . ( க ) 
நின்னொடு 3 செற்ற மில்லை நெறிதர வெனையந் தாதி 
சொன்னவன் கபிலன் றோழன் சொல்லிய கவிதை 4சற்று 
மன்னிய பொருளாற் சொல்லால் வழுவிலா திருப்ப வோரா 
துன்னுடை மதத்தாற் றள்ளி 6 யோட்டிய தென்னை நென்னல் . ( கக ) 
கல்வியிற் சிறந்தி ருப்பக் காரண மின்றிக் குற்றம் 
புல்லர் போ லுரைத்தா யின்று போதுமோ வுனக்கெ மக்கு 
நல்லவன் வந்து சொல்ல நமக்குகம் புடைமா துக்குஞ் 
சொல்லிட வரிது நேர்ந்த தென்றலுஞ் சோர்ந்து வேந்தன் . ( க 2 ) 
என்னறி வின்மை தன்னை யெந்தையே பொறுத்தி யென்று 
மின்னொடு 9 பின்னுந் தாளில் விழப்பிழை 10 பொறுப்போ னாறி 
யின்னியல் வாண ரோடு மின் றிடைக் காட னோடு 
மன்னவ வருவல் போவென் றாசனை விடுத்தான் வாழ்த்தி . 
சேர்ந்தநன் புலவ னோடுந் தென்றிரு வால வாயிற் 
சார்ந்தநா வலர்களோடுஞ் சார்ந்தனன் றலந்து திப்ப 
வாய்ந்தவத் தலத்தி னாமம் வடதிரு வால வாயென் 
றார்ந்தது 11 கண்ட தொண்ட ராடினார் பாடி னாரால் . 

( கச ) 
பொன்முடி மன்னன் வந்து பொருந்திடைக் காடற் போற்றி 
யென்னையா ளுடை.யா 12 னின்பி னெய்தினா னென்று முன்னர்ப் 
பன்னிய தமிழ்கொண் டோடைப் பருப்பதத் தெருத்தத் தேற்றி 
மன்னவ ரென்ன வாழ்வித் 13 

தருளினான் வரிசை கூர் . (கரு ) 

ஆகத்திருவிருத்தம் - ங அரு . 
க 0 . வஞ்சியும் தானும் - தேவியும் தானும் ; மின்னொடு பின்னுந்தாளில் 
விழ " ( கங .) கிஞ்சில் = கிஞ்சித் - சிறிது ; இது , மலை காட்டுவழக்கு . 

கக . அந்தாதியென்றது , சிவபெருமான் திருவந்தாதியினை ; இது , கக - ஆம் 
திருமுறையிலுள்ளது . சொன்னவனாகிய கபிலன் . என்னை - யாது . 

கஉ , உனக்குப் போதுமோ - உனக்கு இத்தன்மை உண்டாதல் தகுமோ . 
நமக்கும் நம்புடை மாதுக்கும் நேர்ந்த துன்பம் சொல்லிட வரிது . 

கச . நன்புலவன் - இடைக்காடர் . வடதிருவாலவாய் - இஃது இடைக் 
காடருடைய பிணக்கைத் தீர்க்கும்பொருட்டுச் சோமசுந்தரக்கடவுள் எழுந்த 
ருளியிருந்தவிடம் ; இக்கோயில் இக்காலத்துப் பழைய சொக்கநாதர் கோயிலென 
வழங்குகின்றது . [ டல்கள் . ஓடைப்பருப்பதத்து எருத்தம் -யானைப்பிடர் . 

கரு . முன்னர்ப் பன்னிய தமிழ் - இடைக்காடர் முன்பு பாடிய தமிழ்ப்பா 

( பி- ம் . ) 1 வேறாய்மால்போல் 2 மன்னவர்து திக்கு நல்லோன் 3 செற்ற 
முண்டோ நெறிதொட 4 மற்று 5 இருப்பதோராது ஒட்டினையென்னை 
7 உரைத்தலின்று 8 கொந்ததென்றலுஞ் 9 மின்னுந்தாளில் 10 பொறுப் 
போனாகி 11 கண்டுதொண்டர் 12 " அன்பின் 13 " அருளினானருளை வாழ்த்தி 


. 


அ 0 திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் , 
உக.-- கடல்சுவற வேலெறிந்த திருவிளையாடல் . * 


( 
2 
) 


(ச ) 


பார்மிசையின் முன்னொருகாற் பழமதுரை தனை நாடி 
1 வாரிதிகொள் வானொலித்து வரைபுரையும் திரையெடுத்துச் 
சேர்வதுகண் டமரருமற் றேனோருந் தெருமரலுற் 
றோரிடமுங் கிடையாதெங் கொளிப்பமெனத் துதித்தனரால் . ( க ) 
விழுமியபே ரருட்சொக்கன் மெய்ஞ்ஞான விழியாற்கண் 
டுழையின்மல ரணைத்துயிலு முலகாண்மன் னனைக்குறுகித் 
தொழுகழலுக் கிரச்செழிய 2 துயிலுணர்தி துயிலுணர்தி 
பழமதுரை தனைக்கொள்வா னெழுந்தது நீர் பரந்தகடல். 
தேமளித்த நாவல்பயி றென்புலத்தோர் தமக்கெல்லா 
நாமளித்த வேலையற நாமளித்த வேலையெறி 
நீமனத்துச் சலியாது நின்றெதிர்சென் றெனக்கனவிற் 
காமுறத்தான் மதியுரைத்துக் கங்குற்க ணொளித்தனனால் . ( ங ) 
இக்கனவு 3 காண்டலுமே விரும்பாவை விடிவதன்முன் 
னுக்கிரமாய் 4 நனிவரக்கண் டுக்கிரவேல் விறற்செழியன் 
மிக்ககன வமைச்சருடன் விளம்புங்காற் சிவனேநின் 
றக்கதிரு வுளத்திருந்து செலுத்துகின்றான் றவற்றவே . 
உந்தையருள் செய்தது செய் தருளுலக முடியாம 
5 லந்தமதின் றெனக்கேட்டுத் தாழாதஞ் சலித்தெழுந்து 
சுந்தரனை நினைந்து தனி வேல்வாங்கித் துணிவொடுசென் 
றுந்திவரும் பெருங்கடலு ணடுவெறிந்தா னுலகுய்ய . 

க . பழமதுரை : இது கடல் கொள்ளவந்த மதுரை ; இப்போதுள்ள மது 
ரைக்குக் கிழக்கே இருந்ததாகத்தெரிகிறது . “ தமிழொடுபிறந்து பழமதுபையில் 
வளர்ந்த கொடி " ( மீனாட்சி , சப்பாணி . க - ரு . ) பழமதுரைமேடென்ற ஓரிட 
மும் பழமதுரைமுனியென்ற ஒரு முனியின் கோயிலும் அங்கேயுண்டு . 

உ , உழை 

கூ , நாவல்பயில் தென்புலம் - நாவலந்தீவு . நாம் அளித்த வேலை அற 
அச்சத்தைக்கொடுத்த கடல் வற்றும்படி . சென்று எறி . 
ச . பாவைவரக் கண்டு . 

முந்நீர்விழவி னெடியோன் " ( புறநா , கூ ) ; முந்நீர்க்கண் வடிம்பலம்ப 
நின்றானென்ற வியப்பால் , நெடியோ னென்றா ரென்ப் ( ஷை ஷை உரை ) ; " அடி 
யிற் றன்னள வரசர்க் குணர்த்தி , வடி வேலெறிந்த வான்பகை பொறாது , ... கொ 
டுங்கடல் கொள்ள,... தென்றிசையாண்ட தென்னவன் " ( சிலப்.கக : கஎ - உஉ ) 
" மற்றவன் றன்னால் வடவையின் கொழுந்துசுட் , டாற்றா துடலமு மமைக்குறு 
முத்தமும் , விளர்த்துநின் றணங்கி வளைக்குல முழங்குங் , கருங்கடல் பொரிய 
வொருக்கு வேல்விடுத் தவற்கருள் கொடுத்த , முதற்பெரு நாயகன் ( கல்.எ அ ) . 

( பி - ம் . ) 1 வாருதி 2 துயிலுணர்தி யெனவெழுப்பிப் 3 கண்டலுமே 
4 ‘ நகர்வரக்கண்டு 5 அந்தமதி நன்றெனக் கேட்டஞ்சலிசெய்தே யெழுந்து 
6 நனிவேல் 7 உண்டுறவெறிந்தான் 


உக.- கடல்சுவற வேலெறிந்த திருவிளையாடல் 


வென்றிபடச் சிவந்தெறியக் கருங்கடல்வெவ் வலிதொலைந்து 
முன்றெறுமம் புடைந்துபங்கப் பட்டலறி மோதிவிழா 
நின்றவடி வடிம்பலம்ப நின்றதுகண் டேனோரு 
மின்றிது கண் டனம்புதுமை யெனப்பயம்விட் டெழத்துதித்தார் . ( ) 
மாலைமுடி யோன் வேலை வடிம்பலம்ப நின்றதனால் 
வேலைவடிம் பலம்பநின்றா னென்றெங்கும் விளங்கியதா 
லாலவாய் நகரான்போ லருளுடைய கடவுளர்யார் 
ஞாலமிசை வானமிசை யெனத்துதித்தார் நாவலர்கள் . ( எ ) 
கடல்வலிய சாத்திவிடச் சாத்திவிட்ட காவலற்குப் 
புடவிபரி வுறவேண்டும் வரங்கொடுத்துப் புதுமைபட 
வடைவுடனோங் கியசங்க மண்டபமு மமைத்தூழி 
தடமுடைநா வலர் 4 போற்றத் தமிழ்ச்சொக்க னினிதிருந்தான் . ( அ ) 


வேறு . 


மனத்தின்பம் பயக்கும் பொன் மதிட்டங்குந் தமிழ்க்கூடற் 
றனித்தென்றுஞ் சிறக்குந்தண் டமிழ்ச்சங்கந் தனைப்பண்பி 
னினைக்குங்கண் முதற்சங்கம் மிடைச்சங்கந் நிலைத்தாகு 
மினிச்சங்கம் புனற்கங்கைக் கரைப்பங்கின் புறத்தென்ப . 


( க ) 


ஆகத்திருவிருத்தம் - ஙசுச . 


சு . அடிவடிம்பு அலம்ப - அடியின் ஓரத்தைக்கழுவ. 

சு - எ . இவ்விரண்டு செய்யுட் களாலும் கடல் வடிம்பலம்ப நின்றானென்ற 
பெயர்க்காரணம் விளக்கப்பட்டிருத்தல் காண்க . " ஆழி வடிம்பலம்ப நின்றா 
னும் " ( நள. சுயம் . கஎங ) , “ கடல் வடிம்பலம்ப நின்ற கைதவன் " ( வில்லீ . 
பாரதம் , கரு - ஆம் போர் . கஅ . ) 

அ . சத்தி - வலி, வேல் .. 

க . நினைக்குங்கண் - நினைக்குமிடத்து , தமிழ்ச்சங்கம் , முதற்சங்கம் 
இடைச்சங்கம் இவற்றின் நிலையையுடையதாகும் . கங்கைக்கரை - பொற்றாம 
ரைக்கரை ; கங்காநதியின்கரையுமாம் ; ஸ்ரீஹாலாஸ்யமாஹாத்மியம் , கங- ஆவது 
லீலை , சசு - ஆம் சுலோகமுதலியவற்றைப்பார்க்க . 

( பி - ம் . ) 1 அப்புடைந்துபங்கப் பட்டலறி விழாமுன்னம் 2 கண்டிலம் 
3 ஓங்குயர்சங்க 4 துதிப்ப 5 ‘நிலத்தாகும் 

11 


அஉ 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
உஉ , 

வலைவீசின திருவிளையாடல். * 


- 


அருளாருந் திருமதுரை யாலவா யியற்சொக்கன் 
பரிவாக முன்னொருகாற் பரபோக முத்தி தரும் 
பொருளாரு மாகமங்கள் பொருப்பரையன் றவப்பயனாக் 
திருவான வுமைகேட்பச் செழுந்திருவாய் மலர்ந்தனனால் . ( க ) 
கேட்டருளுங் காலையினக் கிளிமொழியாள் பெருவிருப்பு 
வாட்டமுற வெகுண்டு கனி கேட்டவரை மடமாதே 
நாட்டமுற நினக்கிங்கு நாமுரைத்த வரும்பொருளை 
மீட்டுரையாய் கேட்டபடி காண்பமென 3விளம்பினனால் . ( 
பிடிநடையா ளுடனடுங்கிப் பெரிதஞ்சி யடியிறைஞ்சி 
யடியவர்கட் கெளியானே யரியயர்கட் கரியானே 
மடமகல விரித்துரைத்த மாசறுபே ரரும்பொருளின் 
புடையைமறந் தனன்சிறியே னறிவின்மை பொறுத்தியென. ( ங ) 


( 
உ 
) 


வேறு , 
வெறிகமழ் சடிலச் சொக்கன் விடுவிடுன் னாங்கா ரத்தா 
லறியா நவின்ற ஏலை யவமதி செய்தாய் வேலைத் 
துறையின் மீனம் வீசுந் தொழிலுடை வலைஞர் பொல்லா 
4 மறமலி யிழிகு லத்து வந்துதி யெனச்ச பித்தான் . 

( ச) 
மழைமதத் தொந்தித் தந்தி மத்தகப் பிள்ளை சீறித் 
தொழுது தான் றுதிக்கை யின்றித் துதிக்கையால் வளைத்தெடுத்துப் 
பழுதிலா கமங்க டம்மைப் பௌவமீ தெறியக் கண்ட 
வழிவிலான் பெருவ யிற்றற் கேழகிதென் றென்று நக்கான் . 

க . ஆகமங்களைத் திருவாய்மலர்ந்தனன் . உ . நனிவெகுண்டு . 

ரு . தந்திமத்தகப்பிள்ளை - விநாயகர் ; மத்தகம் - தலை . துதிக்கை - துதித் 
தல் , தும்பிக்கை . பௌவம் - கடல் , 

* " அலைகடன் மீமிசை நடந்தாய்போற்றி ( திருவா , போற்றி . 200 ) ; 
“ ஆராவமுதா யலைகடல்வாய் ... வாரியனை (திருவா , திருவம் . உ) ; “ மணிவலை 
கொண்டு...பிரானாவாரே ” (திருவா . திருவார்த்தை , ஈ ) ; " ஏதில் பெரும்புக ... 
பிரானாவாரே " ( திருவா . திருவார்த்தை . அ ) ; " மீன் வலை வீசிய கானவன் வந்து 
வெளிப்படு மாயிடிலே " ( திருவா , திருப்படையாட்சி , க . ) 

( பி - ம் . ) 1 பொருப்பரசன் தனிகேட்ட 3 விளம்பினான் 4 மறவலியிழி 
5 தாடுதிக்கையின்றி , அநாடுதிக்கையின்றி 6 அழகிதிங்கென்று 


உஉ.- வலைவீசின திருவிளையாடல் . 

அம் 
மறைப்பொருள் கொளுங்கா லியார்க்கு மனமயக் குண்டா மீது 
பொறுப்பதல் லாலி யாயைச் சபித்தனை யெனப்பொ றானாய்ச் 
செறுத்துயர் திருக்கை மேவுந் தெய்வவா கமத்தை வந்து 
1 பறித்ததை யன்றிக் காணக் கிழித்தனன் பலகைக் கந்தன் . ( சு ) 
ஆங்கது கண்டு நீயு னறிவினை மதித்து வந்து 
2 காங்கெயா புத்தகத்தைக் கிழித்தனை கையில் வாங்கி 
யோங்குகம் மதுரை மன்னு முயர்குல வணிக னுக்கோர் 
மூங்கையம் புதல்வ னாகப் பிறத்திபோ வெனமு னிந்தான் . ( எ ) 

வேறு . 
இத்தகைமை யிற்றிகழு மெல்லையினி லுட்புகவி லங்குகண நாத 
னொருவன் , முத்தனது கண்டுகடை விட்ட திரு நந்தியைமு னிந் 3 தி 
னிய சாப மிடுவா, னத்தியுழை யிற்சுறவு ருக்கொடுபு குந்துலவி டாக 
மமெடுத்தெ னுமுனம், புத்தியுடை நந்தியுமு தித்துலவி னன்பெரிய 
புத்தககமெடுத்து முடியில் . 

( அ ) 
வேறு , 
எழிலுமை கலங்கி யிறைஞ்சல்கண் டிரங்கி யிலங்கதி யரைய 
னம் மன்ப, னுழையிடை யினிய புதல்வியா யுதித்தா லுலகுளோர் 
காணவந் துனையா, மழகுற மணந்து காவனர் தியையு மாட்கொள்வ 
மஞ்சனீ யென்று , செழுமையின் விடுப்பத் தொழுதருள் பெற்றே 
செட்டியுஞ் செட்டியா யுதித்தான் . 

(கூ ) 
தடமலி செல்வத் தோங்கதி யரையன் றவப்பெரும் பயத்தி 
னாற் போந்து , புடையுமை யணங்கு தோன்றுமுன் பெரிய போற் 
றரு மவயவ நிரம்ப , நடமலி தந்தை தாயதி சயித்து நரர்வடி வன் 
றியே தெய்வ , வடிவொடும் விளங்கு மிவடனக் கியைந்த மாமண 
வாளனா ரெனுங்கால் . 

( க 0 ) 
பன்னிருகைகள் . 
எ . மூங்கையம்புதல்வன் - ஊமைப்பிள்ளை . 

அ . கண நாதெனொருவன் உட்புக . அத்தி - கடல் . ஆகமமெடுத்து உலவிடு , 
புத்தி - ஞானம் . 

க . அதியரையன் வலைச்சாதிக்கு அரசன் ; அதிபத்தர் என்ப 
முணர்க ; க 0 , கஅ. இவ்வரசனுடைய ஊரின் பெயர் விக்கிரமமென்று திருவுத் 
தரகோசமங்கைப்புராணம் தெரிவிக்கின்றது . காவல்தந்தி , செட்டி - முருகக் 
கடவுள் ; “ செட்டியப்பனை ” தே . 

( பி - ம் . ) 1 பறித்தலுமன்றி 2 காங்கையா 3 இனையசாபம் 4 முடித்து 
5 ‘ பலத்தினாற் 6 புடையுழை 7 போற்றரும் வைபவம் 8 வடிவின்றியே 
இவடனுக்கியைந்த 


சு . பல கை - 


95 


அச் 


திருவர்லவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
பிறிவிலா வரனும் பிறிவிலா மயிலைப் பிரிந்தினி திருக்கமாட் 
டாம , லெறிவலை வாணர் தம்முருக் கொண்டாண் டெய்திவாழ் பர 
தனை நண்ணி , நெறியுடை யவனே யெனக்குரின் மகளை யளிப்பையே 
னினக்கு நன் றென்ன , வறிவுளோன் விரும்பி வடிவனா யிருந்தா யார் 
கொனீ யறியவோ தென்றான் . 

( கக ) 
துன்றெயின் மதுரை நகர்வரும் பெரிய தொல்லைமீன் வாணி 
கப் பிள்ளை , வன்றிறற் றொழிலா எலுயர்ந்தவ னின்பால் வந்தனன் 
மாமடி யென்ன, நின்றவனை 
யுற் றுரையினா லாகா நின்றொழில் காண 
மீன் வீசு , முன்றிகழ் வலையை முடியென மறை நூன் முறைதரு கயி 
றுகைக் கொண்டான் . 

( கஉ ) 


வேறு , 


( 
கச 
) 


வெல்லவுட் கயிறு 3 வாங்கு கயிறிட்டு விரலா ழிக்கண் 
பல்விதக் கண்கள் சேர்த்துப் பாரமீன் வளைக்க வல்ல 
வெல்லைவிட் டிருப்புப் பார வினமணி விளிம்பு றக்கோத் 
தொல்லைமீன் வலைமு டிந்தா னுற்றவ ரதிச யிப்ப. 

( க x ) 
ஏர்படப் பிடித்தற் காமீ னெங்குள தென்ன மாம 
னூர்வரு மரக்க லங்க ளுலாவிடா வகையு டைத்துச் 
சீர்மைமீ னனைத்துந் தின்று திசைதொறு நடுக்கஞ் செய்திவ் 
வாரியுள் 4 வரைபோ லோங்கித் திரிவதோர் மகரமுண்டால் , ( ) 
5 உற்றவ வதனாற் சால மிடித்தன முளமஞ் சாமன் 
மற்றது தனைப்பி டிக்க வல்லையேல் வலைஞர்க் கெல்லாங் 
கொற்றவ னீயே மற்றென் குலக்கொடி தனையு மின்றே 
வெற்றியி னினக்க எளிப்பன் வேண்டுவ சிறக்கச் செய்தே . (கரு ) 
என்றது சொலவி யைந்தார் கலியினுள் வங்கத் தேறிச் 
சென்றணி வலைதோ ளேற்றிச் சிலைத்துமேல் வளைத்து வீசி 

கக . பிறிவு - பிரிவு . வலைவாணர் - வலைஞர் . பரதன் - வலைஞன் . 

கஉ . மாமடி - மாமனார் ; விளி ; க : ரு- ஆம் செய்யுட்குறிப்பைப் பார்க்க . 
மறை நூல் முறைதரு கயிறு - வேதமாகிய நூலால் முறையே உண்டாக்கப்பெ 
ற்ற கயிறு ; வேதக்கயிறு . 

ககூ , வாங்கு கயிறு - குறுக்கேமறித்து வாங்கும் கயிறு , கண்கள் - வலை 
யின் இடைவெளி, மணி - உருண்டைகள் . ஒரு சிறுகுடிப் பரதவனாகிப் , 
பொன் றலைப் புணர்வலை கொடுங்கா மாக்கி , நெடுங்கடல் கலக்கு மொருமீன் 
படுத்த , நிறையரு ணாயகன் ” ( கல் , கக . ) 

கரு . மிடித்தனம் - வறுமையுற்றேம் ; " இடைமிடித் தார்தமைத்தேடி 
( திருவெங்கைக்கோவை , ஙக . ) 

( பி - ம் . ) 1 கொண்டேயெய்தி 2 உயர்ந்தவன் கேட்டு 8 ‘ வாங்கிக்கயி 
றிட்டு விரலாளிக்கண் 4 மலைபோல் 6 உற்றதுவதனால் , உற்றதாங்கதனால் 
6 அளிப்பல் வேண்டுப் 


22.- வலைவீசின திருவிளையாடல். 
வென்றிகொண் மகரந் தன்னைப் பிடித்துமெய்ப் புத்த கங்க 
1 ளொன்றுமே காமற் கைக்கொண் 2 டேறினா னும்பர் போற்ற . (கசு ) 
நந்திதன் னுருவம் பெற்று நயந்தடி வணங்கி நிற்ப 
வந்தடி தொழுதார் போற்றி வலைஞர்க ளதிசயித்துச் 
செந்துவர் வாய்க்க ருங்கட் சிற்றிடைப் பெரிய வல்குற் 
பைந்தொடி யணங்கைச் சாதிப் பண்பினின் மன்றல் செய்தான் . ( ) 

வேறு . 
காதலியோ டதியரையன் கனகமழை பொழிந்திறைஞ்சி 
யா திகொளற் கென்ன தவஞ் செய்தேனம் மணங்கையென 
மாதினொடு நந்தியொடும் வந்துடனா கமமெடுத்துப் 
போதுகண நாதரொடும் போயினன்வான் மிசைகாண . ( கஅ ) 
ஆங்கணைந்த பெருங்கிளைஞ ரருங்கனவோ மாயையோ 
வீங்கிதுதா னறியகிலோ மிறைபணியே யெனத்துதித்து 
நீங்கரிய நல்குரவு நீங்கியிருந் தனர் வருணன் 
வாங்கருமன் பொடுதுதித்தா னனிபொழிந்து மலர்மாரி. 
சோதியுருப் பெற்றவுமை தொழுதியலா கமங்கடமை 
யாதரவிற் கேட்பலினி யருட்கடலே குணக்குன்றே 
யோதியருள் செயல்வேண்டு முத்தமனே முத்திதரு 
மாதிமுனி வித்தகனே யெனவேத்த வருண்மூர்த்தி . ( 

வேறு , 
உன்னரும் விசேட மிக்க வுத்தர கோச மங்கை 
யென்னுமப் பெருந்தா னத்து ளெய்தியாங் கிறைவி யைப்பார்த் 
தன்னமே விளம்பக் கேளென் றாசிலா முத்தி நல்குக் 
தொன்னெறி யாக மங்கள் சுரிகுழற் கருளிச்செய்தான் . ( உக ) 
அருந்தவம் புரியா முன்ன ரறுபத்து நால்வ ரங்கட் 
பொருந்தல்கண் டெமக்கு ஞானம் புகன்றுருக் காட்டென் றேத்தத் 
திருந்து தேச நோக்காற் செய்துமா முனிவ ருய்யப் 
பெரும்பொரு ளுரைத்தான் மன்றற் பேதையோ இருவங் காட்டி , () 

கஅ . அதியரைய மங்கை யமர்ந்தான் றன்னை ( திருநா . தே. திருவதி 
கை ) என்ற திருவாக்கு , சிவபெருமான் அதியரையன் திருமகளைவிரும்பி மண 
ஞ்செய்தருளிய இவ்வருமைத் திருவிளையாடலையும் புலப்படுத்தி விளக்குதல் 
காண்க . ஆதி : " ஆலவாயி லுறையுமெம் மாதியே " ( திருஞா. தே . க - க . ) 

ககூ , இறைபணியே - சிவபெருமான் திருவிளையாடலே. 
20. ஆதிமுனி: விளி, 

உஉ , புரியா - புரிந்து . “ எண்ணெணுத்தமப்பத்தர் ” என்பர் பின்னும் ; 
உக , பெரும்பொருள் - மகாவாக்கியப்பொருள் . மன்றற் பேதை - மங்களேசு 
வரி . திருவுத்தாகோசமங்கைப்புராணம் , அத்தலத்தில் தவஞ்செய்த முனி 

( பி - ம் . ) 1 ஒன்று போகாமற் 2 ஏகினானும்பர்வாழ்த்த 3 காதெனொடும் 


( 
20 
) 


அசு 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் , 


வித்தக வேடங் காட்டும் விமலனீள் புணரி சூழ்ந்த 
வெத்தலத் தினுஞ்சி றந்த தித்தல மேயென் றெண்ணெ 
ணுத்தமப் பத்தர் தங்க ணுத்தரா கமகோ சங்கள் 
வைத்துமா மதுரை நோக்கிப் போயினான் மாதி னோடும் . 

( உ x ) 
அன்.றுமைக் கருளிச் செய்த வரியவுத் தரகோ சங்கண் 
மன்றுற வைத்த லாலே வாதவூ ராளிபோற்று 
மொன்றிய நகர்க்கு நாம முத்தர கோச மங்கை 
2 யென்றுமை மங்கை பேரால் வழங்கிய திலங்க வெங்கும் . ( உச ) 

ஆகத்திருவிருத்தம் - சகஅ . 


உ ங .-- வளையல்விற்ற திருவிளையாடல் . * 


முக்கண னால வாயன் முன்னமோர் காலஞ் சென்று 
"தக்கமா முனிவர் வாழுந் தருமவாச் சிரமந் தன்னுட் 
புக்குநற் பிச்சை கொள்ளுங் காலையிற் 4புனித மாதர் 
மிக்கபே ரெழில்கண் டியாரும் விரும்பியொள் வளையி ழந்தார் . ( க ) 
விரும்பிய மடவார் நெஞ்ச வேறுபா டறிந்து கேள்வர் 
பொருந்தலின் றெமக்கிங் காகீர் பொழிறிகழ் மதுரை மன்னுந் 
திருந்திய வணிகர் தூய்மை சேர்குலத் துதித்தங் கெல்லாந் 
தரும்பான் றன்னைச் சாரு மென்றவர் தமைச்ச பித்தார் . ( 2 ) 
ஆங்கவர் முன்னர்ச் செய்த வருந்தவப் பயத்தாற் போந்து 
வாங்கருஞ் செல்வத் தோங்கும் வணிகர்தங் குலத்துட் டோன்றி 
யோங்கிய வடிவத் தோடு முலகுளோ ரதிச யிப்ப 
நீங்கரு மொழுக்கத் தோடு நிரம்பினர் 6பிறங்க வங்கண் . ( ங ) 
முன்னவ னியாவும் வல்ல முதியவன் சமாதி யாலே 
பின்னசொண் புதல்வ ரின்றி யனைவரும் பெண்ணே யாக 
மன்னிய வினிமை கூர்ந்த வணிகர்கண் டியார்க்க ளிப்பே 
மன்னிய ரல்லா ரில்லை யென்றுளத் தழுங்கிப் புக்கார் . ( ச ) 
வர்கள் ஆயிரவரென்றும் அவர்களுக்குக் காட்சி , காடுத்தருளியவருடைய திரு 
காமம் காட்சிகொடுத்த நாயகரென்றும் கூறாநின்றது ; அப்புராணத்துள்ள 
பார்ப்பதி தவம்புரிந்த அத்தியாயம் பார்க்க . 

உங . பத்தர் தங்கண் - பத்தரிடத்து , உத்தர ஆகம கோசங்கள் 
யாகிய ஆகம புத்தகங்கள் . 

(உங ) 
ச . சமாதி - சங்கற்பம் . 

[ வாய் .) 
* " வளைவிலியா யெல்லார்க்கு மருள்செய்தானை ” ( தே . திருநா , திருவால 

( பி - ம் . ) 1 என்றெண்ணி 2* என்றெழின் மங்கை 3 ‘ இலங்கயாங்கும் 
4 புனிதர்மாதர் 5 தவப்பலத்தாத் 6 பிறங்கவன்றே 


விடை 


- 


உங .-- வளையல்விற்ற திருவிளையாடல். 

அஎ 
துப்பமர் மெய்யன் வையந் தொழுபவன் வணிக னாகி 
யொப்பருங் கங்கை மாதை யுமைமாதை யொளித்துப் போந்தே 
யப்பெருங் கன்னி மாரைப் பரிசிப்பா னாசை கூர்ந்து 
செப்பரு மதுரை தன்னுட் சேர்ந்தனன் வணிகர் வீதி . 
கழையதண் டூன்றி மூன்று விரல்படக் கடிநீ றிட்டுத் 
தழையவொண் கலிங்கஞ் சுற்றித் தனிமுடிச் சாத்துஞ் சாத்திப் 
பழையதோர் குடைக வித்துப் பசும்பைதோ ளேற்றிச் செங்கை 
யழகெழ மோதி ரங்கா தணிகொள்கண் டிகைக டாழ . ( சு ) 


வேறு . 


இளமை மெய்வி டாதி லங்க விருமி யுள்வளைந்து சொற் 
றளர வெள்ளை நரைபு னைந்து சால வீழ்வி ருத்தனா 
யளவில் வண்ண வளைகள் கொண்ட ரும்பெருந்தெருத்தொறும் 
3 வளையல் கொள்ளும் வளையல் கொள்ளு மென்று கூறி வந்தனன். ( ) 
வந்துகூறும் வணிக னல்ல 4 வடிவி னால நங்கனே 
பிந்த மாய நரைப ரந்த தின்ன தென்ற றிந்திலோஞ் 
சுந்த ரேசன் மாயை யோதெ ரிந்தி டாதெ னச்சொலிப் 
5பந்த மாற யாவ ரும்ப ழிச்ச நின்று லாவினான் . 

( அ ) 
இணையில் வண்ண வளையல் கண்டெ னக்கெ னக்கெ னப்பகர்ந் 
தணிக லன்கள் பொலிய வும்ம நங்க னான்ம னங்குலைக் 
துணர்வு மின்றி மடனு மின்றி யொல்லை வந்த முல்லைசேர் 
வணிகர் தங்கண் மங்கை மாரை வளையி னால்வ ளைத்தனன் . ( கூ ) 
கருதி நின்று தொழுது செய்ய கைத்த லங்க ளைப்பிடித் 
6 துருவ மிஞ்சு மாதரீரு 7 மக்கு மிக்கி லங்கயாம் 
வரிசி றந்த நல்ல நல்ல வளைக ளுண்டு பரிவொடுந் 
தருது நில்லு நில்லு மென்று சாற்றி மாலை யேற்றினான் . ( க 0 ) 

வேறு . 
மின்வளை தன்னையெ டுத்துவி ரித்துவி ரைந்திடு வார்போல 
மன்னிய 8 கைகள் பிடித்துவி டாதுவ ணக்கிம யக்குதல்கண் 

ரு. துப்பு - பவழம் ; தூய்மையுமாம் . 

சு , கழைய தண்டு - மூங்கிற்றண்டு . கலிங்கம் - ஆடை . முடிச்சாத்து . 
தலைப்பாகை . காதணிகளும் கண்டிகைகளும் தாழ. 

எ . வளையல் கொள்ளும் வளை ! ல் கொள்ளும் : அடுக்கு , 

க . முல்லை - கற்பு . வளைத்தனன் அகப்படுத்திக்கொண்டார் . வளையி 
னால் வளைத்தனன் : மடக்கு . 

க 0 . நல்ல நல்ல , நில்லும் நில்லும் : அடுக்கு . மாலை - மயக்கத்தை . 

( பி - ம் . ) 1 பரிசிப்பின் 2‘புணர்ந்து , பரந்து 3 வளைகள் கொள்ளுமென்று 
கூறிவளமையாகவந்தனன் 4 வடிவினானவன்கணே , யந்தமாயை 5 பந்தமற்றி 
யாவரும் 6 உருவுமிஞ்சு 7 உமக்குமக்கு 8 கைகண்மடித்துவிடாதுவணங்கி 


அஅ திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
டன்னைய ருக்கறி விப்பமெ மக்கித டாதென வச்சமுறுத் 

( ரும் , 
தென்னைவி டென்னைவி டென்பரு ளத்தெழு மின்பம றைத்தெவ 
இப்படி சொல்லிய தேதுப ழுத்துரு ரைத்தவி ருத்தனியா 
னொப்பமர் கைகள் பி டித்தத னாலும் துற்றவர் தாமிகழார் 
செப்பிணை யோமுலை மைப்புய லோகுழல் செங்கய லோவிழிவாய் 
துப்புரு வோநுதல் விற்பிறை யோவிது வல்லியர் சொல்லுமென . ( ) 

வேறு . 
நன்குறு மொழியிற் பட்டு நாய்கனைக் காண்பான் வேட்டின் 
றென்கையில் வளைநெரிந்த தென்கையில் வளைகெ ரிந்த 
தன்புடை யவனே நல்ல வணிவளை யெமக்கி டென்று 
முன்பிடும் வளைநெரித்துச் சொல்லுவார் முடுக வாங்கு . ( கங ) 
4 இனக்கன வளையி டாதிங் கேகுவா யாயி னெங்கண் 
மனத்தமர் சொக்க னார்த மாணையால் வளைப்பே மென்னத் 
தனக்குநல் லவர்க்கு நல்லோன் றயாவொடு முறுவ லோடுங் 
கனத்தபல் வளைக ணீட்டுங் கைத்தலத் திலங்க விட்டான் . ( கச ) 
புனையுமா யிரம்பொன் னிற்குப் புரிவளை யொன்றே யென்றென் 
றனைவரும் விரும்பக் கூறி யரும்பெருந் தனத்தை வேட்டாண் 
டினவளை விற்பான் வந்தோ னிலங்கிய தனங்கொ டுத்துக் 
கனவளை கொள்வான் வந்த கன்னியர் வளையுங் கொண்டான் . ( கரு ) 
இந்திர னயன்மா லாதி யாவருந் தீண்டொ ணாத 
சுந்தர வுருவந் தீண்டத் தோன்றுபே ரின்பந் தன்னைச் 
சிந்தையா லனுப விப்போர் செட்டியார் நாளு மிங்கே 
வந்துபோம் வந்து போமென் றேவாவற வழுத்தக் கண்டு . ( கசு ) 
பழுதிலா மார வேளைப் பாலலோ சனத்தாற் காய்ந்தோ 
னழகிய மடந்தை மீர்கா ளப்படிச் செய்வ லின்றிவ் 
விழுமிய வொளிவ ளைக்கு விலைதர வேண்டா நாளை 
யுழைதொறும் வந்தாற் றாரு 8 மென்றன னுவகை நீட . 

( கஎ ) 
கச . வளைப்பேம் - தடுப்போம் ; " வள்ளனீங்கப்பெறாய்வளைத்தேனென 
( சீவக . அஅ .. ) 

கரு. தனம் - கொங்கை , பொன் . " இதழியுந் தும்பையு மதியமுங் கரந்து , 
வளைவிலை மாக்கள் வடிவெடுத் தருளி, முத்தமிழ் நான்மறை முளைத்தருள் வாக் 
கால் , வீதிகூறி விதித்தமுன் வரத்தால் , கருமுகில் விளர்ப்ப வறனீர் குளிப்பக் , 
கண் புதை யாப்புத் திணியிருள் விடிய , வுடறொறும் பிணித்த பாவமும் புலாக், 
கண்ட நீள் கதுப்பினர் கைகுவி பிடித்துக் , குருகணி செறித்த தனிமுத னாய 
கன் " ( கல் , சசு . ) 

கசு . செட்டியார் : விளி . 
கஎ . பாலலோசனம் - நெற்றிக்கண் . உழைதொறும் - வீடுகள் தோறும் , 
( பி - ம் . ) 1 அச்சமுறாது பழுத்த 3 வளையகன்றது 4 இனக்கினவளை 
தீண்டித் 6 அவரவர் பழுதிலான் என்பனீந்துவகைநீட் 


உங.- வளையல்விற்ற திருவிளையாடல் . 


அக 


இன்னன பகர்ந்து காவ லிலங்குபே ரிடங்க டோறு 
முன்னுற நடப்ப மேனி விதத்தையு முதிரா மென்மைப் 
புன்முறு வலையுங் கண்டு புதுமையீ தறிவ மென்றே 
நன்னெறி 1வணிக வூரே தார்கொனீ நவிறி யென்றார் . ( கஅ ) 
அழகிய சொக்க னாம மறுமுகச் செட்டி மைந்தன் 
பழவுற வளகைக் கோனா லறிகுவர் பதியு மீது 
மழவுறக் கங்கை யாடி வந்தனன் குமரி யாடக் 
கிழவனியான் பிறந்தே னல்ல கிளையிலே யெனம றைந்தான் . ( கசு ) 
ஆங்கவன் மறையா முன்ன ரரன்பரி சனத்தா லாங்க 
ணோங்குகன் னியர்சூல் கொண்டு வீங்கிய வுதரங் கண்டே 
யேங்கிதங் குலமு டிந்த தின்றென வெருவி யாருக் 
தாங்குதல் கொடாது தீயிற் சோர்வதற் கொருப்பட் டார்கள் . ( 20) 
அருளுடைச் சொக்க னஞ்சி யவ்வயின் விடையிற் றோன்றிப் 
பொருவரு மிருடி மாதர் சாபத்தாற் போந்தார் நும்பாற் 
பரிவொடும் வளைய விட்டுப் பரிசித்தோ நாமே சாத 
லொருவரும் வேண்டா மற்றெக் குலத்தினு முயர்ந்தீ ரென்ன . ( உக ) 
நடமொடு துதித்தார் யாரு நானிலத் 4 துயர்ந்தோ நாமே 
யுடையவ 5 னறிந்தி டாத சரக்கிலை யுரைக்கு மெட்டான் 
கேடையரேம் பயந்த புன்மைக் கன்னிமங் கையரை வந்து 
படிமிசை விரும்பற் கென்ன பாக்கியஞ் செய்தோ மென்றே . ( உ . ) 
ஆர்ந்தமங் கையர்கண் முற்று மரன்பரி சனத்தாற் பண்பு 
சேர்ந்தான் புதல்வர்ப் பெற்றுத் திருந்திய வொழுக்கத் தானும் 
வாய்ந்தநல் வடிவி னானு மறுவற விளங்கி நாளுஞ் 
சூழ்ந்ததஞ் சுற்றம் போற்றத் துயர்கெட விருந்தார் வாழ்ந்து . ( உங ) 
அறமலி மதுரை மன்னும் வணிகர்க ளன்று முன்னா 
வெறிகமழ் செச்சைக் கண்ணி வேளென விளங்கி னார்க 

கசு . அழகிய சொக்கன் : மதுரைக்கல . ச . ருக , சுச ; மீனட்சி. 
காப்பு . ச . அளகைக்கோன் - குபேரன் ; கோனென்னும் பெயர் வணிகருள்வழங் 
கும் . மழவுற - இளமையுற மழவுறுதற்குக் குமரியாடவந்தனன் ; குமரி , சிலே 
டை , கிளை - நல்லகுலம் , மூங்கில் . இச்செய்யுள், “ வந்தவரவென்னை " (சீவக . 
2020 ) என்னும் செய்யுளின் கருத்தைத் தழுவிவந்தது . அச்செய்யுளின் ஒற் 
றுமைப்பகுதியைப் பார்க்க , 

20. பரிசனம் - ஸ்பரிசம் , தாங்குதல் கொடாது - பொறாமல் ; கஎ : ரு . 
உக . அஞ்சி என்றார் , பழியஞ்சியாதலின் . 
உஉ , உடையவனறிந்திடாத சரக்கிலை என்பது ஒருபழமொழி . 
உச . செச்சைக்கண்ணி - வெட்சிமாலை . 

பி - ம் . ) 1 வணிகரூரேது 2 சாவதற்கு போந்தாரும்போற் , போந்தா 
ரீங்கே 4 உயர்ந்தோர் நாமே 5 அழித்திடாத 6 கடையரேம்பயந்தோர் தம்மைக் 
காண நங்குலம்போல் வந்து 

12 


கள் 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் , 
ணெறிதரு தூய்மை வாய்மை நீதிநல் லறிவு செல்வங் 
குறைவற நிறைந்து மற்றெக் குலத்தினு நனிசி றந்தே . ( உச) 
கொள்ளவோர் 1 புதல்வ ரின்றிக் குலங்கெடு மென்று கண்டு 
மெள்ள நுங் கிளையா னென்று மெய்புனைந் தெய்தி யொப்பித் 
தொள்வளை யிட்ட தன்றி யுமையொடும் விடையிற் றோன்றித் 
தெள்ளியீர் மணந்தே நாமென் றிறையருள் செயப்பெற் றார்கள் . ( ) 

ஆகத்திருவிருத்தம் - சசங . 


உச.- இலச்சினையிட்ட திருவிளையாடல் . 


பாங்கடியார் பரவுபுக ழால வாயான் பதம்பணிவான் முன்னொரு 
காற் பத்தி மிக்கோ, னோங்குபுகழ்க் காடுவெட்டி யென்றோர் மிக்க 
வுயர் தலைவன் வைகை 4 வட தடத்தி னெய்த , வீங்கதனை யறிந்தணுகா 
வாறு கோயி லெயிற் கடைதன் னிலச்சினையிட் டழைத்து மாறன் , 
றாங்கரிய படையெடுப்பான் முயன்றான் யாறுந் தனிப்பரவை யெனப் 
பெருகப் புகுந்த தன்றே . 

( க ) 
மண்முழுதும் பலதீர்த்தங் கண்டி றைஞ்சி மனமகிழ்ந்தேன் 
மற்றவற்றுள் வளமை கூர்ந்த , கண்ணிறைந்த பதியையுமப் பதியி 
லோங்குங் காரணமா நின்னையுநீ கருதி வாழு , மெண்ணிபமெண் 
ணெண்ணமார் மடங்க லெண்ணான் கேந்துயரா லயத்தினையு மினி 
மை மிக்க , தண்ணமர்பொற்றாமரைவா வியையுங் காண்பான் றணி 
விலா விருப்பெய்திச் சார்ந்தே னிங்கே . 

இன்னருள்சேர் தயாநிதியே யமர ரேறே யெந்தையே யென் 
செய்கேன் பகைவனாய , தென்னனொடு பேராறும் வாராவாறு 6 தீங்கு 
செயக் கண்டனைமற் றியாவும் வல்ல , நின்னையலான் மனக்கருத்து 
முடிப்பா ருண்டோ நிசியிடையின் றென்கருத்து முடித்தி டாயேன் , 
மன்னுயிரை முடிப்பதலால் வாழே னென்று மதுரைவளம் பதி 
நோக்கி வருந்த லுற்றான் . 

( ங ) 
உடு . இச்செய்யுள் கவிக்கூற்று . 
( உச ) 

[ முத்திரை. 
க . காடுவெட்டியென்பது , இவ்வரசன்பெயர் . தன் இலச்சினை - மீன 
உ , ஆலயம் - இந்திரவிமானம் ; அஃது அ - யானை , கணநாதர், 

சிங்கங்களால் தாங்கப் பெறுவது ; " கரியெட்டுஞ் சினமடங்க னாலெட்டு 
மெட்டெட்டுக் கணமுந் தாங்க ” ( திருவிளை . இந்திரன் . அங . ) 

கூ . தென்னனொடு என்பது முதலியவற்றை, " வழுதி யன்றியும் வை 
யை யும்பகை யான தென்று வருந்தினான் " ( திருவிளை . விடை , கக ) என்பது 
தழுவிவந்திருத்தல் காண்க . 

(பி- ம் . ) 1 புதல்வனில்லை 2 மெய்யுளைந்தெய்தி 3 விடைமேற் 4 வட 
தீரத்து 5 எண்ணான்கமரர் 6 தீங்குசெய்தல் 


* 2 - 


கூக 


உச .-- இலச்சினையிட்ட திருவிளையாடல் . 
மருவுபுக ழரனருள்சேர் பத்தர் பத்தன் மற்றவன் றன் மனக் 
கருத்தை முடிப்பா னெண்ணிப் , பொருவருந்தன் கோயிலெயில் வாயி 
னான்கும் பூவியன்மீன் முத்திரைகண் டிடமுண் டாகப் , பரவுமதி 
லொடுவடவா யிலைமுரித்துப் பாதிதயிர விற்சென்றோ ரியந்திரத்தாற், 
3 கரிபரியோன் றனை நதித்தென் கரையி லேற்றிக் கண்டவெயின் 
முரிவாயாற் கொண்டு புக்கான் . 

( ச ) 
ஓங்கிருளை 4 யவனளவில் வெளிய தாக்கி யோதரிய சோதிவிமா 
னத்தை யும்பொற் , பூங்கமல வாவியையும் தனது நீங்காப் பொருவி 
லுரு வையுங்காட்டக் கண்டு போற்றி , யோங்கவனுட் கசிந்து தொழு 
தாடிப் பாடி யணைவதற்கிங் கென்னதவஞ் செய்தே னென்று , நீங்க 
ரிய மயிர்ப்புளகம் 6 பொடிப்பக் கண்க ணீர்ததும்ப மேல் விதும்ப 
நிறைந்து நின்றான் . 

அரியயர்கட் கரியபிரான் காடு வெட்டி யன்புநயங் கண்டாரா 
வன்பு கூர்ந்து , பொருவருகல் வரங்கள் கொடுத் தழைத்தாற் போலப் 
பொருபுனல்சேர் தடினிவட தடத்தி னேற்றிப் , பரிவுடைய நம்பத்த 
செழிய னோடு படைபொருவான் படையில்லை விடியு முன்னம் , 
விரைவொடும்போ வென்றுநிசி யாக்கிப் போக்க விரைந்தருள்கண் 
டதிசயித்து நயந்து போனான் . 

( சு ) 
வேறு . 
ஆங்கவன் போய 9 பின்ன ரல்லிடை மெல்ல மேவி 
யோங்குபே ராணை யாலே யுயரெயின் முரிவாய் தன்னைத் 
தீங்கறத் தீர்த்தோர் வாயில் சிறக்கவிட் டடைத்து முன்ன 
ரீங்கியோ வருங்கா ணத்த னேற்றிலச் சினையு மிட்டான் . ( எ ) 
சுரிகுழ லுமை மயிற்குச் சொல்லியா லயத்திருப்ப 
விரிகடை காப்போ ரஞ்சி விடியுமு னரசற் கூடிப் 
பொருவிலோர் வாயில் வேறாய்ப் பொறித்தமுத் திரையும் வேறாய் 
மருவிய மதிலும் வேறா யிருந்தது வடபால் வாயில் . 

( அ ) 
ச . பத்தர் பத்தன் : கஅ : சு , நசு : சக . முரித்து 

முரித்து - இடித்து , இயந்தி 
ரத்தால் ஏற்றி . எயில் முரிவாய் - மதிலை இடித்த வேறொரு வாயில் ; " உயரே 
யின் முரிவாய் என்பர் பின்னும் ; எ ; “ ஈங்கொரு வாசல்விட் டேதொழு வித் 
திட " ( பயகா . உச . ) 

ரு . மேல் விதும்ப - உடல்நடுங்க ; " பொதும்பருள் விதும்பினாரே " 
( சீவக . உஎகஅ . ) 

சு . ஆராஅன்பு - தெவிட்டாத அன்பு . தடினி - ஆறு ; “ நஞ்சத்தடினி 
வெம்மையையுங்கண்டு " (நசு : கங ) ; " உணர்வுடைத்தடினி ” ( ங அ : ருச .) 

எ . ஏற்று இலச்சினை - இடபமுத்திரை . 

( பி - ம் .) 1 மதிலொரு 2 நிசியிற் 3 கரியபெரியோன் றனைத் 4 அவ்வள 
வில் 5 ஆங்கவனுமகிழ்ந்து 6 பொறிப்ப வெதும்ப 8 அணைத்தாற் ஏ.பின்னா 
லவ்விடைமேவியெங்கும் 10 யாவருங்காணாத்தனேற்றிலச்சினை 


கஉ 


திருவாலவாயுடையார் திருவிளையாட-ற்புராணம் , 


என்றது சொல்லச் சீறி யெய்திய வமைச்சர் தம்மைச் 
சென்றறி மின்க ளென்னச் சென்றவர் வந்து சொல்வார் 
வன்றிறன் மன்ன கேண்மோ மாயையோ புகுந்த வாறின் 
றொன்றுமிங் கறிந்தோ மில்லை யுரைத்தவா றொக்கு மென்றார் . ( கூ ) 
இருந்திறல் வழுதி மற்றிங் கியார்செய வல்லா ரீது 
பொருந்திய தறிவான் யாவும் வல்லவ னென்று போத 
வருந்தியூ ணொழிந்து செய்ய மலரணைத் துயிலுங் காலைத் 
திருந்திய கனவின் மாயை வவ்லவன் சென்று சொல்வான் . ( க 0 ) 
ஞாயில்வாய் மதின்மு ரித்து நள்ளிரு ளெல்ல தாக்கி 
நேயமுள் ளவனை யிங்கே வரவிட்டு நீங்க விட்டுச் 
சேயதோர் வாயில் விட்டுச் சேவுறு குறியு மிட்டே 
மேயவின் றியாங்கா ணென்ன வதிசயித் தெழுந்தான் போற்றி . ( கக ) 
வந்தெயி லிடப் மிட்ட வாயில்கண் டதிச யித்துச் 
சுந்தர னல்லா லுண்டோ தொழுபவர்க் கெளியா னென்று 
முந்தையி னன்பு செய்தான் மன்னவன் முறைமை வாயி 
லிந்தமா நிலத்து நின்ற திலச்சினை வாயி லென்றே. 

( 
ஆகத்திருவிருத்தம் - சருரு . 


( 
க 
2 
) 


உரு.-- மாணிக்கம்விற்ற திருவிளையாடல் . * 


முன்னமோர் தென்னர் கோமான் முறைமையி னவனி காத்து 
மின்னெயின் மதுரை தன்னு ளிருக்கு நாள் விதிவ சத்தான் 
மன்னுநன் குலமா தர்க்கோர் மகவின்றிக் காதன் மாதர்க் 
கின்னெறி யில்லா மைந்த ரெண்ணில ரானா ரன்றே . 

( க ) 
மற்றது கண்டு சால வாடிய மன்ன னோர்நா 
ளற்புத சொக்க மூர்த்திக் கறைகுவ மென்று சென்றே 
முற்றுமிங் களிக்க வல்ல முதல்வனே புதல்வ னில்லை 
யிற்றது குலமென் றேத்த வீந்தன மென்னப் போந்தான் , ( உ ) 

க 0 . போத - மிக . 
கக . வாய்மதில் : வினைத்தொகை. சேவுறுகுறி - இடபமுத்திரை . 

கஉ . முறைமை வாயில் - இந்த வரலாற்றை யுடையவாயில் ; இலச்சினை 
வாயிலென்று ஒருவாயில் பண்டைக்காலத்து இருந்தது போலும் . 

( உரு ) 
க . இன்னெறி - இனியநெறி ; நல்லநடை . 

* கதிர்நிரை பரப்பு மணிமுடித் தேவர்கள் , கனவிலுங் காணாப் புனைவருக் 
திருவடி , மாநிலந் தோய்ந்தோர் வணிக னாகி , .......இவையெனக் கூறிய நிறை 
ருட் கடவுள் ( கல் . சஏ . ) 

( பி - ம் . ) 1 காவன் 2 மயங்கியே 


உரு.-- மாணிக்கம்விற்ற திருவிளையாடல் . 


( 
ங 
) 


1 இறையவ னருளா னல்ல விலக்கணத் துடனோர் மைந்தன் 
மறுவறு குலமா மங்கை வயிற்றகத் துதித்தை 2 யாண்டு 
குறைவற வளர்நா ளந்தக் கொற்றவன் வேட்டை போகித் 
திறமுறு முழுவை கையிற் சேர்ந்துயர் துறக்கம் புக்கான் . 

வேறு . 
அவமுறு புதல்வ ரிகல் செய்து 4 காவ லறையழித் தரும்பொருள் 
கவர்ந்தே , புவிமிசைத் தூரந் தங்குறை யறிந்து போயினார் யாரையு 
மறைத்துக் , கவினுறு குலக்கோ மைந்தனைக் காத்த வமைச்சர்கள் 
கரிபரி முதலா , நவையறு படையை வெருவுறு குடியை யடைவுற 
நயமொடு கூட்டி . 

( ச ) 
வரந்தரு மேரசன் குமாரனுக் கடைவின் மணிமுடி சூட்டுவா 
னெண்ணி , யிரும்பொரு டேடிக் கண்டிடா தறையி னியைந்தசாம் 
பூனத மான , வருஞ்செழுங் கனகந் தேடினுஞ் சிறந்த வணிமுடிக் 
காநவ மணிக , டெரிந்தன வெங்ஙன் றேடுவஞ் சொக்கன் றிருவுள 
மறியகி லேமால் . 

விதுமர பிலங்க விவற்கபி டேகம் விரைவுடன் செய்திடா 
தொழியி , னதிர்வுறு முலக மென்செய்கே மென்றென் றழுங்குதல் 
கண்டருள் சுரந்து , திதமுறு சொக்கன் பலசிறப் போடுஞ் செட்டி 
யாய் மணிவிலை கூறிப் , பதியுயர் பெரிய பட்டின நீங்கள் பார்ப்பதிங் 
கென்னென வடைந்தான் . 

9 வருந்துபே ரமைச்சர் நயந்துசென் றுளத்து மருவுகா ரிய 
முரைத் துன்னைப் , பொருந்துமுன் றுன்பம் போனது சொக்கப் 
புனிதனோ வறிகிலே மென்ன, வரும்புரை யிரேகை களங்கம்விந் 
துக்க ளற்றவை குற்றமொன் றில்லை , யொருங்கமுன் பார்த்துக் 
கொள்ளுமின் முடிக்கா மொன்பது மணியுமுண் டென்றான் . ( எ ) 

போதுகாய் வெயிலின் வாடிய பயிர்க்குப் பொழிபுன லுதவிய 
புயல்போற் , மீதிலா வடிவின் வந்தமா ணிக்கச் செட்டிகேள் யாங்க 
னீங் கறியக் , கோ திலா மவுலிக் கானவை தெரிந்து குணங்குறை 

ச . காவலறை - காக்கப்படுதலையுடையபொன்னறை . யாரையுமறைத்து 
மைந்தனைக்காத்த அமைச்சர்களென்க ; " முடிசூடுவான் மறைத்துக்காத்தவமை 
ச்சர் " ( கடம்ப . இலீலா . உரு . ) 

ரு . சூட்டுவான் - சூட்ட , 
சு . உலகம் அதிர்வுறும் - உலகம் நடுங்கும் . பட்டினம் 

காவிரிப்பூம் 


படினம் . 


எ . புரை - காகபாதம் . இச்செய்யுளால் , இரத்தினத்தின் குற்றங்கள் 
இன்னவையென விளக்கும் , 

( பி - ம் . ) 1 இறைவன தருளால் 2 ஐந்தியாண்டு 3 வளரவாழ்ந்த 4 காவ 
லரை 5 அறிவும் 6 அரசகுமாரனுக்கு 7 அவிடேகம்விரைவொடு பட்டணம் 
9 வருந்துமேரமைச்சர் 


வன்றே . 


க்ச் திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
பிறங்கிலக் கணங்க, ளோதியா தரத்திற் றாவெனக் கேட்ப வுத்தம 
னத்திற முரைப்பான் . 

( அ ) 
வாசவன் வேள்விக் கிரங்கியோர் பசுவாய் வந்திடும் வலவனைச் 
சிரத்தா, லாசற வரிந்த வுறுப்பினை வானோ ரருந்தமண் விழுந்தன 
தப்பிக், காசறு வித்தாய் மலையினுஞ் சிறந்த கடலினுந் தீவினும் புது 
மை , பேசரும் பெரிய நாட்டினும் பிறந்து விளைந்தன பிறங்கிட 

( கூ ) 
பரியவா ளென்பு வயிரநீ டிறைச்சி பவழமென் கருவிழி நீலம் , 
பொருவரு மொளிசேர் கவம்புரு டராகம் பொருந்து செங் குருதிமா 
ணிக்க , மருவிய மயிர்வை டூரிய நிணங்கோ மேதகம் வாணகை முத் 
தங் , குருவளர் பித்து மரகத மென்று கூறுவர் குலமணிப் பிறப்பே , 

சுடர்கொண்மா ணிக்கத் திறம்வகுப் பவரார் சொல்லுவல் சுருங் 
க.நான் கிடமும் , படருநால் வருணத் திலகிய பெயரும் பன்னிரு 
குணமுமீ ரெட்டு , நெடியபுன் குறையும் தகுமெழு நான்கு நிறங்க 
ளும் பிறங்கிய விலையு , 4 மிடமுறு பத்தி பாய்தலு மென்ன வெழுவ 
கை யிலக்கண முடைத்தால் , 

( கக ) 
கருதிடின் வலவை மாவலி கங்கை கம்பளை கல்லணை யென் 
னும் , தருசம னொளிசூழ் நதிகணான் கிடமாஞ் சாதிநான் கந்தணன் 
வெள்ளை , பரிவுறு மரசன் சிவப்புவாழ் வணிகன் பச்சைசூத் திரன் 
கறுப் பவைதா , மருவிய பெயர்கோ மளங்குேரு விந்தம் பதுமரா கம் 

( கஉ ) 
கூ . வலவன் - வலாசுரன் . தப்பி மண்விழுந்தவைகள். 

க 0 . வலனுடைய என்பு வைரம் , இறைச்சி பவழம் , கருவிழி நீலம் , கவம் 
புருடராகம் , இரத்தம் மாணிக்கம் , மயிர் வயிடூரியம் , நிணம் கோமேதகம் , பல் 
முத்தம் , பித்து மரகதமென்க . 

கக , மாணிக்கம் எழுவகை இலக்கணமுடைத்து ; இவற்றை மாணிக்கத் 
தியல் வகுக்கும் காலைச் , சமெனொளி சூழ்ந்த வொருகான் கடமு , நால்வகை வரு 
ணமு நவின் தவிப் பெயரும் , பன்னிரு குணமும் பதினறு குற்றமு , மிருபத் 
தெணவகை யிலங்கிய நிறமு , மருவிய விலையும் பத்தி பாய்தலு , மிவையென 
மொழிப வியல்புணர்ந் தோரே " (சிலப் . கச : கஅசு - எ, உரை ) என்னுமேற் 
கோளாலும் தெளிக . 

கஉ . சமமனாளி - இலங்கைத்தீவிலுள்ள ஒருமலை ; இதனை , “ இலங்காதீ 
வத்துச் சமெனொளி யென னுஞ், சிலம்பினை ( மணி . உஅ : க 0 எ - 
தனாலும் , அம்மலையை நான் குருதிகள் சூழ்ந்துள்ளனவென்பதை , “ குடுமிச் செ 
ககாச் சமனொளி சூழ்ந்த , நிரைநதி நானகி னிகழ்ந்தன குறியும் " ( கல் . சஎ ) 
என்பதனாலுமுணாக , வலவை , மாவலிகங்கை , கம்பளை கல்லணை என்னும் நதி 
கள் நான்கும் இலங்கைத்தீவிற் சமெனொளியிலிருந்துண்டாவன . 

( பி - ம் . ) 1‘கடலினுந்தீயினும் , கடலினுநதியினும் 2 நாட்டினும்பரந்து 
வளர்ந்தன 3 ‘வருணத்தியற்கையும் பெயரும் 4 ‘ இடமுறுவத்திப்பாய்தலு 
மென்னும் 5 வலகைமாவனகங்கை 6 குருவந்தம் , குருபந்தம் 


பணா மணியே. 


அ ) என்ப 


உரு.-- மாணிக்கம்விற்ற திருவிளையாடல் . 


கூடு 


மின்னிய நெருப்பிற் சேரினுந் தகட்டின் மேவினும் வெயிலி 
னுங் கரத்து , மன்னினு மோரந் தன்னினுந் தூக்க மருவினுந் தேய்ப் 
பினும் பிறங்கிக் , கொன்னுறச் 2சிவந்து பார்க்கவந் தோங்கிக் 3 குச்சி 
முன் பரந்துசேர்த் திடின் முன் , பன்னிய வொளித்தாய் 4 மத்தக 
சுத்தி யுடையது பன்னிரு குணமால் . 

( கரு ) 
மிகவுறு தராச மத்தகங் குழிதல் 6 வெச்சமிலைச்சுமி வெகுளி, 
7 புகையொடு திருகன் முரணொடு செம்ம ணிறுகுதல் கருகுதல் 
பொரிவே , யிகலுறு புடாய நெய்ப்பிலி சேந்தக் கேடுநீள் வெய்யகீற் 
றென்ன , வகைப்படு குற்ற மெண்ணிரண் டாக வகுத்தனர் மாசறு 
புலவோர் . 

( கச ) 
வேறு . 
பங்கயஞ்செங் கழுநீர்சா தகக்கண் சூத பல்லவமின் மினிகோ 
பம் 9 பரிதி தீப , மங்கிவிழு 10தழற்குன்றி யுலோத்தி ரஞ்செவ் வரத்த 
முய லிரத்தமா தளைவீ வித்துச் , செங்கலில விதழ்குரவு பாட லப் 
பூத் திலகமுருக் கிதழ்மஞ்சட் 11 டேறு கோவை , தங்கொளிச்சிந் துர 
ங்குக்கிற் கண்ண சோகின் றளிர்நிறங்க 12 ளைவணையோ டெழுநான் 
கென்பர் . 

( கரு ) 
எண்டருதே சிடையளவே 13விலைகோ டன்க ணியைந்த வற்றி 
னொளிபரத்தல் 14பத்தி பாய்த , றண்டாளத் தியல்வகுப்பிற் பிறப்புப் 
பாம்பிற் சங்கினின்மீ னின்றலையிற் றழைநெற் றாளி , 15 லொண்டொ 

கங . இதிற்கூறிய மாணிக்கத்தின் பன்னிருகுணங்களை , " தேய்க்கி னெ 
ருப்பிற் சேர்க்கி னங்கையிற் , றூக்கிற் றகட்டிற் சுடர்வாய் வெயிலிற் , குச்சை 
யின் மத்தகக் குறியினோ ரத்தி , னெய்த்துப் பார்வையி னேர்ந்து சிவந்தால் , 
கொத்த நற்குண முடையபன் னிரண்டும் " ( கல்.சஎ ) என்பதனாலும் தெளிக. 

கச. மாணிக்கத்தின் குற்றம் பதினாறென்பதை, கருகிநொய் தாதல் 
கீற்று வெகுளி, திருகன் முரணே செம்ம ணிறுகன் , மத்தகக் குழிவு தராச 
மிலைச்சுமி , வெச்சம் பொரிவு புகைதல் புடாயஞ், சந்தைநெய்ப் பிலியெனத் 
தருபதி னாறும் ( கல் . சஎ ) என்பதனாலும் தெளிக . 

கரு . அங்கியும் அதில்விழுதழலும் . சாதுரங்கமுதலியவை மாணிக்கத்தி 
ன்வகை ; இங்கே மாணிக்கத்திற்குப் பொதுவாகக்கூறிய இருபத்தெட்டு நிறங் 
களை நால்வகைப்படுத்தி , சாதுரங்கத்திற்குப் பத்துநிறங்களும் குருவிந்தத்தி 
ற்கு எட்டும் சௌகந்திக்கு ஆறும் கோவாங்கத்திற்கு நான்குமாகக் கூறுவது 
முண்டு ; “ தாமரைகழுநீர் " (சிலப். பக் . ங. எஅ ) என்னும் மேற்கோள் முதலி 
யவற்றையும் , “ கதிர்நிரைபரப்பும் " ( கல் . சஎ ) என்பதையும் , “ சாதுரங்க 
நிறம் " ( திருவிளை . மாணிக்கம் . நக ) என்னும் செய்யுள் முதலியவற்றையும் 
பார்க்க . மேற்கூறியவற்றில் ஒத்தும் ஒவ்வாதும் இருப்பனவுள . 

ம் . ) 1 வெயிலிலுங்காற்று 2 சிவந்துபராகம் வந்தோங்குங்குச்சி 
குச்சை 4 மரதகசுத்தி 5 மிகவுறுகாசம் 6 வெச்சமிலச்சுமியெகுழி 7 பகை 
யொடு 

8 சந்தைக் 9 பருதி 10 தணற்குன்றியிலோத்திரஞ்செவ்வாத்தி 
11 சேறு 12 ஐவளையோடு 13 வலைகோடின்களியைந்த 14 வத்தி 15 ஒண்டிறன் 


( பி 


கர் 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
டிமங் கையர்களத்தி லியானைக் கோட்டி லுயர்கழையிற் காகவா 
கனர் திண் டோளிற் , கொண்டலிலிப் பியிலேனக் கொம்பி லிக்கிற் 
கொக்கிலெனப் பகர்வர்வியப் பிப்பி முத்தால் . 

( கசு ) 
தங்கியமுள் ளேறுமுகங் கறுத்தல் செந்நீர் சார்வனமண் ணே 
றிடப்புத் 2 திருகல் கோணை , மங்குறு 3சிப் பிப்பற்றுக் 4 காக வன்னி 
மருண்டிருத்தல் குறைபத்தே குணமே தட்பம் , பொங்குடுத்தே 
சுருட்சிகனம் வயிரம் வைரா கரமேருப் பொருப்பிமவா னேம் கூட , 
5 துங்கசவா லக்கமவந் திகமா தங்கந் தொகுமருண மெனுமெட்டா 
கரமே தோற்றம் . 

( கஎ ) 
கீற்றுமலஞ் சப்படியே பிளத்தல் கோடி கெடுதல்கரி துளை 
விந்து காகபாத , மாற்றருஞ்சீர் தருகோடி முரித றாரை மழுங்கலிருத் 
தெனப்பகர்வார் குறையீ ராறும் , போற்றிடுநற் குணந்தாரைச் சுத்தி 
7 நோன்மை புரந்தரசா பம்பலகை யெட்டு மிக்க , வேற்றமுடைக் 
கோணமாறெனவைந் தாமற் றிலங்கியநீலத்தினிய லியம்பலுற்றேன் . 

அணிபொழில்வாழ் குயிற்கழுத்தே குவளை வண்டே யாகுலக் 
கண் செழுமேக மவிரிச் சாறே , யிணையிலுயர் 9 பூவைப்பூ நெய்தற் 
போதென் றிலங்கு மொளி யெட்டென்பர் குறையெட் டெண்ணிற், 
றணிவில்10சர சரப்பிரசத் தோடு பொல்லாச் சாரசமஞ்சணிவளிமண் 
சார்ந்த கிட்டம் , 11 பிணிகொளிலைச் சுமியாகுங் குணநெய்த் துச்சி 
பிறங்கலொளி வளர்பவளம் பேசக் கேண்மின் . 

( ககூ ) 
கசு . தேசிடையளவே விலைகோள் , ஒளிபரத்தலே பத்திபாய்தல் . முத்துக் 
கள் தலசம் சலசமென இருவகைப்படும் ; அது பதின்மூன்றிடத்துப் பிறக்கு 
மென்பர் , பாஞ்சோதிமுனிவர் ; திருவிளை . மாணிக்கம் . ருக - ச . இங்கே 
காகவாகனர் திண்டோள் என் றவிடத்து , அதில் , ஐவாய்மான்கை என்பது 
கூறப்பட்டுள்ளது . 

கஎ . " உடுத்திர ளனைய காட்சி யுருட்சிமா சின்மை கையா , லெடுத்திடிற் 
றிண்மை பார்வைக் கின்புறல் படிக மென்ன , வடுத்திடு குணமாறு ” ( திரு 
விளை . மாணிக்கம் . ருஅ ) என முத்தின் குணம் ஆறென்பர் . வயிரம் பிறக் 
குமிடம் எட்டு . 

கஅ. வயிரத்தின் குற்றம் , கஉ ; குணம் , ரு ; " சரைமலங் கீற்றுச் சப்படி 
பிளத்த , றுளைகரி விந்து காகபாத , மிருத்துக் கோடிக ளிலாதன முரித , றாரை 
மழுங்க றன்னோ, டீராறும் வயிரத் திழிபென மொழிப் ," பலகை யெட்டுங் கோ 
ண மாறு , மிலகிய தாரையுஞ் சுத்தியுந் தராசமு , மைந்துங் குணமென் றறைந் 
தனர் புலவ , ரிந்திர சாபத் திகலொளி பெறினே ( சிலப் . கச : கஅ o - அங , 
விசேடவுரை ) என்னுமேற்கோள்களாலுமுண 

மணர்க . 
கசு . ஆகுலக்கண் - பசுவின்கண் . பூவைப்பூ காயாம்பூ . நீலத்தின் 
ஒளி வகையை , “ கோகுலக் கழுத்துக் குவளை சுரும்ப , ராகுலக் கண்க ளவிரிச் 

( பி - ம் . ) 1 இப்பர்முத்தால் 2 திருகல்கோணம் 3 சிப்பியிற்பற்றுக்காக 
வர்ணி 4 காகவர்ணமண்டிருத்தல் 5 துங்கவாலக்கமவந்திதம் 6‘கேடுறுதளை , 
கேடுறுதல்கரை , கெடுதல்சர் 7 நொய்ம்மை 8 தவளை வண்டேயாகுலிக்கண் 
9 ‘ பூளைப்பூ 10 கரகரப் 11 பிணிகொளிபச்சுமி , பிணிகொளிவச்சுமி 


உரு.-- மாணிக்கம்விற்ற திருவிளையாடல் . 


கஎ 


துன்னியசிந் துரமீச்சஞ் செங்காய் செம்மண் டூதுவளை முசு 
முசுக்கை துளங்கு வீரைப் , பன்னியசெங் கனியென்பர் நிறந்திருக் 
குப் பைங்கை ருப்பத் துளைகல்லேய் முடங்கல் பொல்லா, மன்னும் 
வெளி றென்பர் 3குறை பச்சை கிள்ளை மயிற்கழுத்து நெல்லினிளம் 
பயிர்பொன் வண்டின் , மின்னுதரம் பொன்மையொடு பசுத்த னெய் 
த்தன் மேற் பத்தி பாய்தனிறங் குணங்க ளென்பர் . ( 20 ) 

கருகல்வெளி றொடுபெரிரிவே கல்லே மண்ணே 5 காற்றிறுக 
றராசமொடு குற்ற மெட்டா, மாகதம்விட் யெர்புருட ராகஞ் செம் 
பொன் வண்டகட்டிற் றேனொழுகு நிறமே யென்ப , ருரியவயி டூரிய 
ம்பொன் மேன்முலைப்பா லொழுகுமொளி யென்பர்கோ மேத கத் 
தை , மருவுவயி டூரியத்தின் மீது தூய மதுத்துளிமே வியதென்பர் 
வண்ணந் தானே . 

( உக ) 
முறைமைகெடா விவைதமக்கு நீதி யொன்றே மும்மணியா 
வனசொன்ன புருடராக , முறுவயிடூ ரியங்கோமே தகமே யென்றாங் 
கோதுவர்மற் றிவற்றின்க ணுதித்த வெண்ணின், மறுவறுதோ ரா 
வல்லி கனக தோரா வல்லிமுத லாயினவுண் டென்பர் மற்று , நெறியு 
ரைப்பி னுளபலவிங் கரசர் மாட்டு நேசமுடை யாருமைப்போற் 
கண்டி லேமால் . 

( உஉ ) 
சாறு ,........ காயா நெய்தல் கனத்தல் பத்தி , பாய்த லெனக்குணம் பதினொன் 
றாமே " ( சிலப் . கச : க +0, விசேடவுரை ) என்னுமேற்கோளாலும் உணர்க . 

20. வீரை - ஒருவகைமரம் . பவழத்தின் குற்றம் இன்னவென்பதை ,, 
" கருப்பத் துளையவுங் கல்லிடை முடங்கலும் , திருக்கு நீங்கிய செங்கொடி வல் 
லியும் ” (சிலப் . கச : ககஎ - அ ) என்பதனாலும் , பச்சையின் குணங்களை , 
" நெய்த்தன் மயிற்கழுத் தொத்தல்பைம் பயிரிற், பசுத்தல் பொன்மை தன்னு 
டன் பசுத்தல், வத்தி பாய்தல் பொன்வண் டின்வயி , சொத்துத் தெளிதலொ 
டெட்டுங் குணமே " (சிலப் . கச : க அச - ரு, விசேடவுரை ) என்பதனாலு 
முணர்க . 

உக . பச்சையின் குற்றம் எட்டும் , " கருகுதல் வெள்ளை கன்மணல் கீற் 
றுப் , பொரிவு தராச மிறுகுதன் மரகதத் , தெண்ணிய குற்ற மிவையென மொ 
N " (சிலப் . கச : கஅச ரு , விசேடவுரை ) என்பதனால் ஆசாய்தற் 
குரியன . 

உஉ . தமிழ்ப்பிரபந்தங்களுள் ஒன்றாகிய மும்மணிக்கோவையென்னும் 
பெயரிலுள்ள மும்மணியென்பன இவையென்பது , இதிலுள்ள மும்மணியா 
வன என்னும் வாக்கியத்தால் நன்குவிளங்குகின்றது . தோராவல்லி, தோர 
மல்லி யெனவும் , கனகதோராவல்லி , கனக புட்பராகமெனவும் வழங்கும் . 

( பி - ம் . ) 1 ஈச்சங்காயே 2 கருப்புத்துளை 3 குறைமற்றுக்கிள்ளை 
4 வத்தி காற்றிறுக்கல் 6 அவைதமக்கு மறுவறு தேராவல்லி கனகதேரா 
வல்லி 

13 


கூஅ 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


வேறு . 


மறுவறு சிறப்பிற் பெருவிலை மணிகள் 2 வாய்த்தன விவையெ 
னக் காட்டி , யுறவுறப் பேசி விற்றிடக் கொண்ட வுத்தம ரிலக்கணங் 
கண்டே , நிறைவுறு மகிழ்ச்சிக் கடலிடை மூழ்கி நெறிப்பட நவநவ 
மணிகண், மறைபறை யுலகிற் கண்டிலோ மென்று மவுலியும் விதி 
ப்படி யமைத்தார் . 

( உ ங .) 
அரசிளங் குமார்க் குயர்விழா நடத்தி யணிமுடி மறைநெறி 
சூட்டிப் , பெருமைசேர் வணிகன் றனை நயப் பிப்பான் பெரும்பொ 
ருள் கொண்டு முன் செல்லக், கருதிய பொருள்கள் வேண்டுவ வளிக் 
குங் கடவுள் கண் டெழுந்துளே நகைத்தாங் , குரியவா லயத்தை 
நோக்கிநேர் போகி யொளித்தனன் றுதித்ததி சயிப்ப . ( உச ) 

4 ஆங்கணை மறையோ ரமைச்சரன் புடைய வழகிய சொக் 
கெனத் தேறி , யீங்கிவ னளித்த மணிமுடி சூடற் கெத்தனை தவஞ் 
செய்தா னிதனாற் , பாங்குடை யுலகந் தனிமுழு தாண்டு பகைகடிந் 
5 தூழிவாழ்ந் தறத்தி , னோங்குவ னென்று போற்றியா லயத்தி லுத் 
தம னடிபணி வித்தார் . 

( உரு ) 
அதர்படத் துதித்து மன்னவன் மகிழ்ந்தே யவனியோர் நா 
ளும்வாழ்க் திலங்க , நதிபொதி சடையா னருளினால் 7 விளங்கி நாற் 
பெரும் படைநனி படைத்து , நிதிகவர் ஞாதிப் பகைகடிந் தெடுத்த 
நீணிதி கவர்ந்துய ரறத்தின் , மதிமர போங்க விருந்தர சாண்டான் 
வரமனு வெனநெடுங் காலம் . 

( உசு ) 
ஆகத்திருவிருத்தம் - சஅக , 


6 


உசு .-- ஆனையெய்த திருவிளையாடல் . 


தவமுறு பத்தித் 8தென்னவ னொருவன் சைவ நூல் சிவபுரா 
ணங்கள் , சிவனையு மொளிவெண் ணீற்றையு நாளுந் தெய்வவஞ் செ 
ழுத்தையும் போற்றிப் , புவியொடு தானும் பொருளெனக் கொண்டு 
பூண்டுயர் மதுரையம் பதியிற் , பவநிசி யகல வருளினால் விளங்கிப் 
பகையற வாழுநா டன்னில் , 

( க ) 
உங . நவம் - புதுமை , ஒன்பது . மறை பறை - வேதம் சொல்லுகின்ற , 

( உசு ) 
க . பவ நிசி - பாவமாகிய இருள் . 

( பி - ம் . ) 1 பிறப்பிற் 2 வாய்ந்தன B மறையறையுலகிற் 4 ஆங்கனமறை 
யோர் ஊழிவாழ்ந்ததனின் அதிர்படத் விளங்கு தென்னவன்றேர்ந்து 


கசு 


உசு . - ஆனையெய்த திருவிளையாடல், 
தந்திர மிக்க முந்தையோர் சோழன் றானையால் வெல்லமாட் 
டாமன் , மந்திர வாதஞ் செய்துகை தவனை மதுரையம் பதியொடுங் 
கூட , முந்துற வெல்லக் கடவமென் றெண்ணி முடிவில் பல் பொருள் 
களுங் கொடுத்து , வெந்திற லமணர் தங்கள்பாற் செல்ல விட்டனன் 
2 கட்டிநெட் டோலை . 

( உ ) 
வேறு 
நம்பெரு மடிகள் காண்க நலந்தரும் வளவ னோலை 
யெம்பெரும் பொன்னி நன்னாட் டிலங்குயர் பதிகண் மிக்க 
4 செம்பொனோ டளிப்ப லின்று செழியனை மதுரை யோடும் 
வம்புறக் கோறல் வேண்டு மந்திர வாதத் தென்றே . 
முட்டவெண் கிரிக்கண் வாழு முதல்வரெண் ணாயி ரத்தோர் 
கட்டவிழ்த் தடைவி னோலை வாசகங் கண்டு வாழ்ந்து 
சட்டெனக் கூடி யின்றோர் தந்தியைத் தோற்று வித்து 
விட்டிமைப் பொழுதிற் சேர விழுங்குவிப் பேமென் றெண்ணி . ( ச ) 
5 மன்று நீ டசோக நீழன் மந்திர வாதஞ் செய்ய 
வொன்றிய 6 தூமத் தீயி னோமமார் சத்தி யாலே 
வென்றியி னடக்கு மேரு வென்னவோர் வேழங் தோன்றி 
நன்றிகொள் புவன மூன்று நடுங்கிட வதிர்ந்த தன்றே . 

உ . “ மறமலி யமண ரெல்லா மந்திரவாதஞ்செய்து ” என்டர்பின் ; ஙசு : உ 
எண்ணி நெட்டோலையைக்கட்டி விட்டனன் . 

கூ . பதிகள் - ஊர்கள் . என்று நெட்டோலையைக் கட்டிவிட்டனனென 
முன்னேகூட்டுக . 

ச . எண்கிரி - எட்டுமலை ; அவை பலவாறு வழங்கும் ; அவற்றின் பெயர் 
களை , சைனர்களுள் வழங்குவதாகிய , “ பரங்குன் றொருவகம் பப்பாரம் பள்ளி , 
யருங்குன்றம் பேராந்தை யானை - யிருங்குன்ற , மென்றெட்டு வெற்பு மெடுத் 
தியம்ப வல்லார்க்குச் , சென்றெட்டு மோபிறவித் தீங்கு என்னும் பழைய வெ 
ண்பாவாலும் , அஞ்சனங் கௌஞ்சங் கோவத் தனந் திரி கூடங் காஞ்சி , குஞ் 
சர சைய மேம கூடமே விந்த மென்னு , மஞ்சிவர் வரைக ளெட்டும் வை 
குறு மமணர் " ( திருவிளை . யானை . எ ) என்பதனாலு முணர்க ; மதுரையைச் 
சூழ்ந்த எட்டு மலைக ளென்பாருமுளர் , வாழ்ந்து - மகிழ்ந்து . சட்டென - 
விரைவாக , 

ரு . மன்று - பொதுவான இடம் ; அகோகமரம் அருகர் , சித்தர் , உபாத் 
தியாயர் , ஆசிரியர் , சாதுக்களென்னு மிவர்கள் தங்கிய ஐந்திடங்கள் கூடிய 
மன்றின்கண் நிற்பதாகச்சொல்லப்படுமாதலின் , மன்றுநீடசோகநீழல் என்றார் ; 
" சந்தி யைந்தும் தம்முடன் கூடி , வந்து தலை மயங்கிய வான்பெரு மன்றத்துப், 
பொலம்பூம் பிண்டி நலங்கிளர் கொழுநிழல் " ( சிலப். கக ; உக ) என் 
பதனாலுணர்க . 

( பி - ம் . ) 1 ஒண்பொருள்களுங் 2 கட்டி நீட்டோலை , கட்டியேயோலை 
3 காண 4 செம்பொனடளிப்பன் 5 மன்றனீடசோக 6 ஓமத்தீயில் 74அடர் 
க்குமேரு 


கக - 


க 00 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் , 


சா 


9 


மொஞ்சகக் கைய ரந்த மும்மத வருவி பாயும் 
வெஞ்சினத் தறுகட் செங்கட் குஞ்சர வெற்பை நோக்கிப் 
பஞ்சவன் றன்னை யந்தண் பதியொடு மெடுத்துச் சேர 
விஞ்சவோர் கவள மாக விழுங்கென வறைந்து விட்டார் . ( 
ஆலகா லங்க டுப்ப வடர்ந்தகிம் புரிவெண் கோட்டாற் 
கோலமா முகிலைப் பீறிக் குத்திவான் முகடு சாடி 
மேலுடு வுதிர்த்து நாகம் வெருக்கொள 3 மிதித்துக் கூடச் 
4 சாலும்வெஞ் சமண ரோடு நடந்தது தரணி யேங்க . 

(எ ) 
5 மதுரை நீட் டைந்து கூப்பி டெனவட கீழைக் கோணத் 
ததிர்வொடு தோன்றக் கண்ட வச்சமி லாத வென்றி 
முதுவலிச் செழியனஞ்சி முடிமணி யெனக்களித்த 
விதுமுடி யாற்கு ரைப்ப லென்னவா லயத்து மேவி . ( அ ) 
8 பெருமநின் னருளி னாலே பிறிதொரு வருக்கு மஞ்சே 
னருகர்மந் திரித்துச் சேர விழுங்கென வறைந்து விட்ட 
பரியகைக் கூற்ற மென்னும் பகட்டினாற் கலங்கி னேனிங் 
கொருவரு மிலைநீ யல்லாற் காத்தரு ளொல்லை யென்றான் . ( கூ ) 
அரசகேள் கீழ்பா லிஞ்சி யணையவட் டாலை கட்டின் 
றுாெனொடும் வில்லா ளாகி யொல்லைவந் தெவருங் காணக் 
கரிகரி யாக வெய்வல் கலங்கிடே லென்றோர் வாக்குத் 
தெரிவுற வாகா யத்திற் சிறந்திடக் கண்டா னன்றே . ( க 0 ) 
10 தொழுதிறை திருவாக் 

கென்று சோகம்விட் டகம கிழ்ந்து 
பழுதிலா வமைச்ச ரோடும் பன்முறை பழிச்சிப் போந்து 
முழுவதும் வல்ல தெய்வக் கம்மியர் தம்மான் முன்ன 
ருழைமதி தவழ யிற்பா லுரைத்தவா றோங்கச் செய்தான் . ( கக ) 

சு. மொஞ்சகம் - மயிலிறகின் தொகுதி ; மந்திரித்தற்குச் சைனர் கையிற் 
கொள்வது ; " தழையுலாங்கையர் " ( திருவிளை . விருத்த . க . ) 

அ . நீட்டு - தூரம் . கூப்பிடு - கூப்பிடு தூரம் . அதிர்வு - முழக்கம் . முடி 
மணியெனக்களித்த என்றதனால் , இவன் காலத்து இரண்டு திருவிளையாடல்கள் 
நடந்தன வென்பது அறியப்படுகின்றது . 

க . அட்டாலை - மதின்மேன் மண்டபம் ; அது ஞாயிலென்றுங் கூறப் 
படும் . கரி கரியாக- யானை கரிக்கட்டையாக ; கரியாகச் சாட்சியாக வென்று 
மாம் ; " கரியாய் மொழியுங் கரியாய் விடாமல் , எரியார் தழல் வீழ்ந் தெழுந்து " 
என்றார் ; நால்வர் நான்மணி . உரு . கண்டான் - கேட்டறிந்தான் . 

கக . முன்னர் உழைமதி தவழ் எயில் - கிழக்குமதில் ; " கீழ்பாலிஞ்சி ( க ) 
என்றார் . முன்னர் - முதலிலென்றுமாம் ; உழை - மான் , 

( பி - ம் . ) 1 கைக்கையர் 2 துங்கச் மதித்து 4 சாலவெஞ் மதுரையூர் 
கூப்பீடென்ன வடகீழ மூலைக்கோணத்து 6 நீடைந்துகூப்பீடென 7 ‘ எமக 
கணிந்த பெருகுநின் 9 உவொடும் 10 தொழுதனன் 


( 
க 
2 
) 


( 
கச 
) 


உசு . - ஆனையெய்த திருவிளையாடல் . 

காக 
தெற்றிசேர் தலத்துட் டோன்றிச் சிலையுட னம்பொன் றேந்திக் 
குற்றுடை வாளுங் கட்டிக் குலவு - தொப் பாரங் கட்டி 
முற்றுமெய் யணிவி ளங்க முகங்குறு வியர்பனிப்ப 
வெற்றிகொள் புரங்கள் செற்ற மேருவில் லாளி நின்றான் . ( 
நண்ணரு முருவங் கண்டு நயந்துபூ மழை பொழிந்து 
விண்ணவ ரயன்மா லாகண் டலன்வியன் முழவ மார்த்தார் 
மண்ணவர் துதித்தார் வேந்தன் வாழ்ந்தெழ வியந்தான் சூழ்ந்த 
வெண்ணருங் கன்னி மாத ரினவளை சிந்தி னாரால் . 

( க x ) 
ஊறிடு மருவி யோங்க 2 லுரனுடை முழக்கங் காட்டத் 
தேறிநின் நதிச யித்துச் சிரித்துவா னுறச் 3 சி லைத்து 
மாறனாழ் துயரந் தீர மதுரையம் பதியோ ருய்யக் 
கூறரு மிலக்கை நாடிக் 4 குறித்து நீள் கணைவி டுத்தான் . ( 
மானமில் சமண ரெண்ணின் மந்திர வாதஞ் செய்து 
6 தேனலர் தொடையன் மார்பச் செழியனை மதுரை யோடும் 
போனக மாகக் கொள்ளென் றேவின் புழைக்கை மத்த 
யானையை யெய்தான் முன்னம் யானையை யுரித்த வீரன் . (கரு ) 
யானையாழ் துயரந் தீர்த்தோன் யானை தாங் கண்டங் கண்டோன் 
யானைவா கனத்தோன் போற்ற யானையா லயத்தி ருந்தோன் 
யானையா னனனைத் தந்தோன் யானைவந் தனையு வந்தோன் 
யானையை யுரித்த தன்றி யானையை யெய்தா னன்றே , ( கசு ) 
செல்லம் ரெயிலட் டாலைச் சேவகன் விட்ட கொற்ற 
7 வில்லரி முகமால் வாளி வேழத்தை நாடிச் சென்று 
மல்லலங் குளத்து மூழ்கி வயிற்றுறு நிணம ருந்தி 
8 யொல்லையி னிலத்தி வாயா லோடிய துதப்பி யோட , ( கஎ ) 

கஉ. தொப்பாரம் - வீரர்கள் தலையிலணியும் முடிவிசேடம் ; இஃது இக் 
காலத்தில் இப்பெயருடன் விஷ்ணுவாலயங்களிற் பெரும்பாலும் காணப்படும் . 
கங . எழ 

மிக . 
கச . அருவியோங்கல் - யானை . சிலைத்து - முழங்கி . இலக்கு - லக்ஷ்யம் . 
கரு . யானையை - தாருகாவனத்து முனிவர் அனுப்பிய யானையை , 

கசு . திருமாலும் பிரமனும் இந்திரனும் போற்ற , யானை ஆலயம் - எட்டு 
யானைகளாற் சுமக்கப்படும் இந்திரவிமானம் . 

ஆனனன் - விநாயகர் . 
யானை வந்தனை - ஐராவதஞ்செய்த வணக்கத்தை . 

கஎ . செல் - மேகம் . அட்டாலம் - மதில் மேல்மண்டபம் , அட்டாலைச் 
சேவகன் : உஅ . அரிமுகமால் வாளி - நாசிங்காஸ்திரம் , குளம் , 

( பி - ம் . ) 1 தோற்பாரங் 2 உரனிடி 3 கலித்து 4 குறித்த 5 எண்ணி 
மந்திர 6 தேனலக் 7 ‘வில்லரிக்கணைவான் முட்டும் , வில்லுறுகணை 8 ஒல்லைமா 
சிலத்திவாயால் 


யானை 


கஉ 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


வேறு . 


வீரன் விட்ட கணைபட விண்பயங் 
கூர விட்ட குருதிப் பெரும்புனல் 
வாரியொப்ப விளங்க வரையெனச் 
சோரு மத்தி யிலத்தி சொரிந்ததால் , 

( கஅ ) 
1 கடுகி மோதிக் கதறி விழாமுனம் 
படியின் 2 மாமகண் முன்னம் பரவினள் 
கொடிது காத்தரு ளென்றுபொற் கோயில்வாழ் 
கடிய வெட்டுக் களிறுங் களித்தவே . 

( ககூ ) 
பிடிக ளோடும் பெரும்பயம் போய்த்திசை 
முடிவில் யானைக ளெட்டு முழங்கின 
வடைய மானிட ரச்சந் தவிர்ந்தனர் 
நடந வின்றனர் தொந்திவி நாயகர் . 

( 20 ) 
உரன ழிந்து விழுந்த வுவாவினை 
யிருமை மிக்க விலத்தியை நாட்டவர் 
தரும மிக்க தனிவிளை யாடலின் 
வரிசை காண வரையுரு வாக்கினான் . 

( உக ) 
வேறு , 
முடிசிகையினர் விடுசடையினர் முண்டித்தவர் கொன்றைக் 
கடிகமழ்சடை யரனடியவர் கடுவிசையுட னணுகிப் 
4 படிதருதலை பறியமணர்கள் பயமொடுநனி குழறத் 
தடிகொடுதலை சிதறினர்சய சயவெனநட நவிலா, 

( 22 ) 
நெற்றி , வாவி ; சிலேடை , இலத்திவாய் - அபானம் . உதப்பி - வயிற்றிற் சீர 
ணியாமலிருக்கு முணவு . 

கஅ . அத்தி இலத்தி சொரிந்தது - யானையானது இலத்தியைச் சொரிந் 
தது ; " இலத்தியுள் விளை பாண்டமென்னாது அரங்கத்தந்தாதி , சக . 

கக . பொற்கோயில் - சோம்சுந்தரக்கடவுளின் ஆலயம் ; " செம்பொனா 
லயத்துப் புக்கு , “ பைம்பொனாலயத்துப் புக்கு " " பொருவருங்கோயின் முற் 
றும் பொன்னினால் வேய்ந்து " என்பர் பின் ; உஎ : உஎ , எஎ ; 0 : ருகூ .. 

20. மானிடர் அடைய - மனிதர் எல்லாரும் . 

உஉ . முண்டித்தவர் - தலையை மழித்துக்கொண்டவர் . தலைபறி - தலை 
மயிரைப்பறித்துக் கொள்கின்ற . 

( பி - ம் . ) 1 கடிகை 2 மாமகளும் முன் 3 தணிந்தனர் படர்தருதலை 
யுறியமணர்கள் 


உசு .-- ஆனையெய்த திருவிளையாடல் . 


கங 


வேறு . 


கன்றிய சமணர் மாளக் கவுரிய னணுகி யானை 
பொன்றிய தல்லாற் கல்லாம் புதுமையைப் பாரீ ரெய்த 
வென்றியைப் பாரீ ரந்தோ வெல்லயார் வல்லார் நந்தக் 
தென்றமிழ்ச் சொக்க னல்லாற் றெய்வம்வே றுண்டோ வென்றான் . 
வடிவுடைக் கடவு ளங்கண் மறைகுவா னொருப்ப டுங்கால் 
விடுவிசைப் புரவி மேன் முன் விரைந்திறை யேவப் போனோன் 
படிபுக ழமைச்ச ரோடும் பன்முறை பேணிந் தெழுந்து 
கடிகமழ் கமலப் பொற்றாள் பிடித்தனன் கருத்துட் கொண்டு . (உச ) 
இவ்விடத் தென்று நின்றே யித்திருக் கோலந் தன்னை 
மெய்வரப் 4 பழிச்சு வோர்க்கு வேண்டிய வரங்க ணல்கிச் 
செவ்வையிற் காத்தல் வேண்டுத் தீர்த்தனே பத்தர் வாழ்வே 
கொவ்வையங் கனிவாய் மங்கை கொழுகனே யெனத்து தித்தான் . ( ) 
இச்சையி னடியார் தங்கட் கெளியம்யா மாத லாலே 
நிச்சய மாக விங்கு நிற்கின்றே நின்போ லெம்பாற் 
கச்சமி லாத வன்பற் கண்டில மடிவி டென்று 
நச்செயிற் றரவக் கச்சை நாயக னருளிச் செய்தான் . ( உசு ) 
அருளினா னிறைந்த தென்ன னடிக்கம லங்கள் விட்டுப் 
பொருவில் பல் சிறப்புஞ் செய்து போற்றினன் புவியோர் போற்றப் 
பரிவொடு நின்றா னங்கண் பணிவுடைப் பத்தர்க் கென்றும் 
பெருகவேண் டுவகொடுப்பான் காரணம் பிறங்க வென்றே (உஎ ) 
ஊனெழு குன்றை யானை மலையென வொழிந்த குன்றை 
யீனமி லாவி லத்தி மலையென வெய்த கோவைத் 
தேனலர்த் தொடையட் டாலைச் சேவக னென்ன நாம 
மாநிலத் தன்று முன்னா மன்னிட வழங்கு மன்றே . ( உ.அ ) 

உகூ , கல் 
உச . வடிவுடைக்கடவுள் - சுந்தரேசர் . 

உரு . இச்செய்யுளால் , பண்டைக் காலத்தில் அட்டாலைச் சேவகருடைய 
திருவுருவமிருந்ததென்றும் அது வழிபடப்பெற்றுவந்ததென்றும் தெரிகின்றது . 

உசு . அடியார் தங்கட் கெளியம்யாம் : அடியவர்க்கெளிய சுந்தரன் , 
அடியவர்க்கெளிய சொக்கன் , அடியவர்க்கெளியவர் , அடியவர்க்கெளிய 
வெம்பெருமான் என்று இந்நூலில் பலவிடங்களில் வந்திருத்தல் காண்க . 


மலை. 


கச்சம் - அளவு . 


உஎ . பிறங்க நின்றான் . 

( பி - ம் . ) 1 ளங்கன் 2 விரைந்தருள் புரியப்போனோன் 3 பணிந்துபோந்து 
4 பழிச்சினோர்க்கு வழங்கிற்றன்றே ! 


| 


காச திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
பாவியர் விட்ட கொற்றப் பருப்பத விபத்தை வீழ 
மூவர்க டலைவன் சிங்க முகக்கணை விடுத்த லாலே 
காவல உனவதா னத்தைக் காசினி காண நண்ணி 
மேவரு நரசிங் கத்தை விருத்தினான் வேழக் குன்றில் , 

ஆகத்திருவிருத்தம் - ருக . 


( உக) 





உஎ .-- ஞானோபதேசஞ்செய்த திருவிளையாடல் . * 

*** 
அழகினுக் கழகார் மேனி 4 யாலவா யமுத வாயான் 
பழுதில்சாத் தவர்கள் சூழப் பல்பெருஞ் சிறப்பிற் றோன்றிப் 
பொழிலுல கனைத்துங் காணப் புரவி நூற் கியைய மிக்க 
செழியன் முன் குதிரை யிட்ட திருவிளை யாடல் கேண்மின் . ( க ) 
சந்திர குலத்தி னீடோர் தானைவேல் வாகை மாற 
னந்தமின் முன்னோர் போல வவனியை யடைவிற் காத்துச் 
சுந்தரற் கன்பு பூண்டு துலங்குமா மதுரை தன்னுண் 
மந்திரத் தலைவர் சூழ வளம்பட வாழு நாளில் . 
உக , பருப்பத இபத்தை மலைபோன்ற யானையை , 

காவலன் 
இருத்தினான் . 

( உஎ ) 
க . இச்செய்யுள் கவிக்கூற்று . அழகினுக்கழகார் மேனி : அழகெனு 
மதுவு மோரழகு பெற்றதே ( கம்ப . மிதிலை . ஙச ) ; “ அழகினுக் கழகு செய் 
தார் ” ( க்ஷ கோலங்காண் . கூ . ) 

ஆலவாயமுதவாயான் : 

ஆலவாயமுத 
மன் (திருநகா . கக ) , ஆலவாயமுதவாக்கன் ( கக : க . ) சாத்தவர்கள் - செ 
ன்றுசென்று வியாபாரம் செய்யும் வாணிகர் திரள் ; இது , ஸார்த்தமென்னும் 
வடமொழியடியாகப் பிறந்ததென்பர் . புரவி நூல் - அசுவசாஸ்திரம் . குதி 
ரையிட்ட - குதிரைகளை அளித்த ; இனப்பரியிட்டதன்றி என்பர் பின்னும் ; 
கூ 0 : ரு . திருவாதவூரர் புராணத்துள்ள குதிரையிட்ட சருக்கமென்னும் 
பெயரும் இங்கே அறியற்பாலது . 

உ , வளம்பட - பலவகைச் செல்வமும் உண்டாக ; “ வளம்பட வேண்டா 
தார் யார்யாருமில்லை " நாலடி . கங . 

* " குராமலரோ டராமதியஞ் சடைமேற் கொண்டார் குடமுழந்ந் தீச 
னை வாசகனாக் கொண்டார் " ( திருநா . தனித்திருத்தாண்டகம் , கக ) ; " உனக் 
குக் , கலந் தவன் பாகிக் கசிந்துள் ளுருகு , நலந்தா னிலாத சிறியேற்கு நல்கி , 
நிலந்தன்மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி , நாயிற் கடையாய்க் கிடந்த வடி 
யேற்குத் , தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே ” ( திருவா , சிவபுராணம் , 
ருசு - சுக ) ; “ அந்தண னாகி யாண்டுகொண் டருளி , யிந்திர ஞாலங் காட்டிய 
வியல்பும் , " திருவார் பெருந்துறைச் செல்வனாகிக் , கருவார் சோதியிற் கரந்த 

( பி - ம் . ) 1 பாவிகள் 2 ‘ அவதானங்கள் 3 குதிரையீடு ஞானவுபதேசஞ் 
செய்த 4 ஆலவாயான்மகிழ்ந்து 5 துளங்கு 


. 


வே , .. 


உஎ.- 

ஞானோபதேசஞ்செய்த திருவிளையாடல் . 
நீதிமா மதூக நீழ னெட்டிலை யிருப்பை யென்றோர் 
காதல்கூர் பனுவல் பாடுங் கபிலனார் பிறந்த மூதூர் 
சோதிசேர் வகுள நீழற் சிலம்பொலி துலங்கக் காட்டும் 
வேதநா யகனார் வாழும் வியன்றிரு வாத வூரால் . 

( ங 
கள்ளமும் ” ( ஷ . கீர்த்தி . சஉ - ங ; ருச - ரு ) ; “ பரமா நந்தப் பழங்கட லது 

..... அண்டத் தரும்பெறன் மேகன் வாழ்க " ( ஷை. திருவண்டப் 
பகுதி , சுசு - கூடு ) ; " என்னே ரனையோர் கேட்கவந் தியம்பி , யறைகூவி யாட் 
கொண் டருளி , மறையோர் கோலங் காட்டி யருளலும் ( ஷ . ஷ . கசஎ - 
க ) ; “ அருபரத் தொருவ னவனியில் வந்து , குருபர னாகி யருளிய பெரு 
மையை ," மெய்தரு வேதிய னாகி வினைகெடக் , கைதர வல்ல கடவுள்போற்றி , 
“ என்னையு மொருவனாக்கி யிருங்கழல் , சென்னியில் வைத்த சேவக போற்றி " 
( ஷை . போற்றி . எரு - சு , அஅ - கூ , கஉக - க x0) ; “ ஈறி லாதநீ யெளி 
யை யாகிவந் தொளிசெய் மானிட மாகநோக்கியும் ” ( ஷ . திருச்சதகம் , கக ) ; 
" செங்க ணெடுமாலும் ............. வானவன் பூங்கழலே பாடுதுங்கா ணம்மா 
னாய் ( ஷை . திருவம் . க - கச ); " நாட்கொண்ட நாண்மலர்ப் பாதங் காட்டி 
நாயிற் கடைப்பட்ட நம்மை யிம்மை , யாட்கொண்ட வண்ணங்கள் பாடிப்பாடி , 
யாடப்பொற் சுண்ண மிடித்து நாமே " ( ஷை திருப்பொற் . அ) ; " வன்னெஞ்சக் 
கள்வன் மனவலிய னென்னாதே , கன்னெஞ் சுருக்கிக் கருணையினா லாண்டு 
கொண்ட, ......... பொன்னங்கழலுக்கே சென்றூதாய் கோத்தும்பீ " , " அருவாய் 
மறைபயி லந்தணனா யாண்டுகொண்ட , திருவான தேவற்கே சென்றூதாய் 
கோத்தும்பீ ” ( க்ஷ , திருக்கோ, கக , கச ) ; “ உருசா மறியலோ சந்தணனா யாண் 
டு கொண்டான் , " வாவாவென் றென்னையும் பூதலத் தேவலித் தாண்டுகொண் 
டான் " ( ஷை. திருத்தெள்ளேணம் , க, எ ) ;" பெருந்துறையான் , சீரார் திருவடி 
யென் றலைமேல் வைத்தபிரான் ( ஷை. திருப்பூவல்லி , க 0 ) ; " கருணையினாற் 
றேவர்குழா, நாணாமே யுய்யவாட் கொண்டருளி " ( க்ஷ . திருப்பொன்னூசல் , 
டு ) ; “ அந்தண னாகிவக் திங்கே யழகிய சேவடி காட்டி ........ஆட்கொண்டரு 
ளும் , ... தேவர்பிரான் " ( ஷைகுயிற்பத்து , க 0 ) ; " அந்தண னாவதுங் காட்டி 
வந் தாண்டா யாரமு தேபள்ளி யெழுந்தரு ளாயே ( ஷை . திருப்பள்ளி. அ ) ; 
" நாயேன் றனையாண்ட பேதாய் " , " முன்னே யெனையாண்ட , பார்ப்பானே 
( ஷை . புணர்ச்சிப்பத்து , கூ - க 0 ) ; " ஆண்டுநீ யளித்த வருளினை மருளி 
னான் மரந்த , வஞ்சனேன் ( ஷை . வாழாப்பத்து , சு ); “ திருவடி யென் றலை 
மே னட்டமையால் ” ( க்ஷ , குலாப் . அ ) ; ( க்ஷ . அருட்பத்து , அற்புதப்பத்து 
சென்னிப்பத்து ஆகிய இவைமுதலியவற்றைப் பார்க்க . ) “ பெருந்துறையெம் 
புண்ணியன் மண்ணிடை வந்துதோன்றிப் , பேதங் கெடுத்தருள்செய் பெருமை 
யறியவல்லார் " ( ஷை . திருவார்த்தை , எ ) . 

கூ , மதூகம் - இருப்பைமரம் ; நெட்டிலை யிருப்பை என்னும் அகவல் , 
“ நெட்டிலை யிருப்பை வட்ட வொண்பூ , வாடா தாயிற் பீடுடைப் பிடியின் , 
கோடேய்க் கும்மே வாடிலோ பைந் தலைப் , பரதர் மனைதொறு முணங்குஞ், 
செந்தலை யிறவின் சீரேய்க் கும்மே ” ( கபிலர்வாக்கு ) என்பது . இது தமிழ்நா 
வலர் சரிதையிற் கண்டது . இருப்பையும் மகிழும் அத்தலத்திற்குரிய விரு 
க்ஷங்களென்று தெரிகின்றன : “ கமழ்மதுக மகிழ்வாத புரத்து ” ( கடம்ப , இலீ 
லா , உஎ .)அத்தலத்தில் , ஸ்ரீமாணிக்க வாசகர்க்குச் சிவபெருமன் திருச்சி 
லம்பொலியைக் காட்டியருளினர் ; “ வாதையம் புரத்துநண்ணி மணிச்சிலம் போ 

14 


காசு திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
ஆதியா தித்தன் 1 சோம னக்கினி தமது பேரால் 
வேதியர் தமைவந் தேத்தி விளம்புமுன் னுகங்கண் மூன்றுங் 
காதலின் வணங்கக் கண்டு கடையுகம் வாத ராச 
னீதியின் வணங்க வாத புரமென நிகழு மூதூர் . 

( ச ) 
தெரிவையர் விழியை யேய்க்குஞ் சேல்வளை களத்தை யேய்க்கும் 
பரிபுரப் பதத்தை யேய்க்கும் உபங்கயம் பழனந் தோறும் 
தருமுகிற் றானை போர்த்துத் தாரகை முத்தம் பூணக் 
கருதிநீள் கமுகை யேய்க்குங் கன்னலைச் செந்நெ லேய்க்கும். 
மன்னுமிந் நகரி தன்னுண் மானமங் கலத்தா ராகுக் 
தொன்னெறி முனிவ ராமா மாத்தியர் தொழுகு லத்து 
நன்னெறி விடையிற் போந்தோர் நன்கணத் தலைவர் நாம 
மின்னெறி வாத வூர ரென்னவந் துதயஞ் செய்தார். 

( சு ) 
மன்னுமுற் றொடர்பி னாலே மாசற வீரெட் டாண்டுண் 
முன்னை நூ னீதி நூன்மற் றியாவையு முற்றக் கற்றுக் 
கொன்னுற வளரக் கேட்ட 4 கொற்றவ னயந்த ழைத்துத் 
தன்னுடை நன்னா மத்தாற் றலைமைசேர் நாமஞ் சாத்தி . ( எ) 
சைகாட்ட ” ( உ.அ : கச ) ; “ வாத வூரினில் வந்தினி தருளிப் , பாதச் சிலம்பொலி 
காட்டிய பண்பும் " ( திருவா . கீர்த்தி . ருஉ - ங ) என்பதனாலு முணர்க. வேத 
நாதரென்பது , அத்தலத்துச் சிவபெருமானுடைய திருநாமமாதலின் வேதநா 
யகனார் என்றார் ; வேதியர் என்பர்மேலும் ; ச. திருமால் வந்து பூசித்தபொ 
ழுது “ வேதாஹம் " என்ற சுருதி , சிவலிங்கப் பெருமானிடமிருந்து தோன்றி 
னமையின் , இத்திருநாமம் அமைந்ததென்று அத்தலத்து வடமொழிப்புரா 
ணம் தெரிவிக்கின்றது . 

ச . ஆதியாகிய ஆதித்தன் . சோமன் - சந்திரன் . வாதராசன்.வாயுதேவன் . 
ரு. வளை 

வளை - சங்கு . கரும்பல்ல நெல்லென்னக் கமுகல்ல கரும்பென்ன ? 
( பெரிய , நாடு , கரு ) என்பதை இச்செய்யுளின் ச - ஆம் அடி ஒத்துள்ளது , 

சு . மானமங்கலமென்பது திருவாத வூரருடைய முன்னையோரிருந்த ஊரி 
ன் பெயரென்று தெரிகின்றது ; மானபுரமெனவும் வழங்கும் . இந்நூல் , உஅ : 
அ . ஆம்செய்யுளிலுள்ள ," இருநி லிருநின் மானபுரமென்னுங் கொடுமை பொறு 
க்க கிலேன் " என்பது ஆராயத்தக்கது . ஒருகண நாதர் , சிவபெருமான் கட்டளைப் 
படியே வந்து திருவாதவூரராக அவதரித்தனரென்பதை, “ கணநாதர் தமிலொ 
ருவன் விடையிற் போந்து கமழ்மதுக மகிழ்வாத புரத்து வாழந் , தணராமாத் 
தியர்குலத்துட் டோன்றி ( கடம்ப. இலீலா , உஎ ) என்பதனாலும் உணர்க. 
இந்நூலிலுள்ள “ இத்தகைமை யிற்றிகழு மெல்லையினி லுட்புக விலங்குகண 
நாத னொருவன் " ( உஉ : அ ) என்றது இங்கே அறியற்பாலது . இச்சரிதவிரிவை , 
திருவுத்தாகோசமங்கைப்புராணம் , பார்ப்பதி தவம்புரிந்த அத்தியாயத் 
தாலுமுணர்க . 

எ . முன்னை நூல் - வேதமுதலியன . தன்னுடை நன்னாமத்தால் தலைமை 
சேர்நாமம் - தென்னவன் பிரமராயரென்பது ; ஆல் : ஒடு ; " தென்னவன் பிரம 

( பி- ம் . ) 1 சோமன சனிகள் , சோமனசுவினி 2 பங்கயப்பழனந் முனி 
வராயமாத்தியர் 4 கொற்றவன் வந்தழைத்து மன்னாமத்தாற் 


- 


கஎ 


உஎ . நானோபதேசஞ்செய்த திருவிளையாடல் . 
மல்லலஞ் சிறப்பி னோங்கும் வரிசைகள் பலவு நல்கி 
யெல்லையில் 1 சேனைக் கேற்ற தாழ்வுகேட் டிருத்தி யென்னக் 
கல்வியின் மிகுதி யானுங் கருத்துணர் கூர்மை யானுஞ் 
சொல்லரு மமைச்சர்க் கெல்லாந் துளங்குமுற் றலைவ ரானார் . ( அ ) 
கரிபரி திண்டேர் வென்றிக் காய்சின வீர ராற்றுந் 
தரைபுகழ் செய்திக் கெல்லாந் தலைவரா யவனி வேந்தர் 
வரவிடு திறையுங் கண்டு மற்றவர்க் கினிய செய்து 
8 பரிவுடைத் தென்னன் பாரந் தம்வயிற் பரித்துப் போந்தார் . ( கூ ) 
துளங்கிய பத்தி பூண்டு சொக்கநா யகன்வி ரும்ப 
விளங்கிய நலங்கள் செய்து மேதகு தொண்டர் மாட்டுங் 
குளிர்ந்ததங் கிளைஞர் மாட்டுங் கொடுத்தரும் பொருண்மற் றெங்கும் 
வளர்ந்தபே ரறங்கள் செய்தார் மனத்திலோ ராசை யில்லார் . ( க ) 
மன்னவ ரிவரே யென்ன வாழுநா டனிலுஞ் சாதி 
மெய்ந்நெறித் தரும நீங்கா வேதிய ரமைச்சி னாலே 
முன்னையிற் றனது செல்வ முடிவிலா தோங்கக் கண்டு 
தென்னவன் மகிழ்ச்சி 4 யெய்திச் சிறக்குநா டம்மி லோர் நாள் . ( கக ) 


வேறு . 


( 


க 
. 


கோதி லாத குதிரைத் துறையவர் 
தீதின் மாறன் றிருமு னணைந்தவன் 
பாத மீது பணிந்தாங் கொடுங்கிரின் 
றோது வார்க ளுறுபெருஞ் செய்திகள் . 

( கஉ ) 
நீதி மன்னவ ரேறே நினைவறச் 
7 சீத வெம்மையிற் றேய்ந்தன சில்பரி 
வாத நோயிடை மாய்ந்தன சில்பரி 
யாதி வெப்பி வழிந்தன சில்பரி . 

( க ) 
கண்ட மாலை கவுசி மகோத 

தர 
மண்ட சாலம்வெஞ் 8 சூலை யலகுநோய் 
ராயனே காண்க என்பர் , பின்னும் ; சுக . பிரமராயனென்பது , பிரமாதிராய 
னெனவும் சிலாசாதனங்களிற் காணப்படுகின்றது . 

அ . ஏற்ற தாழ்வு கேட்டிருத்தல் - புகுந்துள்ள குறைகளை விசாரித்துப் பரி 
கரித்திருத்தல் ; அமைச்சர்க்கெல்லாம் வாதவூரர் தலைவரானமை , அமைச்சர் 
கடம்முட் கற்றறிவுள்ள தலைவனே ” ( கஎ ) என்பதனாலும் அறியப்படும் . 

கூ , செய்தி - நாற்படைச்செய்தி . 
கங. இதில் குதிரைகளின் நோய்கள் கூறப்படுகின்றன . 
கச . கோடகம் - குதிரை . 

( பி - ம் . ) 1 சேனைக்குற்றத்தாழ்வு 2 துலங்குமுற் 3 பரிவொடுந்தென் 
னன் 4 " செய்யச் 5 ‘ முனடைந்து 6 ஒதுங்கி 7 சீதைவெம்மை 8 ‘ சூலமலகை 
நோய் 


கஅ 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம். 


( கச ) 


தண்டை நோய் பிர மேகந் தலைக்கனங் 
கொண்டு மாண்டன சில்பெருங் கோடகம் . 
துற்ற மற்றை வரிசைத் துரகமும் 
வற்றி யுய்யுமுய் யாவென மன்னின 
பொற்பி லங்கு புதுப்பரி யிங்குநங் 
கொற்ற மோங்க விரைவிற் கொளப்படும் . 
மண்ணி னீண்மறு மண்டலங் கொள்பவர்க் 
கெண்ணி லங்கொ ரிலக்க மிவுளிகள் 
கண்ணு பந்தியிற் கட்டத் தகுமென 
வுண்ணி றைந்த விருப்பி னுரைசெய்தார். 


( கரு ) 


( கசு ) 


வேறு , 


மற்றவ ரியம்பக் கொற்றவன் கற்ற வாதவூர் முனிவரை யழைத் 
திங் , குற்றுயர் புறுங் காரிய மனைத்து நின்னுணர் வாலுணர் கின்றே , 
நற்பிர மாணி நீயலா லுண்டோ நானிலத் தமைச்சர்க டம்முட் ,கற்றறி 
வுள்ள தலைவனே நினக்கோர் காரிய 2 முணர்த்துவங் கேண்மோ. ( கன) 

பகர்ந்தனர் வந்து பரித்துறை யாளர் பரிவுறு நம்பரி யனைத்து , 
மகந்தரு நோயால் வீந்தன வென்றே ஃயறைப்படுங் காசணி தூசு , தகு 
ம்பெருங் கனகம் வேண்டுபவெடுத்துத் தாவுமாவிறங்குபட் டினத்துப் , 
புகுந்துயர் பரிகொண் டணைந்திட வேண்டும் புரவி நூ லிலக்கணத் 
தியைய . 

( கஅ ) 
வேறு . 
என்றது 4 சொல்ல வாழ்த்தி யான்சொன்மி னெனவே சொன்னார் 
நன்றருள் செய்த மாற்ற நாதனே விரைவிற் செய்வ 
லின்று நீ விடைதா வென்ன வியம்பிநல் விடையிற் போந்து 
துன்றுபொன் னறைமாட் டெய்தக் காவல ரெதிர்து தித்தார் . (ககூ ) 

கரு . துற்ற - நெருங்கின . கொளப்படும் - கொள்ளல்வேண்டும் ; தேற்ற 


வினை . 


கசு . மறுமண்டலம் - வேற்றரசர் தேயங்கள் . பந்தி - குதிரைச்சாலை . கட் 
டத்தகும் : தேற்றவினை . 

கஅ . அகம் - பாவம் , வீந்தனவென்று பகர்ந்தனரெனக்கூட்டுக . அறை . 
பொன்னறை. புரவி நூல் - அசுவசாஸ்திரங்கள் ; சூரியனாலும் சாலிகோத்திரரா 
லும் அந்நூல்கள் செய்யப்பட்டுள்ளனவென்பர் . 

கக . மாற்றம் நன்றென்க . விடை - உத்தரவு, காளை ; சிலேடை . 

( பி- ம் . ) 1 பிறமேகந்தலைக்கணங் 2 உணர்த்துவல் 3 அறைப்படுங் காச 
மைதுசு 4 சொல்லா முன்னா ரிறைஞ்சியான் சொல்வதானேன் , சொல்ல 
வாழ்ந்த சொல்லினனெனவே 5 செல்வல் 


உஎ.-- ஞானோபதேசஞ்செய்த திருவிளையாடல் . 


காக 


( 
உக 
) 


வேறு , 
பொன்னி னீடிய புஞ்சமா ரறையினுட் புக்குத் 
துன்னு பல்பொருள் சூழ்ந்தகண் காணியி னெடுத்துப் 
பன்னு நீதிசேர் பல்பெருங் 1 கணக்கினும் படுத்து 
முன்வி ருப்பொடு கட்டினர் பெட்டக முட்ட . ( 20 ) 

வேறு . 
பொய்ம்மை 2 யின்றிப் பரிக்கும் புகழுடைச் 
செம்மை யோரைத் தெரிந்து பரிவொடும் 
வம்மி னென்ன வரவழைத் தாங்கவர் 
தம்ம னங்களிப் பத்தன நல்கினார். 

( ) 
ஆங்கி லங்கு மளப்பரும் பெட்டகம் 
தாங்கு மென்றவர் தம்வயிற் சேர்த்தரு 
டேங்கு நாதன் றிருவால வாயுமை 
4 பாங்கி னானைப் பணிவமென் றெய்தினார் . (22 ) 

வேறு , 
எண்ணில்பெரும் பாவ மிமைப்பளவி னீக்குவிக்கும் 
புண்ணியநன் னீர்பொலியும் பொற்றா மரையதனு 
ணண்ணிநெறி யாசமித்துப் போந்து நலங்கடரும் 
பெண்ணை யனதுதிக்கைப் பிள்ளை யுழைச்சேர்ந்தார். ( உங ) 
ஆங்குமா னோங்கியபே ரண்டம் வலம்வாவே 
யோங்குமரன் றன்னைவலம் வந்தாங் குறுகனியை 
வாங்குசதி ரோனே மதவா ரணவரசே 
தேங்குபுக ழைங்கரனே செய்யமலர்த் தாள்போற்றி . ( உச ) 
காத்தருளா யென்று தொழுது கரங்கூப்பி 
யேத்தி யருள்பெற்றுப் போந்தாங் கினிமைதருஞ் 
சீர்த்தி பொலியு மிமவான் றிருமகளார் 
வாய்த்த திருக்கோயில் புக்கார் மதியுடையார் . ( உரு ) 

20. புஞ்சம் - தொகுதி . கண்காணியின் - மேற்பார்வையுள்ளோனால் ; 
இப்பெயர் , இப்பொருளில் தென்னாட்டில் வழங்குகின்றது . 

உக . பரிக்கும் செம்மையோர்- சுமத்தற்குரிய நல்லொழுக்கமுடையோர் ; 
" பொன்பரித்தவரை என்பர் பின்னும் ; சக . 

உங . பெண்ணை அன துதிக்கை பிள்ளை பனை போன்ற துதிக்கையை 
யுடைய பிள்ளை ; விநாயகக்கடவுள் ; “ பனைக்கைமும்மத வேழம் " ( தேவாரம் .) 
பெண்ணை , பிள்ளையென்றது சொன் முரண் . 

உச. ஆம் குமரன் - பெருமையை யுடையவராகிய முருகக்கடவுள் . ஓங் 
கும் அரன் . கனி - மாங்கனி. 

( பி - ம் . ) 1 கணக்கினுட்படுத்தி 2 யன்றிப்பரிக்குப் 8 களிப்பத்தா 4 பாங் 
கினாரைப் 5 ஏகினார் 6 பொற்றாமரைவர்வி 7 புகழையனே 8 இனிய தருஞ் - 


ககள் திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 

என்றார் வரைமயிலே யேழ்பொழில்வாழ் 1 கோகிலமே 
யொன்றாய வேதா கமவாவி யோதிமமே 
பொன்றாத வெண்ணெண் கலைபேசும் பூவையே 
மன்றார் கடம்பவன மானே யடிபோற்றி . 

( உசு ) 
வேறு . 
இவ்வண்ணந் துதித்தி றைஞ்சி யின்னருள் பெற்றுப் போந்து 
செவ்வண்ணச் சொக்கன் மிக்க செம்பொனா லயத்துப் புக்கு 
மைவண்ணக் கண்டத் தானே வாய்த்தபே ரண்டத் தானே 
மெய்வண்ணப் போதத் தானே யென்று சூழ்ந் திறைஞ்சி வீழ்ந்தார் . ( ) 
விழுந்தவர் திருமுன் சென்று விண்ணப்பஞ் செய்வார் வேந்தர் 
செழும்பொருள் கொடுபோய்க் கொள்ளுங் காரியந் தீங்க தின்றி 
யொழுங்குறப் பலித்தல் வேண்டு முனையலா லுதவி யில்லென் 
றேழுந்தமுன் னுரைத்துப் போது மளவினி லருளா லாங்கு . ( 2 அ ) 
வெண்டிரு நீறு கொண்டோர் வேதிய னுவந்த ளிப்பக் 
கண்டது வாங்கிச் சாத்திக் காரியம் பலிக்கு மென்று 
கொண்டகங் 4 களித்துப் போந்து குறைவிலாக் கனகத் தோடு 
மண்டிய தானை யோடும் புறப்பட்டார் மதுரை விட்டு , ( உக ) 
கற்றைவெண் கவரி வீசக் கோயகர் கீதம் பாடக் 
கொற்றவெண் குடைநி ழற்றக் கோதையர் மருங்கு வாழ்த்த 
மற்றுமன் னரைநிறுத்தி மாணிக்கச் சிவிகை யேறி 
முற்று பல் லியங்க ளேங்கப் போந்தனர் முடுக வன்றே . ( ங O ) 
சாலிநீள் கழனி தோறும் 8 தண்டுலங் கதிரா வீனும் 
பாலுறு தடங்க டோறும் பணிலநித் திலம் பி றக்கு 
மேலுறு சாபந் தீர விந்திரன் வெள்ளை யானை 
காலைவந் திறைஞ்சுந் தொல்லைக் 10 கானையம் பதிய டைந்தார் . ( ஙக ) 

உசு . என்று ஆர் - சூரியன் பொருந்துகின்ற; சூரியனை ஒத்த வென்பது 
மாம் . இச்செய்யுளில் , மயில் முதலிய பறவைகள் உரிய இடங்களுடன் பாராட்ட 
ப்பட்டுள்ள நயங்கள் மிகப்பாராட்டற்பாலன , 

உஎ . வாய்த்த பேரண்டத்தான் - அண்டங்களைப் பெற்றருளியவர் . 
கூ 0. காயகர் 

இசைப்புலவர் . மற்றுமன்னர் - வேறு அரசர்கள் . 
ஙக . காலை - சிவபெருமான் திருவடியை . கானை- திருக்கானப்பேர் ; காளை 
யார்கோயில் . ஐராவதம் , தனக்கிருந்தசாபம் தீரும்பொருட்டுச் சிவபெருமானை 
வழிபட்டதென்பது அத்தல புராணவரலாறு ; " மானமா மடப்பிடி 
லலகிடக், கானமார் கடகரி வழிபடுங் கானப்பேர் ( திருஞா. தே . ) என்பதனாலு 
முணர்க. ஐராவதத்தால் உண்டாக்கப்பெற்ற மிகப்பெரிதான தடாகமொன்று 
யானைமடுவென்னும் பெயருடன் இன்றும் அத்தலத்தேயுள்ளது . 

( பி - ம் . ) 1 கோகுலமே போதத்தானே யென்றடி தொழுது 3 அழுந்தி 
4 களிக்கப் கானவர் 6 சிவிகைமீது பல்லியங்கறங்க 8 தண்டுலக்கதிராய் 
9 பிறங்கு 10 கானலம்பதி 


வன்கையா 


+ 


உ.எ. -- ஞானோபதேசஞ்செய்த 

னாபதேசஞ்செய்த திருவிளையாடல் . 


கக்க 


வேறு . 


னுை 


ஆரண மும்பகலு மிந்துவு மாடாவு மந்தண னும்மரியுந் தும் 
புரு நாரதரும் , வாரண முந்திருமான் மைந்தனு மிந்திரனும் வானு 
யர் தேவர்களுங் 2 கோடுடை மாமுனியும் , பூரண நாமகளும் பூமக 
ளும்முமையும் பூழிய னுந் திருவோ 3டேழுல கும்பரவுங் , 4 காரண 
வன்குரவார் கந்தவ னச்சோமன் காளைம ணங்கமழுந் தாளைவ ணங் 
கினரால் . 

(x2 ) 
வேறு , 
கருதுமப் பதியை விட்டுக் காதங்கள் பலவு நீங்கி 
வருநெறி வசத்தி னானு மாசின்முற் றொடர்பி 
மருள்புனை வாத வூர ரன்புடைச் சம்பு வாழும் 
திரைபொரு மொய்யார் பொய்கைத் திருப்பெருந் துறையைச் சேர்ந்தார் . 
வளைமதி காட்டப் பூக மரகதங் காட்டக் கொன்றை 
நளிநிதி காட்டக் காட்ட நாகநித் திலமெ வர்க்கு 
முளமகிழ் துறக்கங் காட்ட வுயர்சிவ புரத்துச் செல்லக் 
கிளரொளி வழியீ தென்று கேதகை காட்டச் சென்றார் . ( ஙச ) 
நிறைபெருந் தவத்தோர் வேள்வி நீங்கரும் பெருமை மிக்கோர் 
மறுவிலா மூன்று நூறு மறையவர் விளங்கு மூதூ 

கூட . பகல் - சூரியன் . அந்தணன் - பிரமன் . திருமான்மைந்தன் - மன் 
மதன் . கோடுடைமாமுனி - கலைக்கோட்டு முனிவர் , பூமகள் - பூமிதேவி , பூழி 
யன் - பாண்டியன் . காரணவன் - சுந்தரேசுவரர் , சோமன் - சோமேசுவரர் . 

காளையீசர் ; அத்தலத்திற் சுந்தரேசுவரர் , சோமேசுவரர் , காளையீச 
ரென்று மூன்று சிவலிங்கப்பெருமான்களுடைய சந்நிதிகள் உள்ளன . விக்கிரம 
சோழன் மகள் சுகந்தகேசியை மணம்புரிந்த வரகுணபாண்டியர் , அவளுடைய 
அழகின் மிகுதியைக்கண்டு அத்தலத்திற் சிவபெருமானுக்கு அர்ப்பணஞ்செய் 
தனரென்பதும் அவளுடைய கூந்தலின் நறுமணம் எங்கும் பரவியது பற்றி 
அத்தலம் சுகந்தவனம் அல்லது கந்தவனமென்று பெயர்பெற்றதென்பதும் அத் 
தலபுராண வரலாறுகள் . 

கூகூ . மொய்யார்பொய்கை என்பது , திருப்பெருந்துறையிலுள்ள ஒரு 
தீர்த்தம் ; “ மொய்யார் தடம் பொய்கைபுக்கு ” ( திருவா , திருவெம் . கக ) என் 
பதனாலு முணர்க . திருப்பெருந்துறையென்பது , பிருகத்தீர்த்தமென்று வட 
மொழியில் வழங்கும் ; இத்தலம் இக்காரணப்பெயர்பெற்றதை , திருப்பெருந்து 
றைப் புராணத்துள்ள பெருந்துறைப் படலத்தாலுணர்க . 

கூச . வளை - சங்கு . நாகம் - புன்னை ; நாகம் நித்திலம்காட்ட ; நித்தி 
லம் - முத்து ; இது புன்னை யரும்பிற்கு உவமை . 

ங ரு . மூன்று நூறுமறையவர் - முந்நூற்றுவர் ; இவர்கள் இத்தலத்திற் 
சிவபெருமானைப் பூசித்தல் முதலிய வழிபாராட்டிற்குரியோர் ; தில்லை மூவாயிர 
வரைப்போல . இறையினின் அமரராக்குமென்க . 

( பி - ம் . ) 1 நாரதனும் 2 தோடுடைமா ஏழுகமும் 4 காரணன் வண் 
5 மெய்யார் 6 ,நித்திலமேயார்க்கும் 


காளை 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
ரிறையினின் மருங்கணைந்தோ ரியாவராயினும்பி றங்கப் 
பிறிவிலா வமர ராக்கும் பெருந்துறை முந்தைப் பேரூர் . ( நடு ) 

வேறு . 
அருந்தவர் சிந்தைசெ லுந்துறை வந்தணை யந்தணர் முந்தைமகம் 
புரிந்துசெ யுந்துறை சந்தைப் டுந்துறை புந்திக்க டந்தபதந் 
தருந்துறை யிந்திரை வந்துறை யுந்துறை தொந்திகொ டந்திபடும் 
பெருந்துறை யெந்தைப ரிந்துகு ருந்தினி ருந்தபெருந்துறையே . ( ) 

வேறு , 
வயலெலாங் கன்னல் செந்நெல் வனமெலா நாகம் பூக 
மயலெலார் தேர்வி மான மவையெலா முனிவர் வானோர் 
3 புயலெலா 4 மாட கூடம் புறமெலாம் வேள்வி யோமங் 
கயலெலாந் தாவும் வோவிக் கரையெலாந் தவஞ்செய் வோரால் . ( ங எ ) 

வேறு . 
சகம்பேரி வறுகலைச் சங்க மேறிய 
மகந்தரு மறையுரு வங்க மாற்ற 
முகந்தரு பவக்கடன் முடிய வோடியே 
தொகும் பொருள் படுபெருந் துறையைச் சார்ந்ததால் . ( ங அ ) 

வேறு . 
அந்நக ரணையா முன்ன 8 ரங்கநெஞ் சுரைவே றாகித் 
துன்னுபே ரன்பு நீடத் துணைவிழி யருவி பாய 
வுன்னரு மயிர்சி 9 லும்ப வுயர்கரங் குவிய வாறா 
வன்னிசேர் மெழுகே யென்ன வுருகினார் வாத வூரர் . ( ஙகூ ) 
திருந்துமுற் றவத்தி னாலே செல்வமே லாசை விட்டுப் 
பரந்தநெஞ் சொடுங்கக் கண்டு பன்முறை யதிச யித்திப் 
பெரும்பதி யடையா முன்ன ரடைந்தது போன் பெந்தை 
பொருந்திய தலங்க டம்முட் டலமிது 10 போலொன் றின்றே . ( ச 0 ) 

நசு . சந்தை - வேதம் ; சிவபெருமான் உபாத்தியாயர் வேடம் பூண்டு அத் 
தலத்தில் ஓரிடத்திற் சிலநாளிருந்து மேற்கூறிய முந்நூற்றுவர்களுடைய பிள் 
ளைகளுக்கு வேதத்தை ஓதுவித்தமையின் , சந்தைபடுந்துறை என்றார் ; " வேத 
காயகற்கு " என்பர் பின்னும் ; சுசு . ஓதுவித்த இடம் பள்ளிக்கூடமென்று இன் 
றும் வழங்குகின்றது . தொந்திகொள் தந்தி - விநாயகர். குருந்தமரம் - இத்தல 
விருக்ஷம் . 

ங அ . கலைச்சங்கம் - வித்தையின் தொகுதி ; ஆடையின் தொகுதியென்பது 
மற்றொரு பொருள் ; சிலேடை . மறையுறுவங்கம் - திருவாதவூரர். 

கூக , சிலும்ப . சிலிர்ப்ப , 

( பி - ம் . ) 1 ஆகும் 2 கடந்து 3 புயலெலாங்கூடுமாடம்புறம் 4 மாடப் 
புரம் வாவிகரை பரவுறு , புரிவுறு 7 வங்கமாற்றரு 8 அங்கணெஞ்சு 
9 சிலிர்ப்ப 10 போலின் றின்றே 


ககங் 


உஎ.-- ஞானோபதேசஞ்செய்த திருவிளையாடல் . 
பரிவினிங் கெய்தற் கென்ன பாக்கியஞ் செய்தே மிந்த 
வரியசெங் கனகத் தோடு மமர்வமென் றறுதி யிட்டுப் 
பொருவரும் படையை மிக்க பொன்பரித் தவரை மற்றும் 
வரிசையுள் ளவரை யங்கண் வரவழைத் தருளிச் செய்வார் . 


( 
சக 
) 


வேறு , 


வரர்2 புக ழாடித் திங்களிற் குதிரை வந்திடா தாவணி மதியிற் ( லாம் 
கரைதொறு மிறங்கு மையமோ வில்லை காவல்கூ ரரும்பொருட் கெல் 
பரிநனி கொண்டு வருகுவ லியானே பாண்டியற் 3 குரையுமிச் செய்தி 
தெருமா லுறாது கடிது போய் நீங்கள் சிவன் செயறெரிந்திடா தென்றார் . 


வேறு . 


ஆங்கவர் போயு வப்ப வரசனுக் குரைப்ப விப்பா 
லீங்கிவ ரொப்பார் போல யாவையும் விட்டுப் பொய்கை 
யோங்குநீ ராடி வெண்ணீ றணிந்துய ரால யத்துப் 
பாங்குறு மிறைவன் றன்னைப் பணிகுவான் றனிய டைந்தார் . ( சங ) 
திருந்திய சிகையு நூலுஞ் 6 செவ்வியிற் றுளங்க வானுள் 
விரிந்ததா ரகைக்க ணத்துள் விளங்குதண் மதிய மென்னப் 
பரிந்துமா ணவர்கள் சூழப் பத்தனார் வரவு பார்த்துப் 
பெருந்துறைக் குருந்த நீழ லிருந்தனன் பெரிய 7 வாசான் . ( சச ) 
காசினான் மறைமு ழங்கக் கருணையிற் சிறந்திருந்த 
8 தேசிகே சனைக்கா ணாமுன் செயலழிந் துடலங் கம்பித் 
தாசிலா விதியி னெட்டா லஞ்சினான் மண்ணிற் றோயப் 
பாசமூன் றகல வீழ்ந்து பன்முறை பணிந்து நின்றார் . ( சரு ) 
நின்றவர் தம்மை யன்பு நீடிய திருநோக்கத்தால் 
வென்றிகொள் சிரமுன் னாக மேவுதா ளீற தாக 
வொன்றிய மந்தி ரத்தா னோக்கிநோக் குபதே சத்தான் 
மன்றுற வுபதே சித்து முன்னுற வரவ ழைத்தான் , ( சசு ) 

சக . பாக்கியம் - புண்ணியம் . அறுதியிட்டு - நிச்சயித்து. 
சஉ . நீங்கள் போய் உரையும் . 

சங . ஒப்பார்போல - இராசகாரியங்களை ஒழுங்குபடச்செய்யும் இயல் 
புடையவரைப்போல ; “ பெரிய செல்வரொப்பார்போல் , “ மனமகிழ்ந்து விரைந் 
தொப்பார்போலச்சென்று " என்பர் பின்னும் ; சுச , எக ; " ஒவ்வாதார் தாமெ 
ஜனவ ரெர்ப்பார்மற் றெனைவர் ( சீவக , கருசங ) என்பதையும் அதனுரையை 
யும்பார்க்க . 

சடு . காசு இல் நான்மறை . எட்டால் - அஷ்டாங்க வந்தனத்தால் . அஞ் 
சினால் - ஐந்து அங்கவந்தனத்தால் . பாசமூன்று - மும்மலம் . 

சசு . நோக்குபதேசம் - சக்ஷர் தீக்ஷை , 

( பி - ம் . ) 1 உறுதி 2 புகலாடித் 3 உரையுமின் 4 போநீங்கள் 5 ஒப்பர் 
6 செவ்வையிற் 7 வாணன் 8 தேசிகன் றனை 


15 


கக்ச 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


அன்னவ ரொல்கி மெல்ல வஞ்சியஞ் சலியிற் செல்லப் 
பன்முறை முறுவல் கூர்ந்து பாவனை செய்து பண்பிற் 
நன்னடி சூட்டி நாமஞ் சாத்தியா சாரம் பூட்டிச் 
சின்மய வஞ்செ ழுத்தைச் செவிப்புலத் துபதே சித்தான் . ( சஎ ) 
நோக்கினாற் பாவ கத்தா னுவலரும் பரிசனத் தாற் 
காக்குமீ னுடல டக்குங் கமடமொண் பறவை யென்ன 
வாக்கினா னாக்கு முன்ன ரடைந்தது பரம ஞானம் 
வாக்கினா மடந்தை சேர்ந்தா ளகன்றன மலங்கண் மூன்றும் . ( சஅ ) 

வேறு . 
1 தேடு நீசிவ பாக்கியஞ் செய்தனை 
நாட வேண்டுவ கண்டனை யானமைப் 
பாட வேண்டு மெனப்பரங் கண்டவ 
ராடி வாசக மோதுவ ரன்புற . 

(சசு ) 
மருவு பொற்பத 2 மன்னுறக் கண்டுள 
முருகி யற்புத வாசக மோதுவார் 
பரவு சென்னியம் பத்தெடுத் தோதியே 
யரிய பாடலச் சோவென வோதினார் . 

( ரு ) 
வேறு , 
சிரித்த முகமுங் கவின்குழலுந் தீரா வருவிக் கண்மலரும் 
விரித்த கரமுஞ் சப்பவடமும் வெண்ணூன் மார்புந் திருநீறுந் 
தரித்த திருவா சகமொழியுஞ் 4 சாந்த மெய்யுங் குறுவியர்வு 
மரித்த மனமும் புளகமுமாய் நின்றார் வாத வூர்முனிவர் . ( நிக ) 


வேறு , 


பதியின்வை பவத்தி னானும் பதிந்தமெய்ஞ் ஞானத் தானு 
முதிரும்வெம் பிறவிப் பாச மறுத்தவர் மூர்த்தி நாதன் 
விதியினிற் காண்டி யென்ன 5 மேதகு சாத்த லோதும் 
புதுமைகூர் பிரம சாரிப் புதல்வரை விதியிற் கண்டார் . ( ருஉ ) 

சஅ . முதலடியிரண்டும் நிரனிறை , 

சக . சிவபாக்கியம் - சிவபுண்ணியம் ;; என - என்றுசொல்ல , பரங்கண் 
டவர் - திருவாதவூரர் . 

ருக . சபவடம் - ஜபமாலை . மரித்த - நினைத்த ( ஸ்மரித்த ), இறந்தவென்று 
மாம் ; “ மனமிறக்கக் கல்லார்க்கு வாயேன் பராபரமே ” ( தாயு . பரா , கசுக . ) 

ருஉ , சாத்தல் - வேதம் ; திவ்யப்பிரபந்த மோ து தலைச் சாத்துமுறை 
யென்னும் வழக்கமும் இதனை வலியுறுத்துகின்றது . 

(பி - ம் . ) 1 தேடி நீள்சிவ 2‘மன்னிடக்கண்டுள , முருக 3 கவிகுழலும் 
4 சார்ந்த மெய்யும் புனைவடமு , மரித்த வுரோமபுளகமும் மேதரு 


உஎ .-- ஞானோபதேசஞ்செய்த திருவிளையாடல் . ககரு 
1 நன்புளீர் நீங்க ளென்ன புண்ணியஞ் செய்தீர் நாதன் 
றன்பரி வெய்தி நாளுஞ் சோர்ந்தரு கணையப் பெற்றீ 
ரின்புறு மெனக்கு மிப்பா லிருப்பதோர் கரும மில்லை 
யன்புளி ரடைந்தெ னென்பா ரதிசயப் பத்தெடுத்தார். 

வேறு . 
அங்க ணிவ்வா றறைந்திடுங் காலையப் 
பொங்கு ஞானப் புதல்வர்க டம்மொடு 
மங்கை நாயகன் மாணிக்க வாசக 
விங்கு நில்லென் றியம்பி மறைந்தனன் . (( நச ) 
ஆதி நாயக னொன்றொழிந் தாயிரம் 
போத மேவும் புதல்வர்க டம்மொடு 
மோது ஞானங்கள் காட்டி யொளிக்குமுன் 
வாத வூரர் வலியபித் தேறினார் . 
5 குழுவி னோடு குருவை நினைந்திணை 
விழிக ளாறு பொழிய விழுந்தெழுந் 
தழுது விம்மி யோற்றி யாற்றிநின் 
றொழிவில் வாசக மோதத் தொடங்கினார் . ( ருசு ) 

வேறு . 
மாறநின் றென்னை யென்னு மாறிலொண் கோயிற் பத்துத் 
தேறல்வண் புணர்ச்சிப் பத்துச் செத்திலாப் பத்து மற்று 
மாறிய பிரார்த்தனைப்பத் தாசைப்பத் துயிரு ணிப்பத் 
தேறிய புலம்பல் வாழாப் பத்தெண்ணப் பத்தெடுத்தார் . ( டுஎ ) 
அரும்பெரு நகரி னிற்போந் தவ்வயிற் றிகழ்வ கண்டே 
8 பொருந்துமம் மனையே சுண்ணங் கோத்தும்பி புகழ்த்தெள் ளேணக் 
திருந்து வவ்லி யுந்தி தோணோக்கஞ் சிறந்த பாவை 
முரண்கடி சதக மெய்யென் 10 றோதினா ரோதப் புக்கார் . (ருஅ ) 

ருச . ஞானப்புதல்வர்கள் - ஞான புத்திரர்கள் ; சிஷ்யர்கள் . 

ருரு . குருந்தமரத்தின் கீழே சிவபெருமான் , தொளாயிரத்துத்தொண்ணு 
றொன்பது மாணாக்கர்களுடன் ஞானாசாரியராக எழுந்தருளியிருந்தனரென்று 
உணர்க ; திருவுத்தரகோசமங்கைப்புராணத்தில் , பார்ப்பதி தவம்புரிந்த அத் 
தியாயத்திற் கூறப்பெற்றுள்ள , திருவாதவூரருடைய பண்டைவரலாறு இங்கே 
அறியற்பாலது . புதல்வர் - மாணாக்கர் . 

ரு. அ . திகழ்வ - அம்மனை முதலிய விளையாட்டுக்கள் . மெய் என்பது , திரு 
வாசகத்தில் , திருச்சதகத்தின் முதற்குறிப்பு . 

( பி - ம் . ) 1 ‘நன்குளீர் 2 சார்தருமதனைப்பெற்றீர் , சார்ந்தருங்கருணை 
பெற்றீர் 3 அடைந்திடுங் 4 புனிதர்கள் 5 குழுவினீடு 6 அரற்றியுரற்றிநின்று , 
உலற்றிநின்று மாறிலொண் கோயிற்பத்து மாறிநின் றென்னையென்னுந் தேற 
லொண் 8 பொருந்துமின்னியறோய்சுண்ணங் 9 மற்றும் 10 ஓதுவார் 


கதசு 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


வேறு , 


வருந்தியுட லூணுறக்க மின்றி யாங்கண் வாசகமோ திடக்கே 
ட்ட தொண்ட ரெல்லாம் , பொருந்தியதி சயித்திவைமுன் கேட்ட 
வல்ல புதுமையெனச் சூழ்ந்திறைஞ்சிப் போற்றல் கண்டு , பெரும் 
புரவி கொளவந்த பொருளனைத்தும் பின்வருங்கா ரியமொன்றும் 
பாராராகிப் , பரிந்துகொளு மெனக் கொடுத்தார் சிறிது நாளிற் பாண் 
டியனா ரீண்டுபொருண் மாண்ட தாங்கே. 

( ருகூ ) 
தருங்கனகக் குவையனைத்து 1மளித்து நாளுந் தாமேயோர் சங் 
கையறப் பாடிக் கொண்டு , குருந்தினொடு மறுகினொடு மறுக விப் 
பாற் குணமொழித்துத் தனமழித்த செய்தி முற்றும் , திருந்து நெறி 
மதியமைச்சர் திரண்டு சென்று செப்பக்கேட் டுளத்தாறாச் சீற்றத் 
தோடு , மிருந்துமணி 4 முடிதுளக்கிச் செங்கோன் மாற னிகற்றூதர் 
கரத்தோலை யெழுதி விட்டான் . 

( சு 0 ) 


வேறு . 


தென்னவர் பரவுந் தென்னவ னோலை தென்னவன் பிரம ரா 
யனே காண்க , பொன்னிறை யறையிற் பன்முதல் கொண்டு புரவி 
கொண் டணைவான் பரிவொடும் போனா, னென்னினைந் தின்னம் 
வந்தில னமைச்சற் கிப்படிச் செய்யத் தக்கதோ கடிது , மன்னிய வா 
டற் புரவிகொண் டடைவின் வருவது கரும மற்றது பழுதால். சுக ) 

வேறு . 
இத்திரு முகத்தை யாங்க ணெய்திய தூதர் காட்டப் 
பத்திசெய் தடைவின் வாங்கிப் போசுரங் காணுமுன்ன 
முத்தம மன்னன் சித்த முணர்ந்தனர் நெடிது யிர்த்தார் 
புத்தியு ளிளைத்தார் சாலக் கலங்கினார் புலம்பி னாரால் . ( + உ ) 

ருகூ . ஊண் உறக்கமின்றி உடல்வருந்தி . ஆங்கண் - அவ்விடத்து . கேட் 
டன அல்ல . சூழ்ந்து - ஆராய்ந்து , 

• 0. கனகக்குவை - பொற்குவியல் , சங்கை - சந்தேகம், மறுக - சுழலா 
நிற்க . ஆறா - தணியாத . முடிதுளக்கி - தலையசைத்து . 

சுக , தென்னவர் - தென்னாட்டினர் . தென்னவன் பிரமராயன் : இது 
வாதவூரருக்கு அரசன் முன்பு கொடுத்த பட்டப்பெயர் . இப்பெயரைச் சிலாசா 
ஸனங்களிற் பரக்கக்காணலாம் . 

சு 2 . பாசுரம் - ஓலையிலுள்ள வாக்கியம் . 

( பி - ம் . ) 1 அழித்து 2 பாடிக்காணக் , குருந்தமொடும் 3 நெறிதரும் 
4 முடிதுளங்கச் , முடித்துங்கச் 5 பிரமாதிராயன் , பிரமாதராயன் போயி 
நங் புத்தியினினைத்தார் , புத்தியுளிழைத்தார் 


உ எ . - ஞானோபதேசஞ்செய்த திருவிளையாடல் . 
தென்னவ னமைச்ச னேயா 1 னென்னகா ரியஞ்செய் தேன்மே 
லென்னதாய் விளையுங் கெட்டே னிவுளிகொள் வதற்கே வந்தேன் 
பொன்னையே உயழித்தே னந்தோ புகலவோர் மாற்ற முண்டோ 
மன்னவற் பிழைத்த லாகா மற்றினி யாவ தென்கொல் . ( சுகூ ) 
ஆதரித் தடிய னேனை 3 மாலழித் தாண்டு கொண்ட 
வேதநா யகற்குச் சென்று விண்ணப்பஞ் செய்வ லென்றாங் 
கோதரும் பெரிய செல்வ 4 ரொப்பார்போ லச்சத் தோடுஞ் 
சோதியா லயத்துப் புக்குத் தொழுதுகின் றழுது சொல்வார் . ( சுச ) 


வேறு , 


தேமா லயனு மறியாத தேவ தேவே தயாநிதியே 
வாமா கொண்டு வரச்சொல்லி வழுதி யோலை வரவிட்டான் 
றாமா வொன்றுங் கொண்டதில்லை தனமு மடியார் தமக்கிட்டேன் 
போமா றுரையாய் கண்பாராய் புவியி லினியார் துணைசெய்வார் . ( ) 
பொருந்து தில்லை வனங்கடந்து போந்து வேந்தற் சேர்ந்தருளின் 
வருந்த வுடலந் தனிவிருத்த மறையோ னாகி மறையோர்கட் 
கிரங்கி யருங் 6 கீழ் நீர்காட்டி யிரங்கன் மீட்ட , பெருமானே [ ற்றி . 
குருந்த வரம்பிற் காந்தமறைக் கொழுந்தே 8 செழும்பொற் றாள்போ 

வேறு , 
போற்றியென் வாழ்முத லேயென வெடுத்துப் புலருமுன் னினி 
யவா சகத்தா , லேற்றுயர் கொடியுடை யானையங் குணர்த்தி யினிய 
நற்று திகளாற் றுதிப்பச் , சாற்றருங் கொடுந்துயர் கூர்ந்தவர் துயரம் 
தணித்திடு வானருள் கூர்ந்து , தோற்றிய தவ்வுழி மேற்றிகழ் விசும் 
பிற் றுளங்கிட வுயர்திரு வாக்கு . 

( • எ ) 
சுகூ , கெட்டேன் - ஐயோ . மாற்றம் - விடை . மன்னவற் பிழைத்தல் ,. 
இராசத்துரோகம் , ஆவது - செய்யத்தக்கது . 

சுசு . வேந்தன் - பாண்டியன் . உடலம் வருந்த . இதிலுள்ள வரலாறு , 
இங்கே கூறப்பட்ட வண்ணம் திருப்பெருந்துறைப் பழையபுராணத்துள் 
ளது ; இக்கதையிற் சிலபகுதி , திருப்பெருந்துறைப் புதியபுராணத்துள்ள 
பெருந்துறைப் படலத்தாலும் நன்குபுலப்படும் . கீழ்நீர்காட்டி என்பதன் வர 
லாற்றைத் திருட்பெருந்துறைப் புராணத்தின் 2 - ஆம் பதிப்பு முகவுரையின் 
கரு - ஆம் பக்கத்துள்ள குறிப்பாலுணர்க . 

சுஎ , போற்றி - பாதுகாத்தருள்க. உணர்த்தி - துயிலுணர்த்தி . 

( பி - ம் . ) 1* என்னகாரியத்ன தச்செய்தோம் 2 அளித்தேன் 3 மாலளித்து 
4 ஒப்பர்போல் 5 ‘விண்ணப்பஞ்செய்வார் 6 W ணீர்காட்டி 7 கோவே செம் 
பொற் சிற்பொற்றாள் 


க்கஅ 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் , 


வேறு . 


நினக்கி யாமுண் டுளமஞ்சே னிலைமை யுடனே கைதவற்குக் 
கனத்த புரவி வருமென்று கருணை யுறவேண் பெவிட்டுப் ( ட 
பனைப்பை யோலை நிறைத்தெழுதிப் பரிவின் 2விடுப்பா யெனக்கேட் 
வினைக்க ணில்லார் களித்தெழுதி விட்டார் நெடிய கட்டோலை . ( சுஅ ) 

வேறு . 
ஒதுபுகழ் வாள் வழுதிக் கடியேன் வாதவூரனேன் விண்ணப்ப 
4 முணர்ந்து கொள்வாய் , தீதுமொழி கேளாதைந் தாறு நாளிற் றிரளி 
வுளி வருஞ்சிறந்த பந்தி கட்டி , வீதிபட நீர்க்குவிடுந் தடங்கள் 
வெட்டி வீதிநகர் வையாளி யலங்க ரித்தாங் , கேதமொழிந் தடியேனை 
நயந்து முன்போ லெழுந்தருளி யிருந்தருண்மெய் யென்றே தேறி . ( ) 

இத்தகவிற் றூதர்கரம் விடுத்துத் தம்பா லியைந்தபெரும் பாரம் 
விடுத் தாலயத்து , மெத்தனவிற் றுயிலுங்கான் மருங்க ணைந்து 
மெய்த்தவகே ளன்புடையார் நின்போ லில்லை , சித்தமுறு காரியநா 
முடித்த றிண்ணந் தீரமொடு தென்னவனாள் வருமுன் சென்று , 
புத்திகளி தரத்தக்க துரைத்தி யென்று புகன்றொளித்தா னன்பர் 
சுமை பூண்டு கொண்டான் . 

( 10 ) 
கனவுநிலை நீங்கியபின் போவலென்றே கருணையுடை நாயகனை 
வணங்கி வாழ்த்தி , மனமகிழ்ந்து விரைந்தொப்பார் 6 போலச்சென்று 
மதுரையடைந் தமைச்சருடன் மண்ட பத்தின் , முனமெழுதி வரு 
மோலை கண்டு ளத்து முனிவொழிந்த மன்னவனைக் காண மன்னன் , 
றனதருகு வரவழைத்தாங் கிருந்தோர்ப் போக்கித் தனித்துரைப்பா 
னுளத்தினிய தயாமீக் கூர்ந்தே . 

( எக ) 
வேறு . 
மறங்கடி பொருட னக்கு வாசியெவ் வளவு கொண்டீ 
ரிறங்கிய துறைநா டேதே தெவ்வள வுயர்பு போது 
நிறங்கடா மென்னெ மக்கேற் றானதென் போது நீதி 
பிறங்கிலக் கணங்க ளென்னை 8 பேசிடீர் கூச லின்றி . ( எஉ ) 
சுஅ . உளம் அஞ்சேல் . வேண்டுப இட்டு - வேண்டுவனவற்றைச் சேர் 
பை ஓலை - பசிய ஓலை . வினைக்கண் நில்லார் . கட்டு ஓலை - 

கட்டு ஓலை - கட்டினை 
யுடைய ஓலை . 

சுக . கேளாது உணர்ந்து கொள்வாய் , - ஐந்தாறு நாளென்பது , ஐந்தும் 
ஆறுமாகிய பதினொரு நாளெனவும் முப்பது நாளெனவும் பொருள்கொள்ள 
இடந்தருகின்றது . வையாளி - குதிரையை நடத்தும் இடம் . ஏதம் - துன்பம் , 

எ 0 . மெத்தன - மெல்ல . தீரம் - தைரியம் . 

எஉ . மறம் - பாவம் . துறை ஏது , நாடு ஏது ; ஏது யாது . உயர்பு எவ் 
வளவு போதும் - உயர்ந்த குதிரைகள் எவ்வளவு வரும் . கூசல் - நாணமுறல் . 

( பி - ம் . ) 1 பேயோலை 2 ‘ விடுவாயெனக் 3 மாறனுக்கிங்கு 4 ‘ உணரக் , 
உணரக்கேளாய் 5‘பத்தி 6 போலப்போந்து 7 தயாவு 8 பேசிடுங் 


- 


உஎ .-- ஞானோபதேசஞ்செய்த திருவிளையாடல் . ககக 
என்றுரை செய்யக் கேட்ட வினியமா முனிவர் தேறி 
மன்றுணா தனைநினைந்து பகருவார் மன்ன ரேறே 
வென்றிமா ராட்ட கங்காம் போசமா ரியஞ்சாம் ப்ராணி 
துன்றுசைந் தவமுன் னான துரகமோ பெருகக் கொண்டேன் . ( எக ) 
புகலருஞ் செலவு டைத்தாய்ப் புணரியின் முழக்க மிக்குப் 
பகைப்பட வொன்றுக் கொன்று பணைத்தெழும் பெருமை கூர்ந்து 
சகமதி சயிப்பத் தோன்றுந் தாண்டுவெம் பரிமா நிற்க 
வகைபடு மறுகாற் பொங்கு மதுரையு மிடம்போ தாதால் ,, 

( எச ) 
மன்னிய விலக்க ணத்தால் வருணத்தாற் கதியான் மிக்க 
நன்மைகள் சொல்லத் தக்க வல்லவோர் 1 நாவா லின்று 
முன்னுற வந்த வாறே காண்கின்றாய் முழுது மீங்கே 
யென்னையான் வியந்து கூறே னென்றனர் 2 நிலைமை பூண்டு , ( எடு )) 
உற்றது கேளா முன்ன ருவகைகூர்ந் தணியல் வாசி 
கொற்றவெண் குடைகே ளாசி கோவைசேர் முத்த மாலை 
பொற்புறு மாணிக் கப்பூண் பொற்படாம் பட்டுக் கூறை 
மற்றும் வேண் டுவகொடுத்து விடுத்தனன் வரிசை கூர . ( எசு ) 
விரைவொடும் விடையிற் போந்து வேண்டுப தமக்கு நல்கும் 
பரிவுடைச் சொக்கன் வாழும் பைம்பொனா லயத்துப் புக்குக் 
கரையழி யன்பி னோடுங் கசிந்துநின் றிறைஞ்சி யேத்தி 
யுரைசெய்வார் தனித்து மெல்ல வுற்றகா ரியத்தை யாங்கு . 

வேறு . 
நந்தார்கரர் செந்தாமரை வந்தார்தொழு மெந்தாய் 

நாதாவதி பூதாசதுர் வேதாவித கீதா 
பந்தார்விரல் வண்டார்வரி வண்டார்குழல் கொண்டாள் 

பாகாவென தாகாபா யோகாசிவ லோகா 
முந்தாதர கங்காதர சங்காரவி டங்கா 

மூலாகம நூலாகுண சீலாதிரி சூலா 
தந்தாவென நின்றாடிய பொன்றாழ்மணி மன்றார் 

தாளாவரு ளாளாநின தாளாவெனை யாளே . (எ அ ) 
எகூ , முனிவர் - மாணிக்கவாசகர் . 
எச . வகை - குறுந்தெருக்கள் . மறுகால் - வீதிகளால் . 
எரு . வருணம் - நிறம் . ஒருநாவாற் சொல்லத்தக்கவோ . 

எசு . அணியல் - ஆபரணம் . களாசி - காளாஞ்சி . கோவை கோத் 
தல் , பொற்படாம் - பீதாம்பரம் , பட்டுக்கூறை - பட்டாடை . 

எஎ . உற்றகாரியத்தை உரைசெய்வார் . 
எஅ . கீதம் இசைப்பாட்டு , வண் தாரில் 

வரிகளையுடைய வண்டு 
களார்ந்த . ஆகம் - மனம் , 

( பி- ம் . ) 1 நாவின் 2 கிழமை 8 காளாஞ்சி , களாஞ்சி 4 விடங்கா 
மூதார்கள் மீதேயணி யாலா குணசீலா 


( எஎ ) 


க20 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம். 


வேறு , 
மன்னு துரகம் வருமென்று வழுதி மகிழ வுரைசெய்தேன் 
பொன்னு மடியார் தமக்கிட்டேன் போமா றுரையாய் கோமானே 
யென்னை யடிமை யாக்கொண்ட விமையோர் தலைவா வுமைபாகா 
வுன்னை யொழிய வறியேனென் றுரைத்தா ரிடும்பை யுடம்பானார் . ( ) 


வேறு . 


ஈங்கிது சொல்ல வானத் திசைந்ததோர் பெரிய வாக்காங் 
கோங்கிய தஞ்ச லஞ்ச லென்னவவ் வுரைகே ளாமு 
னீங்கரும் பரிவிற் போந்து நீடுதம் மனைக்க ணெய்தி 
யாங்குயர் நாயனாரைப் பூசைசெய் தமுது செய்தார் . ( 40 ) 
உண்டலுஞ் செய்தி 2 யெங்ஙன் முடியுமென் றுளத்த ழுங்கிக் 
கண்படை கொள்ளுங் காலைக் கண்ணன கிளைஞர் வந்து 
பண்பினி 4 னுணர்த்தி மன்னர் நீதி நூல் பரக்கக் கற்றுத் 
தண்புக ழமைச்ச னானாய் சாது மார்க் கந்த விர்ந்தே . ( அக ) 
மன்னவ ரிதய மாரே யறிகுவார் வாத வூரா 
வென்னது நினைந்தா யந்தோ வருவதே யினியா ருண்டு 
நின்னுறு கிளைஞர்க் கென்ன விடும்விடு நீரார் யாமா 
ரன்னிய ரல்லான் 5 ஞாலத் தார்வெறுப் பாரு வப்பே . ( 42) 
ஈசனோர் மனிதன் போல வென்னைவந் தாண்டு கொண்டான் 
மாசறு பிறப்பும் விட்டேன் மன்னவற் பிழைத்த லாகா 
பேசிலிங் கதனால் வந்தேன் பெரும்பொருட் டனிசு மின்றே 
யாசிலோ ருபாயத் தாலே போக்குவ 6 லைய மின்றே , ( அ x ) 
7 இங்குளீர் போமி னுங்கள் காரியத் தென்று நீக்கப் 
8 பங்கய விலையு நீரு மெனவவர் பற்றற் றாங்குத் 
தங்கணெஞ் சகத்து நொந்து போயினார் தரும மாறன் 
மங்கல முறைசெய் வோர்கள் வந்தனர் மற்றை ஞான்று . ( அச ) 

எசு . இடும்பை - துன்பம் , 

அ 0 . நாயனார் - தலைவர் ; “ உத்தம நாயனாரை ( சரு : க 0 ) , நாயன் 
சொல்லை மறுத்திடல் பாவம் " ( ருரு : க 0 ) , செந்நெறிநாயன் ( சு : கரு . ) 

அக . எங்கன் - எங்ஙனம் . தவிர்ந்து அமைச்சனானாய் . 

அஉ . கிளைஞரைப் பாதுகர்த்தற்கு இனி யாருண்டென்று சொல்ல . ஆர் 
வெறுப்பு ஆர் உவப்பு - ஆர்பகை ஆர்கட்பு . 

அங . தனிசு - கடன் . மன்னவற் பிழைத்தலாகா : சுங . 
அச . பங்கயவிலை - 

தாமரையிலை . மங்கல முரைசெய்வோர் - 
முடைய ஏவலாளர் ; " நன்னெறி முறைசெய்வோர் என்பர் மேலும் ; அஅ . 

( பி - ம் . ) 1 யாட்கொண்ட 2 யென்னாய் 3 கண்ணிணைக் 4 னுரைத் 
5 ஞானத்து 6 ஐயமின்றி 7 இங்குநீர் 8 பங்கயத்திலையு நீருமென் றவர் 


நற்குண 


( 


உஅ .--நரி குதிரையான திருவிளையாடல் . கஉக 
புரவிவந் தனவோ வென்ன மெய்ப்பட வருமிப் போது 
விரைதல் வேண் டாம்பொ றுத்து வீதிகோ டிக்கச் சொன்மின் 
கருதினீங் கென்னை யின்றோர் கலியாண னாகக் காண்மி 
னுரைசெய்த மாற்றந் தப்பா துரைசெயு மரசற் கென்றார் . ( அரு ) 
ஆங்கவர் போந்து செய்தி யறைந்திடக் கேட்ட வேந்தன் 
பூங்கமு கரம்பை நாட்டிப் பூரண குடங்கள் வைத்துத் 
தேங்கமழ் தாம நாற்றித் திசைதொறுந் தீப மேற்றி 
யோங்குப்பட் டாடை யான்மேல் விதானித்தா னுயர்வான் முட்ட . ( ) 
2 பந்திவை யாளி சங்க மண்டபம் பண்ட சாலை 
கொந்தவி மூலங்கன் மாட மாமடங் கோபு ரங்கள் 
சுந்தரன் பெரிய கோயி றோரண வாயில் வீதி 
யிந்திர நகரி யென்ன வெங்கணு மலங்க ரித்தான் . 

( அஎ ) 
மெய்ந்நெறி மன்னர் மன்னன் விளம்பிய காலஞ் சென்ற 
தின்னமும் வந்த தில்லை யினப்பரி யென்று சீறி 
நன்னெறி முறைசெய் வோரை விடுப்பவாங் கவர்க ணண்ணி 
முன்னுறக் கேட்பப் பின்னு முன்புபோன் மொழிந்து விட்டார் . ( ) 

வேறு , 
மல்ல லோங்கு மலய முனிவகே 
ணல்ல தோர்விளை யாட னவின்றனை 
கல்வி மன்னன் கனக 4 மழித்தவொண் 
செல்வ மாமுனி பின்னரென் செய்தனன். ( அக . ) 

ஆகத்திருவிருத்தம் - ருகக . 


உ அ .-- நரி குதிரையான திருவிளையாடல் . 


இத்தகு தியினி ருக்குங் காலையி லெழுந்தி றைஞ்சி 
யொத்தபே ரமைச்சர் முன்னின் றுரைசெய்வா ரோச ரேறே 
மத்தன்வார்த் தையினைக் கேட்டு வளநக ரேலங்க ரித்தாய் 
பித்தனீ யல்லா லுண்டோ பேசுவ தென்னை யாங்கள் . 

அரு . கோடிக்க - அலங்கரிக்க . கலியாணன் நல்ல நடையையுடைய 
வன் ; “ நல்ல கல்யாண னன்றோ ” ( உக : கஉ . ) 

( உ அ ) 
க . மத்தன் - மயக்கமுடையவன் . 

“ அரியொடு பிரமற் களவறி யொண்ணா, னரியைக் குதிரை யாக்கிய 
நன்மையும் ” , “ மதுரைப் பெருநன் மாநக ரிருந்து , குதிரைச் சேவக னாகிய கொள் 
கையும் , ( திருவா . கீர்த்தி , கூரு - சு ; சச - ரு ) ; " பந்தம்பறிய பரிமேற் 

- ம் . ) 1 எனையுமின்றோர் 2 பக்திவைகாளி 8 விளையாட்டுதவின்றனை 
4 அளித்த 5 அரசர்கோவே 6 அலங்கரிப்பாய் 

16 


கஉஉ 


( 
ச 
) 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
பெருந்துறை யடைந்த போதே பித்து 1 மேற் கொண்டா னங்கண் 
டிருந்து செங் கனக முற்றும் போக்கினான் செயல்வே றானான் 
பொருந்துகோ வணமு மோடு மல்லதேர் புரவி யில்லை 
2 யிரங்கிடேல் வளைத்து வாங்கு பொன்னிழ வாதே யென்றார் . ( உ ) 

வேறு . 
துய்ய மன்னவ னன்னவர் சொல்லநீ யிெர்த்துச் 
செய்ய தாமரைக் கண்மலர் தீயெழ விழித்து 
மைய னெஞ்சனை வளைத்திடும் வளைத்திடு மென்ன 
வெய்ய சொல்லுடைப் பிரம்படிக் காரரை விடுத்தான் . ( ங ) 
இன்னல் செய்குவான் சென்றவ ரிடர்கெட வோது 
முன்ன ரும்பெருஞ் செய்திகள் கண்டுள மஞ்சித் 
துன்னு மன்பிது கண்டில மென்றுகை தொழுதே 
மன்னு 4மேனியி னோவன செய்திலர் வளைத்தார் . 
மற்று மூணொழித் திளைத்தவர் வளைப்பிடை யிருப்பக் 
கொற்ற மன்னவன் பின்னருங் கூற்றினை யனைய 
வெற்றி வீரரை விடுத்தனன் சிறைசெயு மென்றே 

செற்ற மோடெழ ைேவதனர் வைத்தனர் சிறையில் . 
கொண்டான் றந்த, வந்தமிலா வானந்தம் ( திருவா . திருவம்மானை . ங ); " ஞால 
மிகப் பரிமேற்கொண்டு நமையாண்டான் ( திருவா , திருப்பொன்னூசல் , அ ) ; 
" பாய்பரிமேற் கொண்டென் , னுள்ளங் கவர்வரா லன்னே யென்னும் " ( திருவா . 
அன்னை . எ ) ; " நற்பரிமேல் வருவானை , தாவிவரும் பரிப்பாகன் " ( திருவா . 
குயிற்பத்து , சு , அ ) ; " வான்புரவி யூரு மகிழ்ந்து " ( ஷ திருத்தசாங்கம் , ச ) ; 
" தெரிவற நின்றுருக்கிப் பரிமேற்கொண்ட சேவகனார் , " பாரின்ப வெள்ளங் 
கொளப்பரி. மேற்கொண்ட பாண்டியனார் , " பாண்டியனார் , புரவியின் மேல் 
வர " ( ஷை திருப்பாண்டிப்பதிகம் , க , ங , கூ ); " நரிகளெல்லாம் , பெருங்குதிரை 
யாக்கியவா றன்ரேயுன் பேரருளே ( ஷை திருவேசறவு , க ) ; ஆட லமர்ந்த 
பரிமா வேறி யையன் பெருந்துறை யாதியந்நர் , ளேடர்க ளையெங்கு மாண்டு 
கொண்ட வியல்பறிவார் ”, “ வண்சாத்தினோடுஞ் சதூரன் பெருந்துறை யாளி 
யன்று , மங்கையர் மல்கு மதுரை சேர்ந்த வகையறி வார் ” ( ஷ திருவார்த்தை , 
ச , க0 ) ; தேவருங் காணாச் சிவபெருமான் - மாவேறி , வையகத்தே வந்திழிந்த 
வார்கழல்கள் வந்திக்க " ( ஷை திருவெண்பா , + ) ; “ பரியின் மேல்வந்த - வள் 
ளன் , மருவும் பெருந்துறையை வாழ்த்துமின்கள் ( ஷ பண்டாயநான் 
மறை , உ ) ; “ நரியைக் குதிரைப் பரியாக்கி ஞால மெல்லா நிகழ்வித்து ( க்ஷ 
ஆனந்தமாலை , எ ) ; “ கூடற் பதிவரு மாடற் பரியோன் " ( கல் . கக . ) 

- உ . “ ஓடுங் கவந்தியு மேயுற வென்றிட்டு ” ( திருவா . குலா . க . ) [ சுவந்தி 
கோவணம் . ) வளைத்து - தடுத்து ; " வள்ளனீங்கப் பெறாய் வளைத்தேனென 
( சீவக . அஅக . ) 

( பி - ம் . ) 1 மால்கொண்டான் 2 இரங்கிடலழைத்துவாங்கு அன்னது 
4 மேனியை நோவன ஒழிந்திளைத்தவர் . 6வைதவர் 


கஉகூ 


உஅ.-- நரி குதிரையான திருவிளையாடல் . 
வேதனைப்பட விருத்திய வெங்கொடுஞ் சிறையாற் 
போத நீடிய கடுந்துயர் பொறுக்கமாட் டாம 
லாதி நாதனை நினைந்தழு தலர்க்கணீர் சொரிய 
வாத ஓரரும் புலம்புவார் வாசக மோதி . 

( சு ) 
வேறு . 
மன்னுசுந் தரனே வாசி வந்தன வில்லையென்று 
தென்னவன் வளைத்து வைத்துத் தீயெழ நெருக்கா நின்றான் 
முன்னது பொறுக்க கில்லேன் முடிப்பனென் னுயிரை யேன் 
றென்னையாண் டனையென் வேண்டி யின் றிரங் காத தென்னோ. 

வேறு 
4 பொருவி லெரிவாய் சொரிந்ததெனப் புரவி வரவு சொலச் 
சொலவிங் , 5 கிருநி லிருநின் மானபுர மென்னுங் கொடுமை பொறுக் 
ககிலேன் , வரிசை கூர வீற்றிருக்கு மன்னர் வாழ்வு மினியமையு, 
முரையும் பொருளுங் கடந்தமறை யொளியே 6 வெளியே யுதியாயே . 

மின்னும் புகழா வருளாளா மெய்யே மனிதர் போல்வந்திங் , 
கென்னெஞ் சுருக்கி யுரைத்தவுரை தப்பா தெனவந் தியானுரைத் 
தேன் , மன்னன் காண்பான் விழிகுழிய வழியை நோக்கியிராநின்றான் , 
றுன்னும் புரவி கொடுவிரைவிற் றோன்றாய் தோன்றாய் தோன்றாயே 

: 


வேது . 


ஆரிய மொழியு ளோரு மருந்தமிழ்ச் செய்யு ளோருங் 
காரிய முறைசெய் வோரும் யாவருங் கசியச் சொல்வார் 
8 சோர்வறக் குழைத்தா யென்றுஞ் சோதியே சுடரே யென்றுஞ் 
சீரிய நாம மோதத் தரித்திலர் ஏதேவர் தேவர் . 

( 50 ) 


வேறு , 


ஒழுக்கம் தருமந் தவந்தான முறவு வாய்மை பொறைமற்றும் 
விழுப்ப முள்ள சூத்திரர்வாழ் மிழலை 10 நாட்டு நரியெல்லா 
மழைத்துத் 11 தெருட்டி விளையாட லவனி மீது நனிவிளங்கத் 
தழைத்த தலத்தை நரிக்குடியென் 12 றின்றுஞ் சொல்வர் சான்றோரே. 

என்வேண்டி என்னையாண்டனை . 
அ . இரு , தில் : ஏவல் , மானபுரம் - மானமங்கலம் ; இது , குடிப்பெய 
ரைக் கூறியிகழும் இகழ்ச்சிக் குறிப்பு . 

க . ஆரிய மொழியுளோர் - வடமொழிப்புலவர் . குழைத்தாய் என்பது 
குழைத்தபத்து . சோதியேசுடரே என்பது அருட்பத்து , 

கக . மிழலை நாடென்பது திருப்பெருந்துறையின் பக்கத்திலுள்ளது ; அதி 
லுள்ள வேளாளர்களின் பெருமை மிழலைச்சதகத்தால் விளங்கும் . நரிக்குடி 
யென்பது , இப்போது புதுக்கோட்டையைச்சார்ந்த ஊராகவிருக்கின்றது . 

( பி - ம் . ) 1 அலர்கணீர் 2 னின்னுயிரை 3 ஆண்டனையேல் 4 பொரிவி 
5 இருநிலிரு நிலியபுரம் 6 வெளியினுதி மொழியனோரும் 8 சேர்வறுபொ 
ரூள்கடேர்ந்து 9 தேவதேவே 10 நாட்டுணரியனைத்து 11 திரட்டி ! 12 இன்னும் 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் , 


L 


வேறு . 
அண்டம் விள்ள வடிப்பர் பிடிப்பர்க 
ணண்டு ணுந்தரி 2 காணரி யாது நீர் 
கொண்ட மன்ன னிடங்குறு காமுனம் 
பண்டை நுங்குரல் காட்டும் பயமற . 


( கஉ ) 


வேது . 


( 
) 


குணங்கொண் டினைய போதித்துக் குதிரை யாக்கித் தற்பிரியா 
திணங்குங் கணங்க டமக்கடைத்துப் புறப்பட் டானோ ரிவுளிமிசை 
வணங்குங் கணங்கோ மாயுவுமா மாயப் புரவி மீதேறி 
யணிந்து புறப்பட் டது துறையா களுடைநா யகனைப் புடைசூழ்ந்து . 

வேறு . 
ஆதர வடியார் முற்று மடிபணிந் தேத்தப் போந்து 
வாதையம் புரத்து நண்ணி மணிச்சிலம் போசை காட்டத் 
தீதற வாண்ட வெந்தை திருச்சிலம் போசை யென்றே 
யேதமா முனிவர் தேறி யிசைபடத் துதிக்க லுற்றார் . ( கச ) 

வேறு . 
கணங்கொள் சிறுவ ரிடியென முன் னூதுங் காளங் கறங்குற்ற 
துணிந்து புடவி விசேடமுயர் துறக்கத் துணர்த்தச் செல்வதுபோன் 
மணங்கொண் மதுரை காதமென வாசித் தூசி வீசியதங் 
கணைந்த தறியா ராயறிவா னறைவா ரீசன் றிசைநோக்கி , ( கரு ) 

வேறு . 
கோலிய பொன்னோ வில்லை குதிரையோ வரவு காணேன் 
7 காலவெந் தூதர் போலக் காவல னேவ லாளர் 
மேலெழ நெருக்கா நின்றார் மெலிவுறும் வினையே னாற்றே 
னாலவா யானே சால வஞ்சினே னஞ்சி னேனே . 

(கசு ) 
க 2 . நரியாது - நரித்தன் மையில்லாமல் ; “ நரிப்பாய் நாயே னிருப்பேனோ 
( திருவா . கோயின் மூத்த . கூ. ) 

கங . அடைத்து - ஒப்படைத்து , கோமாயு - நரி . துறை - பெருந் துறை ; 
ஆளுடைகாயகரென்பது , அங்கே ஸ்வாமி திருநாமம் ; வாதவூரரை ஆட்கொண்ட 
ருளினமைபற்றி இப்பெயர் இவருக்குண்டாயிற்று ; திருப்பெருந்துறையை 
ஆளுடையார் கோயிலென்பதும் இதுபற்றியே . 

கச . வாதையம்புரம் - வாதவூர் . இறைவன் மணிச்சிலம்பின் ஓசைகா 
ட்டியதை , " வாதவூரினில் வந்தினி தருளிப் , பாதச் சிலம்பொலி காட்டிய பண் 
பும் " ( திருவா . கீர்த்தி . ருஉ - ங ) என்பதனாலு முணர்க . 

கரு . ஈசன் திசை - ஈசான திசை . 

( பி - ம் .) 1 பிள்ள 2 காணலியாது 3 கேர்மாயுவுயர்மாயப் 4 உடையநாய 
கணைச்சூழ்ந்து வாழ்ந்த 6 தூளி 7 காலன்வெர் 


உ அ .-- நரி குதிரையான திருவிளையாடல் . உரு 
நாதனே யருளிச் செய்த வார்த்தையை நம்பி வந்தேன் 
வேதனை யுறவோ நாயேன் மெய்ம்மொழி மொழிந்தே னாகச் 
சோதிநீள் வாசி கொண்டு தோன்றெனப் புறம்போந் துள்ளத் 
தேதமுற் றழுங்கா முன்ன மெய்திய தூதர் சொல்வார் . ( கன ) 
புண்ணிய வடிவ ரேயொண் புத்தியுள் ளவரே யிந்த 
மண்மிசை யமைச்சர்க் கெல்லா மன்னர் நீ நல்லா லுண்டோ 
வெண்ணரும் புரவி வந்த வின்புறக் கண்டோர் தாழா 
துண்மகிழ்ந் தேத நீங்கி யுரைசெயு மரசற் கென்றார் . ( கஅ ) 
அத்திறங் கேளா முன்ன ரகமகிழ்ந் தரசன் பாற்சென் 
றுத்தம மன்னா சீற்ற மொழியொழி நகரின் பாங்கர்த் 
தத்துமா 3 வந்த வென்று சாற்றினார் தூத ரென்னச் 
சித்திர மண்ட பத்துச் சேர்ந்தனன் வாழ்ந்து வேந்தன் . ( ககூ ) 
நிலவுசா மரையி ரட்ட நித்திலக் குடைநிழற்றத் 
தலமகி ழால வட்டந் தையலார் நின்று வீசத் 
தொலைவிலா மன்னர் போற்றச் சூதமா கதர்கள் வாழ்த்த 
வலகிலா வணியாற் பொங்கி யரிகொளா சனத்தி ருந்தான் . ( 20 ) 
வெம்பரி வரவு பார்த்து வீதிவா யிருக்குங் காலைச் 
சம்புமா சமாதி யாலே சம்புமாத் தாழ்க்கக் கண்டு 
வெம்பி நீ டம்பி னோடி யோசனை மீண்ட தூதர் 
செம்பரி வரவு நோன்கு திசையிலு மில்லை யென்றார் .. 

) 
மற்றது சொல்ல நல்ல மந்திரி வாய்த்தா னந்தோ 
வுற்றம் பொருளை யெல்லா மழித்தலு மன்றி யோங்குங் 
கொற்றமா வீங்கிப் போது வரும்வரு மென்று கூறி 
முற்றிய பொய்ந்த டாத்தா நின்றன னெனமு னிந்தான் . (22 ) 
8 நீக்கினோக் கடியார் தம்மை நிரைநிரை வரவழைத்துக் 
கோக்கட னாகு நீங்கள் கொண்டுபோ யஞ்சிக் கூசா 
தூர்க்குள புளிக்க ணேங்கி யுள்ளமா றனைத்தும் வெட்டி 
மூர்க்கமந் திரியி வன்றன் முதுகிடைப் போக்கு மென்றான் . (உங.) 

கக . தத்துமா - தாவிச்செல்லும் குதிரை , 
உ 0 . சூதர் - நின்றேத்துவார் ; மாகதர் - இருந்தேத்துவார் . 

உக . சம்புமா சமாதியாலே - சிவபெருமானது பெரிய சங்கற்பத்தாலே . 
சம்புமா - நரியாகிய குதிரை. 

உங . நீக்கு இல் நோக்கு அடியார் - ஒழிவில்லாமல் நோக்குதலையுடைய 
ஏவலாளர் . மாறு - மலாறு ; மிலாறெனவும் வழங்கும் . 

( பி - ம் . ) 1 உறாமல் 2 பொழினகரின் 3 வந்ததென்று 4 தலம்புகழ் 
5 மணியாற்பொங்கும் நாலுதிக்கிலும் பொருளனைத்தும் 8 நீக்குநோக் 


( 
உக 
) 


கிஉசு 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
அங்கவர் கொடுபோய் நோவ வடிப்பதற் கணையக் கண்டு 
செங்கணீர் வார வாரத் திருமுகம் வேர்ப்ப வேர்ப்ப 
வங்கணன் றனைநினைந்தாங் கடைக்கலப் பத்து முன்னாத் 
துங்கவா சகங்க ளோதத் தொடங்கினார் வடக்கு நோக்கி . 


( உச ) 


வேறு , 


வாதை மறலி தண்டமென மன்னன் சிறைசெய் கூடத்துப் 
போது 1 திகழ்பூம் பொழிலணைந்த பூங்கோ கிலத்தைப் பார்த்தருளிக் 
கீத மினிய குயிலேயென் றெடுத்த திருவா சகங்கிளர 
வோதி முடியா முனமெங்கு முள்ளா னுள்ளத் தருள்சுரந்தான் . ( உரு ) 

வேறு , 
தெரிதரு காள வோசை யவனியைச் 3 செவிட தாக்கி 
மருவிய கடைநாட் பொங்கு மழைமுழக் 5 கதனைக் காட்டப் 
பரியெழு குரஞ்சேர் தூளி பகன்மறைத் திரவைக் காட்ட 
விருமைசேர் நகரி தன்னு ளெய்தின வெவருங் காண . (உசு ) 
மாவல வீரன் வந்தான் வணங்குவோ ரிணங்கன் வந்தான் 
6 பாவலர் புலவன் வந்தான் பாண்டிநன் னாடன் வந்தான் 
காவலர் பெருமான் வந்தான் கடம்பமா வனத்தான் வந்தான் 
றேவர்க டேவன் வந்தா னென்றன தெய்வச் சின்னம் . (உஎ ) 
வழு 

திகண் டதிசயித்து மயங்கிமால் கொண்டோர் போலத் 
தொழுதுகொண் டெவருங் கண்ணீர் துளிப்பவா சகங்க ளோதி 
8 யழுதிடு நாய னாரை யழைத்தரு கணைத்தி ருத்திப் 
9 பொழிதரு கண்ணி னீரைத் துடைத்தனன் பொறுக்கச் சொல்லி . 

வேறு . 
குழுவொடு திரண்டுஞ் சிதறியும் பரந்துங் கூடியுங் கடன்முது 
திரைபோற் , கழறிகழ் பதத்துக் 10 கறுழ்பொரு செவ்வாய்க் 11 கடை 
யின்வெண் ணுரைநில நனைப்ப , 12விழுமிய வெண்சா மரைமுக 
மசைய 13விண்ணெனத் தார்மணி யார்ப்ப , முழவொடு 14 சுற்று முற் 
றையுங் காத்து வந்தது 15 முதுபரிச் சாத்து , 

( உக) 
உச . வார வார - ஒழுக ஒழுக. 
உசு . குரம் - குளம்பு . இருமை - பெருமை ; இரண்டு தன்மையுமாம் . 
உஎ . இணங்கன் -நண்பன் ; “ இணங்கரின்மையால் ( கம்ப , மரா , 500. ) 
உஅ . நாயனார் - மாணிக்கவாசகர் . 

உக . கறுழ் - கடிவாளம் ; " கறுழ் பொருத செவ்வாய் " ( புறநா . க அ .) 
தார் - கிண்கிணிமாலை . பரிச்சாத்து - குதிரைத்திரள் , 

( பி - ம். ) 1" பொழிபூம் 2 கோகுலங்கடமைப் 3 செவிடு 4 ஞாட்பொங்கு 
5 கென்னக் 6 பாவலபுலவன் மலங்கி , மல்கி 8 அழுதுயர் பொழிமழைக் 
10 கவுள் பொரு 11 கலின வெண் 12 விழுமுசாமரைகள் முகமொடுமசைய 
13 விண்ணெழத் 14 சுற்றி 15 மூரிமாச் 


உ அ .-- நரி குதிரையான திருவிளையாடல் . 


கஉஎ 


வேறு . 


கடப்பன குதிப்பன பகைத்தவை தனித்தனி களித்தனு மனிப்ப 
வொருபா , னடப்பன நிலத்துறு பணப்பணி நெறுக்கென நடிப்பன 
நெறிக்க ணொருபா , லடர்ப்பன மிகைத்தக கனப்பரி திநற்பரி யையச் 
சமு றுவிப்ப வொருபால் , விடக்கடல் 1 கொதித்தென மிகைத்தெவ 
ருமுட்கிட மிதிப்பன விதத்தி னொருபால் . 

(10) 
வேலு . 
வாளகிரி நூறுபட நூறுவன மாறுபட வானமுறு பேரண்ட 
நீள் , கோளகையின் முட்டுவன பட்டமுறு மெட்டுயர்கு லக்கரிகண் 
மத்தகமிசைத், தாளதிர வைப்பவம ரேசன்விடு மாவினொடு தண்டு 
வன மண்டியொழியா, நீள்கடலு டுத்தவட மேருவைநெருக்கியெழ 
நேரிடுவ மற்று மொருபால் . 

( ஙக ) 
வேறு . 
இசைப்படு முகிற்குல நிகர்ப்பன நிலத்தினை யிலத்தியி னிறைப்ப 
வொருபாற் , றிசைப்படு குலக்கிரி களெட்டையு முழக்குவ செறுத்து 
மறுவற்ற வகல்வான் , மிசைப்படு முடுக்குல முதிர்ந்திரு சுடர்க்களும் 
வெருக்கொள வுகைப்ப வொருபால் , வசைப்படு மணத்தொடு பெரு 
த்திடு மிலக்கண வகைப்படு வயப்ப ரிகளே . 

( x2 ) 
வேறு , 
எற்றிகழ் பலவி தஞ்சேர் பொற்றலைக் கீடி லங்க 
வற்றபன் மணியாற் பொங்கு மொப்பில்குப் பாய மின்னக் 
கற்றையங் கவரி துற்ற வாயுதங் கையில் வாங்கி 
வெற்றிகொள் கொற்ற வீரர் வீதியிற் றாண்ட விட்டார் . ( கூக ) 

மன்னியநித் திலமாலை நிலவெ றிப்ப மாணிக்கக் குண்டலங்கள் 
வெயில்வி ரிப்பத் , துன்னுலகுக் கொருகுதிரை யாளாஞ் சோதி சோ 
திவிடு குப்பாய மெய்ப்பான் 4மின்ன, முன்னை மறைப் பரியைநெறி 
யைந்து மோங்க முடுகிவல மிடம்பரிவத் தனஞ்செய் வித்து , மின்ன 
» 0. களித்து அனுமனிப்ப . நெறுக்கென : ஒலிக்குறிப்பு . ககனம் . ஆகாயம் . 

புழுதி . பட்டம் - நெற்றிப்பட்டம். குலக்கரி - ஐராவத 
முதலிய எட்டுயானைகள் . தண்டுவன - பொ ருந்துவன . 

கூஉ . சோருமத்தி யிலத்தி சொரிந்ததால் ( உசு : கஅ . ) குலக்கிரிகள் 
எட்டு - சைனர்களுடைய மலைகள் ; “ ஆனை மாமலை யாதி யாய விடங்க ளிற்பல 
வல்லல்சேரீனர்கள் ” ( திருஞா.தே .) ; “ எண்பெருங் குன்றத் தெண்ணா யிரவரு 
மேறினார்கள் " ( பெரிய . திருஞா . அருடு ) ; வேதப்பகைவர் தம்முடம்பு வீங் 
கத் தூங்கும் வெங்கழுவிற், கேதப்படுமெண் பெருங் குன்றத் தெல்லா வசோகு 
மெறிகெனவே ( தக்க . உகசு . ) 

கூகூ , தலைக்கீடு - தலைச்சாத்து . குப்பாயம் - சட்டை . 
கூச . மெய்ப்பால் - சரீரத்தின்கண் . நெறி ஐந்து - கதியைந்து . பரிவத் 

( பி - ம் . ) 1 கொதித்ததென மிக்கெவருமுட்கெட மதிப்பன 2 கிரிகண் 
3 ‘ மனத்துடல் 4 மன்ன 5 வத்தஞ்செய் மின்னுண்மணிப் 


கூக . நூறு 


கஉஅ 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
வணி பொலன்கலினக் குசைவ லித்து விளங்குகர வாளங்கை 
துளங்க வந்தான் . 

( ந.ச ) 
வேறு . 
வெல்பரி நிறத்தாற் பீடா லொலியினா லுரையான் மிக்க 
பல்கடல் கிளர்ந்த வென்னக் கிளர்ந்தன பல்க டற்பாற் 
சொல்லரு மளவில் கோடி சூரிய ருதித்தா லென்ன 
வெல்லொடு விளங்கி னார்க ளியைந்த சாத் தவர்க ளியாரும் , (கூரு ) 
விழுமிய குதிரை யீடு காண்பதற் கணைந்த விண்ணோர் 
வழுவிலா முனிவர் நேமி மாலயன் மகவான் மற்றுந் 
தொழுதிரு மருங்கு மீண்டித் துதிசெய்தார் கற்ப கப்பூர் 
செழுமலர் பொழிந்து வாழ்த்திச் செயசெயென் றடி 2 சே வித்தார் . ( ) 
துங்கவெம் பரிமேற் றோன்றுஞ் சொக்கனைக் கண்ட வீதி 
மங்கையர் சங்கி ழப்பார் வண்டுகில் சரிந்து நிற்பா 
ரங்கமேற் செம்பொன் பூப்பா ரறிவுநா ணகல்வா ரெங்கும் 
பொங்கிய பெருஞ்சூல் கொள்வார் புலம்புவார் வீழ்வார் சோர்வார் . ( ) 
4 அடிய 

உயிணை காணீ ரென்பா ரலர்ந்ததா மரைக்கண் செவ்வி 
வடிவினைப் பாரீ ரெல்லாம் வல்லசுந் தரனே யென்பார் 
படிமிசைக் காண்டற் கென்ன பாக்கியஞ் செய்தோ மென்பார் 
கடுவிசைப் புரவி நம்மை யொட்டுமோ காண்டற் கென்பார் . ( ங அ ) 
அன்னவர் புலம்பக் கண்ட வாடல்சேர் பாட லன்பர் 
மின்னனார் தம்மை வேத மொழியரென் றெடுத்து மெல்ல 
வின்னிய லன்னே யென்னு மென்றிசை படமு டித்துக் 
கன்னல்சே ரன்னைப் பத்தாங் கோதினார் களியிற் கூடி. ( ஙகூ ) 
இந்நெறி பரவ முன்போந் தெண்ணில்பல் லியங்க றங்கப் 
பொன்மணிக் குடைநி ழற்றப் பொலன்கொள்சா மரையி ரட்ட 
மன்னும்வெண் டோரை வீச வந்துவை யாளி வீதித் 
துன்னிய கணங்க ளோடுந் துளங்கினான் வளங்கொ ணாதன் . ( ச O ) 
தனம் - சுற்றுதல் ; “ இடம்வலம் பரிவத்திப்ப ” என்பர் பின்னும் ; நிசு . 
வாளம் கைக்கத்தி . 

கூரு . சாத்தவர்கள் - குதிரைவாணிகர்கள் ; “ குதிரையைக் கொண்டு குடநா 
டதன் மிசைச் , சதிர்படச் சாத்தாய்த் தானெழுந் தருளியும் " ( திருவா . கீர்த்தி . 

நசு . குதிரை ஈடு - குதிரைகளைக்கொடுத்தல் . சயசயவென்று . [உஎ - அ . ) 

கூஎ. சங்கு - வளையல் , அறிவும் நாணும் , காட்சியாற் சூல்கொள்ளுதலை , 
" விரும்புசூல் கொள்வர்ர் வீழ்வார் ( ருச : உசு) என்பதனாலும் , " பருப்பதக் 
கொடி புரைநவ சத்திகள் பரமன் , திருப்ப தத்திடை வணங்கிநின் றவனிடைச் 
சிந்தை , விருப்பம் வைத்தலு முனிவர்த மகளிர்போல் விரைவிற் , கருப்ப முற் 
றனர் ( கந்த . துணைவர் . க) என்பதனாலு முணர்க . 

ங அ . காண்டற்கு ஒட்டுமோ . என்னபாக்கியஞ் செய்தோம் : உஎ : சக . 
கூகூ . அன்பர் - திருவாதவூரர் . 10. தோரை - பீலிவிசிறி . 
( பி.ம். ) 1 சாத்துவர்கள் 2 சேவிப்ப 3 பொருமல் 4 அடியினைக்காணீர் 


கா 


1. 


உஅ.-- 

நரி குதிரையான திருவிளையாடல் . கஉகூ 
ஆங்குறக் கண்ட வேந்த னதிசய முற்றி யாரு 
மோங்குமா யுதமும் பூணும் பருவமு முருவு மொத்துத் 
தாங்குறை வற்றி ருந்தார் தலைவர்யா ரென்னக் கேட்பப் 
பாங்கணை வாத வூரர் தோன்றுவர் பரியி லென்றார் . 

( சக) 
அவ்வயி னெங்குந் தானே யாதார மாயி ருப்பத் 
தவ்வுமோர் கோட கத்தை யாதார மாக்கிச் சால 
வெவ்விய மூன்று பாச மறுக்குமென் கரத்து மிக்க 
செவ்விய விரண்டு பாசம் பிடித்தனன் றிறமை கூர . 

( சஉ ) 
கருதிடி னொருகா லத்து மசைந்திடாக் கமலத் தாளைப் 
பரிவொடுங் காண யாரும் பன்முறை யுறவ சைத்து 
மருமல ரயனான் மாலான் மறையினா லளக்க வொண்ணாத் 
தருமநீ டுருவத் தாணு தாணுவே யெனவி ருந்தான் . (சக ) 
கள்ளநீங் கிடவ டிக்குங் கசையொலி யசனி மான 
வுள்ளபே ரண்டம் விள்ள வுயர் மிடற் றோசை காட்ட 
வெள்ளிமால் வரைமேற் றோன்று மேருமால் வரை 3 யே யென்னத் 
துள்ளுவெண் புரவி மீது தோன்றினான் றரணி நாதன் . ( சச ) 
புண்ணியஞ் செய்த மேனிப் பூழியா வாழி வாழி 
கண்ணிமை யாது 4சற்றுக் கண்டிடு கண்டி டென்று 
பண்ணியல் குதிரை வீரர் மெச்சுசே வகன்ப ரிந்து 
மண்மிசை 5 யேறி னானவ் வாசியை வாசி யாக , 

( சரு ) 
வேறு , 
கூருந் தொடையும் பெயர்ச்சியுஞ் செல்லுங் குறிப்பொடு குசை 
6 கசைக் குரலும் , யாருங் காணச் சீருந் தொழிலு மிதம்பட விதம்பல 
காட்டிச் , சேரும் பாடு கேரும் விலங்குந் திறல்வல வோட்டிட வோ 
ட்டுஞ், சாரும் மாக வாளியு மற்றுஞ்சாற்றரு மார்க்கங்க டோன்ற . 

சஉ . தவ்வும் - தாவும் ; " தவ்வுபுனல் ” என்பர் ; ந .0 : ஙஉ , 
சங , தாணு - சிவபெருமான் , கட்டை . 

சஉ.ஈ. இந்த இரண்டு செய்யுட்களின்கருத்தை , “ அண்டமெலா மாதார 
மாகத் தாங்கு மானந்தத் தனிச்சோதி யண்டந் தாங்குஞ்,சண்டமறைப் பரிதன 
க்கா தார மாகித் தரிக்கவொரு காலத்து மசைவி லாத , புண்டரிகத் தாளசையப் 
பாச நீக்கும் புனைகரத்தாற் பரிபூண்ட பாசம் பற்றிக் , கொண்டரச னெதிர் 
போந்து மன்னா வெங்கள் குதிரையேற் றஞ்சிறிது காண்டி யென்றார் ” ( திரு 
விளை, நரிபரி . எசு ) என்பது தழுவிவந்திருத்தல் காண்க . 
சச . கசை - குதிரையையோட்டுக்கருவி . சரு . வாசி - குதிரை , விசேடம் . 
வலவோட்டு - 

- வலமாக ஓட்டுதல் . 
( பி - ம் . ) 1 கேட்டபாங்கணைமுனிவர் முன்னோன் லாம்பரியுகைப்பனென் 
றார் 2 தானுந் 3 யொப்பென்னத்தள்ளி 4 நம்மைக் 5 ஏறுவானங் 6 கசை 
குரலும் 7 தேரும் விலக்கும் 8 மற்றுச் 

17 


க X0 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


விக்கிதம் வற்கி தம்முப கண்ட மேவரு 2 முபசவஞ்சவமாஞ் 
3 சிக்கிலா நடைவெம் புளைவுதூ வாளி சிறுகின மெய்ந்நிறை கடுப்புப் 
புக்குள பஞ்ச தாரையோ டத்த 4 புளகித மத்தமண் டலம்பே 
ருக்கிர பெகிர மண்டலங் கோமூத் திரியெனு மொன்பதும் விளங்க . 


மின்பரிவு கூரவெழில் 5 வெவ்விடைந டாத்தித் 
தென்புலமி லங்கவரு தேவர்தொழு தேவ 
னன்பரிரு பாலுமலர் சிந்திநனி யார்ப்ப 
வின்பமுறு வெம்புரவி யேறினனு வந்தே . 


(சஅ ) 


வேறு . 


அரனரி யயனச் சுறவர சுமுனா 
யிரமுக சுேபதக் ரமமுறு நெறியே 
சரிகம பதனித் தகவனு மனியா 
வருமறை யயமுய்த் தனன்வய முறவே . 


(சகூ ) 


வேறு, 


( ரு ) 


மனத்துறு செருக்கொடு மருத்தைநிகர் வெற்றிச் 
சினப்பரி பொருத்தமமர் செண்டுவெளி தன்னுட் 
டனத்தன தனத்தன தனத்தன வெனத்தன் 
வினைப்பட நெறிப்படி மிதித்தது நடித்தே . 
முந்திய செழுங்கவரி நின்றசைய முற்றும் 
பந்தமுறு கஞ்சமணி கொஞ்சவெழு பண்ணிற் 
சந்துறு சதங்கைகள் சலன்சல னெனத்தன் 
சுந்தர 10விசைப்படி நடித்ததுது கைத்தே . 


( ருக) 


வேறு . 


தருமப் பரதச் சவுதத் தடைவே 
தெரியத் தனதத் தனதத் தெனவே 
11 புரையற் றுருகிப் புவிமெச் சிடவே 
பருமப் பரிநற் பதம்வைத் ததுவே . 

( ருஉ ) 
சஅ . மின் - தடாதகைப்பிராட்டியார் . 
சக . சுபதக்ரமம் - சுபத்தைக் கொடுக்கிற நவிட , அனுமனியா - ஒலி 

மறை அயம் - வேதமாகிய குதிரை . 
ரு . மருத்தை - காற்றை , செண்டுவெளி - குதிரையின் வையாளிவீதி . 
ருக , கஞ்சம் - வெண்கலம் , 
ருஉ . பரதச்சவுதம் - பரதநூல் . பருமம் - குதிரை முதுகிற்றவிசு. 

( பி - ம் . ) 1 விக்கிரவக்கிரம் விளங்குபதண்டமேவருமுபசுமஞ்சலமாஞ் 
2 உபவசம் & சிக்ககினடை 4 ‘ புளகயம் 5 வெல்விடை 6 சுபதக்கிரமுறு 
7 வெனத்தனித் துகைத்தே வினைப்படி 8 மிதித்தடி 9 சந்தறு 10 னிசைப் 
படி 11 " புரைவுற்று 


ககூக் 


உ அ .--- நரி குதிரையான திருவிளையாடல் . 
மெத்துத் தகவும் விதமும் படவே 
பதித்தொந் தொந்தொந் தித்தீ யென்றென் 
றொத்துந் தாளத் தொக்கத் தத்தித் 
தத்தும் பரிதன் றாள்வைத் ததுவே . 


( ருகூ ) 


வேறு . 


பதிந்துமுன் காட்ட வெய்யோன் படியுமால் வரையிற் பாயா 
வுதைந்து பின் காட்ட வெய்யோ னுதிக்குமால் வரையிற் றாவா 
விதம்பட விடத்துக் காட்ட யமன்றிசைக் 2 கிரியின் முட்டா 
விதம்பட வலத்துக் காட்ட மேருவைக் கடந்த தாங்கே . ( ருச ) 
குறைவின் மண் டலம்வளைப்பக் கொள்ளிகொள் வட்ட 4 மன்றி 
மறுவற விளங்கிற் றாங்கு வளைந்ததோர் குதிரை யென்னத் 
துறைநிறை வீதிகாட்டத் தொடுகணைச் செலவே யன்றி 
நிறைவொடு பிறங்கிற் றாங்கு நீண்டதோர் குதிரை யென்ன . ( ருரு ) 
இடம்வலம் பரிவத் திப்ப விரண்டுயர் குதிரை யென்னப் 
படிமிசை விளங்கிற் றந்தப் பார்த்திவ னதிச யிப்ப 
வடிபடும் வேத மென்ன வருந்தவஞ் செய்த தென்றே 
யிடபமால் குதிரை யாவே னென்றியா னெனப்ப ணிந்தான் . ( ருசு ) 
மண்ணகத் தெவருங் காண வாதவூ ரர்க்கா வந்து 
நண்ணுதற் கரிய வீரர் நாற்பெருந் திசையு முட்டப் 
பண்ணுறத் தூண்டு நீதிப் பரித்துகட் கிமையா விண்ணோர் 
கண்ணிமைத் தார்விண் மண்ணானதுகட றிடரா யிற்றே . ( 3 எ ) 
ஏறலு மற்று முள்ள விருங்கண நாத செல்லாங் 
கூறரு மல்ல மார்க்க மயின்மார்க்கங் குரக்கு மார்க்கம் 
9 வீறுடை முயலின் மார்க்கங் கணைமார்க்கம் வியரால் வீதி 
சேறுற வுகைத்தார் மற்றுங் கதிகளாற் சிறக்க வாங்கு . ( ருஅ ) 
இடவிய கதியின் வாசி யொருவர்போ லேறற் கிந்தப் 
படிமிசைக் 10 கண்டே மில்லை தலைவர்யா ரென்னப் பல்கா 
லடியிணை பரவி வந்த வருங்கண நாதர் யார்க்குங் 
கடவுள ரிவர்கா ணென்று விரல்கொடு காட்டி னாரால் , ( ருகூ ) 

ருச . வெய்யோன் படியும் மால்வரை - அத்தமயகிரி . 
ருரு . மண்டலம் - வட்டம் . வீதி - நேரோடல் . 
ருசு . இடபமால் - இடபவடிவங் கொண்ட திருமால் , என்று.எக்காலத்து . 
ருஎ . கடல் திடராயிற்று . 
ருசு , பல்கால் தலைவர் யாரென்ன . 

( பி - ம் . ) தத்தொங் 2 கிரியை 3 மண்டிலம்விளைப்ப 4 மின்றி 5 வர்த் 
திப்ப 6 தாண்டும் 7 மண்ணாய்க்கடறிடலாயிற்றன்றே 8 நாதர்முற்றுங் வீறுள 
முயலின் மார்க்கம் வெறிகணை மார்க்கம் வீதி 10 கண்டதில்லை 


க்கூட் திருவால்வர்யுடையார் திருவிளையாடற்புராணம். 
ஆங்கவற் காணா முன்ன ரவசமா யெழுந்த தங்கக் 
தேங்கமழ் முடியிற் றாமே சென்றன கரங்க டென்னன் 
பாங்கல வெழுந்தி ருத்தல் பார்த்திவற் கென்றி ருந்தா 
னீங்கரு 2 மனிதர் முற்று நின்றிலர் தொழுது வீழ்ந்தார். ( சு ) 
மிக்கமந் திரிகா ளிந்த வெம்பரிச் செட்டி நந்தஞ் 
சொக்கனே போெேல னக்குத் தோன்றிடா நின்றான் வந்த 
கொக்கினைப் பாரீர் காலந் தாழ்த்ததா யினுங்கொ ணர்ந்த 
மிக்கமந் திரியைப் பாரீ ரென்றுபன் முறைவி யந்தான் . ( சுக ) 
கொற்றவன் றிருமு னின்று கூறுவான் குதிரைச் செட்டி 
யுற்றநின் னமைச்சன் றந்த வுயர்பெருங் கனக முற்றும் 
கற்கிக ளிடுவ தாக நம்முளோர் கைக்கொண் டார்கள் 
வெற்றிகொண் மன்னா கொற்ற வெம்பரி நீதி கேண்மோ. ( சுஉ ) 

வேறு . 
புரிதீபாந் தரத்திமவான் புறத்தினின்று 4 போந்துபெருந்துறை 
யிறங்கி வந்த வின்றிங் , கருமறையிற் கடலமுதில் விதிகண் ணீரி லா 
ரழலி லுலூகத்தி லண்டந் தன்னி , லுரியதிசை யிருநான்கு தேவர் 
தம்மி லுயர்ந்தவெழு பிறப்பினவா யுரைசேர் மண்வாழ் ,சுரரரசர் 
வணிகர்சூத் திரர்நாற் சாதித் தோற்றத்த காணிந்தத் துாக மொத்தம் , 


வேறு . 


மருவுநாய் கழுதை கோழி வாயதம் வெருகு கூகை 
நரிபசா சேனம் பொல்லா நல்லன மயூரங் கீரி 
பொருவிடை மடங்க லன்ன மகரம்வா னரம்பு ழைக்கைக் 
கரிபுலி முனிவர் வானோர் கடும்பரிச் சுபாவ மன்றே . ( சுச ) 

சுக . கொக்கு - குதிரை. 
சுஉ . குதிரைச்செட்டி கூறுவான் . கற்கிகள் - குதிரைகள் . 

சுங . பெருந்துறை - பெரியகடற்றுறை , ஒரு திருப்பதி . உலூகம் - கோ 
ட்டான் . குதிரை , வேதமுதலிய ஏழிடத்திற் பிறந்தன என்பதை, " வெடி 
வாற் பைங்கட் குறுநரி யினத்தினை , யேழிடந் தோன்றி யினனூற் கியைந்து , 
வீதி போகிய வாலுளைப் புரவி , யாக்கிய விஞ்சைப் பிறைமுடி யந்தணன் " 
( கல் . அ) எனவும் , “ மிக்க செழுமறை நாவிற் கமலநாதன் விழிப்புனலில் 
விண்ணோர்க ளெண்மர் தம்பான் , மைக்கடன்மே லமிர்தத்தி லங்கிமீதின் மல்கு 
கருப் பையிலுலுக வண்டந் தன்னிற் றொக்கவெழு பேதமெனு மிவற்றிற் றோன் 
றுக் தொன்மையவா யீரிரண்டு துணைத்தா ணெற்றி , யொக்கவெளுக் கும்பரிக 
ளுளவாய் வானி லொண் புனலிற் செல்லுநெறி யுளவுமாகி " ( திருவாத . குதி 
ரை. ச 0 ) எனவும் வருவனவற்றாலுணர்க. மொத்தம் - தொகுதி ; " பரிக்குமிப் 
பரிமா மொத்தம் ” என்பர் பின்னும் ; எஉ . 

சுச . வாயதம் = வாயசம் - காக்கை , வெருகு - பூனை . ஏனம் - பன்றி . 
நாய் முதலியவற்றின் இயல்பையுடைய குதிரைகள் பொல்லா ; மயூரமுதலிய 

( பி - ம் . ) 1 அவர்க்காணு 2 மனிதரெல்லா 3. எமக்குத்தோன் றிட 
4 பொருந்து 5 ஓரி 


கஙங் 


உ.அ .--நரி குதிரையான திருவிளையாடல் . 


வேறு . 


உத்தம விரலிற் காயமுஞ் சுழியு மொழிகளு நடைகளுந் துளங் 
குஞ், சித்திர நிறமு நாற்றமுங் குரலுந் பதிறப்படு மனமுமிவ் வெட் 
டுஞ் , சுத்தமா வுடைய விந்திரன் மனுப்போற் றுளங்கவா டரவுபோ 
னலத்தான் , 2 மெத்திநேர் வளைந்து திரண்டு நீண் யெர்ந்து விளங்கிய 
கழுத்தன காணே . 

( சுடு ) 


மல்லிகை கோங்கு காயா மாதுளை மலர்பூங் கிள்ளை 
நல்லன மற்று மிக்க நவமணி நிறத்த வாகி 
மெல்லிய சிவந்த நாவும் வெளுத்து நெய்த் தொத்த பத்திப் 
பல்லுமாற் றக்கு றுத்த கன்னமும் பழுதி லாத . 


( சுசு ) 


வேறு . 


3 இறுகிக் குவிந்து குழிந்ததகர்க் குரம்போற் குரமு மிளநவ்வி 
மறியிற் கண்ணு 4 மகன்று தணி முதுகு நீண்ட வாலதியுங் 
குறுகிச் சிவந்த மேட்டிரமும் குறுகா முகமும் வியனுதலுஞ் 
சிறுகித் திரண்ட வண்டமுமெய் யழகுஞ் செழிய காணாயே . ( சுஎ ) 


வேறு . 


1 


மேலெழின் முகமுந் தூய விதமுடை நான்கு தாளும் 
பாலதின் வெளுத்த சுத்தப் பஞ்சகல் யாணன் பாராய் 
வாவதி தலைநெஞ் சொக்க மற்றவற் றொடும் வெளுத்த 
வாலிய மணஞ்சி றந்த வட்டமங் கலங்கள் பாராய் . ( சுஅ ) 
உயர்கன வட்டம் போரா எனுரனுளான் கொங்கான் கங்கான் 
மயில்வரி நீலான் பொல்லான் மகிழ்விதை 8 மௌவான் சேயா 
னயனவஞ் சனம்பொன் மாரி பாடல நளினி பச்சை 
பயமிலா மரீசி கோரம் பட்டவர்த் தனங்கள் பாரே . 

(சுசு ) 
கஞ்சுகம் விலங்கு கொங்கை கவைக்குளம் புலக்கை கௌவ 
மஞ்சுதா ளிரட்டை நாவோ ரண்டம்வேற் றண்டங் கொள்ளி 
நஞ்சராத் தொழுநோய் காள முகந்திரி கன்னங் கொம்பு 
மிஞ்சிய மற்றுங் குற்ற மொன்றிலை விளம்புங் காலே . 

( எ O ) 
வற்றின் இயல்பையுடைய குதிரைகள் நல்லன ; திருவாதவூரர்புராணம் , குதி 
ரையிட்ட சருக்கம் , ஙகூ , ஙஎ - ஆம்பாடல்களைப் பார்க்க . 

சுசு . ஷை புராணம் , ஷ சருக்கம் , கூ.எ - ஆம்பாடலைப் பார்க்க . 
சுஎ . வாலதி - வால் . 

மேட்டிரம் - ஆண் குறி . ஷ புராணம் , ஷ 
சருக்கம் , கூக . ஆம்பாடலைப் பார்க்க , 

சுசு , ஷ புராணம் , ஷ சருக்கம் , சக - ஆம்பாடலைப் பார்க்க . 
எ0 . ஷ புராணம் , ஷ சருக்கம் , ஙச , கூரு - ஆம்பாடல்களைப் பார்க்க . 

( பி- ம் . ) 1 திடம்படுநலமும் 2 மெத்து தோல் 3 இறுகிச்சிவந்தகரக்குரம் 
போலிருகாற்குரமும் 4 அகன்றதனி 5 ‘ செய்ய 6‘மனஞ் 7 னூரானளான் 
8 மௌவல்கையான் 9 வத்தனங்கள் 


5 


க்கூச திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் , 
1 மன்ன தீ மனம்வி திர்த்தல் 2 பிசகல்கான் மடித்தல் வீழ்த 
3 லின்னெறி விலங்க லச்சப் படுதன் - மே லேறப் பாய்தன் 

முன்னெழல் கடித்தல் வீதி நிற்றறாண் முகஞ்சா டித்தல் 
பின்னெழ லிருத்தன் மற்றும் தீங்கிலை பேசற் கின்றே . ( எக ) 
கருதின் வேண் கதிவெங் கால கந்துக நிலைமை யோங்க 
மருவிய குலமா மங்கை முகமுக மடங்கல் வாவல் 
பொருவரு நடிகள் வைப்பிற் புயலொலி யொலியே மிக்க 
பரிவுடை மன்ன நின்னைப் பரிக்குமிப் பரிமா மொத்தம் . ( எஉ ) 
முருக்கும்வெம் பட்ட யானை முகத்தலாற் றாள்கள் வையா 
கருத்தினி லுலவு மாக்கள் கருத்தனைத் தையுங்க டக்கு 
முருத்தெழ வொலிப்பின் வானத் தும்பர்கோன் பரியு மஞ்சு 
மருத்தினுங் கடிய மாக்கள் வாய்த்தன சம்பு வாணை , ( எங ) 

வேறு . 
இப்பரி மாவொரி லக்கம வற்றினு ளிக்குழு வோரொருமா 
10 முப்பஃதாயிர மோர்பழு தின் றிமு தற்றர 11 மித்தரமும் 
வைப்பதி னூறுகு றைந்தன பின்னிவை யாயிர மற்றிவையு 
மப்படி பெற்றவி லைப்பொனி லக்கமனைத்துமு ணர்ந்துகொளே . ( ) 


9 


வேறு . 


ஆரிருள் விடப்பே பண்ட மாயிரங் கதிர்வி ரிக்குஞ் 
சூரிய னாளுஞ் சூழ்த அரிதமார் பரியா லேகாண் 
கூரும்வா ரிதிகொ ளாமற் குவலயங் கிடத்தல் 12கௌவை 
வாரிதி குடிக்குந் தீவாய் வடவையம் பரியா லேகாண் . ( எரு ) 
13 திண்டிறன் மன்னர் சென்று செற்றவர் மண்ட லங்கள் 
14 கொண்டு தம் மன்ன ராளக் கொடுப்பதுங் குதிரை யேகாண் 
மண்டுபோ ரினில்வென் னிட்ட மன்னரைப் படக்கொ டாமற் 
கொண்டுபோய் விரைவி லுய்யக் கொள்வதுங் குதிரை யேகாண் . () 

எக. மற்றும் தீங்கு இலை - வேறும் உள்ளனவாகிய தீங்குகள் இல்லை . 

எஉ, கதிவெங்கால - நடையை விரும்புகின்ற கால்களையுடையன . கந்து 
கம் - பந்து . 

எங . சம்புவாணை என்பது சிலேடை . 
எசு . இதிற் குதிரைகளின் விலைகள் கூறப்பெற்றுள்ளன . 
எரு - க . இவற்றாற் குதிரையின் பெருமைகள் கூறப்பெற்றுள்ளன . 

இதுமுதல் ஐந்து பாடல்கள் சில ஏட்டுப்பிரதிகளிற் காணப்படவில்லை . 

( பி - ம் . ) 1 மன்ன தி 2 ‘ மசகல் 3 ‘ இன்னெறியிலக்கல் 4 ‘ மேலெற்றப் 
5 முன்னெழக் 6 காழ் 7 மற்றுத் 8 வன்கதி 9 கருத்தெனில் 10 முப்பதொராயி 
ரம் 11 மான துகாண் 12 கேணல் 13 திண்பகை 14 கொண்டுளே 


உ அ . - நரி குதிரையான திருவிளையாடல் . 

ககூரு 
அரும்பெருஞ் செந்தீ யில்லா வந்தணர் வாழ்வு போலும் 
விரும்புதா ரகைக ளில்லா விளக்கமி லகல்வான் போலுஞ் 
சுரும்புசூழ் மலரில் லாத சோலையுந் தடமும் போலு 
நெருங்கிய துரக மில்லா நீள்பெருஞ் சேனை மன்னோ. ( எஎ ) 
1 பரியகை யானை திண்டேர் பதாதிக ளெனும்ப டைக்குப் 
புரவியில் லாத போது பொலிவுடைத் தன்று 2 மண்ணும் 
வரிசையு மற்று முற்றுந் தருவது மன்ன வர்க்குத் 
துரகமே யல்லா லுண்டோ தென்னவ சொல்லுங் காலே . ( எ அ ) 
வரும்பரி தாழ்த்த வாகேள் வளர்சரா சரங்க ளெல்லாம் 
புரிந்திளைப் பாறுந் தில்லைப் பொதுவினு 3 ளாட லாலே 
யரும்புக ழாயி வற்றுக் கச்சுவ மென்னு நாமக் 
திருந்தவோர் பொழுது நில்லா தெனுமது கொண்டு தேறே . (எகூ ) 
ஆதலா லறிஞர் முன்னா 4 வறவுறப் பேசிக் கொண்டு 
நீதியிற் கைக்கொ ளின்று நின்னது புரவி யாக 
வீதியிற் கயிறு மாறி விட்டபி னன்மை தின்மை 
யோதுவ நமது பார மல்லமே லுன்ன வென்றான் . 

( 40 ) 
அத்திறஞ் சொல்ல நல்ல வறிவனீ யறைந்த தொக்கு 
முத்தம நன்மை தின்மை யுன்கைவிட் டென்கை புக்கா 
லெத்தையு மறிதல் வேண்டா 8 வென்னவே முற்று மென்னச் 
சித்திர மாக்க டம்மைத் தென்னவன் கைக்கொடுத்தான் . ( அக ) 
ஏத்திமா வறிஞர் முன்னா வினியபே ரன்பிற் கூடிச் 
சேர்த்துநம் மிடத்துண் டான செழுங்கன கங்கண் முற்றும் 
பார்த்திடி னின்றி வற்றோர் பரிக்குநேர் விலைபோ தாவால் 
வாய்த்தன குதிரை யென்று மன்னவன் வாங்கிக் கொண்டான் . () 
அய்யமில் லாமன் முன்னின் றாவணி மூல நன்னாட் 
டுய்யபே ருலகுக் கெல்லாந் துளங்கிரா வுத்த ராயன் 
மெய்யைமெய் யுடைய 10 மெய்யன் மெய்யடி யானை வேண்டிப் 
பொய்யிலா மன்னன் காணப் பொய்ப்பரி மாற்றஞ் செய்தான் . ( அங.) 

எசு . ஆடலாலேதான் தாமதமாயிற்று . ஓர் பொழுதும் நில்லாது என் 
பது , சிலேடை , அச்சுவம் - வியாபிப்பது . 

அ . தின்மை - தீமை ; ஓதுவனவாகிய நன்மைதின்மை ; “ அடியவர் நன் 
மை தின்மையறிபவன் " என்பர் ; கூரு : கக ; " தின்மையும் பாவமுஞ் சிதைந்து 
தேயுமே ( கம்ப . பயன் . உ . ) 

அக , சித்திரமா என்பது சிலேடை . 

அங . இராவுத்தராயன் - குதிரைச்சேவகன் ; இராவுத்தனென்பது , இராஜ 
புத்திரனென்னும் வடமொழிச் சிதைவென்பர் ; “ இனிமைகூர்ந் திராவுத்தற்கு " 

( பி - ம் . ) 1‘பரவரும் 2 ‘ மன்னும் 3 ‘ ஆறலாலே 4 ‘ அழகுறப் 5 தீமை 
யோதுவர் , 6 நல்லறிவு நீ 7 தீமை ’ 8 என்ன துமுற்றுமென்னார் 9 ‘ராகுத்த 
10 மன்னன் 


கசு 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் , 
மின்னிய வுலகு தன்னில் வித்தின்றி நாறு செய்வோ 
னன்னெறி யில்லாப் பொல்லா நரகரைத் தேவு செய்வோன் 
மன்னிய நரிக டம்மை மறுகெலாம் 2 வாவி யேறித் 
தென்னன் முன் குதிரை யாகச் செய்பு தோன் றாமல் விட்டான் . 
வந்துறக் கயிறு மாறி விட்டபின் வரிசை கூரப் 
பந்தியுட் கட்டுமென்று பரித்துறை யாளர் கையின் 
முந்துற 4 வடைப்பப் போற்றி யவரவர் முதுபே ரன்பிற் 
றந்தமில் வகையிற் சேர்ந்து தனித்தனி கைக்கொண் டாரால் . ( அரு) 
இந்நெறி மன்னர் மன்ன னினிமைகூேர்ந் திராவுத் தற்கு 
நன்மைகூர் வரிசைத் தூசு நல்குவ மென்று நல்கக் 
கொன்னுறு கரஞ்சேர் செண்டி லேற்றுமுற் கொம்பிற் சேர்த்துத் 
தன்னடி யாரை வேண்டிச் சடைமிசைப் புனைந்து கொண்டான் . ( ) 
9 பாடன்மா முனிவ ரேத்தப் பாண்டியன் றிருமுன் னெய்தி 
நீடுமா றேடுஞ் சொக்க னீள்பரி யுகைத்துக் காட்டிச் 
சேடன்மா நிலத்தா ரன்றிச் சேணுளா ரெல்லாங் காணச் 
சூடலாற் றூசு சொக்கன் றூசென 10 வழங்கிற் றன்றே . 

( அஎ ) 
ஆங்கது செண்டி லேற்பச் சீறிய வரசற் கண்டு 
11 தீங்ககல் வாத வூரர் தேசவா சார மென்ன 
வோங்கிய தியாக வேந்த னொக்குமென் றெவர்க்குந் தூசு 
தூங்ககில் லாம னல்க 12 வாங்கிமுன் சூடி னாரால் . 

( அஅ ) 
முன்னுறச் சென்று பன்றி நேடுதாண் முளரி சூடிப் 
பின்னியன் முனிவ ரங்கண் பிடித்தபத் தெடுத்துப் பாட 
நின்னுடை நினைவு வந்து முடித்தன நேச மிக்க 
நன்முனி யடிவிடென்று நாயக னருளிச் செய்தான் . 

( அசு ) 
நற்றிரு மேனிக் கீடு நவையற விட்டுக் கையிற் 
13பொற்றகை வாளம் வாங்கிப் புரவிமேற் கொண்டு காணச் 
சற்றடி வடிம்ப சைத்துச் சடைமுடி யிலங்குந் தூசு 
மற்றுமோர் கங்கை யென்ன வருபவ னுருவம் போற்றி . ( 10 ) 
என்பர் பின்னும் ; அசு ; “ கலாபத் தனி.மயிலேறு மிராவுத்தனே " என்பது கந்த 
ரலங்காரம் , ரு 0 . 

அச . நாறு - நாற்று . இச்செய்யுள் , “ நரியைக் குதிரைசெய் வானு நாக 
ரைத் தேவுசெய் வானும் , விரதங்கொண் டாடவல் லானும் விச்சின்றி நாறுசெய் 
வானும் ( திருநா , தே . திருவாரூர் ) என்பதன் கருத்தைத் தழுவிவந்துள்ளது . 

அசு. வரிசைத்தூசு - சம்மானமாகக்கொடுத்த ஆடை . செண்டு - ஓராயுதம் ; 
அஅ . தூங்ககில்லாமல் - தாமதியாமல் . ( கொம்பு - அதன் முன் பாகம் . 

கூ 0 . திருமேனிக்கீடு - கவசம் . கைவாளம் - கைக்கத்தி ; “ கரவாளம் 
என்றார் முன்னும் ; ஙச. அடிவடிம்பு - அடியின் விளிம்பு . 

( பி - ம் . ) 1 ஞாறு 2 வாளி 3 செம்பு 4 அடைவிற் 5 சேர்த்து 6 கூரிரா 
குத்தற்கு 7 முற்காம்பிற்கோத்துத் 8 அணிந்து 9 பாடலமுனிவ 10 துளங்கிற் 
11 தீங்கிலா 12 " வாங்குமுன் 13 பொற்கரவாளம் 


| 


தகஎ 


உஅ .-- நரி குதிரையான திருவிளையாடல். 
பல்வித வலங்கா ரஞ்சேர் பாய்பரி யுகைக்கு மிக்க 
செல்வமார் சிறப்பி னாசை யுடையனா மீசன் றென்ன 
னொல்லையி னீந்த தூசு சூடினா னும்பர் காண 
மல்லல்கூர் கமலக் கையிற் கபாலமார் வாங்கு வாரே . ( சக ) 
கண்டவ ரமைச்ச னாரைக் கடவுளை வியந்து செங்கை 
முண்டகங் குவிய நெஞ்ச முண்டக மலரக் கண்க 
ணுண்டுளி சிந்த விந்த நுவலருங் குதிரையீடு 
கண்டன மென்றா னந்தக் கடலிடைத் திளைத்தாரன்றே. ( கூஉ ) 
வாழ்ந்துபொற் பட்ட முன்னா வரிசைகள் வாதவூரர்க் 
கீய்ந்துநல் விடையிற் போக்கி யெழுந்து தன் னுழைக்கண் வேந்த 
னார்ந்தபல் லியங்க ளாலே யவனியை நிறைத்துச் சார்ந்தான் 
றாழ்ந்து செவ் வந்தி மாலை தபனனார் சாத்தக் கண்டு . 

( கூ) 
குணந்தரு கணங்களோடு குறுநகை செய்து தேவர் 
பணிந்து பின் வரமுன் போன பத்தர்கள் பத்தன் றானும் 
பிணைந்தபல் செய்தி யெல்லாம் பிறங்குதன் பெரிய கோயி 
லணைந்துபே ரங்க யற்க உணுமைமயிற் கருளிச் செய்தான் . ( கூச ) 
சயந்தரும் பெருமை மிக்க சம்புவின் குதிரை யீடு 
வியந்துகற் பவர்ப ரிந்து கேட்பவ ரிடத்து மெல்ல 
முயங்கு நல் குரவு நீங்க மூத்தவ ணீங்க நீங்கா 
நயந்தரு மிளைய 4 மங்கை நண்ணுதற் கைய மின்றே. 


வேறு . 


அரிய நாயக னார்விளை யாடிய 
புரவி யீடு புகன்றனை மன்னவர் 
பரவு மன்னவன் பந்தியிற் கேட்டிய 
பெரிய கோடகம் பின்னரென் செய்தவால் . 


( கசு ) 


ஆகத்திருவிருத்தம் -- சுகரு. 


கூக . ஆசையுடையனென்பது சிலேடை ; விருப்பமுடையவன் , திக்காகிய 
ஆடையையுடையவன் . 

கங , உழை - வீடு , செவ்வந்திமாலையென்பது சிலேடை , 

கச . பத்தர்கள் பத்தன் - சிவபெருமான் ; கூ : உக ; கூரு : உ அ ; கூசு : 
உ அ ; கூ அ : ங ; ச 0 : எ ; சக : எ ; சசு : உஎ ; சஎ : அ . 

( பி - ம் . ) 1 கடலிடையலைந் தாரன்றே 2 உமையவட்கு நல்குரவுநல்கு 
மூத்தவணீங்கி , நல்குரவு நீங்கி 4 நங்கைநணுகுங்கு கூடிய 

18 


கஙஅ 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
உ கூ .-- குதிரை நரியான திருவிளையாடல் . 


இருமைதரு 1 மதுரைநகர் நின்றமாய வினப்புரவி முகமுகம் 
பார்த் தென்னே நென்னல் , வெருவவடி யுண்டதல்லாற் கழுத்துங் 
காலும் வெங்கயிற்றாற் கட்டுண்டே மேலு நிற்பிற், குருதிபடப் புண் 
படுவே முணவுமில்லை கொள்ளிடுவர் புல்லிடுவர் பாவம் பாவ , நாருமி 
னித் 2 தொத்துவர் நாம் விடியு முன்னர் நம்முருவங் கொடுநழுவக் 
கடவோ மென்றே. 

( க ) 
வேறு . 
3 மிடற்றிலுறு கயிறெயிற்றாற் கங்குற் போதே மென்றறுத்து 
மதியாது நரிக ளாகிக் , கடைத்தெருவும் வாயில்களு மடமு மன்றுங் 
கடிமனையு மங்கணமு நுழைந்து மற்றெவ் , விடத்திலும்புக் கொன் 
றுக்கொன் றுறுமிச் சள்ளிட் டிரும்பசியா லிகல் செய்து நகரி தன் 
னுட் , புடைத்தெவரு மெழுந்திருப்பச் சுழல வோடிப் போகாம 
லூளையிடப் புகுந்த வன்றே . 

( 2 ) 
வேறு . 
மண்டு மமரர்கள் கண்டு நகையுற மாறன் வெருவுற நீளவே , 
தொண்டை விடுவன வண்டம் வெடிபட நண்டை நினைவன துன்றி 
யே , பண்டை நெறியினின் 4 மண்டை யகழ்வன பந்தி மனைமறு கெங் 
கணுங் , கண்ட வவாவ ரஞ்ச வுறுமுவ கள்ள முறுமன முள்ளவே . ( ) 

வேறு . 
மற்றது கண்டு நின்ற வகைத்துறை யாளர் முற்று 
முற்றிய பயத்தோ டென்னாய் முடியுமீ தெனக்க லங்கிக் 
கொற்றவன் மிருமுன் சென்று கூறுவார் புலரு முன்னம் 
பற்றல ரேறே நந்தம் பந்தியுள் விசேடங் கேண்மோ. ( ச ) 
இன்னவென் றறிந்தோ மில்லை யிரவிடை யாணர் மாக்க 
ணன்னரி போற்சி றுத்து நம்முளோர்க் காணு முன்ன 

க . முகமுகம் பார்த்து - ஒன் தன் முகத்தை ஒன்று பார்த்து (சங : உக ); 
" கண்மல்கு நீரார் முகமுகங்க ணோக்கினரே " ( சீவக . கஅ 04. ) கயிற்றை 
மென்று . தொத்துவர் - தொத்திக்கொள்வார் . 

உ . அங்கணம் - சலதாரை . சள்ளிடல் - நரியின் ஒலிக்குறிப்பு . 
கூ . தொண்டை விடுவன 

கூவுவன. உள்ள 

உள்ளன . 
ச . வகைத்துறையாளர் - பலவகைப்பட்ட துறைகளைப் பாதுகாத்தலையு 
டைய வேலையாளர் . 
ரு . யாணர்மாக்கள் - புதியன வாய் வந்த குதிரைகள் . 

ம் , ) 1 மதுரையினுணின்ற 2 தொற்றுவர் 3 மிடற்றிறுகுங்கயிறு 
4 ‘மண்டி 5 நம்முளோர்காணும் 


- 


கருக 


உக.- குதிரை நரியான திருவிளையாடல், 
முன்னெழ வெருவிக் கையி லகப்படா தோடி முற்றுந் 
தன்னமார் தொண்டை யாலே தரணியை நிறைக்கக் கண்டேம் . ( ரு ) 
பழுதில்கண் டுயின்றோ மில்லை பருப்புநெய் கருப்புக் கட்டி 
1 யெழிறர மட்டித் திட்டே மிதவிய புல்லு மிட்டேங் 
கழுவிய பயறுங் கொள்ளுங் கடலையுந் துவரை யோடு 
முழுவதுஞ் சிறக்க விட்டே மொக்கணி முட்டக் கட்டி . ( சு ) 
உற்றவை மற்ற வற்று ளொன்றயி லாது பண்டை 
வெற்றிகொள் புரவி 2 துள்ளு மறிக்குழு வேழக் கன்று 
குற்றமி னல்லி யாடு குக்குடஞ் சூக ரங்கண் 
மற்றுமிங் குள்ள வற்றின் 

மணிக்குடர் பிடுங்கக் கண்டேம் . ( எ ) 
இந்நெறி விளைந்த வென்ன வேங்கிநீ 3 டுயிர்த்து வீழா 
4 மின்னற விடிக்கு மேயோ விளைவதற் கேது வேதோ 
நன்னெறிப் பொருட்கும் தீங்கு நணுகுமோ நெறிக்கே டுண்டோ 
செந்நெறி யோர்க்குக் குற்றஞ் செய்தன வுளவோ வின்றே . ( அ ) 
குருமொழி பிழைத்த துண்டோ கோளர்வாய்க் கேட்ட துண்டோ 
தருமநேர் குன்றிற் றுண்டோ தகாக்கொலை செய்த துண்டோ 
வராழக் கொண்ட துண்டோ மறைநெறி கோடிற் றுண்டோ 
வரவிதி வசமோ வேதோ வறிகிலே னெனவ யர்ந்தான் . 
விரைகொண்மண் டபத்துப் போந்து மெலிகுவோ னென்கொ லென் 
பொருவருஞ் சிறப்பின் வந்து போற்றிடு மமைச்சர்க் கண்டு ( று 
தெரிவுறப் புகுந்த வாறு செப்பநீ டுயிர்த்தி யாரு 
மிருநில நோக்கி நின்றா ரியம்பவோர் மாற்ற மின்றி . 

( க 0 ) 
தகவொடு நாளுஞ் செய்யுஞ் சடங்குகண் முடித்து ளத்து 
ணகையொடும் வாத வூரர் நணுகியீ தறியார் போலப் 
புகலருந் தழலிற் றோய்ந்த புண்டரீ கம்போன் மிக்க 
முகநனி புலரு மன்னன் முன்பணிந் தென்கொ லென்றார் . ( கக ) 

க . மட்டித்து - கலந்து . இதவிய - இனிய , மொக்கணி - குதிரைக்குக் 
கொள்ளுமுதலிய உணவுகட்டும்பை ; " மொக்கணி யருளிய முழுத்தழன் மேனி, 
சொக்க தாகக் காட்டிய தொன்மையும் ” (திருவா . கீர்த்தி , ந.கூ - ச . ) 

எ . மறி - ஆடு . சூகரம் - பன்றி . 
அ . ‘ மின்னாமலிடிக்குமா என்பது ஒரு பழமொழி . 

சு . வரர் - சிறந்தவர், தலைவர். அர - அரனே ; இஃது இசக்கப்பொருளி 
லும் வரும் . 
க 0 . நீடு உயிர்த்து யாரும் நின்றார் . 

சடங்குகள் - நித்தியகன்மங்கள் . 
( பி - ம் . ) 1 எழிறருமட்டியிட்டேயிதவிய 2 தள்ளுமாறிகளும் 3 உயிர்த் 
துழன்று , உயிர்த்தழன்று 4 மின்னன்றி , மின்னிற 5 வரர்களைக்கொன் , 


கக. 


கசம் திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
மாடுறக் கண்டு நல்ல மதியுடை யமைச்ச னேநீ 
நாடிலிங் குனையா ரொப்பார் நல்லகல் யாண னன்றோ 
கூடிய பரிநன் றாகக் கொண்டுவந் தனையே யுண்டோ 
தேடிய வருமை சற்றோ 1தீங்குவே றுண்டோ வென்ன . ( க 2 ) 
பகையிலா வேந்தே யெங்கும் பழுதற நேடி நல்லோர் 
புகழயான் கொணர்ந்த தெய்வப் புரவியிற் பொல்லாங் குண்டோ 
வகைவகை நெருநற் போதே வரையறுத் தறிஞர் முன்னா 
வகமகிழ் வொடுகைக் கொண்ட தாரறி யார்கூ றென்றார் . ( கங ) 
அணைந்திது நெஞ்சஞ் சாம லறைவதெ னெருநற் கண்ணீ 
கொணர்ந்தமா நரிக ளாகிக் கொடுங்குரல் காட்டி யூருட் 
பிணம்பட யாவுங் கொன்று திரிகின்ற செய்தி பித்தா 
வுணர்ந்தனை யிலையோ கெட்டே னினியுண ருதியோ வின்றே . ( கச ) 
மேலுயர் குருவின் மாட்டும் வேந்தர்கண் மாட்டுத் தூய்மை 
சாலுநான் மறையோர் மாட்டுந் தயாவுடைத் தோழர் மாட்டுஞ் 
சீலமா தவத்தோர் மாட்டுஞ் சிந்தையஞ் சாது வஞ்சங் 
கோலுமூர்க் கருக்குத் தண்டங் கொலையலா 2 லுண்டோ வேறு . ( கரு ) 
வெந்திறற் சிவையை யெல்லாம் வெம்பரி யாக்கி யின்றென் 
3 மந்துரை தன்னுட் கட்டப் பண்ணினை மதிம யக்கி 
யிந்திர ஞாலஞ் செய்வ தெம்முட னேயோ சாதி 
யந்தண னானா யான்மற் றறைவதிங் கென்னை நின்னை . ( கசு ) 
வேந்தர்பொன் னழித்தோர் நல்லோர் வீடு மார்க் கஞ்சா திப்போர் 
வாய்ந்தமா வுகைத்த வாசி வாரியப் பெருமா னெங்கே 
சேர்ந்தசாத் தவரோ சொல்லாய் திண்ணிமை யோடு மெல்லச் 
சார்ந்தநின் மேனி முற்றுந் தண்டிக்க வடுக்குங் காணே . ( கஎ ) 
ஆரண மோதிற் றிந்த வடைவுசெய் வதற்கோ வென்று 
கோரமா மொழிகள் கூறிக் கூற்றென முறைசெய் வோரைத் 

கஉ , நல்ல கல்யாணனன்றோ என்று இகழ்ந்தான் ; " என்னையின்றோர் 
கலியாண னாகக் காண்மின் ( உஎ : அரு ) என்றதை உட்கொண்டு , 
கச . கொணர்ந்தமா - குதிரை . 

( செய்யுள் தெரிவிக்கின்றது . 
கரு. இன்னார் இன்னார் மாட்டு வஞ்சனை செய்யலாகாதென்பதை இச் 

கசு . சிவை - நரி . மந்துரை - குதிரைச்சாலை . இந்திரஞாலம் - இந்திர 
சாலம் ; “ இந்திர ஞாலங் காட்டிய வியல்பும் ( திருவா , கீர்த்தி , சங . ) 

கள . வாசிவாரியப்பெருமான் - குதிரைச் சேவகர்களின் தலைவன் ; வாரியர் - 
தடுத்துச் செலுத்துவோர் . சாத்தவர் - வியாபாரிகள் ; “ குதிரையைச் கொண்டு 
குடநா டதன் மிசைச் , சதிர்படச் சாத்தாய்த் தானெழுந் தருளியும் " ( திருவா . 
கீர்த்தி . உஎ.அ. ) திண்ணிமை - வன்மை , தைரியம் . ( யறை -சிறைச்சாலை . 

கஅ. ஆரணமோதிற்று - நீ வேதமோதியது . கோரம் - கொடுமை . சிறை 

( பி - ம் . ) 1 தீங்கதிலுண்டோ 2 உண்டோவென்றே 3 மந்திரை 4 மா 
ற்கஞ் பெருமாளெங்கே 6 செய்யற்கோ 


0.- மண்சுமந்த திருவிளையாடல் . 


க்சக் 


1 தீர்வற வழைத்து வெய்ய சிறையறை வளைத்து வைத்துச் 
2 சாரரும் பொருளனைத்தும் தண்டித்து வாங்கு மென்றான் . ( கஅ ) 
ஆங்கவர் தம்மைக் கைக்கொண் டகன்றவ ரிணையி லாத 
வோங்குபே ரன்பு கண்டுள் ளுருகிமெய்ந் நலியா ராகி 
யீங்கிறை பணித்த வாறு செய்திடா விடினெ மக்குத் 
தீங்குறு மென்று வெய்ய சிறையறை வளைத்து வைத்தார் . (ககூ ) 
பிறங்கிய வடிவான் மிக்க பெரும்பருந் துரக மெல்லாங் 
குறும்பெரு நரிக ளாகி 4 நெடுங்குரல் காட்டக் கூற்றிற் 
றிறம்பட முனிந்த தென்னன் சிறைபுகுந் தழுங்கி மிக்க 
வறந்தரு முனிவன் பின்னென் செய்தன னறைதி யென்றார் . ( 

ஆகத்திருவிருத்தம் - எகரு . 


( 
20 
) 


x 0.-- மண்சுமந்த திருவிளையாடல் . * 


பொறையகத் துடைய வேந்த னமைச்சரைப் போக வேவி 
யறையகத் தொழியாத் துன்பத் தொடுபுகுந் தழுங்க விப்பான் 
மறையகத் தோரி ரும்பு தருமனத் தேனை யென்று 
சிறையகத் தோதா முன்னஞ் சிவனகத் தருள்சு ரந்தான். 


( க ) 


பொதியில் வரைசேர் தமிழ்நாடும் பொய்யா வையை மாநதியு 
மதுரை நகரும் பாண்டியனு மண்ணுஞ் செய்த தவத்தானுந் 
துதிசெய் தொண்ட ரகமகிழத் தொண்டு செய்து பிட்டளிக்கு 
முதுமா மங்கை தவத்தானு முகினா யகனை நினைப்பிட்டான் . 

( உ ) 
உ 0 . குறும் பெருநரிகள் : முரண் . 

( ஞ 0 ) 
க . அறையகத்து - அறையில் , " இரும்பு தரு மனத்தேனை என்பது 
திருவாசகத்தில் திருவேசறவின் முதற்குறிப்பு . 

உ . பொய்யாவையை மாநதி என்பது “ வையை யென்ற பொய்யாக் 
குலக்கொடி (சிலப் . கா : கஎ ) என்பதைத் தழுவியது . முதுமாமங்கை - 
பிட்டு வாணிச்சி ; இவள்பெயர் செம்மனச்செல்வி . 

* " மணியார் வைகைத் திருக்கோட்டி னின்றதோர் திறமுந் தோன்றும் " 
( திருநா . தே . திருப்பூவணம் ) ; " ஆங்கது தன்னி லடியவட் காகப் , பாங்காய் 
மண்சுமந் தருளிய பரிசு , முத்தர கோச மங்கையு ளிருந்து , வித்தக வேடங் 
காட்டிய வியல்பும் " ( திருவா . கீர்த்தி . சசு - க) ; " கண்சுமந்த நெற்றிக் கடவுள் 
கலிமதுரை , மண்சுமந்து கூலிகொண் டக்கோவான் மொத்துண்டு , புண்சுமந்த 

( பி - ம் . ) 1 "தீரவுற்றழைத்து 2 சாருறும் , சாருமப் 3 பரிநரி 4 " கொடுங் 
5 ஏகாமுன்னஞ் 


கசட் திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
பணிந்த வருணன் றனைநோக்கிப் பண்டே நமக்கு நனிநல்ல 
குணஞ்சேர் வேத முனியிருக்குங் கொடிய சிறையைக் கண்டனையே 
கணஞ்சேர் பொழுதிற் றாழாது கங்குற் கண்ணே கரைகடப்ப ( தான் . 
மணஞ்சேர் 1 பொருள்கொண் டுறுநதியை வருவிப் பாயென் றறிவித் 
மேக நாத னெழுந்திரங்கி மெய்கள் கருகி மழைவிடக்கண் 
டாகங் சலங்கி வேகவதி யருங்கால் கட்ட நில்லாது 
பூகந் தெங்கு பறித்தெறிந்து பொரு மீன் மறியப் பாந்தழுங்கி 
மாக முட்டப் பயங்கொண்டு வந்த தெவரும் பயங்கொள்ள . ( ச ) 
மன்ற றிகழ்தென் கரைகடந்து மதுரை நகருட் புகக்கண்டு 
துன்று மிரவிற் பறையறையுஞ் சும்மை கேட்டு வாள்வழுதி 
கன்றி மனமென் னாகுநதி கால மொழிந்த காலத்திங் 
கின்று பரவை யெனப்பரந்த தின்றே முடிவென் றழிந்தெழுந்தான் . 
ஆண்ட வதிகா ரியையழைத்தின் றருள்சேர் முனியை வளைத்ததனா 
லீண்ட வந்த தோவறியே னிறைவன் செயலோ தெரியாது 
மாண்ட கரையை விரைவினிற்போய் மனைக டொறுங்கோ லறையி 
வேண்டி யடைப்பா யெனப்போக விட்டான் விடிந்த திருங்கங்குல் , 
செருவார் கணக்க ருடன்கூடிச் செல்வோன் றண்டஞ் செய்தூரி 
னரைசேர் கிழவர் சிறியோர்கண் முதலோர் நடுங்க வடித்தெற்றித் 
திரைசேர் கரையை யளந்திட்டுக் கொடுப்பத் தெருமந் தவர்பெரிய 
வரையே யெனத்தங் கோலறைகண் மகிழ்ந்து சுமத்தப்புகுந்தனரால் . 
பொன்மேனி பாடுதுங்காண் ( ஷ , திருவம். அ ) ; “ மண்பான் மதுரையிற் பிட் 
டமுது செய்தருளித் , தண்டாலே பாண்டியன் தன்னைப் பணிகொண்ட , புண் 
பாடல் பாடிநாம் பூவல்லி கொய்யாமோ ( ஷை . திருப்பூவல்லி , கசு ) ; 
" பிட்டு நேர்பட மண்சுமந்த பெருந்துறைப்பெரும் பித்தனே" ( க்ஷ. திருக் 
கழக்குன்றப்பதிகம் , உ ) ; மண்ணகழ்ந் தெடுத்து வருபுனல் வையைக் , 
கூலஞ் சுமக்கக் கொற்றாளாகி , நரைத்தலை முதியோ ளிடித்தடு கூலிகொண் , 
டடைப்பது போல வுடைப்பது நோக்கிக் , கோமக னடிக்க வவனடி வாங்கி , 
யெவ்வுயி ரெவ்வுல கெத்துறைக் கெல்லா, மவ்வடி கொடுத்த வருணிறை நாய 
கன் " ( கல் . சக . ) 

கூ . வேதமுனி - வாதவூரர் . 
ச . கால்கட்ட - வாய்க்கால்களின் தலைப்பிற் படலிட , 

பயம் - நீர், அச் 
சம் . பயங்கொண்டு...பயங்கொள்ள : மடக்கணி. 
ரு. வெள்ளமிகுத்த விடத்துப் பறையறைவித்தல் மரபு. சும்மை - 

ஒலி . 
மனம்கன்றி . என்னாகுமோ . 

சு . கோல் - அளக்குங்கோல் ; அறை - வரையறை செய்த கோட்டம் ; 
கோலால் அறுதிசெய்த இடமுமாம் ; “ குரம்புகொண் டடைப்பன் யானே கோ 
லறை முழுது மென்ன " ( திருவாத , மண்சுமந்த . ங ங .. ) 

தண்டம் - தண்டனை ; ங க : கங . 
( பி - ம் . ) 1 புனல் 2 மீனுகளப்பாய்ந்தழுங்கி 3 இன்றோமுடிவென் ஒழிக் 
தொழிந்தான் 4 இன்னருள் 5 ஊருள் 6 சுமக்கத்தொடங்கினரால் 


எ . 


கசங் 


K.0.- மண்சுமந்த திருவிளையாடல். 
முதுபேர் நகரிற் றென்கீழை மூலை மனையி லிருப்பாளோ 
ரிதமார் பிட்டு வாணிச்சிக் கிடுங்கோ லறைக்கோ ராளின்றி 
விதிரா வழுது விழுந்தெழுந்து மேவு தண்ட மாற்றாமற் 
பதிவா யுழன்று திரியுங்காற் கண்டா னெங்கும் பரந்துள்ளான் . (அ) 
நாதப் பறையன் பெருங்குயத்தி பங்கன் றுங்க நஞ்சுண்டோன் 
வாதைக் கிழவி பிட்டுதிர்க்கு மகிழ்ந்து மண்மீ துருக்கொள்வான் 
சோதிக் காதிற் றழைசெருகிச் சும்மா டம்மா மதியாக்கிப் 
பேதித் தறுதற் கச்சைபுனைந் ததிலே விட்டான் பெருங்கொடுக்கு . () 
மழுவைப் பிரமன் றலையோட்டை மண்வெட் டியுங்கூ டையுமாக்கி 
யழகார் தோளின் மிசைவைத்தொன் றணிமா முடியிற் கவித்தொன்று 
பழுதி லொழியா நகை துளங்கப் பதினா றாண்டின் பருவத்துப் 
புழுதி படைத்த திருமேனி பொலிய வலிய நடைநடந்தான் . ( 40 ) 
வருந்து மவடன் பாற்கிட்டி வாரா யம்மே விழுந்தெழுந்து 
பரந்து திரிகின் றனையிந்தப் பார்மே னினக்கின் றென்போலத் 
திருந்து கொற்றாள் கிடையாது வேண்டு மாயிற் செப்பெவரும் 
விரும்பி யழைப்பப் போகாதிங் கணைந்தே னின்னை வேண்டியென . () 


வேறு . 


நல்ல வவதரத்தே நண்ணினீர் நாயகரே 
தொல்லை வினையறுக்குஞ் சொக்கோ வறியகிலேன் 
மெல்லியமெய்ந் நோவ வடிப்பரிகள் வேந்தராள் 
வல்லையினின் மண்சுமக்க வல்லீரோ நீரென்றாள் . ( க 2 ) 
வேலை யுலகில் விறகு சுமப்பதல்லாற் 
4 சாலுமுடி மேல்வைத்துத் தண்ணீர் சுமப்பவன்யா 
னேலவரு மண்சுமக்க வல்லே னிளையாமற் 
கூலியெனக் கேது தருவா யெனக்கூற , 

( கங ) 
அ. விதிரா - நடுங்கி . 

க . நாதமாகியபறை; நாதப்பறையன் என்பது " நாதப்பறையினர் " ( திரு 
வா . அன்னை . க ) என்பதைத் தழுவியது ; நஞ்சுண்டோன் : சிலேடை , நஞ்சுண் 
டோனென்பது , கள்ளர்வகையில் ஒன்றன் பெயர் . பிட்டு உதிர் - உதிர்ந்த 
பிட்டு , கொடுக்கு - ஆடையின் தொங்கல் . இச்செய்யுளிற் சிலசாதிப்பெயர்கள் 
தொனித்தல் காண்க . 

கக , அம்மே - அம்மையே . கொற்றாள் - மண்வேலை செய்பவன் ; " மண் 
ணகழ்ந் தெடுத்து வருபுனல் வையைக் , கூலஞ் சுமக்கக் கொற்றா ளாகி " ( கல் . 
சக ), “ கொற்றுள விவரி லீங்கோர் கூடைமண் சுமந்தா ரில்லை " ( உக ) என்ப 
வற்றாலு முணர்க . கொற்று , படியென்னும் பொருளிலும் வழங்கும் . 

( பி - ம் . ) 1 பொன்னகரில் பதினாறியாட்டைப் 3 திரிகின் நனையென்ன 
4 சாலமுடி 


கசச 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
அந்தித் திருக்கும் பொருளில்லை யையரே 
கந்தித்து வெய்தாய் நறுவிதாய்க் கண்ணுக்குச் 
சிந்தைக் குவந்திருக்குஞ் செவ்விகூர் பிட்டுண்டு 
முந்தத் தருகுவல்யா னென்றாண் 1 முதுநரையாள் . ( கச ) 
சிட்டனருட் சொக்கன் றிருவுளத்துக் கொத்தவணீ 
வட்டமுறு பிட்டென்ன வேண்டா வரைந்தம்மை 
யிட்ட மதுகே ளெனக்கிங்கு நீயிட்ட 
பிட்டு திரு மாமென்றான் வேள்வி யவியுவந்தான் . ( கரு ) 

வேறு . 
தக்கதோ மனிதர் பொல்லார் கோலறை தாழா தோங்க 
விக்கணத் தின்க ணாற்றங் கரையடைந் தயின்றி வற்றை 
யொக்கமண் வெட்டி முட்டச் சுமத்திடு முழப்பா தென்று 
மிக்கமென் பிட்டுச் சுட்டுக் கொடுத்தனள் விருப்பங் கூர்ந்து , ( கசு ) 
நின்றது வாங்கிக் கச்சைச் சுற்றுழை நெருங்கக் கட்டித் 
தின்றிது போலொன் றில்லை சிவனறி குவனென் றாடி 
மன்றலம் பொழில்சூழ் வையைக் கரைமருங் கடைந்து மாறா 
வொன்றிய நகையி னோடு முலாவினா கனகில நாதன் . ( கன ) 
இனியன பெற்றா னல்லோ ரெவர்க்குமிட் டேயில்வ தல்லாற் 
றனியயி லார்க ளென்று சாற்றுவார் பழையோ ரென்று 
கனவிய வட்டப் பிட்டுக் கைக்கொடு பிட்டுப் பிட்டு 
வினைபடச் சுமக்குங் கூலி வேலையா ளர்க்கு மீந்தான் . ( கஅ ) 
வளந்தரு பிட்ட னைத்து மாண்டபின் மீண்டு மெய்தித் 
தளர்ந்திடே லம்மை சாலத் தளர்ந்தியான் பசியால் வந்தே 
னளந்தகோ லறைபார் சென்று சிறிதொழிந் தவற்று ளெல்லாந் 
துளங்கவா னுறச்சு மந்தேன் சொக்கனா ராணை யென்றான் . ( ககூ ) 

சச . அந்தித்திருக்கும் பொருள் முடித்து வைத்திருக்கும் பொருள் ; 
" வேதம் , அந்தித்து மறியான் ( திருவிளை . நகர , காசு . ) கந்தித்து - மணம் வீசி . 
உண்டு 

கரு . வட்டமுறு பிட்டு - வட்டவடிமாகக் கிண்ணத்தாற் கொட்டி அமை 
த்து வைத்திருக்கும் பிட்டு ; " கனவிய வட்டப் பிட்டுக் கைக்கொடு பிட்டுப் 
பிட்டு " ( கஅ . ) அம்மை : விளி. 

கசு . உழப்பாது சுமந்திடும் . 

கஅ . இச்செய்யுளின் முன்னிரண்டடிகள் , “ இனியவை பெறினே தனி 
தனி நுகர்கேம் " ( பதிற் . கூ அ : கங ) என்பது முதலியவற்றைத் தழுவி வந்து 
ள்ளன . 

ககூ . அம்மை : விளி. 

( பி . ம் . ) 1 நரைமுடியாள் 2 ஒப்பாங் 3 யாற்றங்கரை 4 உலகநாதன் 
5 அயிலினல்லாற் 


- உளளது . 


கூ.0.- மண்சுமந்த திருவிளையாடல் . 
சுத்தமா வுதிரை வேண்டிச் சுமந்திடான் சுடந்தே னென்ன 
வுத்தம் மெய்தோய் மண்கண் வெகைகூர்ந் தரசேயின்னுஞ் 
சித்திரப் பிட்டுச் சுட்டுத் தருகுவல் செல்லு மென்று 
1 வித்தகப் பிட்டுச் சுட்டுக் கொடுத்தனள் வெம்மை கூர . ( 20 ) 
புகழ்ந்தது வாங்கி யொல்லை போந்திரும் புனலி யாற்றின் 
றகுங்கரை யடைந்து முன்போற் றானயின் றெவர்க்கு நல்கி 
யுகந்தகொற் றாளர் நாப்பண் வளம்பல வுரைத்து நல்ல 
சுகம்பட வடைப்பான் போல வுடைப்பன்மண் சுமவா னாகி , ( உக ) 
ஓங்குகோ லறைய ளந்த வுயர்பெருங் கணக்க ரங்கட் 
டீங்கறச் சுமக்கு நல்லா டெரிப்பதற் கணையக் கண்டு 
வாங்கரு விரைவி னோடும் வந்துபேர் சொக்க னல்லா 
ளீங்கெனை யொப்பா ரில்லை யென்னை முன் றெரியு மென்றான் . ( 22 ) 
மற்றுள பெருங்கொற் றாளர் சுமவாது மருட்டி யெங்குக் 
தெற்றிய விவனை யோமுன் றெரிப்பதின் றெனவி லக்கக் 
கொற்றுள விவரி லீங்கோர் கூடைமண் சுமந்தா ரில்லை 
முற்றுமிங் கியானே நின்று சுமந்தன னெனமொ ழிந்தான் . ( உக ) 
2 செம்மையின் வேலை யொன்றுஞ் செய்தில னேனுஞ் சொல்லு 
மம்மர் தீர் வார்த்தை யாலே யாரையு மழுப்ப வல்லா 
னம்மையுங் கோளு ரைக்கத் தகுமிவ னென்ன நாடித் 
தம்முளே வெருவி முன்னர்த் தெரித்தனர் தமிழ்க்க ணக்கர் . ( உச ) 
கொடியதிண் கணக்கர் போகக் 3 குழம்புகொற் றாளர் நாப்பண் 
முடியணை கூடை யாக முறுவல் கூர்ந் தினிய பாடித் 
தடமிசைக் கொட்ட ணைத்துத் தாண்மிசைத் தாளே றிட்டுக் 
கிடையற வுலக மெங்கும் படர்ந்தவன் கிடந்தான் மெல்ல . (உரு ) 
வளர்கரை பார்ப்பான் வந்த மன்னவன் மனிதர் கண்டு 
கிளரமண் சுமவா னாகிக் கிடப்பவன் யாவ னென்னத் 
தளர்வுடை வேலை யாளர் சாற்றுவார் மற்றிவ் வூரு 
ளொளிவளர் பிட்டு விற்பா ளிட்டவா ளெனவு ரைத்தார் . (உசு ) 

உ 0 . என்ன - என் றுசொல்ல , உதிரை - பிட்டு , வித்து நெற்பிட்டு 
என்ற பாடத்திற்கு விதைநெல்லரிசியாலாக்கிய பிட்டென்று பொருள்கொள்க . 
உஉ . கோலறையை . 

நல்லாள் - நன்மையையுடைய ஆட்களை . வாங்கு 
தல் - கொள்ளுதல் . 

உங . கொற்று - கொத்து . 
உரு . குழம்புதல் - கலங்குதல் . கொட்டு அணைத்து - மண்வெட்டியைத் 
தழுவிக்கொண்டு . கிடை - கிடத்தல் ; ஒப்புமாம் . 
( பி - ம் . ) 1 வித்துகெற்பிட்டு 2 செம்மையன் 3 குழப்பு 

19 


கசசு 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
நெறிப்படக் கிடப்ப தென்னை வடிவனீ நின்னை யாருக் 
துறைச்சுமை யாளென் றிங்குச் சொல்கின்றா ரின்று னக்குக் 
குறித்தகோ லறையி 1 லாங்கோர் கூடைமண் ணிட்டா யில்லை 
கறுத்ததி காரிக் குன்னைக் காட்டுவம் போது கென்றார். ( உஎ ) 
நல்லகா ரியம் தென்று நயந்தவ ரோடுஞ் செல்லக் 
கொல்லெறி யடிகுத் தென்று கூற்றெனத் தண்டஞ் செய்யும் 
வல்லதி காரி கண்டு மனத்ததி சயித்துச் சால 
மெல்லிய வடிவ னீயார் விளம்பிடு விளங்க வென்றான் . ( உஅ ) 
தந்தைதாய் நட்டோ ருற்றோர் சகோதரர் 2 பொருளொன் றில்லை 
யிந்தமா நகரி லியானோர் மூலையி லிருக்குங் கொற்றா 
ளுய்ந்திட வெவர்க்கு நாளு முதவுவ லென்னைக் கொண்டு 
பந்ததி காரிக் கென்ன காரியம் பகர்தி யென்றான். 

(உக ) 
புத்தியு ளொழியாச் சீற்றம் பொருந்ததி காரி நல்ல 
பத்திசேர் குணவான் போலப் பகர்ந்தனை பகுந்து னக்கு 
வைத்தகோ லறைக்கோர் கூடை மண்சுமந் திட்டா யில்லை 
யுத்தரஞ் சொல்லா நின்றாய் கண்டில முனைப்போ 4 லெங்கும் . ( ங O ) 
சதமுறை யடித்தற் குன்னைத் தகுந்தகா தல்ல வுன்றன் 
விதமுறு வடிவங் கண்டே மெய்யொருப் பட்ட தில்லை 
யதர்பட விரைவொ டும்போ யடையடி படாதென் றேவப் 
புதியவ னடையா னாகிக் கிடந்தனன் போந்து முன்போல் , ( ஙக ) 


வேறு . 
அவ்வயினில் வெய்ய வரசன் விடையின்வருஞ் 
செவ்வி முறைசெய்வோர் தீரக் குறைபார்த்துக் 
கவ்வை விளைத்து வருங்காற் கரையழிந்து 
தவ்வுபுனற் கோலறையைக் கண்டார்க டாழ்வாக , ( x2 ) 

உஎ . வடிவன் நீ - அழகுடையவவனாகிய நீ : " மெல்லிய வடிவனீ 
( உஅ . ) கறுத்த - கோபித்த ; தொகுத்தல் ; கறுத்தென்றுமாம் . 

உஅ . நயந்து அவரோடும் . 

உக , பந்து - வந்து ; திசைச்சொல் ; இது வைத்து என்பதுபோலப் 
பொருளின்றிப்பயிலுவதொரு சொல் . 

RO . பகுத்து - பங்கிட்டு . 
க . சதமுறை - பலமுறை . அதர்பட - வழிபட . 

கூஉ. தீரக்குறை - கரையின் குறையை , கவ்வை . துன்பம் ; ஒலியுமாம் . 
தவ்வுதல் - தாவுதல் . 

( பி - ம். ) 1 இன்றோர் 2 பிறரென்று 3 பணித்து 4 இங்கே 


RO.- மண்சுமந்த திருவிளையாடல் . 


கச்எ 


காய்ந்து விரைவி னிகலிக் கறங்கென்னச் 
சேர்ந்து சுமக்கின்ற சிற்றாளை பெற்றுபுன 
லூர்ந்தகரை யெங்கு முயர வுயராமற் 
மாழ்ந்ததிது யார்கோ லறை !விரைவிற் சாற்றுகென . ( ங கூ ) 
மன்ற றிகழ்பிட்டு வாணிச்சி கோலறையீ 
தின்றிங் கவளிட்ட கொற்றா 2 ளிவனுழப்பி 
வன்றிறலீர் யாங்கள் சுமப்பமதி யாது கிடந் 
தின்று விளையாடு கின்றான் போ யென்றார்கள் . 
வெந்தழல் கண் சிந்த வெகுண்டாங் கவர்கண்டு 
சிந்தைசிறி தஞ்சாது தீரத்து மண்சுமவா 
திந்த விளையாட லெக்கா ரணமென்னக் 
கந்தரநோ வச்சுமப்பல் காரணமொன் றில்லென்றான் . ( கூரு ) 
இன்று விரைவி லெழுந்து சுமவாயேற் 
பொன்ற வடிப்பமென வஞ்சினான் போலெழுந்து 
மன்றறிகழ் கொட்டா லொருகூடை மண்வெட்டா 
வென்றிமுடி மேல்வைத்து மெல்ல நடையிட்டான் . ( ஙசு ) 

வேறு , 
உன்னவரி யான்மேன்மை யங்க யற்க ணுமைகொங்கை படச் 
சிவக்கு மெய்யன் முற்றும் , தன்னுருவ மென்னுமது மண்ணிற் காட் 
டத் தளருநடை யிடக்கண்டு தண்டஞ் செய்யுந் , தென்னன் முறை 
4 செய்வோர்க ளந்தோ விந்தச் சிற்றாயக் கொற்றாளின் கையிற் 
சற்று , நன்மையிலை யுேடைப்படையா னெனப்பி டித்து நடுமுதுகிற் 
கறுத்தடித்தார் சிவக்க நாடி , 

( உ.எ ) 
வேறு . 
மன்னிட வடிப்பக் கங்கைக் கரையுயர் மண்ணை யோங்கக் 
கன்னல்சேர் செந்நெல் வைகைக் கரையிடா முறுவ லோடு 
மென்னையே னடிக்கின் றீரென் றியைந்தகொற் றாளர் நாப்பண் 
டன்னுரு வொளித்தான் புக்குத் தன்னைத்தான் பிடித்த டித்தான் . ( ) 
படுமெழு மதியை நந்தம் பாண்டியன் மாபெ னத்தான் 
முடிமிசைச் சுமத்த லன்றி முடிமிசை யுவந்து வைத்த 
வடிவுடைக் கங்கை யாறு தென்னவன் வைகை யாற்றிற் 
கடிபட மண்சு மந்தா னவன் றிரு வருளுக் குண்டோ . * 

கூ அ . கங்கைக்கரையுயர்மண் - திருமுடியில் வைத்திருந்த மண் . 
கூகூ . திருவருளுக்கு உண்டோ - திருவருளுக்கு எல்லையுண்டோ , 

இச்செய்யுள் சில பிரதிகளில் இல்லை . 
( பி - ம் , ) 1 என்றுசாற்றுமென 2 அவன் தள்ளி 4 வாரியர்கள் 
5 ‘ னகையின்றாற்றும் 6 அடைட்பனெனப் யாற்றி , லடி 


- 


36 


க்சஅ 

திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
இறையவ னொளிப்ப நின்ற விறைமுறை செய்வோ ரோடிக் 
கறுவியெங் கொளித்தா னென்று நேடிமுன் காணா ராகி 
வெறிகமழ் பிட்டுச் சுட்டு விற்பவ ளிடத்தி மைப்பிற் 
குறுகியாங் கவளைக் கண்டு தண்டிப்பான் கோலி னார்கள் . 
ஆங்கவர் கோலா 1 முன்ன ரருளினா லெவருங் காண 
நீங்கரு மிளமை பெற்று நிலத்தினின் றெழுந்து தெய்வப் 
பாங்குடை யுருவத்தோடும் பரசிவ லோகத் தேகத் 
தேங்கிய முறைசெய் வோருந் திகைத்ததி சயித்து நின்றார். 


( ச O ) 


(சக ) 


வேறு , 
அடித்தபுளி மாறுபல சொல்வ தென்னை யரசன்முது கோவல்ல 
நம்பி ராட்டி , முடிக்குரிய விந்திரனான் முகன்மா லாதி முப்பத்து முக் 
கோடி தேவர் தம்மிற், பிடித்தவரி லடித்தவரிற் பாலர் பார்ப்பார் 
பெண்டீரின் மூத்தோரி னிற்ப வற்றி , னடப்பவற்றிற் பறப்பவற்றி 
லூர்ப வற்றி னடுமுதுகி னிடைப் புடைப்பு நணுகிற் றன்றே. ( சஉ ) 

பொருந்துதலத் தோர்நகரோர் புறத்தோர் நாட்டோர் பூழியன் 
பாற் சென்றறிவ மென்று சென்று , வரைந்தொருவன் மேலடியிங் 
கியாவர் மாட்டு மன்னியதென் னெனமாறான் 3 மாற னென்றாங், 
கரும்பெயர்பெற் றோனுந்தன் முதுகு காட்டி யருட்சொக்க னறிகுவ 
னென் றிருப்ப வாங்கண் , டிருந்த வெழுந் ததுவிசும்பி லெவருங் 
கேட்பத் திருவாக்குத் திருவாத வூரர்க் காக, 

( சங ) 
பாண்டியனே வேதஞ்சொல் 4 யாண்டு வாழி பாக்கியமன் னாநம 
க்கு வாதவூரன் , பூண்டதொண்ட னிவன் முகத்தா னம்மு ளோர்க் 
குன் பொருளறத்தின் வந்ததனால் வாங்கி யிட்டேம், வேண்டுவன பரி 
யுமிட்டேம் விடுவித் தற்குன் வேலையின்மண் சுமந்தடியும் பிட்டு 
முண்டே , மீண்டுவிடு விடுநினக்கே நன்மை சால விவனைத்தன் வழி 
திரிதற் கிரங்க லென்றே . 

சக . பிட்டு வாணிச்சி ஏக , 
சஉ , புளிமாறு - புளியின் மலாறு , புடைப்பு - அடியாலுண்டாகிய வீக்கம் , 

சங.. மா றனென்பதன் பெயர்க்காரணத்தை இங்கே புலப்படுத்தி யிருத் 
தல் அறிதற் பாலது . 

சச . வேதஞ் சொல்யாண்டு - நூறுபிராயம். இவன் முகத்தால் - இவன் 
வழியால் . விடுவித்தற்கு - சிறையினின்றும் நீக்குதற்கு . தன்வழி திரிதற்கு 
இவனை விடுவிடு , 

ம் . ) 1 முன்னின் றருளினால் புடைப்ப 3 மாறனென்றோங்கு 
யாண்டும் 


10.-- மண்சுமந்த திருவிளையாடல் . 

கச்கூ 
அந்தவுயர் திருவாக்குத் தோன்ற யாரு மதிசயித்து மன்னவனை 
நோக்க மன்னன் ,சிந்தைபய மெய்தியுறு புளகத் தோடுந் தேவர் 
பிரான் பரிமதுரைத் தெருவி லேறுங் , கொந்தகன்வாக் கிதுபரிமாற் 
ற்றுதி யென்று கொடுஞ்சிறையின் விடுத்தருகு வரவழைத்து , வந் 
தனைசெய் தினியபல வுபசா ரத்தால் வணங்கினான் றிருவாத வூரர் 
தாளில் . 

( சரு ) 


சார்ந்தவென தறியாமை யாலே மிக்க தாழ்வுகள்செய் தேன 
வற்றைப் பொறுத்துச் சாலச் , சேர்ந்தருகிங் கெழுந்தருளி யிருப்பீர் 
போவீர் 1 திருவுளத்தி லடைத்தபடி செய்யும் தூய, வேந்தர்புக ழருட் 
சொக்கர் நும்மேல் வைத்த மெய்யன்பு வையகத்துக் கண்டே 
மில்லை, யேந்து திருவாதவூர் நாய னீரே யெனத்துதிப்ப யாரும் வியக் 
திறைஞ்சி னார்கள் . 

(சசு ) 
செந்நெறிசேர் விசும்பிடையிற் றோன்றுஞ் சொல்லைத் திருவாக் 
கே யெனத்தெளிந்தாய் தேவே றுண்டோ, நின்னையடைந் தது கொண் 
டிப் பேறுபெற்றே னீக்கரிய வெம்பாசத் துவக்க றுத்தே , னென் 
வழியிற் போகுவலின் றைய நீக்கி யிணையில்லா வெந்தையையுண் 
டென்று ணர்ந்த ; வுன்னருமிப் பிரமாணத் தானின் செல்வ மோங்கி 
யிடுங் தீங்கின்றி யுண்மை யென்றே . 

( சஎ ) 


வேறு . 


வைத்தரு ணமச்சி வாய வாழ்கவென் றெடுத்தாங் கோதி 
யுத்தமர் போகக் கண்ட வுவகைகூர் செழியர் கோமான் 
பத்தியிற் பின்சென் றேத்திப் பணிந்துநல் விடையிற் போந்து 
சித்திர மண்ட பத்து ளிருந்தனன் செயலை வாழ்த்தி . (சஅ ) 
வாழ்ந்தருள் பெற்ற வேந்தன் மந்திரித் தலைவ ரைப்பார்த் 
தேய்ந்தகா ரியந்தா னாவ தழிவதிங் கினி நீள் வாரி 
சூழ்ந்தமா நிலத்துத் தூய சூத்திர ரொழிந்து நீதி 
வேந்தர்மாட் டேமைச்சி னுக்கு வேதிய ராகா சென்றான் . ( சக ) 

சரு . மதுரைத் தெருவிற் பரியேறும் . கொந்தகன் - படைத்தலைவன் ; 
" கொந்தகப் பெருமானென்றே, நன்னெறிப்பட்டங் கட்டி நல்கினான் பரிவட்டங் 
கள் , கொந்தகப் பெருமான் கேண்மோ ( ச O : உ எ , க . அ . ) பரிமாற்று - 
ரையை மாற்றுதல் . 

சஅ . நமச்சிவாய வாழ்க என்பது , திருவாசகத்திற் சிவபுராண அக 
வலின் முதற்குறிப்பு. 

சக . தூயசூத்திரர் - சற்சூத்திரர் . 

( பி - ம் . ) 1 திருவுள்ளத்து 2 புகழ் தரு 3 ‘ கண்டதில்லை 4 விழுந் 
5 துடக்கு 6 ஈதால் T நீர் 8 அமைச்சுநன்னூல் வேதியராகாது 


கரும் 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


தொன்னெறி வாத வூரர் சொக்கனா வயத்துப் புக்கின் 
றென்னையா ளுதற்கு நாதா வினப்பரி பயிட்ட தன்றி 
மன்னிய முடிவ ருந்த மண்சுமந் தனையே யந்தோ 
2 வன்னமா மேனி நோவ வடியுமுண் டனையே யென்ன . ( 10 ) 
உத்தர கோசமங்கை கழுக்குன்றாங் குருவங் கண்டு 
சித்திரக் கோவை பாடித் தில்லையம் பலத்து வாவென் 
றத்தன்வா னத்து ரைப்பப் போந்தருக் தமிழ்கள் பாடிப் 
புத்தன்வா தையும்வென் றியாரும் போற்றுபொற் பதம டைந்தார் . ( ) 
தொல்லைமா மன்ன னெந்தை சுத்தனா விருப்ப வேடன் 
பல்லுறு மிறைச்சி கஞ்சம் பாலகனிறைச்சி யம்மை 
நல்லபிட் டயிலக் கண்டே நல்லடியார்க்கு நல்லான் 
மெல்லியல் பாக னல்லால் யாருள ரெனவி யந்தான் . ( உ ) 
பொருவருங் கோயின் முற்றும் பொன்னினான் மேய்ந்தி யாரும் 
பரவவெண் குடைக ளாசி பகசொ மரை து சேறா 
னரிவையர் முதலா நல்கி முன்னையி னன்பு பூண்டு 
தரையினை யளவில் காலந் தருமநன் னெறியி னாண்டான் . ( ருகூ ) 
வெருவர முற்றும் பட்ட வெந்திற லடியும் வேய்ந்த 
வொருதனிக் கூடை மண்ணா லுயர்ந்தநீள் கரையு மூத்த 
நரைமக ளுயர்து றக்க நண்ணிய வாறுங் கண்டு 
பரவிய மனிதர் முன்னிற் பல்பெருஞ் சிறப்பின் வாழ்ந்தார் . ( ருச ) 
நிறைவுறு மதியங் கண்ட நெடுங்கடல் போலச் செல்வம் 
பிறிவற விளங்கி மன்னன் பெறாதபே ருலகம் பெற்றான் 
மறைபறை யிறைவன் பிட்டுண் டடியுண்டு மண்சு மந்த 
வுறுகதை கற்போர் கேட்போ ருயருல காள்வ ரன்றே , 

ரு , அன்ன ; நெஞ்சறி சுட்டு , மா - அழகு . என்ன - என்று திருவாத 
வூரர் துதிக்க , 

ருக , சித்திரக்கோவை-- திருச்சிற்றம்பலக்கோவையார் . 

ருஉ , மன்னன் - பாண்டியன் ; எழுவாய் , வேடன் - கண்ணப்பர் , பால 
கன் சிறுத்தொண்டரின் புதல்வர் . அம்மை - செம்மனச் செல்வி (பிட்டுவா 
ணிச்சி , ) அடியார்க்கு நல்லான் ; “ ஒங்கடியார்க்கு நல்லான் கன்றல் வேண்டா 
னமக்கோர் கருணையுள்ளான் , " அடியார்க்கு நல்லானே கநாயகன் " ( கூரு : சு , 
ருகூ , மேய்ந்து - வேய்ந்து , ஏறும் ஆனும் . 

[ கசு . ) 
ருசு , உயர் துறக்கம் - சிவலோகம் , 
ருரு . பறைதல் - சொல்லுதல் , இறைவன் - சிவபெருமான் . 
( பி - ம் . ) 1 இடுவதன்றி 2 அன்னமார் 3 மங்கைநகரினு முருவங்காட்டி 
தாளாஞ்சி தூசென்றாங்கு 6 பிட்டினடியுண்டு 


. 


கருக 


ஙக . - விருத்தகுமாரபாலரான திருவிளையாடல் . 
சுந்தர னவதா னங்கள் சொல்லுவோர் நினைப்போர் கேட்போர் 
சந்தத முனிவர் வானோர் சாரணர் சித்த ரேத்த 
முந்தொளி விமானத் தெய்தி மூவுல கத்தி னோடு 
மிந்திரன் முடிமேற் றாள்வைத் தேறுவர் சிவலோ கத்தே . 

ஆகத்திருவித்தம் - எஎக , 


கா 


. 


* 


விருத்தகுமாரபாலரான திருவிளையாடல் . 


( உ ) 


சீர்விளங்கு முன்னொருகாற் பாண்டி நாட்டுச் சிறந்தபெருங் கிரா 
மத்தோர் மறையோன் செல்வம் , பார்புகழுங் குலமொழுக்கம் விழுப்ப 
மிக்கோன் பணிமதுரைச் சொக்கற்கே பத்தி பூண்டோன் , பேரிய 
லாண் மகவின்றி யருமை யாவோர் பெண்பயந்து வேதத்தால் வடி 
வாற் சொக்கை , நேரவரு முயர்பிரம சாரிக் கிந்த நேரிழையைக் கொ 
டுப்பமென நிச்ச யித்தான் . 

( க ) 
இத்தகவி னிருந்தோனொண் டொடிக்கு நல்யாண் டெட்டுநிறை 
தருகாலை யோதி மிக்க , புத்தியினோர் பாகவதப் பிரம சாரி புக்கிலு 
ழைப் பிச்சை கொள்வா னணுகக் கண்டு , வித்தையினால் வடிவான் 
மற் றொன்றுங் காணான் விரைவொடுகன் னியையுதகஞ் செய்யக் 
கண்ட , சுத்தமுடை மாதாவுஞ் சுற்றத் தாருந் துயருழந்து நனிவெ 
குண்டு சோகங் கூர்ந்தே , 

குன்றமனந் தாதையையிப் பிரம சாரி குடிமுதல்கே ளாதினிய 
வேதங் கொண்டே , நன்றிபுனை கன்னிதனை யுதகஞ் செய்தாய் நன்ற 
றியா யென் றிகழ நல்ல தாதை , யொன்றியிவன் கோத்திரசூத் திரங் 
கேட் பாமிங் கும்பர் பிரா னருளினா லொத்த வாயி , னின்றிது காண் 
ருசு . அவதானங்கள் - திருவிளையாடல்கள் . 

( ஙக) 
க . பெருங்கிராமம் - ஐந்நூறு குடிகள் நிறைந்தவூர் ; ( சூடா . இடப்பெயர் . 
ஙகா . ) புல்லையென்னு மூரில் , கௌரி அவதரித்தனளென்று சுந்தரபாண்டியம் ; 
கௌரிச்சருக்கம் , முதற்செய்யுள் முதலியவற்றால் தெரிகிறது . 
உ , பாகவதப் பிரமசாரி - வைணவப்பிரமசாரி . புக்கில் 

- வீடு , உதகஞ் 
செய்ய - தாரைவார்க்க . 

கூ .. மனங்குன்ற , கன்னி- எட்டுப் பிராயமுடையவள் ; “ அகவை யிருநான் 
குடையாள் கன்னி ( மாயூரப்புராணம் . ) இக்குறி- இடப்படு நெற்றிக்குறி . 

பாலவிருத்தருமானார் தாமே " , “ பாலவிருத்தனு மானான் கண்டாய் ” 
( திருநா . தே .) 

( பி - ம் . ) 1 புத்தியன் 2 ஒத்த தாயின் 


கருஉ திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
பேமென்று கேட்பச் சொன்னா னிடு குறிகோத் திரமுதன்மற் றியா 
வுக் தோன்ற . 

( ந 
இன்பமுறு பாகவத னியாவுஞ் சொல்லி யிடுகுறிவே றென்னலு 
மே யேங்கி நின்றோ, ரன்புமுதற் பலகுணங்க ளுண்டா னாலு மவ 
னிமீ தொருகுற்றம் யாவர் மாட்டுந் , துன்பமுற வுண்டாகா. திராது 
வேத சூத்திரங்கோத் திரங்கல்வி யொழுக்க மற்று , 1 நன்புதரப் பெற் 
றேமென் றாறியாறா நலந்திகழ்மா தாவையுஞ்சொன் னயத்தா லாற்றி. 

தந்திர நூன் மறைவிதியிற் சாறு செய்தே சடங்கு முடித் துதக 
நெறி தப்பா வாறு , முந்தவளித் தினியபல நல்கி நல்ல மொழிமொழி 
ந்து வழிவிடுப்ப வணங்கி னோடுஞ், சிந்தைமகிழ்ந் தருமறையோன் 
மாம னீந்த செல்வமொடுந் தன்பதியிற் செல்லக் கண்ட , பந்தமுறு 
தந்தைமுத னல்லுற் றார்கள் பரிவுகள் செய் தெதிர்கொண்டார் பண் 
பின் வாழ்த்தி . 


ஆங்கினிய பரதேசம் போன பிள்ளை யணிபொலிய மணஞ்செ 
ய்து மாதினோடு , பாங்கின் வர வென்னதவஞ் செய்தா யென்று பலர் 
புகழக் கண்டிருந்தும் பாவி மாதா , வீங்கிவளோர் சைவன்மக ளென் 
னக் கேட்டா ளெரிதருவெப் பத்தினொடுந் தலையை மோதித், தாங்க 
லருக் துயருழந்தா ணெடிது யிர்த்தாள் சாற்றுமா றென்னென்றா 
டணியா ளாகி . 


வளமைமறை யோனிறைவன் செயலா லந்த வடிவுநிறை பவித் 
திரைபான் மனம்வை யாம , விளமைதரு பருவத்தே யிருப்ப நாளு 
மீசனுக்கே மனம்வைத்த நேச வல்லி , யளவிறந்த பாகவதர் புசித்தல் 
கண்டாண் டாழ்துயருற் றின்னமுது படைத்து நந்தர் , தளர்வகல 
நுதனீறு விளங்க விங்கோர் தவமுனிவர் நணுகாரோ வென்பாள் 
சாற்றாள். 

( எ ) 
முன்னையவ ணல்வினையான் மாமன் மாமி முதலாவவ் வுழைநின் 
றும் பிறிதோ ரில்லத் , துன்னருமோர் காரணத்தாற் போக வோர்நா 
ளுற்றவர்கட் குற்றவன்மற் றியாவும் வல்லான் , றென்னனையா ளுடை 
மதுரைச் சொக்கநாதன் றிருநீறு விரன்மூன்றுந் திகழச் சாத்தி , மின் 
னணி நூன் மணிமார்பில் விளங்க மூத்த விருத்தர்தள ருருக்கொண் 
டான் விரும்பி மாதை . 

( அ ) 


ச. வேதசூத்திரம் - வேத சம்பந்தமான சூத்திரங்கள். 

ரு . சாறு - கலியாணம் , நெறிதப்பாவாறு உதகம் அளித்து ; உதகம் - 
தாரை . 

இனிய பல - ஸ்திரீதனங்கள் பல . பந்தம் - உறவு , முறை . 
( பி- ம் . ) 1 நன்கு " ஹாரியாரும் ேயாமமுது மின்னொளி 


ஙக.- விருத்தகுமாரபாலரான திருவிளையாடல் . 


கடுக 


வேறு , 
முன்வளை தனுவன தனுவு மூத்ததோர் 
பன்னக வுரியன பழைய மேனியு 
1 மென்மர லனநரை முடியும்வீழ்ந்தெழு 
நன்மைகொ டளர்நடை யொடுக டுக்கமும் . 
கையுறு குடையொடு தண்டுங் காதினிற் 
செய்யகுண் டலமும்வீ ழுடையுஞ் செவ்விசேர் 
துய்ய புன் முறுவலுந் துளங்க மங்கலத் 
தையனீ பிச்சையி டென்னச் சார்ந்தனன் . 


( கூ ) 


( க 0 ) 


வேறு . 


உழையிடை யமுது படையெனக் கண்ட வுத்தம வணங்கெதிர் 
வணங்கித் , தொழுதுபே ருலகிற் றனிவிளை யாடுஞ் சொக்கனோ வறி 
கிலே னடியே , னெழினுத னீறு காணுமுன் போன திடரென்ன புண் 
ணியஞ் செய்தே, னழகுடன் றிகழுந் தலைவரே யமுதென் றகத்தினு 
ளெழுந்தரு ளுதற்கே . 

( கக ) 
நாதனே கடியள் 2 கொடியளென் மாமி நன்குள வறைக்கத 
வடைத்திப் , போதிலோ ரகத்துப் போயின ளமுது படி 3புறம் பில்லை 
யென் செய்கே , னோதுமே லமுது செய்யுமா றென்ன வுத்தமன் சித் 
திர வணங்கே, 4 சோதிசேர் கதவந் திறக்கு நீ செலுங்காற் குறுணிந்தினி 
யகம்புகுந் தெடுத்தே. 

( கஉ ) 
பரிவொடு பருப்பு மன்னமு மாகப் படைவயிற் றுறுபசி பெரி 
தென் , றருள்பட வுரைப்பக் கேட்டலும் பதறி யறைக்கடி வாயிலிற் 
செலுங்கா , லூரனுறு கதவஞ் சேடக்கெனத் திறப்ப வொண்டொடி 
கண்டதி சயித்து , விரைவினுட் புகுந்து சிறந்தன வெடுத்தாங் கமை 
த்தனள் விருப்புடை யடிசில் . 

( க x ) 
கூ . தனு - வில் , உடம்பு . மால்அன - மரல்நாரை யொத்த . 

கூ - க 0 . இந்த இரண்டு பாடல்களும் , " அணங்கர வுரித்ததோ லனைய 
மேனியன் , வணங்குநோன் சிலையென வளைந்த யாக்கையன் , பிணங்கு நூன் 
மார்பினன் பெரிதொர் புத்தக , முணர்ந்து மூப் பெழுதின தொப்பத் தோன்றி 
னான் " , “ வெண்ணரை யுடம்பினன் விதிர்த்த புள்ளியன் , நுண்ணவி ரறுவைய 
னொசிந்த நோக்கினன், கண்ண விர் குடையினன் கைத்தண் ன்ேறினன் ” ( சீவக . 
உ 00+ - க 0 ) என்பவற்றை யொத்துவிளங்குதல் காண்க , 

கக . படை : ஏவல் , 
கஉ , அமுதுபடி - அரிசி , மேல் அமுது செய்யுமாறு ஓது மென்ன . 

படைப்பாய் , சடக்கென - விரைவாக . 
( பி - ம் . ) 1 மின்னமர் நன்னரை 2 கொடியளம் 8 புறமில்லை 4 சோதி 
நீள் துணிந்து நீயன்புகூர்ந்து சடனெனத் 7 விரைவொடு 

20 . 


கங . படை . 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் , 
அரம்பையங் குருத்து மருங்குற விரித்தாங் கடைவின்மென் 
போனகம் படைப்ப, விருந்தின னுதா பூரண மாக வுண்டெழில் வி 
ரைமணக் கோலப் , பெருந்தக விலங்க வெண்ணிரண் 2 டாட்டைப் 
பிள்ளையாய் விளங்கினன் கண்ட , கருந்தடங் கண்ணி யதிசயித் 3தஞ்சி 
நின்றனள் காமனும் வருத்த . 

( கச ) 
வேறு . 
வாசிகை முடிபி றங்க 4 மார்புதாழ் மாலை மின்னத் 
தூசெழின் மருங்கி லங்கத் துளங்குதண் கலவை சாத்தித் 
தேசுடை யணிய ணிந்து திருமுகங் கவினெ றிப்ப 
வாசைகூர் தருமெய் கொண்டு விளங்கினா னநங்க னாண . ( கரு) 
இந்நெறி நிகழுங் கோலை யேந்திழை தனது மாமி 
பொன்மனை வாயில் வந்து புகுந்தவர் யாரோ வென்ன 
வன்னமோர் 9 மாற்ற மின்றி யங்கையை நெரித்து நின்றாள் 
பன்னகா பரணன் கண்டோர் பாலக னுருவங் கொண்டான் . ( கசு ) 


வேறு . 


துன்னு பன் மணியி னல்லணி சிறந்த 10 தொட்டிலுட் பட்டணை 
நிரம்பப், பொன்னரை ஞாணு நன்னுத னீறும் பொலிய நோக் கஞ்ச 
னந் 11 துலங்க , மென்னகை செய்து தன்னடி மலரின் மேதகு பெரு 
விர லமுதுண் , டன்னையில் புதல்வன் முன்விளை யாடி யழுதனன் 
பவளவாய் நெரித்து , 

( கஎ ) 
அவ்வயின் வந்த தீவினை மாமி யகத்திடைப் புகாமுனங் கண்டே 
வெவ்வுரை யோடு முள்ளழன் மண்டி வெகுண் 12டுமுன் னிவ்வணைக் 
கிடந்த, செவ்விய பால னாரென வினவத் தேவியும் தெருமர லுற்றுக், 
கொவ்வையங் கனிவாய் திறந்துரை செய்வாள் கூடனா யகன்றிரு 
வருளால் , 

( க . ) 
வேறு , 
தீதிலா வடிவி னோங்குந் திருவினா ளென்றோர் மிக்க 
மாதவ முடையா ளிந்தத் தொட்டிலுள் வளர்த்தி வைத்திப் 
போது தன் கணவ னோடும் போயினா ணோக்கிக் கொள்ளென் 
முதர மாமி கேளென் றடைவினி 13 னொடுங்கிச் சொன்னாள். ( ககூ ) 

கரு . வாசிகை - மலர்மாலை . 

கள. பட்டு அனை - பட்டாலாகிய அணை . கோக்கு - கண்ணில் , அன்னை 
யில் புதல்வன் - தாயில்லாத பிள்ளை ; பிறப்பில்லாதவர் ; " தாயில்லாப் பிள்ளை 
முகந்தனை நோக்கி " ( திருவீளை . விருத்தகுமார் , க.உ.) 

கக , திருவினாள் - லக்ஷ்மி , வளர்த்திவைத்து - தூங்கச் செய்துவைத்து 


( பி - ம் . ) 1 இருந்ததினுதர பூரணமாவுண்டெழிறரு 2 ஆண்டிற் 3 இதை 
ஞ்சி மார்பினீண் னென்ன வேலை 7*தன்னம் 3 வந்தாள் 9 வார்த்தை 
10 தொட்டிலும் 11 துளங்க 12 நிறுமிவ் 13 ஒதுங்கிச் சொல்வாள் 


கருடு 


( 20 ) 


கூஉ . - மாறியாடின திருவிளையாடல் . 
தரும்பிறர் பாலன் றன்னைத் தையலாய் நீயோ காப்பா 
யிருந்தவா றழகி தைய கோவென 1விடித்து வீழ்த்துப் 
பரந்தவொண் டொட்டி லோடும் பாலனைப் புறத்துப் போக்கி 
வேருந்திடக் கதவடைத்தாண் மருமக டனையுந் தள்ளி . 
வள்ளன்மென் முறுவல் கூரா மழவுருக் கரந்து பண்டைத் 
தெள்ளுபே ருருவங் கொண்டு தீதிலா மடமா துக்கு 
மொள்ளிய கற்பான் மிக்க வுமையுருக் கொடுத்துக் கூட்டி 
மெள்ளயான் சொக்க னென்று போயினான் விசும்பிற் காண . 
அடியவர்க் கெளிய சொக்க னருடனைப் பாரீர் காணப் 
பொடியணி மாது போன புதுமையைப் பாரீ ரென்று 
படிமிசை யோர்க ளெல்லாம் பரவினார் நெடுமா 4 லேத்தக் 
கடிகமழ் சடையி னானுங் காவல்சேர் மதுரை புக்கான் . 

ஆகத்திருவிருத்தம் - எகங . 


( உக ) 


( உஉ ) 


கூ . உ.- மாறியாடின திருவிளையாடல் . * 


( 
உ 
) 


முன்னமோர் காலந் தொல்லை முறைமையி னவனி காத்து 
மன்னுமோர் தென்னர் கோமான் மதுரையம் பதியி லோங்கும் 
பொன்னெயி லிலங்கு கோயிற் புனிதனுக் கன்பு பூண்டு 
பன்னெறித் தானை சூழப் பகையற வாழு நாளில் . 

( க ) 
குன்றவி லீச னாடுங் கூத்தினைக் கற்க லாகா 
தென்றஃ தொழிந்த கல்வி யாவையு முற்றக் கற்று 
வென்றிகொ ணாம மெண்ணெண் கலைவல்லா னெனவி ளம்பி 
யொன்றிய புகழை யெங்கும் பரப்பினா னுலகத் தோங்க . 
அன்புறு வளவன் மிக்க சீர்த்திகேட் டாடன் முன்னா 
வின்புறு கலைகள் யாவுங் கற்பமென் 5 றிகலிக் கற்றுத் 
தன்பெய ருலகி லெண்ணெண் கலைவல்லா னென்று சாற்றி 
நன்புட னிருப்ப வாங்கோர் பாடக னடைந்தா னாடி . 

( 5 ) 
( தூஉ ) 
உ . அஃது - பரதநூல் . 

கூ , மிக்க சீர்த்தி , பாண்டிய னுடையது . வளவன்கேட்டு , இகலி - மாறு 
பட்டு ; “ இகல்விட்டு " ( உங ) என்பதனால் சோழன் இப்பொழுது மாறுபட்டிருக் 

* பஞ்சவ னிறைந்த வன்புடன் வேண்ட , மாறிக் குனித்த நீறணி பெரு 
மான் " ( கல் , உஎ . ) 

ம் . ) 1 அடித்து 2 வீழ்த்து 3 வருந்திவன்கதவு 4 வாழ்த்த , 
போற்ற 5 இகலித் 6 என்னச் 


தமை வலியுறும் , 


- 


கருசு திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் , 
எந்தைகேண் முற்றுங் கற்றார் நீயலா லுண்டோ வென்று 
முந்துறப் புகழ்ந்து வாழ்த்தி முடிவில்பல் சிறப்பு நல்க 
வந்தால் வரிசை யிற்போந் தாடக மாடக் கூடற் 
கந்தனை யனைய கல்விக் கைதவன் றன்னைக் கண்டான் . ( ச ) 
மனத்தினைக் கவரு நல்ல வார்த்தைகள் சொல்ல வல்ல 
வினைக்கொள்பா டகன்வ ணங்கி மீனவர் குலவி ளக்கே 
கனத்தமா நிலத்து ளெண்ணெண் கலைவல்லா னென்னு நாம 
நினக்கல வனைத்தும் வல்ல நேரியற் காகு மன்றே. 
வளம்படு கூத்தும் வல்லன் மற்றதோ வறியாய் நீயென் 
றுளம்பட வஞ்சா னாகி யுரைத்திடக் கேட்ட மாறன் 
றளர்ந்துரை செய்வான் கல்வி சாற்றின்மா நிலத்தி யாவு 
மளந்தறி வாரு முண்டிங் கறிந் திடா தாரு முண்டே. 

( சு ) 
இன்னியல் வாண வென்ன யாசக னொக்கு மென்று 
பின்னரு முரைப்ப வுட்கிப் பேசரும் விளிவிற் கூடி 
மன்னவன் காட்டா னாகி வாழ்த்தியா சகனை வேண்டும் 
பொன்னணி யாடை நல்கி விடுத்தனன் பொலிவு கூர . ( எ ) 
மந்திரி கட்குச் சொல்லி வழங்கிய விருதை நோக்கி 
யந்தவொண் புயங்க நட்ட மாடிட வேண்டு மென்று 
சந்துற வாமத் தாண்மேல் வரவலத் தாண்மே னின்று 
சிந்தையால் வருந்தி 4 முற்றக் கற்றனன் சிறிது நாளில் . ( அ ) 
நானில முய்ய முன்ன நாயக னாடுங் கூத்தை 
மானிட ராட லாகா தென்றநாம் வருந்திக் கற்றே 
மீனமி லாத சென்னி செற்றத்தா லென்று சால 
மீனவன் றுயர முற்று நெஞ்சக மெலிவா னாளும் , 

( கூ ) 
அன்றியு மொருதா ஹன்றி யடுத்ததாள் வளைத்தெடுத்து 
நின்றலு நோவக் கண்டே நினைப்பினோர் கணத்துப் போது 
மின்றுநின் றிடவொண் ணாதா யிருந்ததிேங் கென்றுங் கெட்டேன் 
மன்றுற நின்றா னந்தோ மாறிநின் றாடா தென்பான் . ( க 0 ) 

சு . உளம்பட - மனம் மெலிய ; இச்செய்யுளின் முன்னிரண்டடியால் 
அக்காலத்திருந்த கலைவாணர்களுடைய நன்றியறிவும் அஞ்சாமையும் வெளியா 


கின் றன , 


எ. விளிவு - அவமானம். 

அ . விருது - எண்ணெண் கலைவல்லானென்பது . புயங்க நட்டம் - ஒரு 
வகை நடனம் , " புயங்கனீ " ( திருஞா . தே . ) வாமத்தாள் - இடத்தாள் . 

க0 . நின் றல் - நிற்றல் ; மெலித்தல் . கெட்டேன் - ஐயோ . 

( பி- ம் . ) 1 புகழவாழ்ந்து 2 கூடு 3 வாழ்த்தும் 4 முற்றுங் 5 தாளன்றி 
6 இங்கென்னை நின்றாடிலொன்றோ 


கூ .2 . - மாறியாடின திருவிளையாடல் . கருஎ 
தருகன முதுபே ரண்ட சராசர மனைத்துந் தாங்கும் 
பெரியவ னாத லாலே பேசருந் தாள்வ ருத்தங் 
கருதினங் குண்டா காதா யிருக்கினு மிருக்குங் காணிற் 
றெரிவரி தவன்றன் செய்தி யெனமனந் தெளிவன் றேறான் . ( கக ) 
இப்படி வருந்தல் கண்டே யிரங்கியீ சான கோணத் 
தொப்பருந் திருமன் றத்தி லும்பர்கோன் வேண்ட முன்ன 
மெய்ப்பட வாடுங் கூத்தை விட்டுமெல் வலத்தாள் குஞ்சித் 
தப்பெரும் புதுமைக் கூத்தை யாடினா ன திர வீசி . 

( க 2 ) 


வேறு , 


( கரு ) 


பேறு 2 சால் பதஞ்சலி முனியும் போருள் 
வீறுசோல் வியாக்கிர முனியுங் கண்டுகண் 
ணாறுபாய் தரமுன மாடுங் கூத்தனார் 
மாறனாழ் துயர்கெட மாறி யாடினார் . 
ஏர்தரும் வலப்பத மிடம்வ ரப்பணை 
சார்தரு மிடக்கரம் வலம்வ ரத்தனி 
வாதுறு கூத்தினை யாடி மாசறு 
கோதைசூழ் தாண்மிசைக் கொடியுங் கட்டினான் . 
எழிறரு மன்னவ னொழிவி லேதமும் 
பொழின்மிசை யாடுவோர் வலியும் 4 போக்கிட 
வழகுடன் மாறிநின் றாடுங் கூத்தினைத் 
தொழுதவம் பிகையும்வெந் துயா நீங்கினாள் . 


( கச ) 


வேறு , 


நத்தமார் நடுநள் ளியாமத் தருமறை நாதம் பாடப் 
பெத்தமா னிடரா லாடுங் கூத்தினை யொழிந்து பீடா 
ருத்தம வருங்கூத் தாட வும்பர்கோ னயன்மா லாதி 
யித்திற மியார்வல் லாரென் றதிசயித் திறைஞ்சி னாரால் . ( கசு ) 
தொண்டர்கள் விடியு முன்சென் றுரைசெயத் தொழுதுட் கண்ட 
வண்டமிழ் மாறன் வைத்த மனத்தினுங் கடிது வந்து 
பண்டருங் கூத்துக் கண்டான் பரவினான் றொழுது வீழ்ந்தா 
னண்டர் நா யகனே யுய்ந்தே னெனவதி சயித்தா லித்தான் . ( கஎ ) 

கஉ . ஈசானகோணம் - வடகீழ்மூலை. அதிரவீசி ஆடினான் என்க ; “ அதிர 
வீசியாடுவாய் ( திருஞா. தே . ) அதிரவீசியாடுவான் என்பர்பின் ; உங. 

கக , இதன் இறுதியடியிலுள்ள சொல்நயம் பாராட்டற்பாலது . 

கச , பணை - வாத்தியம் ; உடுக்கைப் பறை . ‘ மாறியாடிக் கொடியிட்ட 
பெருமான் என்பர்பின்னும் ; உங . 

கஎ. பண்டு அருங்கூத்து - முன் பில்லா தகூத்து ; பண் தரும் - இசையைத் 
தருகின்ற வென்றுமாம் . 

( பி . ம் . ) 1 அண்டஞ்சராசரம் 2 சார் 3 சார் 4 போக்கிய 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் , 


வேறு . 
தெரிதரு கருணைச் சோதியே வலப்பொற் சேவடி யாலுள திருக்கூத் 
துரைசெயி லுலகத் தெங்கணுங் காண வுளதது புதுமையோ வல்ல 
வருமையா 2விடப்பொற் சேவடி யாலிங் காடிய திதுபெரும் புதுமை 
கருதிநின் றடியே னினியுனை வேண்டிக் கொள்வதோர் காரிய முண்டால் . 

படியக மிசையிற் பரிவுள நினக்கே பரிவுள மதிக்குலம் விளங்க , 
வடிவுறு திருக்கூத் தென்றுமிவ் விடத்தே மன்னிட வேண்டுமென் 
றேத்த ,முடியுடை வேந்தே யது செய்வ லென்றே முழங்கிட வுயர் திரு 
வாக்குக் , கடிகொள்வான் மிசையிற் றோன்றிடக்கண்டு துதித்தனன் 
களித்தகண் குளிப்ப . 

( க . ) 


வேறு , 


( 
20 
) 


மன்னிய பெரிய சிற்றம் பலத்தினை வரிசை கூரப் 
பொன்னினான் மேய்ந்து முத்தாற் புரிவலித் தணிசி றந்த 
மின்னொளி மாணிக் கத்தால் விளிம்பு சேர்த் திலங்க வெங்கும் 
பன்மணித் தாம் நாற்றிச் சிறப்பித்தான் பண்பு கூர . 

( 
மதியினை நிகர்த்த முத்தக் கவிகையு 4மாணிக் கத்தாட் 
கதிர்விடு கொற்றக் கற்றைக் கவரியும் வயிரஞ் சேர்ந்து 
நிதிதரு கனக சிங்கா தனமுநீண் முடியும் பூணும் 
புதியவா சிகையு மற்றுப் புவியும் வேண் டுவகொடுத்தான் . ( உக ) 


மன்னவர் மன்னன் பன்முறை வணங்கி மகிழ்ச்சிமாக் கட 
லிடை மூழ்கித் , தன் லுடை யிடத்துப் போந்தடி யவர்க டம்பெருந் 
துயரறிந் திரங்கும் , பன்னியற் பெருமான் றன்வயின் வைத்த பரி 
வினைக் கண்டுகண் வெந்து , மின்னொளி விளங்கு மடங்கலா சனத்து 
மேதினி வியப்பவீற் றிருந்தான் . 

( 22 ) 


அன்றுமுன் னதிர வீசி யாடுவா னென்று மேவார் 
குன்றமுன் மாறி யாடிக் கொடியிட்ட பெருமா னென்று 
மன்றுற வழங்கக் கேட்ட வளவனு மிகல்விட் டன்பிற் 
சென்று முன் வழுத்தி னானச் சிவனினுஞ் செழியர் கோவை . ( உங ) 

கசு , வடிவுறு திருக்கூத்து - சொக்கத்தாண்டவம் . 

உ 0 . முன் , " தென்மதுரை மாநகர்சேர் திருச்சிற்றம்பலம் போற்றி " 
( கடவுள் : கச ) என்றார் . புரிவலித்து 

உக . மாணிக்கத்தாள் - மாணிக்கத்தாலாகிய காம்பு . 
உஉ . இயற்பெருமான் - சொக்கநாயகர் ; இயல் - அழகு . 
உக , மன்றுற - பலரறிய ; கங - இன் குறிப்பைப்பார்க்க. 

( பி.ம்.) 1 இடப்பொற் 2 வலப்பொத் 3 கருதினிக்கு 4 மாணிக்கக்காற் 
5 சேர்த்து , சேர்த்த ேவேண்டுப் பொருந்தடியவர் 8 சேர்த்த ஆடக் 


- 


கயிறுகட்டி . 


கடுக 


ஙக.- பழியஞ்சின திருவிளையாடல் . 
இத்திருக் கோலந் தன்னைத் தொழுபவ ரென்றுங் குன்றாப் 
புத்தியும் பொருவி லாத பத்தியும் புகழு முண்டாய்ச் 
சத்திய ஞால முற்றுந் தனிக்குடை நிழலி னாண்டு 
முத்தியும் பெறுவர் தீரா மும்மல 2 மம்மர் தீர்ந்தே . 
3 கோடிய லேன மாகிக் குவலய மிடந்து முன்னர் 
தேடிய நெடுமால் காணாச் 4 செழுஞ்சுடர் மேனிச் சொக்கர் 
வாடிய மாறன் றேற மதுரைமா மன்றுண் மாறி 
யாடிய பாதங் கண்டே னருவினை கண்டி லேனே . 

ஆகத்திருவிருத்தம் - அகஅ .. 


( உச) 


(உரு ) 


ங ங.- பழியஞ்சின திருவிளையாடல் . 


மாசிலா மதுரையிலோர் மறையோன் முன்னாள் வனிதையொடு 
முலைப்பாலுண் பால னோடு , 5 நேசமுடன் மாமனிடத் தணையப் போங் 
கா னெறியிடையா தவன்வெய்ய கதிரா னொந்து , பேசரிய வருந்தண் 
ணீர்த் தாகத் தாங்கோர் பெருமைதரு வடதருவி னீழன் மேவி , யோ 
சின்மட மாதிளைத்துக் கிடப்பக் கண்டே யகன் றனன்முன் றண்ணீர் 
கொண் டணைவா னெண்ணி . 

( க ) 
விரைவொடுபோ யினபின்னர் முன்னோர் வேடன் வேட்டை 
யின்மேல் வந்துவிழுங் கிளியை யெய்து பெரியவிலைக் கொம்பின்கட் 
டொங்கி ஞான்ற பகழி மருத் தாலசைந்து பாவை மார்பிற் , கருகி 
விழா முதுகின்க ணுருவி 10 யப்பாற் கழலுங்காற் புனல்கொண்டு 
வந்து கண்ட , வரியகண வன்றரியா னாற்றானாகி யழுதுவிழுந் தலமங் 
தா னாவி சோர . 

( உ ) 
அழகினா லருங்குலத்தா லன்பா னின்போ லாசொப்பா ரெனக் 
கினியா ருண்டென் றாறு , விழிபெருக முகத்தறைந்து கொளுங்கால் 
வேறோர்வேட்டை 12 வேட் டொருவேடன் விரைவிற் றோன்றப் , பழி 
கருது மிவன்கண்டு வாரா யிந்தப் பழுதிலா வெழின்மாதை யேது 
வேண்டி , யிழிவுபடு குலத்தவனே கெடுவாய் கொன்றா யென்றானஞ் 
சினனஞ்சா 13 வீரன் நானும் . 

( ஙங ) 
க . ஆதவன் - சூரியன் , வடதரு - ஆலமரம். 

உ . எய்து - எய்தலால் . தொங்கி ஞான்ற - தொங்கிய ; ஒருபொருட்பன் 
மொழி . பகழி - அம்பு . 

( பி - ம் . ) 1 புகழும் மாசு 3 கோடுடையேனமாகி 4 செஞ்சுடர் 5 நேச 
முடை 6 ஆசிலா பருவவிலை 8 " நின்ற 9 மாருதத்து 10 ஆவி I1 ஆறா 
12 வேட்டடு 18 நீசன்றானும் 


5 


கசுப் திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் , 

பறையுமது கொடிதடியேன் கொன்ற தில்லை 1 பழியைவே 
றாராய்ந்து கொள்ளு மென்ன , மறையவன்போ காவாறு வெகுளி 
பொங்கி மறித்தவனை நெறிப்படிமண் ணுலகாண் மன்ன , னறமலியும் 
வாயிலிற்போ தென்று கொண்டாங் கழுங்குழவி யொடு முறையிட் 
டாற்றிச் சென்று , நெறியுடைய வமைச்சர்கா உளிவ்வெவ் வேட 
னெறியிடைக்கொன் றானெய்தென் மாதை யென்றான் . ( ச ) 

4 மந்திரிக ளவன்வருந்திப் புகன்ற வாறு மாறனுக்கு விண்ணப் 
பஞ் செய்ய மாறன் , சிந்தைபரி தவித்து நெடு வாயில் வந்து தீராம 
5 லழுங்குழவி தனையுமிக்க, வெந்துயரத் தொடு முறையிட் டெய்தா 
னென்னும் வேதியனை யுங்கண்டு மெலிதல் வேண்டா, வந்தணநீ 
யெனச்சொல்லி யாற்றி வெய்ய வடுங்கணைவே டனைநோக்கி யருளிச் 
செய்வான் . 

வினையுறுவே வெநின்னைக் கொல்வ தில்லை மெய்ப்பட நீ செய்தி 
யுரை யென்ன வேடன் , கனைகழற்றாண் மன்னவனே நீதி வேந்தே 
கருணையனே நாயடியேன் கொன்ற தில்லை , மனுநெறியி னாராய்ந்து 
கொள்க வென்று வணங்கியுட னடுங்கிலவியர்த் துரைப்பக் கண்டு , 
தனதுளநொந் தருமறையோன் மனத்த கத்துத் தணியாத பெருந் 
துயரந் தணியச் சொல்வான் . 

( சு ) 
ஏதமொழி மறையோனே கரிய வேட னியம்புமொழி கேட் 
டனையே யாமா ராய்ந்து , நீதிபடச் 8 சொலநின்றே மம்பால் வீந்த நே 
ரிழைகுன் றாவாறு நலஞ்செய் 9 தெய்திங் , காதிவிதி யொருவராற் 
10 றடுப்ப வொண்ணா ததுநீயு மறிதியே யெனவி டுப்ப , வேதி 
யன் 11 போய் நனியழுங்குங் கிளைஞர்க் கூட்டி விதியின்கட் டகுந்தக 
னஞ் செய்தான் விம்மி . 

( எ ) 
செந்நெறிசேர் சுந்தரனுக் கன்பு பூண்ட தென்னவன்வே டனை 
யழைத்துத் தெளிந்திப் போதே , யுன்னையும் வேருடன்களைவன் சிறை 
யிற் போகென் றுயர்ந்த 12 கொடுஞ் சிறைக்கூடத் தடைத்துத் தானே , 
யென்னையு 13 மா ளுடைமதுரைச் சொக்க நாத னெங்குமுளான் யாவு 
மளந் தறிவான் முன்னர் ; மன்னியிது விளங்கினல்லால் விளங்கா 
தென்று வரிசைதிக ழாலயத்து வந்து புக்கான் . 

( அ ) 
ச . பறையும் அது - சொல்லிய அச்சொல் , போது - வா . 
சு . உடல்நடுங்கி . 

எ , ஏதம் ஒழி - துன்பம் ஒழிவாயாக. இங்குஎய்து - இங்கேவா . தகும் 
தகனம் - துன்மரணமாக இறந்தவர்க்குச் செய்தற்குத்தக்க தகனம் . 

( பி - ம் . ) 1 பழியையு நீர் 2 இவ்வெய்வேடன் 3 றானெம்மாதை 4 மந் 
திரிகடுயருழந்து கண்ட 5 அருங்கணை 6 வெயர்த்து இயம்புமது . 8 கொல 
நின்றேம் , கொல்கின்றேமப்பால்வீந்த 9. இந்த , வாதிவிதி 10 தப்ப 11போய்த் 
தனியழுங்குங் 12 பெருஞ் 18 ஆளுடைச் சொக்கநாத னெங்கோன் 


. 


கசுக 


- பழியஞ்சின திருவிளையாடல். 
தென்றமிழ்நா டுடையானே யறஞ்சொல் கோவே தேவாதி தே 
வேநின் னருளால் வைய , நன்றிபயர் திடக்காக்கு மடிமைக் கின்று 
நாடரிய பெரும்பழிவந் தடைந்த தெங்கு , நின்றறிய வல்லானீ யல்லா 
லுண்டோ நினக்கடிமை வேண்டினறி வித்தி தோன்ற , வென்றலுமஞ் 
சினவீச னகர்சோ தித்தற் கெய்தெய்தி னறிவிப்ப மென்றான் றேற . 

மன்னவன்விண் மிசைக்கேட்டு மகிழ்ந்தா லித்து வளமைபுனை 
தன்னிடத்து வந்து விள்ளான் , முன்னை முறை யுண்டி கழித் தரு 
ளாற் றானே முற்றியகங் குற் 4 போதி னகர்சோ திப்பான் , றன்விரை 
விற் போந்துலவுங் காலைச் சேர்ந்தோர் தவப்பிரம சாரிமணஞ் செய்யா 
நின்ற , மின்னுமனைப் புறத்துறு திண் ணையின்க ணியாரும் 6 வெருவு 
முருப் புனைந்திருவர் மேவக் கண்டான் . 

( க ) 
வேறு . 
7 தெரிவுற விவரை யறிகுவ மென்று சென்றரு கணைந்துரு வொ 
ளித்துப் , பொருவரும் வீரனின் றிடுங் காலைப் புலப்பட நிலைப்பட 
ருரைப்பார் , விரையுருப் புனைந்து மணஞ்செயு மிவனை விரைவொடு 
புதுமையா வின்று , பரிவொடு கொண்டு போய்விட வேண்டும் பந்த 
ரோர் பரிந்திட வென்றார் . 

( கக ) 
ஈங்கிது பகரக் கேட்டவாள் வேந்த னிலங்கவீ தறிகுவ மென் 
றே , நீங்கருங் கருணைச் சொக்கநா தனையே நினைந்து தன் னாண்மையே 
துணையா , வோங்கிய மனத்தின் வெளிப்பட நணுகி 8யுரன்பட மருங் 
குற நின்றே , யாங்குல குயிர்க ளேங்கிடு முருக்கொண் டணைந்தநீர் 
யார்கொலோ வறியேன் . 

( க 2 ) 
இங்குரை செய்த வாறுகேட் டனனின் றெப்படி மெய்ப்பட 
மன்ற, றங்கிய பெருங்கல் யாணமுன் செய்யுந் தார்மண வாளனின் 
னுயிரை, மங்குறக் கவர்வ துரைசெயு மென்ன மற்றவர் தீரனா யிருந் 
தாய் , 10 கொங்கவிழ் தாம வீரனே யாங்கள் 11 யமபடர் கொண்டு12 போ 
மாகேள் . 

(கங ) 
இம்மண வாளன் மெல்லிள மாதை யினியகைப் பிடித்திடு மள 
விற், செம்மனை யகத்துக் கொல்லவற்றான திறம்படு 13கோடிலா மொ 

க . அஞ்சினவீசன் என்பது , சொக்கநாயகர் பழிக்கு அஞ்சியதைப் புலப் 
படுத்தியது . 
க 0 . விள்ளான் சொல்லானாகி . 

( ளவை . 
கக , படர் - யமதூதர். விரை - மலர் சந்தனம் முதலிய நறுமணமுள் 
கச. வற்றான - வன்மையையுடையதான , ஆர்த்த தும்பு கட்டியகயிறு . 

( பி - ம் .) 1 எய்தேயதறிவிப்பல் 2 வைத்து 3 களித்து 4 போதுள் 
5 மறைப் 6 வெருவவுரு தெரிவுறுமிவரை 8 உரம்பட , உரன்பெற 9 ஆங் 
குலவுயிர்கள் 10 கொங்கலர் , கொங்குவீழ் 11 யமன்படர் 12 (போமது 
13 கொட்டிலா 

21 


ககஉ 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
ட்டை , வெம்மைசேர் பசுவுண் டார்த்ததும் பறுத்து விடுப்பமற் றது 
திரண் முழவின் , சும்மையின் 2வெருண்டு முட்டிடக் கொண்டு போகு 
வந் தொழுதியு ணாடி , 

( கச ) 
வேறு , 
இயம தூதரைய மில்லை யென்று சொல்ல மன்னவ 
னயம தெய்தி நீதி வாயி னண்ணி வாடு முனிவனைப் 
பயமு றாத ழைத்து வந்து படர்கள் பின்னி றுத்தியே 
பயமு றாது படர்கள் சொல்லு மறிவு கேளெ னச்சொனான் , 
நன்றி கொண்ட முனிவ னெஞ்சு தேற நாத னருளினா 
னின்ற தூத னுக்கு மற்று யர்ந்த தூத னினைவுறக் 
கொன்ற வீறு கூறு மொன்று குன்ற மன்ன குஞ்சர 
மொன்று சீய மொன்று நாக மொன்று புண்ட ரீகமால் . ( கசு ) 
மன்னு நீதி கோடி டாத வைய மாளு மன்னவன் 
றன்னை யும்ம றைத்தி றச்ச டங்கடங்க லும் முடித் 
துன்ன ருந்த வத்தி னாலுயர்ந்த யாக முனியையு 
மின்ன முண்டு கொன்ற தெந்தை யந்த கன்ற னேவலால் . ( கன ) 
ஆல நீழ றன்னின் மன்னு மழகின் மிக்க பழுதிலோர் 
மேல்கு லத்து தித்த 6 செவ்வி வேதி யன்றன் மாதைமுன் 
னேல வேட னோர்சு கத்தை யெய்து கொம்பின் ஞான்றதோர் 
கோல சைத்து வீழ்த்தி யாவி கொண்ட தின்று கண்டனை , ( கஅ ) 
மரணம் வந்த காற்று ரும்பும் வச்சி ரம்ம தாய்விடுங் 
8 கருதி யிங்க தெங்க னென்று காணின் முன்ன மன்னுமென் 
பெரிய தந்தை யசனெ னுந்தொல் பெருமை மிக்க காவல 
னுரிமை கொண்ட வடிவ மங்கை யுயிர்க வர்ந்த வாறுகேள் . ( ககூ ) 
வடிவ மிஞ்சு கவினி னிந்து மதியை ஞாலம் வெருவமென் 
கொடியி லங்கு பூவின் மாலை வீழ வாவி கொண்டனன் 
விடுவி டின்று கதையை யிந்த வெய்ய தேனு வான்மணக் 
திடுமி லங்கு பிரம சாரி யினிமை கூரு முயிரினை . 

( 20 ) 
கரு . அயம் = ஐயம் - சந்தேகம் , 
கசு . உயர்ந்ததூதன் - இருந்தவனாகிய பெரிய தூதன் , கூறும் கூறுவான் . 

கஅ . சுகத்தை - கிளியை , கோல் - அம்பு , எய்ததை உ- ஆம் செய்யுளர் 
லும் உணர்க . 

கக , பெரிய தந்தை : எழுவாய் , அசன் - அசமகாராசர் ; இரகு மகாராச 
ருடைய புத்திரர் ; தசரதருடைய தந்தை . வடிவமங்கை - இந்துமதி . 

உ 0 . இந்துமதி - அசமகாராசர் மனைவி ; நாரதமுனிவர் வீணையிற் புனைந் 
திருந்த பூமாலை காற்றால் வீழப்பெற்று இந்துமதி இறந்தனளென்பது , இந்த 
( பி .. ம் . ) 14 விடுதலும் 2 வெருட்டி 8 வீறுகவில்வெனொன்று 4 மறைத் 
5 உகந்தயாக 6 செல்வி தொக்கி கெருதினீங்கது சொல் 


கூ...-- பழியஞ்சின திருவிளையாடல் . 


வேறு . 


விரைவொடு கொடுப்போ கேமேல் வெய்யாங் கூற்று வேந்தன் 
பரிவுற முனிவ னென்று பன்முறை தம்மிற் கூற 
வரமுனி யதிச யித்து வழுதிகே ளிவர்கள் சொன்ன 
வருளிலா வுரைகள் கேட்டே னறிவதொன் றின்னு முண்டால் . ( உக) 
இம்மண வாளன் மேய வின்னுயிர் மருப்பில் கோவாற் 
செம்மையிற் கவர்வ மென்றார் சிறிதுபோ திங்கு நின்று 
மெய்ம்மையோ வன்றோ வென்று விளங்குவ மென்னக் கேட்ட 
வம்மனு வேந்தர் வேந்த னதுதகு மென்று நின்றான் . ( உஉ ) 
நன்னெறிக் கன்னி மாதை நயந்துகைப் பிடியா முன்னங் 
துன்னுபல் லியமு ழக்கிற் றும்பிடைக் கிடந்த தேனு 
முன்னெழ வெருட்சி பொங்கி முளைத்தளை யறுத்து மொட்டை 
மன்னிய சிரத்தான் முட்டிக் கொன்றது மன்ற லோனை . ( உங) 


( 


அணிபொலி மறையவன் வீய வக்கண 
மணமனை பிணமனை யாக மற்றவ 
ணணுகிய மனிதர்கள் கண்டு நாமொடு 
தணிவற வரற்றினர் தலையை மோதினர் . ( உச ) 
உயிர்நிலை யாமையை யுணர்ந்து மன்னனும் 
பயமொடு கூடினன் படரும் போயினர் 
நயமுறு மாமுனி தெளிந்து நாவுறச் 

செயிரற வழுத்தினன் றென்ன னீதியை. (உரு ) 
வம்சம் , அ- ஆம் சருக்கத்திற் கூறப்பெற்றுள்ள கதை . இதனைத் தமிழ் இரகு 
வங்கிசம் , இந்துமதி பிறப்பு நீங்குப்படலம் , சஉ - ஆம் செய்யுள் முதலியவற்றா 
லும் , “ நன்னாண் மதியக் குடையோன் குலோத்துங்க னாகைவெற்பிற் , பொன் 
னா ளயோத்தியி லுண்டாய பாவம் புனத்துமுண்டோ, அந்நாளும் பெண்பழி 
கொண்டது மாலையென் றாருஞ்சொல்வா , ரிந்நாளும் பெண்பழி கொள்ளவிம் 
மாலை யெதிர்பட்டதே (குலோத்துங்கசோழன் கோவை , கஎரு ) என்னுஞ் 
செய்யுளாலுமுணர்க. தேனுவால் - பசுவினால் , 

உஉ . மருப்பு இல்கோ - கொம்பில்லாதபசு . 
உங , மூளைத்தளை - முளையிற்கட்டியகட்டு , 

உச . “ மன் றங் கறங்க மணப்பறை யாயின, வன்றவற் காங்கே பிணப் 
பறையாய் (நாலடி . உ x ) , “ மணமகனே பிணமகனாய் மணப்பறையே பிணப் 
பறையாய் , அணியிழையார் வாழ்த்தொலிபோ யழுகையொலி யாய்க்கழிய 
(திருவிளை . பழியஞ்சிய . உக ) என்பவை இங்கே யறியற்பாலன . நாம்- அச்சம் 

( பி - ம் . ) 1 போதேமேல் 2 மேவுமின்னுயிர் வெகுட்சி 4 நாவும் 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


உ 


வேறு . 
அரிய வெந்தை செயல்கண் டதிசயித் தந்த ணன் றன் னொடும் 
தன் னிடத்திடைப் , பரிவி னோடு மடைந்தாங் கமைச்சரைப் பரிதித் 
தோற்றத் தழைத்துப் பழுதறத் , தெரிய வோதிட யாமினி யிற்புக்க 
செய்தி யாவையுங் கேட்டருட் டென்னவ , தரும் நூனெறி யாய்ந்திடு 
மன்னவர் தலைவ னீயல தில்லெனச் சாற்றினார் . 

வழுத்த மைச்சரை நோக்கியின் றிங்கெனை வரிசை கூரப் புக 
ழுவ தென்கொனீ, ரிழுக்க தாமிப் பழிக்கஞ்சி நீக்கினான் யாவும் வல்ல 
வருட்சொக்க நாயக , னழித்தி யாவையு மாக்கவல் லான்றன தருளை 
வாழ்த்து மெனவாழ்த்தி யேத்தினர் , பொழிற்குள் வாழு மனிதருஞ் 
சுந்தரன் பொருவி னீதிகண் டேத்திப் புகழ்ந்தனர் . 

( உஎ) 
வேடனைச்சிறை விட்டவ னெஞ்சகம் விரும்ப வேண்டும் நல்கி 
நின் னுற்றவர் , தேடு முன்னநீ போகெனப் போக்கியே தீதிலாத முனி 
க்குஞ் சிறப்புட , னாடி நன்மணஞ் செய்யென் றிரும்பொரு ணல்க வா 
ங்கி நயந்து வியந்துபோ, யாடி நன்மணஞ் செயதொண் புதல்வனோ 
டருளை வாழ்த்தி யிருந்தன னந்தணன் . 

(உஅ ) 


வேறு . 


அத்தனப் படுப ழிக்கே யஞ்சியக் கணத்துத் தோன்ற 
வுத்தமப் பத்தி மாறற் குணர்வுற வுணர்த்த லாலே 
பத்தர்கள் பத்த னுக்குப் பேழியஞ்சுஞ் சொக்க னென்றோர் 
வித்தகப் பெரிய நாமம் விளங்கிய தவனி மீது . 


(உகூ ) 


வேறு . 


" முட்டிப் பார்ப்பான் முறையீடு 
மொட்டைப் பசுவின் பாய்ச்சலொடும் 
விட்டுப் போன தெனவின்றும் 
வட்டத் தலத்து வழங்கியதே . 

ஆகத்திருவிருத்தம் - அசஅ . 


( ஙO) 


உசு. யாமினியில் - இரவில் . 

உஎ . யாவையும் அழித்து ஆக்கவல்லான் - எல்லாப்பொருள்களையும் சங் 
கரித்துச் சிருட்டித்தருள வல்லமையுடையவர் . 

உசு . சோமசுந்தரக்கடவுள் பழிக்கஞ்சியதை , “ தென் தமிழ் நாடு ” ( கூ ) என் 
துஞ் செய்யுளாலும் உணர்க ; " பாவமே பாவம் பழியஞ்சுஞ் சொக்கருக்கே " 
( மதுரைக் . உக . ) 
-ங.0 . இச்செய்யுளின் பொருள் ஒருபழமொழியாக வழங்குகின்றது . 

( பி - ம் . ) 1 யிங்கென் றனை 2 புகலுவ 3 நல்கிமுன் 4 செய்து 5 உரைத்த 
லாலே 6 பழியஞ்சிச் , பழிக்கஞ்சிச் 7 குட்டிப் 


காரு 


கூச . - மகாபாதகந்தீர்த்த திருவிளையாடல். 
கூசு .-- மகாபாதகந்தீர்த்த திருவிளையாடல் . 


வளவியதோர் நன்னாட்டு முன்னோர் கால மாசிலா வுயர்மறையோன் 
றனக்கு மிக்க, விளமைதரு பருவத்தே மனைவி யுண்டா யிவள் 
வயினோர் புதல்வன்விதி வசத்தாற றோன்றி , யளியினுற வளர்ந்தாங்க 
னேவா லேவுண் டன்புடைமா தாவைமன மருட்டிப் புல்ல , வுளமறிந்த 
தாதையவ மானவஞ்ச முணர்வுடையோர் விள்ளாரென் றொளித்துப் 
போந்தான் . 

( க ) 
பிறரறியி னீதிகுன்று மென்று கொண்டு பேணியுள மெலிந் 
திருப்போன் றனிததோர் நாளிற், பொறையறியா மைந்தனுமா தாவுக் 
தம்மிற் புணருமிடத் தறியாது செல்லக் கண்ட , வுறுபுதல்வன் மண் 
வெட்டுங் கொட்டால் வெட்டா வுயிர்கவர்ந்தான் மற்றிதனை யோர்ந்து 
பார்ப்பி , னறிவிலிவேள் 2 கொடுங்கணைபட் டுளைந்தார்க் கந்தோ வற 
மெங்கே நெறியெங்கே யன்போ வெங்கே . 

மற்றவனுந் தந்தையுயிர் 4 செகுத்த பின்றை வஞ்சமுடன் றற் 
சேர்ந்தார் தம்மைக் கூட்டி , யுற்றதுரை யானினிய பாலுஞ் சோறு 
முண்ணுங்கா லையில் விக்கிச் செத்தா னென்று , சற்றுமிரங் காதிரு 
ண்ட கங்குற் போதே தாழாம லெடுத்தழலுந் தழலிற் சுட்டுப் , பெற் 
றகொடும் பாவியொடு மில்லத் துள்ள பிறங்குபொருள் கவர்ந்தகன் 
றான் பெரிது தூரம் . 

ஆங்கொருவ ரறியாம லிரவிற் போங்கா லாறலைக்குங் கொடுவே 
டர் கண்டு சோர , வீங்கிவன்ற னுடல் புடைப்ப வடித்துக் கையி 
னிரும்பொருளுங் கவர்ந்தெழின்மா தையுங்கைக் கொண்டு , தாங்க 
ருத யேகினர்மற் றென்னோவின்று சாற்றுவது தலத்தின்க ணெவருங் 
காணத் , தீங்ககல நினைப்பதொர்கா ரியந்தா னாகுஞ் சிவன்கொடுபோய் 
விடுவதொர்கா ரியந்தானாமே . 

( ச ) 
ஆறிடையி லலறிவிழுந்தெழுந்து வெய்ய வரும்பாவி யடியுண்ட 
புண்ணீ மொய்ப்ப , வேறொருவர் துணையின்றிப் புழுத்துத் தானே 
விரீத்தசிரத் தொடுந்துணிக்கோ வணத்தினோடு , நாறுமுட லகத்தோடு 

( ஙச ) 
க . அவமானவஞ்சம் - அவமானத்தைத் தரும் வஞ்சனைத்தொழில்; " அவ 
மான் வஞ்சம் பிறர்க்குரை யார்க ணல்லோர் " என்பர் பின்னும் ; கூரு : க . 

உ , கொட்டு - மண்வெட்டி , 
ரு . புண்ணில் ஈமொய்ப்ப . ஆரோவென்னத் திரிந்தான் . 

( பி -ம் ) வெட்டி 2 கொடுங்கணையேபட்டுழைப்பார்க்கு 3 பட்டாலந்தோ 
4 செகுத்துப்பின்னர் வஞ்சமுடைத்தற்சேர்ந்தாரா பெரிய புடைப்பவிடித் 
துக் , புடைப்பப்பிடித்துக் 7 கவர்ந்திள 


காசு 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் , 
மடவி - தோறு நாணமின்றி மனைகடொறுஞ் சென்று சென்று , 
றிரந்து உதின்றுழன்று திரிந்தான் கண்டோர் சொல்லுகொடும் பாவி 
யிவ னாரோ வென்ன. 

தன்னுணர்வால் விதிவசத்தை நினைந்து நொந்து சார்ந்தபெரும் 
பாதகத்தைத் தணிப்பா னெண்ணி , 3 முன்னருந்தீ வினை தீர்க்குங் கங் 
கை கன்னி முதலான தீர்த்தங்கள் விரும்பிப் போங்காற் , பன்னெறி 
சேர் பிரமகத்தி 4 பற்கடித்துப் பயமுறுத்திப் பின்றொடரப் பரிந்து 
பார்ப்பான் , பின்னொருவர்க் காணான் முன் னதனைக் கண்டு பிரமிப் 
பன் வெருவிப்பன் முறைகம் பிப்பன் . 

( கா 
ஆர்ந்தபெரும் புனற்றீர்த்தத் துறைசெ லுங்கா லாடாமற் புறத் 
தீர்த்துப்போடக் கண்டு , போந்தவனி யோரிடத்துந் தரிப்ப தின்றிப் 
புகழ்த்தாதை வதைபொருவில் கருணை யாயைச் , சேர்ந்தகொடும் பா 
வமிரண் டானு நொந்து திரிதருவோ னெந்நாளும் யாவ ரேனுஞ், சார் 
ந்தவர்வெம் பாவங்க ணீக்குஞ் சொக்கன் றகுகடம்ப மாவனத்தைச் 
சார்ந்தான் வந்தே. 

( எ ) 
நீக்கலரும் புகழ்க்கினியான் கருணை மெய்ய னீ திதிகழ் பதியி 
னெறி வசத்தான் முன்ன , ராக்கியாற றவத்தால்வந் தணையுங் காலை 
யங்கயற்கண் மங்கையைநல் லணிதி ருத்தி , நோக்கி நயந் ,துரைசெய் 
வா னுமையே மார னுவலரும்பூங் கொடுங்கணையே தைத்தால் யாவர் , 
காக்கவேலா பரிதரிதெவ் விடத்து மந்தக் கணைக்கிலக்கா காதாரு முண் 
டோ காணின் . 

( அ ) 
மதன்கணையா னொந்தவன்றான் வரைந்த கற்பின் மனைவியின்க 
ணின்றானே னிரயங் காணா, னிதஞ்செய்பிறர் மனைச்சேறல் விரும்பி 
னானே லினிமைதரு முயர் துறக்கங் காணான் மற்றும் , வி 
கடரு மேகங்கனே யில்வாழ் வுக்கோர் வேராவா னானாலென் வரம்பி 
னில்லான் , பதங்கொடுத்த நமையும் விடா னவனுக் கென்றும் பட் 
டகுணஞ் சுட்டாலும் தீரா தன்றே . 

( கூ ) 
வேறு . 
இன்னன சொல்லி நல்ல வினிமைகூ . ரின்பந் துய்த்து 
மன்னவீற் றிருக்குங் காலை வருபெரும் பாவி மண்ணிற் 
றன்னிக ரிலலா வந்தத் தானவை பவததி னாலே 
முன்னுறச் சென்றான் கண்டான் மூவருங் காணா தானை . ( க 0 ) 

கா . கன்னி - கன்னியாகுமரியென்னும் ஆறு . கம்பிப்பன் நடுங்குவன் . 
எ , புறத்துார்த்து - வெளியே இழுத்து , 
க , பட்டகுணம் சுட்டாலும் தீராது என்பது ஒருபழமொழி . 
க 0 . தானவைபவம் - தலவிசேடம் . 

( பி - ம் . ) 1 அடவிதோறு நாடோறும் வழிதோறு நாணமின்றி 2 திரிந் 
துழன்று தின்றான் 3 முன்னிருந் 4 பல்லிறுக்கி , பல்லுறுக்கி 5 அம்மையை 
6 வலாரீதரிதெவ் 7 என்ன 8 அரங்கனோலில் வாழ்க்கைக்கு 


விதங் 


கூ.சு .-- மகாபாதகந்தீர்த்த திருவிளையாடல். 


ககஎ | 


அறமலி நந்தி தேவ ரருங்கொடும் பாவி நீயார் 
முறையிலா தவனே சீசீ போவெனக் கேட்ட முக்க 
ணிறையவன் கருணை மெய்ய னாதலா லிரங்கிக் 2 கெட்டே 
னறிவிலான் யாரு மில்லான் வரவிடென் றருள்சு ரந்தான் . ( கக ) 
ஆக்கிய வுலகத் தின்க ணறிவுடைப் பெரியோ ராலு 
நீக்கருங் கொடிய பாவ நின்னிடத் தடைந்த தந்தோ 
போக்கவோர் 3 விதியு மில்லை யாயினும் போக்கு கின்றேம் 
பாக்கிய வசத்தா னம்மைக் காணலாற் பரிவு கூர்ந்தே . ( க 2 ) 
ஒண்பொரு ணின்கை யில்லை யுயர்ந்ததா னஞ்செய் யென்னப் 
பண்புறக் 4கேணி னக்குப் பரிந்தியாம் விதிக்கு மாறு 
மண்புகழ் தருகோ வுக்குப் புற்பிடி வழங்கு நந்தம் 
விண்கொளா லயத்தை யங்கப் போதக்கிணஞ்செய்மெய்க் நோவ . (க ) 
இன்புற வினிய காயத் திரியையா யிரத்தெட் டோது 
நன் 

புறு முருத்தி ரத்தை நாளுமத் தியய னஞ்செ 
யன்பின்மெய்ம் முழுதும் பூதி யணியெழுத் தைந்து மோது 
மென்பொரு டருந்தொல் வேத விதியிவை யின்னுங் கேண்மோ . ( ) 


வேறு . 


நம்மடி யவர்க டம்மடி மலரி னணுகுமொண் புனல்பரு 
குரைப்பின் , மெய்ம்மையை யுரையா மாடிய புனலில் விதியின்முச் 
சந்தியு மூழ்கு , செம்மையோர் பொழுது பிச்சைகொண் டுண் 
டைம் புலனையுஞ் செறுவிடா திவற்றை , மும்மைசேர் யாண்டு நோக் 
கிரும் பாவ நீக்குவை முனிவரும் வியப்ப . 

( கரு ) 
அப்பெரும் பாவிக் கித்திறஞ் செய்யென் றடைவுற விதித்தல் 
கண் டெழில்சே, ரொப்பரும் பரிவி னங்கயற் கண்ணி யுளத்ததி சயித் 
தடி பரவிச், செப்பரும் பாவிக் கருள்சுரந் தறங்கள் செப்பிய தெப் 
படி யென்று , மெய்ப்பட வினவத் துப்பமர் மெய்யன் 9 விருப்புற 
வறத்திற முரைப்பான் . 

( கசு ) 
கக , இறையவன் ; எழுவாய் , 
கஉ , பரிவுகூர்ந்து போக்குகின்றேம் . 

கங , தானஞ்செய்யென்று சொல்லுதற்கு உன்கையிற் பொருளில்லை . 
கோவுக்கு - பசுவுக்கு. 

கச. நன்பு - நன்மை . உருத்திரம் - ஸ்ரீருத்திரம். பூதி - விபூதி . 
கரு . செறு - அடக்கு. நோக்கு - செய். 

( பி - ம் . ) 1 கேசர் 2 கேட்டே 3 விதியினில்லையாயினும் போக்குவோம் 
யாம் 4 கேண்மோ நின்னைப்பரிந்து நாமுரைக்குமாறு 5 கோவினுக்கு பிதக் 
கணம் , பிரதக்கணம் 7 உன்னைம் 8 மூவரும் 9 விதிப்புற 


கசஅ 

திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் , 
மங்கைகே ளறிவு பொறையற நீதி வாய்மைநே ரச்சமன் 
புடையோ , ரங்கவர்க் காப்ப ததிசய மல்ல வாங்கவை யவர்தமைக் 
காக்கும் , தங்கிய விவற்றுட் பிறங்கிட வொன்றுஞ் சார்விலா தின்னு 
யிர் தளர்வோ , 3 ரிங்கவர் தம்மைக் காத்தல்கா ணுலகி லதிசய மியம் 
பிடி லன்றே . 

( கஎ ) 
ஆதலா லிவன்கட் கருணையாஞ் செய்தே மென்றுபே ரன்பொ 
டுங் கூடி , வேதநா யகனு மாதிநா யகியும் 4விருப்பவைத் தரத்திறம் 
வினவி , நீதியின் மறைய மறையவனிறைவ னிகழ்த்திய வாறுசெய் 
தொழிவில் , பாதக 6 நீக்கி விளங்கின னெவரும் பன்முறை யதிச 
யித் தேத்த . 

(கஅ ) 


வேறு . 


உன்ன ரும்பெரும் பாவ மொழித்தது 
முன்னங் கண்டனிர் முக்கட் சிவனலா 
லன்னை யொப்ப வணுக்கட்கு நல்லவர் 
பின்ன ருஞ்சில ருண்டேர் பிதற்றரே. 

( ககூ ) 
உருகாதநீச...... ஆணையால் . ( முழுப்பாகத்தை ரு - ஆம் பக்கம் பார்க்க . ) 

ஆகத்திருவிருத்தம் - அசுஎ . 


கூடு.- அங்கம் வெட்டின திருவிளையாடல் . * 


தெண்டிரை வா ரிதியுடுத்த மண்ம கட்குத் திலகமெனு மது 
ரையின்கண் முன்னோர் காலம் , பண்புடையா னொருபணிக்கன் 
றோன்றி யெண்ணில் பத்திதிகழ் புதல்வர்க்குப் பலவி தஞ்சே, ரொண் 
டிறலா யுதகலைகள் பயிற்றியங்க ணொருசாமப் பொழுதொழித்தா 
லயத்தி னண்ணி , வண்புகழ்சேர் சொக்கனருள் கூர நாளும் வலஞ் 
செய்தன் பாற் 10 றொழுவன் மற்றெப் போதும் . 

( க ) 
கக . அணுக்கட்கு - உயிர்களுக்கு . 

( கூரு ) 
க . பணிக்கன் - யுத்தமுறையைக் கற்பிப்பவன் ; கச. 

* " தாரமுய்த்தது பாணற்கருளோடே " ( திருநா , திருவியமகம் , திருவால 
வாய் ) ; " ஒரு தனி யடியாற் குதவுதல் வேண்டி , மண்ணவர் காணவட்டணை வா 
ளெடுத், தாதி சாரனை யடர்நிலைப் பார்வை , வாளுட னெருக்கன் மார்பொடு 
முனைத்தல் ,பற்றிநின் றடர்த்த லுட்கையின் முறித்த , லானனத் தொட்ட லணி 
மயிர்ப் புரோக , முட்கலந் தெடுத்த லொசிந்திட மழைத்தல் , கையொடு கட்டல் 
கடிந்துள் ளழைத்தலென் , றிவ்வகை பிறவு மெதிரம் ரேறி , யவன்பகை முறித்த 
வரும்பெருங் கடவுள் " ( கல் . ருக .) 

( பி - ம் . ) 1 பொறையறை 2 தேர் , சேர் 3 இங்கிவர் 4 விருப்புடை 
யறத் திறம்விளம்பி 5 நிகழ் 6 நீங்கிப்போயினன் 7 வாருதி 8 அன்ன அவ் 
கோரொருசாமப் 10 றாழ்ந்தெழுவன் 


கசுகூ 


( 
ச 
) 


கூரு. - அங்கம் வெட்டின திருவிளையாடல் . 
எற்றிகழு முடன்மூத்தோன் மனைவி தானு மிளமைதரு பருவத் 
தே கற்பான் மூத்தாண் , மற்றவன்றன் கைப்பட்ட புதல்வ ரெல்லாம் 
வழிபாடு செய்து தமக் கியன்ற தொன்று ,குற்றமறக் கொடுத்தடைவிற் 
போதுங் காலக் குழுவின்கட் சித்தனெனு மொருவன் 2 கூடாச் , 
செற்றமொடு மனத்தொன்று வைத்து நாளுஞ் செய்தொன்று பின் 
றிரிவன் 4சிறந்தோர் போல . 

( உ ) 
தீதிலா வினிமைதரு முயர்பணிக்கன் றீங்கறியா னாதலினாற் 
றீமைகூரு , மேதிலா னுளக்கருத்தை யறியா னாகி யிட்ட திசைச் 
சொட்டைமுத லெண்ணில் கோடிக், கோதில்படைக் கலமுற்று 
மன்பு கூர்ந்து கொடுத்துனையா ரொப்பரெனக் கூற மண்ணிற் , சாத 
னையா லெனைவெல்வா ரில்லை யென்று தனைவியந் தோங் காரித்துத் 
திரிவன் சால . 

( ங ) 
வேறு . 
என்றவங் கங்கள் வென்றே யிகல்படத் தானும் வேறோ 
ரான்றவொண் கெருடி கட்டி யளவிலா மைந்தர்க் கூட்டித் 
தோன்றமுன் சாதிப் பித்த நூநெறிச் சிரம நீதி 
சான்றவ ராய மற்றைத் தயாவுளோர் கண்டு சீறி. 

( 
ஆயுத கலைகள் வல்ல வசைவிலா சானை நண்ணி 
நாயனீ ரேநீ ரொன்று மறிகிலீர் நம்மு ளோரை 
நேயமி லாத வஞ்ச நெஞ்சகச் சித்த னீக்கித் 
தாயமாய்க் கெருடி கட்டிச் சாதிப்பிக் கின்றா னின்றே . 
என்றவர் கூறக் கேட்ட விணையிலா னவன்செய் குற்ற 
மொன்றையுங் காணா னம்பே ரோங்கடி யார்க்கு நல்லான் 
கன்றல் 10 வேண் டான மக்கோர் கருணையுள் ளானென் றாறி 
11 நன்றிகூர் பணிக்கு மீந்து போதுநாணைஞ்ச நெஞ்சன் . 

உ . எல் - ஒளி. கூடா - கூடி ; வந்துசேர்ந்து , 

கூ . சொட்டை - ஒருவகை ஆயுதம் ; " சொட்டைவாள் பரிசை " ( வி . பா 
ரத . கிருட்டின . க 0 க . ) ஆங்காரித்து - அகங்காரங்கொண்டு , 

ச . அங்கம் - போர் , யுத்தபரிபாஷை விசேடம் . கெருடி - வில்வித்தை 
முதலியவை பயிலும் கூடம் . மைந்தர் - மாணாக்கர். சிரமம் - யுத்தப்பயிற்சி ; 
சிலைக்குரு விறற்குரு குலக்கும் ரருக்குவரு சிரமநிலை காண்மினென " ( வி . பா 
ரத , வாரணாவத , ருச . ) 

ரு . நாயனீரே - தலைவரே , கெருடிகட்டி நம்முளோரை நீக்கிச் சாதிப்பிக் 
கின்றானென இயைக்க . 

சு . அடியார்க்கு நல்லான் - சோமசுந்தரக்கடவுள் ; $ 0 : ருஉ ; கூரு : கசு . 
கன்றல் - வாடுதல் . பணி - வில்வித்தை முதலியவற்றைக் கற்பிக்குந்தொழில் . 

( பி - ம் . ) 1 காலைக் , காலங் 2 கூரச் , செற்றமொன்றுமனத் 3 வைத்துத் 
தானும் 4 சிறந்தவன் போல் 5 கூறிச் 6 ‘ ஆங்கரித்துத் 7 தூய்நெறிச் 8 கேட் 
டங்கிணை 9 காண நம்பேர் 10 வேண்டர்நமக்கோர் 11 நன்று 12 ளஞ்சா 

221 


ந 


சு 


கஎ O 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


நற்குரு மனைவி தன்னைக் கவருவா னயந்து கொண்டாங் 
குற்றகா ரியத்தை யுள்ளத் தொளித்தொழுங் குள்ளான் போலப் 
பொற்புறு மனைக்கண் வந்து நல்லன மொழிவன் போற்றி 
மற்றவன் றனைக்கா ணானேல் வளஞ்சொல்வ 1 னிறைஞ்சி மெல்ல . ( ) 
நன்னு தன் மாத ராரே 2 நாதரெங் கடைந்தா ரென்றா 
லின்னருண் மடந்தை சார்ந்த விவன்கருத் தறியா ளாகிப் 
பொன்னெயி லால யத்துப் போயினார் போந்த தேதிங் 
கென்னவாய் விடாமற் போவா னாடொரு மிடம்பெ றாமல் . ( அ ) 
மிண்டுறு கயவ னோர் நாள் வேறொரு வர்க்கா ணாமற் 
கண்டுமா தினைப்பி டிப்பக் கற்புளா ளாத லாலே 
புண்டரு நெஞ்சத் தோடும் போயினா ளுதறி விட்டு 
மண்டிய பயத்திற் போனான் வஞ்சகக் கயவன் றானும் . ( கூ ) 
பின்னவ மான வஞ்சம் பிறர்க்குரை யார்க ணல்லோ 
ரென்னுமவ் வுரையை நோக்கி யேதமின் முல்லை வல்லி 
தன்னுயிர்த் தலைவ னுக்குஞ் சாற்றிடா ளெங்கு முள்ள 
வின்னெறிச் சொக்கன் றானே யறிகுவ னெனவிருந்தாள் . ( க 0 ) 
அடியவர் நன்மை தின்மை யறிபவ னறிந்தி ரங்கிக் 
கடிதிவன் வடிவங் கொண்டு கயவனை நணுகிச் சொல்வான் 
வடிவிளை யவனீ யானோ கிழவன்மா நிலம திப்பப் 
படிமிசை மறுகி லேறி வெட்டவா பாடை கூறி , 

( கக ) 
நின்றெனை வென்றா யேனீ நினைத்தகா ரியம்ப லித்தற் 
இன்றுகே ளைய மில்லை யிருந்திடு பேடி யாயி 
னன்றியோ ராணே யாயிற் புறப்படு புறப்ப டங்கம் 
வென்றியில் லானே யென்னப் புறப்பட்டான் வெகுளி பொங்கி . () 
பலகைவாள் கடிது வாங்கிப் படைக்கல வினைஞர் தம்மு 
விலகிய வுலகத் தென்னோ டெதிர்ப்பவ ரில்லை யின்று 
வலியிலாக் கிழவ னீயோ வெதிர்ப்பவ னென்று வஞ்சப் 
புலையனு மெதிர்த்தான் மற்சோ செதிரிலாப் புனிதனோடும் , ( க ) 

எ . அவன்றனை - ஆசிரியனை : வளம் - தனதுபெருமை , 

ஆ . அருள் - தொடர்புபற்றாதே யாவரிடத்தும் தோன்றும் இரக்கம் , 
இடம் - சமயம் . 
சு , மிண்டு - இடக்கரான 

மொழிகள் . 
80 , முல்லை - கற்பு , சொக்கன்தானே அறிகுவன் - சொக்கோபகர் இயல் 
டாகவே அறிந்தருளுவார் ; யாம் விண்ணப்பிக்க வேண்டுவதில்லை . சபதம் , 

85 , தின்மை - தீயசெயல் , மறுகில் : வீதியிலேறி " (கச . ) பாடை - 
கா , மற்று ஓரெதிரிலா . 

( பி -ம் .) 1 இன் று " இமாதனெங்கடைந்தான் ஓமிண்டொரு " 4 " தன்னுயர் " 
5 வென்றாயேல் ே என்று 


கஎக 


. 


கூரு . - அங்கம் வெட்டின திருவிளையாடல் . 
கோதிலா மனப்பணிக்கன் குலத்தினைக் காக்க வேண்டி 
வீதியி லேறி யங்கம் வெட்டுதற் கியைந்து நின்றான் 
காதிய புரங்க டந்தோன் கணத்திடை வெட்டி வீழ்த்துத் 
தீதட வல்ல னாகி யிருந்துமே செய்யா னாகி 

( கச ) 
வலம்படு திறத்தி னோடும் வந்தியை யாவ லத்தி 
லிலங்குபத் திரத்தி னோடு மிடம்படு தடியி னோடுங் 
கலங்கிட வொட்டி முட்டிப் பிடித்தனன் கையும் வாளும் 
விலங்கெனு மணியணிந்து மேதினி யதிச யிப்ப . 

(கரு ) 
நாகமா புரத்து வாழ்வோ னல்லடி யார்க்கு நல்லோ 
னேகநா யகன ணிந்த வணியினுக் கிகல்வே றின்றிப் 
போகெனிற் போகொ ணாதாய் வாவெனில் வரவொ ணாதா 
யாகம்வேர்த் தஞ்சி நின்றா னங்கநூற் றெட்டும் வென்றான் . ( கசு ) 
அஞ்சிய நெஞ்சன் றேறி யறிகிலேன் முன்போ லேல்லை 
நெஞ்சுளோ ரஞ்சும் வித்தை நீணிலத் தெங்கே கற்றாய் 
மிஞ்சுபத் திரத்தோ டொள்வாள் வெட்டுவோ மென்ன விட்டுக் 
கஞ்சவாள் பலகை வாங்கி 10 நடந்தனன் கடுமை கூர ,. 

(கன ) 
இலகுவாள் 11 விதிர்ப்பக் கண்ட விமையவ ரருளை வாழ்த்த 
வுலகிலா சாரம் பேணி யுலாவிடட வுணராச் சித்த 
னிலமிசை யஞ்ச முட்டி வெட்டுவ னியமத் தோடும் 
வலிய நீ பார்த்துக் கொள்ளென் றிறக்கினான் வலிய தோர்கை . ( கஅ ) 
செறுத்துமே னடத்தல் கண்டு 12 சிறிதுமெய் 13 வியர்த்துக் கம்பித் 
14 தறத்துளா னெவர்க்கு மஞ்சா 15 னஞ்சினார் போன டித்தாங் 
16கிறக்கின கைக்கு மாறா விட்டகை பிறக்கி முன்னங் 
குறித்தவன் கொள்வ தான நிலத்தையுங் 17 கொண்டு சொல்வான் . ( ) 
வடிதர நொட்பத் 18 தூண்ட நூக்கமட் 19 டயங்கு ளிப்ப 
20நடுவெழ வீசச் சாரக் 21 கலப்பநேர் 22நடக்க முட்டக் 

கரு . பத்திரம் - ஒரு வகைக்கத்தி . ஒட்டி - சபதஞ் செய்து . 

கசு . நாகமாபுரம் - மதுரை ; " அதோரகாக் யஸ்ய புரஸ்ய நாதம் " ( கு 
வம்சம் சு - ஆம் சர்க்கம் , ருகூ . ) எனவும் " உரகமா நகரான் றென்னனிவன் 
( இரகு . மாலை . கச ) எனவும் வருவனவற்றுள் உரகாக்யஸ்ய புரம் எனவும் , 
உரகமாநகர் எனவும் மதுரை கூநப்பட்டிருத்தல்காண்க . 
கஎ . நெஞ்சுளோர் - தைரிய முடையோர் .. கஞ்சவாள் 

வெண்கலத் 
தாற் செய்தவாள் . 

( பி - ம் .) 1 புறங்கடிந்தோன் 2 வீழ்க்கத் 3 தீதறவல்லானாகி யிருக்கவும் 
4 இயையாவயத்தின் 5 ஓடி 6 இன்று 7 எட்டு 8 இன்று 9 வெட்டுமோ 
10 நடத்தினன்கடிமை 11 விதிர்த்துக் 12 சிரித்து 13 விதிர்த்துக் 14 அறுத்து 
15 அஞ்சினாற்போல் 16 இறக்கினன் 17 கூறிக்கொள்வான் 18 துண்ட 19 டங் 
கழிப்ப 20 நடுவெழுவிச்சை 21 கலப்பு 22 நடக்கன்முட்டல் 


கஎஉ 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் , 
1 கடகுள் 

கோச ரக்கை வெட்டவுட் கணக்கி லாதாய் 
படிமிசை வலக்கை வீழ வெட்டுவல் போர்த்தி யென்றான் . ( 20 ) 
இந்திர னயன்மால் சோம 4 னெனவிகல் பேசி முட்டி 
5 முந்துற வெட்ட வெட்டுங் கையினைப் பிடிப்பான் முந்தும் 
வெந்திறற் பணிக்கன் கையை மீளவும் விட்டு வெட்டச் 
6 சந்துடன் வீழ்ந்த வந்தத் தலத்திடை வாளுங் கையும் , ( உக ) 
கையற வெட்டா முன்னங் 8 கட்டிய 9 சொட்டை யாலே 
வெய்யசொற் சொன்ன நாவை விரைவொடு மரிந்து நாளும் 
பொய்மை செய் தொழுகு நெஞ்சைப் புரையறக் குத்திப் பத்திச் 
செய்தியின் வணங்கி டாத சிரத்தையு 10 மறுத்து வீழ்த்தான் . ( 2 உ ) 
கண்டவர் பயந்த ணிந்து கடுமைகண் டதிச யித்து 
வெண்டலை விருத்த ராயும் விளங்குகம் 11பணிக்கர் தம்மை 
மண்டலத் தாரே யொப்பார் மற்றிவ ருருக்கொண் டெய்தி 
யண்டர்நா யகன்வென் றானோ வென்னுமுன் னொளித்தா னார்த்து . ( ) 
வென்றிகொண் மைந்த ரெல்லாம் வென்றவர் தமைக்கா ணாமற் 
சென்றணி பொலியில் லத்துத் தேவியை வணங்கி வாழ்த்தி 
வன்றிற னாத ரெங்கே போயினா ரென்ன மங்கை 
கொன்றையஞ் சடிலச் சொக்கைக் கும்பிடப் போனா ரென்றாள் . ( ) 
அவ்வுரை தெரியக் 12கேட்டே யவரவர் முகமு கம்பார்த் 
திவ்வுரைக் கேது வென்கொ லென்னுங்கா லிரும்ப ணிக்க 
னவ்விசேர் கையி னானை நலந்தரு தாளி னானைச் 
13 செவ்வியி னிறைஞ்சி 14 வந்தான் செபவடக் கரமுந் 15 தானும் ,(உரு) 
வந்தவன் றொழுது நின்ற வாயிலிற் 16 றொகுதி கண்டிங் 
கெந்துநீர் 17புதல்வீ ரெல்லா மிப்பொழு 18 தணைந்த தென்ன 
மூந்து19 நும் முருப்போல் வந்து முன்னைநம் பகைவ னாய 
வெந்திறற் சித்தன் றன்னை வென்றன 20 னொருவ னென்றார் . ( உசு ) 
விரைவொடுங் களத்து வீழ வெட்டிடா மறைந்தோர் தம்மைத் 
தெரிவுற வென்றீர் நீரென் றிருந்தனஞ் 21சிறியே மென்னக் 
உஉ . சொட்டை : கூ - இன் குறிப்பைப்பார்க்க . 

உச . வென்றிகொள் மைந்தர் - ஆசிரியருடைய வெற்றியைத் தமதாகக் 
கொண்ட மாணாக்கர்கள் . சித்தனை வென்றமையின் , வன்றிறனாதர் என்றார் . 

உசு . எந்து - என்ன ; திசைச்சொல் ; அதெந்துவே யென்றருளாயே 
(திருவா . அருட்பத்து , க - க . ) 

( பி - ம் . ) 1 கடவுள் 2 வெட்டக்காண் 3 பார்பார் 4 வென 5 முந்துறத் 
தொட்டு 6 சந்தொடும் 7 தலத்தொடு? 8 கடியதோர் 9 கொட்டை 10.5 
தான்வீழ்த்து -11 ‘ பணிக்கரைப்போல் 12 ‘ கேட்டோரவாவற 13 செவ்வையி 
14 வந்தார் 15 தாமும் 16 தொழுதி 17 புதல்வர் , மைந்தர் , வீரர் 18 அணைந்தீ 
ரென்ன 19 நம் 20 ரொருவர் 21 செல்வாவென்னக் 


கஎரு 


3 


ஙக . --மதுரையான திருவிளையாடல். 
கருதியாங் கவன்முன் னுற்ற கருத்தறி 1 யாமை யாலே 
புரையிலா மனையிற் புக்கான் புகலவோர் மாற்ற மின்றி . (உஎ ) 
சித்திர மனைய கோலத் தேவியை வினவத் தேவி 
பொத்திய செய்தி சொல்லிப் புனிதனே வென்றா னென்ன 
மெத்திய பரிவிற் போந்து வெளிப்பட வெவர்க்குங் கூறிப் 
பத்தர்கள் பத்த னல்லா லாருளர் பழுது தீர்க்க . 

( உ.அ ) 
மேவிய புதல்வீ சென்று விளம்பியா லயத்து கண்ணித் 
தேவதே வனைவ ணங்கிச் செப்புவா னொப்பி லானே 
யாவிநா யகனே நின்பா லன்பிலா வென்பால் வைத்த 
வோவிலா நின்பே ரன்பை யெப்படி யுரைக்கு மாறே . ( உக ) 
கருதியென் னுயிரை யின்றென் குலத்தினைக் காக்க வேண்டிப் 
பொருவின்மெய் கரந்து பொல்லாப் புலையனே னுருப்பு னைந்திங் 
கரியபே ரங்கம் வெட்ட 4வியைந்தனை யடிமை வேறு 
தரைமிசை 5 யின்மை யாலோ தலைவனே யெனத்து தித்தான் . கூ 0 ) 
மற்றுமன் னவன் முன் னான மனிதர்கண் டதிசயித்துப் 
பற்றிய வடியார் தம்மேற் பழுதுவா ராமற் காக்கு 
முற்றவன் றன்னைக் கற்பார் மடந்தையை யுண்டென் றேத்தும் 
வெற்றிகொள் பணிக்கன் றன்னை வியந்தனர் நயந்து வாழ்த்தி . ( ஙக ) 
பணியடி யார்க்கு நல்லார் பத்திர மென்னுஞ் சொல்லு 
மணிபொலி திறத்தி னோங்கு மழகிய சொக்க னென்னும் 
துணிவுடைத் தோலாக் கையுந் துளங்கிட வன்று முன் 
விணையிலா வுலகத் தின்கண் வழங்கின வெவரும் போற்ற . ( ஈ.உ ) 

ஆகத்திருவிருத்தம் - அககூ. 


ை 


கூ . சு.- மதுரையான திருவிளையாடல் . 


மன்னிய புகழ்க்க டம்ப வனத்திரு நகரி தன்னுட் 
செந்நெறித் தத்த னென்னும் பெயருடைச் செழியர் கோமான் 
றொன்னெறி மறைது திக்குஞ் சுந்தரற் கன்பு பூண்டு 
முன்னமோர் காலந் தால முறைமையிற் பரிந்து காத்தான் . ( க ) 

உஅ . பொத்திய - மறைத்த . மெத்திய - பிரம்பிய , 
ஙக . உண்டென்றேத்தும் வென்றிகொள் பணிக்கன் என்றது ஆஸ்திக 


னென் றபடி . 


( பி - ம் . ) 1 யாமலேதான் 2 " நீக்க கருதியின்னுயிரை 4 விரைந்தனை 
5 யில்லையாயோ 6‘விளங்கியதெவரும் 7 புரிந்து 


கள் ச 


( 
உ 
) 


( 
ங 
) 


( . 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம். 
அறமலி வைதி கத்தி னருடரு நெறிபொ றாமற் 
கறுவியாங் கதுகு 

லைப்பான் வேண்டுப கணத்திற் கூட்டி 
மறமலி யமண ரெல்லா மந்திர வாதஞ் செய்தோர் 
திறலுடை யாக்கன் றன்னைத் தோற்றுவித் தார்தி ரண்டு . ( 
வெண்பிறை யெயிற்றுக் கொற்றக் கருநிற விரிசெங் குஞ்சிப் 
பண்பிலா வரக்கன் றானோர் பாம்புருக் கொள்ளப் பாம்பு 
விண்படர் வரைபோற் றோன்றி மேதினி நடுங்க நஞ்சங் 
கண்பட விழித்துச் சீறி யெழுந்தது கனன்றுபொங்கி . 
செல்வமார் செழியன் மிக்க சிவபத்தி 1 முதிர்வா னம்மைக் 
கொல்லுமா றெண்ணி னானீ கூசிடா 2 தணுகி யாங்க 
ணொல்லைமா நகரி யோடு முரனுடை யவனை நின்வாய்ப் 
பல்லுற விழுங்கி டென்று பாம்பினை யேவி னார்கள் . 

( ச ) 
தூவிட வெண்பற் செங்கட் கருநிறச் சுத்தத் துத்திப் 
பாவகப் பகுவாய் நாகம் படம்விரித் தடர்ந்து நீண்ட 
வால்விதிர்த் துடன்முறுக்கி வச்சிர விரட்டை நெட்டை 
3 நாவசைத் துயிர்த்து ரத்திற் சேர்ந்தது நகரின் பாங்கர் . 
தானது கண்டோ ரோடித் தலத்துளோர் தம்மை யெல்லா 
மூனுயிர் கொள்வான் கூற்ற மணைந்ததோ வறியோ மோங்க 
4 வானுறு வரைபோ லின்றோர் மாசுணம் வந்த தென்று 
மீனவற் குரைப்பக் கேட்டு வந்தனன் விரைவிற் கூடி , 
6 தெரிவுறத் தடுப்பான் வந்த தென்னவன் போகி நெட்டை 
வரையுயர் வடிவங் கண்டீ தேதென மருண்டு நின்று 
பெரியபாம் பணியுஞ் சொக்கப் பிஞ்ஞகா வென்று நெஞ்சத் 
துரனொடுந் தியானித் தெய்தா னொருதனிப் பாணங் காண . (( எ ) 

உ . கறுவி - கோபித்து . 

ங . இந்நாகம் , திட்டிவிடமென்பார் , நஞ்சங்கண்பட விழித்து என்றார் ; 
இது நஞ்சுவிழியரவமெனவும் வழங்கும் ; " நஞ்சுவிழியரவினல்லுயிர் வாங்கி 
(மணி . உங : அச ) ; " கண்கிழித் துமிழ்விடக் கனலரா வரசு " ( கம்ப . தாடகை . 
க O. ) 

ரு . பாவகப் பகுவாய் - நெருப்பைக்கக்குகின்ற பிளந்தவாய் , உரத்திற் 
சேர்ந்தது - மார்பால் நகர்ந்து வந்தது ; உரம் - வலியுமாம் . 

எ . பெரியபாம் பணியுஞ்சொக்கப் பிஞ்ஞகா என்றது , கருத்துடையடை 


( 
கூ 
) 


பணி . 


( பி - ம் . ) 1‘முதிர்ந்து 2 அஞ்சி 3 நாவிசைத்துயிர்த்துயிர்த்துச் 4 வானு 
றைவளி 5 கூட்டி 6 தெரிவறத் 


கஎரு 


கூசு.- 

மதுரையான திருவிளையாடல் . 
வாளா வதனைத் தாவி வருமுனங் கடிப்பத் தேறி 
மீளவும் விட்ட கொற்றப் பஃறலை வெவ்வாய் வாளி 
நீளுருச் சின்ன மாக வீர்ந்திட நீத்த மென்னக் 
கோளழல் விடத்தை வாயா லுமிழ்ந்தது கொடிய நாகம் . 
கடியபாம் புமிழ்ந்த வேகக் கடுவிடம் பெருக்கா றாகிப் 
படிபுகழ் நகரிற் சென்று பரந்திட வழலாற் றாமற் 
குடிதழூஉ மன்னன் முன்னா மானிடர் குழறிச் சென்று 
சடைமுடி யழகன் கோயி லடைந்தனர் சாரண மென்று , 


( அ ) 


1 


( 
கூ 
) 


வேறு . 


அரவா பாணா சரணஞ் சரணம் மடியார் துயரங் களைவாய் சர 
ணங் , குருமா மதிசேர் சடையாய் சரணங் கொடுமா விடமுண்ட 
வனே சரணம் , தரைநா யகனே சரணஞ் சரணந் தக்கோர் பரவுஞ் 
சொக்கே சரணங் , கருதார் புரமெய் தவனே சரணங் கருணா கரனே 
சரணஞ் சரணம் . 

( கா ) 
பாரோர் பரவும் பரனே சரணம் பணிவா னவர்கட் 3 கணியாய் 
சரணம் , வீரா விதழித் தாரா சரணம் மெய்யா 4 வுழைசேர் கையா 
சரணம் , தேரா விருவர்க் கரியாய் சரணம் தெளிவா ரொருவர்க் கெளி 
யாய் சரண, மாரா வமுதே சரணஞ் சரண மழகா வருளா கரனே 
சரணம் , 

( கக ) 
மழுவார் படையாய் கொடுமால் விடையாய் வரிதோ லுடையாய் 
புடைமா துடையா, யழகா வென்றிப் புழகா வன்பர்க் கரியா யன்பர்க் 
கெளியா யிந்தத் , தழலார் வஞ்சக் கொடுமா நஞ்சைத் தணியா யிங் 
குத் தணியா யென்றுய்த், தழுவார் தொழுவார் விழுவா 6ரெழுவா ரா 
னார் சோர்வா ரானா ரவரே . 


வேறு . 


. 


புகலென வந்து போற்றப் புண்ணியச் சொக்க மூர்த்தி 
பகரரு மனிதர் முற்றும் படுந்துயர் தனையு மஞ்சச் 

அ . அதனைக்கடிப்ப - அப்பாணத்தைக் கடிப்ப , 

கூ . அழல் - விடம் . அழகன் - சோமசுந்தரக்கடவுள் ; " அழகனீ புயங்கனீ 
" முப்புரஞ் செற்றவழக " ( திருஞா. தே . ); அழகனே யாலவாயி லப்பனே 
( திருநா . தே .) 

கக . ஆரா அமுதே - தெவிட்டாத அமுதமே . 

40 - க்க , விடத்துன்பத்தைப்போக்க வேண்டுமென்பதற்குக் கூறிய அடை 
களும் , கருணாகரனே , அருளாகரனே என்று கூறியிருத்தலும் ஆராய்தற்பாலன . 

கஉ , புழகு - மலையெருக்கம் பூ , வன்பர்க்கு அரியாய் , 

( பி - ம் . ) 1 கடியவாயு 2 புரமுண் 3 இனியாய் 4 உழைசேர்கையாய் 
5.புகழா 6 அயர்வார் 


கஎசு 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் , 


சகமிசை யோடு நஞ்சத் தடினிவெம் மையையுங் கண்டு 
மிகவருள் சுரந்தான் கோளை விரைவினிற் றணிப்பா னெண்ணி . ( ) 
சடைமுடி யமுத விந்து விந்துவைத் தெறித்துச் சார்ந்த 
விடமெலா மதுர மாக்க வெப்பமுற் றடைந்தோர் யாற்று 
ளிடரெலா நீங்கப் புக்காங் கின்பமெய் தித்திளைத்து 
நடநவின் றார்க ளெந்தை பெருமையை நயந்து வாழ்த்தி . ( கச ) 
திருவம ரருள்சேர் சொக்கன் றேவர்க டேவன் வெய்ய 
வரவுமி ழால வாற்றை மதுரமாக் குதலா லாங்கு 
வார்புகழ் பதிக்கு நாம் மதுரைமா நகரி யென்றே 
9 பரிவுற வன்று முன்னாப் பரந்தது பாரின் மீது , 

( கரு ) 
காவல னெய்ய வெய்ய கடுவிட முடியக் கக்கி 
யேவொடு மறிந்து கம்பித் தின்னுயிர் விட்ட பாம்பைத் 
தேவியு நயப்ப மண்ணிற் றிருவிளை யாடல் காண 
மாவரை யாக்க நாக மலையென வழங்கிற் றன்றே . 

( கசு ) 


வேறு . 


விதுவரவ . 


மதுரைக்கரே . * 


வேறு . 
நாணமி லாதோர் மீண்டு நச்சரா மாண்டி மைப்பிற் 
சேணுயர் விலங்க லாதல் கண்டும் பின் றெளியா ராகி 
மாணுடைத் தத்தன் றன்னை 10மதுரைமா நகரி யோடுங் 
காணமுற் கொல்வோ மென்றாங் கவரவர் 11 கழறிப் பேசி , ( கஎ ) 

வேறு , 
நறையி லங்க சோக நீழ னண்ணி யெண்ணி லாதவா 
மறம லிந்த 12 சந்த மிஞ்சும் வஞ்ச மந்தி ரங்களா 
லிறையி னம்பர் வெள்ளி வெற்பை யெள்ள வுள்ள மஞ்சவோர் 
திறம்வி ளங்கு வலியி லங்கு தேனு வைப்படைத்தனர் . ( கஅ ) 
க ங . தடினி - ஆறு . கோள் - விடம் . 

( யை . 
கச . அமுத இந்து விந்துவை - அமிர் தமயமாகிய சந்திரனிடத்துள்ள துளி 

கஎ . இங்கே சமணரை , நாணமிலாதோர் என்றதுபோல் " மானமில் 
சமணர் என்பர் பின்னும் ; உரு . காண -காணும்படி , கழறி -சபதங்கூறி . 

கஅ . எள்ள - ஒப்பு ; உவமவுருபு . தேனு - பசு . 
* இச்செய்யுளின் முழுப்பாகத்தை ரு - ஆம்பக்கத்திற் காண்க . 

( பி- ம் . ) 1 தடினியினூரனுங் 2 விருப்பினிற்றடுப்பான் -3 யிருந்த 
4 அணைந்தோர் 5 நீக்கிப் 6 இன்பமேமெய் திளைத்து 7 பைவாய் 8 மதுர 
9 பரவுற 10 மதுரமா 11 கழலப் 12 , 

" தந்த 


கஎஎ 


கூசு . - மதுரையான திருவிளையாடல். 
படைத்த வெய்ய பசுவை யீசர் பத்தர் வாழு மதுரையைப் 
புடைத்த ழித்து ழக்கெ னப்பு கன்று போக விட்டலுங் 
கடுத்த வெஞ்சி னத்தி னோடு கால மேக மென்னவே 
யிடித்த திர்ந்து சென்ற தெங்கி லத்த ரும்வெ ருக்கொள . 


( ககூ ) 


வேறு . 


( 
உக 
) 


வெல்லருங் கோவைக் கண்டு வேந்தன்முன் னோர்க டுங்கிக் 
கொல்லொணாப் படையெ வர்க்கும் வெல்லொணா தென்று கொற்றத் 
தொல்லையா லயத்துச் சென்று சொக்கனே யென்ன வெல்லாம் 
2 வல்லநா யகனி தற்கென் செய்குவே மாற்றற் கின்றே . ( 20 ) 
அறமறக் கொல்ல வந்த தாயினும் பசுவைக் கோறன் 
மறைவழக் கல்ல வீரம் வாங்குத றகுமென் றெண்ணி 
முறையிடு பவரைக் காப்பான் வரையென முன்கி டந்த 
திறலுடை யடல்வெள் ளேற்றை யேவினான் றேனு மீது. 
படிமிசை யெவருங் காணப் பாற்கடல் கிளர்ந்த தென்ன 
விடைவிடை கொண்டெ ழுந்து வெள்ளிமால் வரைமீ தேற 
விடிதரு பெரிய வெள்ளை யிகலுடைக் கடிய மேக 
நடையொடு செல்வ போலச் சென்றது நாசி மூசி. 

( 22 ) 
வாவுறு வடிவா னேற்றைக் கண்டபோ தேம யங்கி 
மேவுவீரியத்தை யெல்லாம் விட்டிணை விழியை மூடி 
யாவுரு நடுங்கி வீய வார்த்தெழுந் தகிலத் தோர்க 
டேவதே வனைத்து தித்தா ருறுபயந் தீர்ந்து தேறி . ( உ x ) 
தாருறு நெடிய சேவாற் பேருடற் றழைந்த தாடிக் 
கூரிய பெரிய கோட்டுக் கோவுயிர் விட்ட பின்னர்ச் 
சீரிய பிறங்க லாக்கித் திருவிளை யாடல் காணப் 
பார்மிசை வழங்கு வித்தான் பசுமலை யென்ன வாங்கு . ( உச ) 

கக . விட்டல் - விடல் ; விரித்தல் விகாரம் . காலமேகம் - ஊழிக்காலத்து 
மேகம் : 

20. கொல்லொணாப்படை யெவர்க்கும் வெல்லொணாது என்பது ஒரு 
பழமொழி . எல்லாம் வல்லநாயகன்- சோமசுந்தரக்கடவுள் ; " சிவமெனும் பொரு 
ளு மாதி சத்தியொடு சேரி னெத்தொழிலும் வல்லதாம் ( ஆனந்தலகரி , க ) 
என்பர். 

உக . அறமற ...வழக்கல்ல என்பது ஒருபழமொழி . 

உஉ . விடை விடை கொண்டு : மடக்கணி. " சொல்விடைகேட்டுச் செல் 
விடை வெற்பும் " ( மதுரை மும்மணிக்கோவை , உஅ. ) மூசி - மூச்சுவிட்டு , 
மோந்து . 

உச . தார் - கிண்கிணிமாலை . தாடி - அவைதாடி . பிறங்கல் - மலை . 

( பி . ம் . ) 1 வேகம் 2 வல்லகாயக விதற்கென் செய்குவேன் மாற்றற்கென் 
றான் 3 தளர்ந்த 

23 


கஎஅ 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
மந்திர வாதஞ் செய்த மானமில் சமணர் தந்தம் 
வெந்தசந் தங்க ளோடும் போயினர் விளிவோ டஞ்சிச் 
சிந்துரத் துங்கச் செங்கட் பெருந்திமிற் றிரண்ட நேர்வாற் 
சந்திரப் பகிர்ம ருப்புச் சுந்தரத் தரும வேறு . 

( உரு ) 
கொடுந்தலை மேரு வெற்பைக் கோட்டு மண் கொண்டு வெய்யோ 
னொடுங்குமால் வரையின் பான்மேய்ந் துதயமால் வரையிற் றவி 
யடுங்கட லேழு நீருண் டவனிகாற் சிறைகொண் டுப்பா 
லிடங்கொள்பே ரண்ட முட்ட 1 விட்டிறுத் திட்ட தாங்கு . ( உசு ) 
வினையற வந்தி றைஞ்சு மெழின்மழ விடையை நோக்கி 
மனமகிழ்ந் தணிக ளோடு மதிதவ ழுயர்பி னோடு 
மினிமையிற் கிடத்தி .நாம மிடபவெற் பென்னப் போந்த 
தனுவொடுங் கிடந்த தோங்கத் தண்டலை மலையதாகி. ( உஎ ) 
ஆங்கது கண்டோ ரெல்லா மதிசயித் தருளை வாழ்த்தித் 
தாங்கரு முவகை கூர்ந்தார் தனிவிளை யாட றன்னைப் 
பாங்குமைக் கருளிச் செய்து பத்தர்கள் 4 பத்த னங்க 
ணீங்கரும் விடையை நோக்கி யிருந்தன னேசங் கூர்ந்தே . ( உ.அ ) 

ஆகத்திருவிருத்தம் - கஉ எ . 


( 
) 


கூ . எ.- வெப்புத்தீர்த்த திருவிளையாடல் . * 


ஞான முற்றிய வெற்றிகொ ணற்றவர் 
பானி றத்திரு நீறு போப்பியே 
மீன வற்சுடு வெப்ப மொழித்துறு 
கூனி மிர்த்த திருக்கதை கூறுவாம் . 

(க ) 
உரு . சந்தம் - இயல்பு . 

உசு . கோட்டு மண்கொள்ளல் - களிப்பின் மிகுதியால் மண்ணைக் கொம் 
பாற் குத்தியெடுத்தல் ; இந்தப்பிரயோகத்தைச் சிந்தாமணி முதலியவற்றிற் 
காண்க ; " கோட்டு மண் கொள்ளா " ( முத்தொள்ளாயிரம் . ) காற்சிறைகொண்டு 
காலிடங் கொண்டு , உப்பால் - பின்பக்கம் ; முதுகு ; ஊழையு முப்பக்கங் 
காண்பர் " ( திருக்குறள் , சுஉ 0 . ) 

உஎ . தண்டலைமலை - சோலைமலை . 
உ அ . நீங்கரும் விடை - ஸந்நிதியிலெழுந்தருளிய இடபமூர்த்தி . 

( ங எ ) 
க . ஞானமுற்றிய வெற்றிகொள் நற்றவர் - திருஞான சம்பந்த மூர்த்தி 
நாயனார் . வெப்பம் - சுரம் . 

திருஞானசம்பந்த மூர்த்தி நாயனாரருளிச் செய்த திருவாலவாய்த் தே 
வாரங்கள் ஆராய்தற்பாலன. 

( பி- ம் .) 1 இட்டிருக்கின்றது 2 எனப்போவென்னத் 3 இனிமை 4 பத் 
தன்மற்று 5 பாப்பவே 


கூ.எ. - வெப்புத்தீர்த்த திருவிளையாடல் . 


கஎக் 


வேறு . 


( 
க 
. 
) 


( 
ச 
) 


நன்னெறிசேர் காவிரிசூழ் நன்னாட்டு முன்னொருகாற் 
பன்னிரண்டு பெயருடைய செழும்புகலிப் பழம்பதியுண் 
மன்னுமறை யோர்குலத்து வைதிகவா ரணமென்றோர் 
கன்னன்மொழிப் பாலகனார் கவுணியகோத் திரத்துதித்தார். ( உ ) 
பானலங்கட் கவுரிமுலைப் பாலமுது செய்தருளி 
யூனமிலா வருங்கலைக ளோதாம லுணர்ந்துயர்ந்த 
ஞானநிறைந் தரும்பதிகம் பாடிமறை நாடரிய 
மானமர்கை யான்மாட்டு வரிசைகள்வேண் பெபெற்றார் . 
அன்புடைநா வுக்கரசோ டாதிமறைக் காட்டெய்தி 
நன்புறுகா விரிநாடு திருநீறு நனிவிளங்க 
மன்புகழ்சேர் புனல்வையை வளநாடு சமணர்களாற் 
றுன்புறுமென் றேனோருஞ் சொல்கின்றா ரென்றழுங்கி . ( 
சாதிமுறை யறியாத சமணர்வழி யொழிவித்தே 
யாதரவி னாமந்த நாட்டணுகி யஞ்செழுத்தும் 
வேதநெறி யுஞ்சால விளங்குவிக்க வேண்டுமென 
வோதரிய திருவுள்ளத் துணருங்கா லிறையருளால் . 

( டு ) 
மன்னமைச்சன் குலச்சிறையும் வளவர்கோன் றிருமகளார் 
தென்னவன்றன் மாதேவி திருவுடைமங் கையர்க்கரசு 
முன்னரிய சிவபத்தி முதிர்ச்சியினா லொளித்தோலை 
யின்னல்கெட விடுத்தாரங் கெய்தியவா றதுகேட்டு , 

( சு ) 
வேறு . 
அருண்ஞான சம்பந்தர்க் கடிமை யாற்றா வலைமானி குலச் 
சிறைவிண் ணப்ப மின்று, பெரியோராற் றிருவுள்ளப் பெருமை கேட் 
டேம் பேசரிய திறத்தமணர் தம்மை முற்றும் , விரைவாக வெழுந் 

உ . பன்னிரண்டு பெயர்களாவன : பிரமபுரம் , வேணுபுரம் , புகலி , வெங் 
குரு , தோணிபுரம் , பூந்தராய் , சிரபுரம் , புறவம் , சண்பை , சீகாழி , கொச்சை 
வயம் , கழுமலமென்பன ; காழியெனவும் கொச்சையெனவும் வழங்கும் ; 
பெரிய , திருஞான . கச . ஆம் திருவிருத்தம் பார்க்க , 

கூ , ஓதாமலுணர்ந்துயர்ந்த : ருஎ . வரிசைகள் - பொற்றாளம் , முத்துச்சி 
விகை , முததுப்பாதர் முதலியன . 

ச . மறைக்காடு - வேதாரணியம் . 

ரு . சாதிமுறை யறியாத சமணர் என்றது , கூட்டத்தினரென்பதைப் புல 
ப்படுத்தியபடி ; “ குழுவுடையமண் " என்பர் பிலானும் ; சுக . 

உணருங்கால 
ஆராயுமிடத்து ; உணர்தல் - ஆராய்தல் : " நத்தகடுவெழுந் துணர்வார் " ஙஅ : ங . 

எ . மானி - மங்கையர்க்கரசியார் . பறிதலையர் - சமணர் . பழுதா மென்று 
ஓலை விடுத்தாரென முன்னே கூட்டுக . 

( பி - ம் . ) 1 விளக்குவிக்க வேணுமென்றாங்கு 2 என்று 


கஅ 

திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
தருளி வெல்ல வேண்டும் வெண்ணீறு மஞ்செழுத்தும் விளங்க 
விங்குப், பரிவோடு மெழுந்தருளா தொழியி னாடு பறிதலைய ராற் 
சாலப் பழுதா மென்றே . 

( எ ) 


வேறு . 


( அ ) 


சென்ற வோலையின் செய்திகண் டின்புறா 
நன்றி கூர்தரு ஞானசம் பந்தரும் 
வென்றி யாலவாய் மெய்யனை வாழ்த்துதற் 
கின்று கால மெனவொருப் பட்டனர் . 
சார்ந்த நாவுக் கரசுந் 2 தவாநலஞ் 
சேர்ந்த மாந்தருஞ் செந்நெறிப் போலரே 
வாய்ந்த நாட்டிதி வாரம்பொல் லாவெனச் 
சூழ்ந்து பன்முறை சொல்லி விலக்கினார் . 
என்னை யாளுடைச் சொக்கை யிறைஞ்சுதற் 
குன்னு நெஞ்சுடை யேனுக் குணர்வுளீர் 
புன்மை நாளும் புனிதமா மென்றுயர் 
நன்மை யாப்பு நவிலுவா ரின்புற . 


( கூ) 


( க 0 ) 


வேறு , 


ஏயுற வச்ச முற்ற மாந்தர்க ளினிமை கூரப் 
போயுறு காரி யங்கள் பலிப்பதன் பொருட்டு , முன்னர் 
வேயுறு தோளி பங்க னென்றுயர் மேன்மை கூர்ந்த 
பாயிரப் பதிக மோதிப் புறப்பட்டார் பரிய யாரும் . 

( கக ) 
மெய்திக ழப்பர் தம்மை விடுத்தியன் மதுரை நோக்கி 
வைதிக நெறியைக் காக்க மானமில் சமணர்க் காயப் 
பொய்யிலா 4 ஞான யானை மதம்பட்டுப் போகா நின்ற 
தையம தில்லை யென்ன வறைந்தன காக ளங்கள் . 

( கஉ ) 
கழுமலப் பால னோலை கருணைகூர் மானி யோடு 
விழுமிய வமைச்சன் காண்க மேதினி முழுது மெச்சக் 

குழுவமண் குண்டர் தம்மைக் கூவிவா தித்து வென்று 
வழுதிநா டடைய நீறு பரப்பிட வருகின் றேமால் . 

(கங ) 
அ. சென்ற - வந்த . ஆலவாய் மெய்யன் ங எ : உஅ ; சஉ : சு. 

கூ . நாள் -நக்ஷத்திரம் ; திதியினும் நூறு மடங்கு வலியுடைத்தாதல்பற்றி , 
நாள் முற்கூறப்பட்டது . 

கக . " வேயுறு தோளிபங்கன் " என்பது கோளறுபதிகத்தின் முதற்குறிப்பு . 
கஉ , மானமில் சமணர் : ஙசு : உரு . 

( பி - ம் . ) 1 இன்புற 2 தயாவுடைச் 8 பாலக , 4 யானைஞான 5 குழுத் 
திகழ் 


5 


ங்எ. - வெப்புத்தீர்த்த திருவிளையாடல் . 


கஅக 


வேறு . 
ஐயமிலை யென்றினிய திருமுகத்தை முன்னடைந்தோர் 
துய்யகரம் விடுத்தடைந்த தொண்டர்குழாஞ் சூழ்ந்தேத்தச் 
செய்யபுனற் காவிரிசூழ் சென்னிவள நாடகன்று 
வையைநதித் தென்பாண்டி நன்னாடு வந்தடைந்தார் . 
2 ஏந்துமறை வேந்தர் திருப் புத்தூ உரிறைஞ்சிமதி 
தோய்ந்தகொடுங் குன்றம் தொழுது திருப்பதிகஞ் 
சேர்ந்திசையின் வானிற் பொலியென்று தேர்ந்தோதிப் 
போந்துமது ராபுரியி னெல்லை புகுந்தனரால் . 


( கச ) 


( கரு ) 


வேறு . 


மல்லல்சேர் நகரத் தேயெண் வரையகத் தமணர் முற்றுஞ் 
சொல்லருந் தீக்க னாக்க டுன்னிமித் தங்கள் கண்டு 
வெல்லரும் பகையுண் டாகு மென்றவர் வெருக்கொண் டுள்ளத் 
தொல்லையின் மன்னன் பாற்சென் றுரைசெய்வார் பாசி மெல்ல . ( ) 
பிண்டிவே ரற்று வீழப் பிரம்புநேர் பிளப்பக் கையிற் 
குண்டிகை யுடையப் பாய்முக் குடையுகக் கழுவா யேறக் 
கண்டனங் கொடுங்க னாத்தோள் கண்ணிடந் துடிக்கு மூர்வேம் 
பண்டிகழ் கூகை யாந்தை பாழிமேற் குழறுங் காணே . ( கன ) 
இன்னதென் றறியே மென்னா மெனவஞ்சா வரச னஞ்சித் 
துன்னியோர் தமைவி டுத்துத் துயருறத் திருமு கங்கண் 
டின்னறீர் மானி யாரு மின்புறு மமைச்ச னாரு 
நன்னிமித் தங்கள் செய்யக் கண்டுள நனிந யந்தார் . 

(கஅ ) 
இந்தவா றுறுங்கா லங்க ணினிமையிற் சிலர்வந் தெய்தி 
மந்தர முலையி னார்க்கு வைதிக யானை நந்தஞ் 
செந்தமிழ் நகரின் பாங்கர்ச் சேர்ந்ததென் றோகை கூறத் 
தந்திர வமைச்ச னாரை யேவினார் தயாவு கூர்ந்து . 

( கக ) 
ஆண்டு முன் சென்று காணு மறிவுடை யமைச்ச னார்முன் 
பூண்டபே . ரன்பு நீடப் 5புளகெழ வுடல்கம் பிப்ப 
வீண்டுகண் ணருவி சோர வெதிர்துதித் திறைஞ்சி வீழ்ந்தார் 
காண்டகு பிள்ளை யாருங் கண்டெடுத் தணைத்தார் வாழ்த்தி . ( 20 ) 

கரு . கொடுங்குன்றம் - பிரான்மலை ; இஃது உக்கிரகிரியென்றுவடமொ 
ழியில் வழங்கும் ; வானிற்பொலி என்பது அத்தலப்பதிகத்தின் முதற்குறிப்பு . 

கசு . நகரத்து ஏய் , எண் வரை : கஉஎ - ஆம் பக்கத்துக் குறிப்பைப்பார்க்க , 
கஎ . பண் திகழ் கூகை , இகழ்ச்சி . பாழி - குகை . 
கஅ . என்னாம் - யாதாமோ . திருமுகம் - ஓலை . 
கக . வைதிகயானை - திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் . 

( பி.- ம் . ) 1 விடுத்தினிய 2 எந்துமதி 3 இஞ்சிமதி 4 புளியெல்லை 5.புள 
கெழுந்துடல் , புளகம்வந்துடல் 


கஅட் திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
முதிருமா மறைமு ழங்க முத்தமிழ் வாணர் போற்றக் 
கதிர்விடு முத்தக் கொற்றச் சிவிகைமேற் கவிகை துன்றப் 
புதியசா மரையி ரட்டப் 1 பொருவரும் வாது காண்பான் 
றுதிசெய்து வந்த , வானோர் சூழ்ந்தலர் மாரி பெய்ய . 


( 
உக 
) 


வேறு , 
சுரருலகு புகவொலிக்குந் துன்றுசெழுங் காகளங்கள் 
பரசமய கோளரிவந் தானென்று பணிமாற 
வரிசைகள் கொண் டெதிர்கொண்ட மாமறையோர் குணலையொடும் 
பொரியலர்சிந் திடத்தொண்டர் போற்றிசய சயவென்ன . ( 22 ) 


வேறு . 


அதிர மாமுழ வருடரு மிருடிக ளார்த்துத் 
துதியி னேத்திடச சாத்திய சுட்டிநீ றிலங்க 
வெதிரி லாதசெம் பவளவெண் ணகைநிலா வெறிப்பப் 
பதியின் மேவினர் நித்திலப் பந்தரி னீழல் . ( உ x ) 


வேறு . 


( உச ) 


அறமுறநேண் ணியஞான முனிவரள விடவொண்ணா 
மறுவிலுயர் கோபுரம் பொன் மதிலிலங்கு நகர் கண்டிங் 
கிறைவர்திரு வாலவா யெம்மருங்க தெனுமளவிற் 
அறவுநெறி தரும் பெரிய தொண்டார கரவென்றே. 
மாசறுபூம் பொழில்புடைசூழ் மதில்வாள கிரிகாட்ட 
வீசுகொடி விசும்பளப்ப விண்ணவர்சூழ் மேருவெனத் 
தேசொடுவான் முகடுதொடுஞ் செழுமணிக்கோ புரமிலங்கு 
மீசனுறை திருவால வாயிதுவே யெனக்காட்ட , 


(உரு ) 


உஉ . பணி மாறுதல் - இங்கேஊதுதல் ; பணிமாறுந் தனிக்காளத் தெழு 
ந்த வோசை " ( பெரிய திருஞான . ஙகக . ) குணலை - ஒருவகைக்கூத்து ; " குண் 
டிகை குசையிசை தண்டுகள் கொண்டெதிர் குணலை மலிந்தனர் " ( கோயிற்பு . 
பதஞ்சலி . கச. ) 

உங , சுட்டியும் நீறும் . 

உ க - ங . " சதுரா னனனுஞ் சக்ரா யுதனுஞ் சந்தரா தபரும் மிந்தரா திய 
ரும் , மதுரா புரிவா தறிவா மெனமேல் வரவந் தனன்வை திகவா ரணமே 
( தக்க , கஅஉ . ) 

உரு . திருநகர : ச. 
* ( பி - ம் . ) 1 பொருவருமதுரை , பொதுவறும்வாது 2 கண்டு ? 3 எண் 
ணிய 4 ஏதெனு முகத்தோடுஞ் 


ங எ.- வெப்புத்தீர்த்த திருவிளையாடல் . 


கஅங 


வேறு . 
மாசில் கை கூப்பிக் கண்டு முன் பதிக மங்கையர்க் கரசியென் 
றெடுத்துக் , கூசியா லயத்துச் சென்றெழு நிலைசேர் கோபுரத் தணைந் 
துவீழ்ந் திறைஞ்சிப் , பேசருந் துதியால் வலஞ்செய்துட் புகுந்து பெ 
ருங்கவிப் புலவனைக் கண்டு , நேசமார் விதியின் வணங்கியொண் பதிக 
நீலமா மிடற்றென வெடுத்தார் . 

( உச ) 
வேறு : 
உளநெ கிழ்ந்திட வொழிவிலா விழிபுனல் சொரியப் 
புளக மேவிடப் பொடியணி மெய்விதிர் விதிர்ப்பக் 
கிளர வோதிடுங் கீதவொண் பவளவாய் குழறக் 
களிகொள் வேதியர் மூழ்கின ரானந்தக் கடலுள் . 

(உஎ ) 
போது மெல்லையிற் புகழுடைச் செம்பியன் மகளார் 
காது நெஞ்சுடைக் காரமண் குண்டர்க டம்மை 
வாதின் வெல்லுவான் பிள்ளையார் வந்தன ரென்றே 
யாதி யாலவாய் மெய்யனை வணங்கவென் றடைந்தார் . 

( உ.அ ) 
வந்து 2 காதலிற் பிள்ளையார் மலரடி வணங்கிச் 
சந்து மேவுடல் புளகெழக் கண்ணினீர் ததும்பச் 
சிந்தை யன்புறக் கண்டுநின் றிருமுகங் காண்பா 
னெந்தை யேயென்ன புண்ணியஞ் செய்தன 4 னின்றே , ( உக) 

வேறு . 
மையறுகற் பகக்கன்றே வரையரையன் றிருமகளார் 
துய்யதனத் தமுதுண்டு சோதிவிடு மணிவிளக்கே 
மெய்முகிலே தமிழ்க்கடலே யருட்குன்றே மேதினியோர் 
செய்தவமே மறைப்பயனே செழும்பதுமப் பதம்போற்றி . 

( ங 
வேறு . 
என்று போற்றிட விரக்கமுற் றருமறைத் தலைவர் 
மன்ற லங்குழற் பாண்டிமா தேவிகேண் மகிழ்வி 
னின்று வந்தன னின்பரி வாலென நயந்தாங் 
கொன்ற வேண்டும் நல்கிமுன் போயின ரொல்லை . 

( ஙக ) 
வேறு . 
இன்னருள்சே ரமைச்சனா ரிடங்காட்டப் போந்தினிய 
தொன்னெறிசேர் வாகீசச் சுவாமிமடத் தவதரிப்ப 
வன்னதுகேட் டிருஞ்சேமணர் திரண்டறிவான் விடுத்ததிறன் 
முன்னிகழொற் றினர்சொல்ல முட்டுச்சஞ் சலமுற்றார் . ( கூஉ ) 

உசு , மங்கையர்க்கரசி , நீலமாமிடறு என்பன பதிகங்களின் முதற்குறி 
ப்புக்கள் , 

உஎ . ஒழிவிலா - ஒழிவில்லாமல் . உஅ . காதும் - துன்புறுத்தும் . 
கூஉ . வாகீசசுவாமி மடமென்று ஒருமடம் மதுரையில் முன்பு இருந்ததாக 

( பி - ம் . ) 1 கூப்பக் 2 காவலிற் 3 ‘நின்று 4 என்றே 5 மடத்தவரிரு 
ப்ப , மடத்தவர் தரிப்பு 6 சமணராண்டறிவான் முட்டிச் 


( 
.0 
) 


கஅச 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் , 


வேறு , 


( ஙக 


விட்ட வாறது கேட்குமுன் வெய்யவாழ் கிணற்றுட் 
கட்டி வீழ்ந்தனர் சிலர்சிலர் களத்திடைக் கயிறாங் 
கிட்டு ஞான்றனர் சோர்ந்தன ரெட்டிதின் றசோகின் 
முட்டி மாண்டனர் 1 புரத்தமண் குரத்தியர் முடிய , 
மதியி லாதவ ராங்கது கண்டுளம் வாடி 
யெதிரி லாதகஞ் சமயமின் றிறந்தது விரைந்தே 
முதிரு முன்னர்யா மொழிகுவம் 2 வழுதிமாட் டெனவே 
யதிர்வி னோடுசென் றுரைசெய்வா ரரசனைப் பாசி . 

( ஙச ) 
வேறு , 
மறைஞானி யென்பானோர் சோழியவை திகச்சிறுவன் மதுரைமேவிப் 
பொறையாருஞ் சுந்தரன்ற னடிவணங்கித் தானறிந்த புதுமை கூர்ந்த 
வறமாருக் தமிழ்பாடி யருவிவிழி யொடும்புளகத் தோடு நின்று 
துறையாரும் வாகீசச் சுவாமிமடத் தவதரித்தான் சுருதி பாடி . ( கூரு ) 
மன்னவகேண் மதியாதிந் நகர்வந்தா னவனம்மை வாதின் வெல்வா 
னிந்நகர்வந் ததுகண்டே யேனோரு முட்டானே மென்னக் கேட்கு 
மன்னவனு மடிகளே யான்கேட்டு முட்டென்ன வருக ரெல்லா 
மின்னழலை மந்திரித்து விடுத்தேக விடுவமுள 3 மெலியே லென்றார் . 

செந்நெறியி னுற்றது செய் தோட்டுமெனக் கேட்டெழுந்து சீற் 
றத் தேகி , வன்னியைமந் திரித்தேவச் 4 செல்லாது நின்றுழன்று மறு 
கக் கண்ட , பின்னரிவன் சிறியனலன் பெருநெருப்பை யிடுவமெனக் 
கங்குல் பேர்முன் , மன்னுமடத் தெரியிட்டார் தங்கள் வயிற் றெரியிட் 
டார் மறைந்து சென்றே . 

( ௩ எ ) 


வேறு 


இங்கது காணா முன்ன ரெங்குமாஞ் சொக்கன் மங்கை 
5 தங்கிய வங்கங் கம்பித் தெரிதரு தழல்சு டாம 
லங்குமுன் சென்று காப்ப வருந்தமிழ்க் காழி வேந்தர் 
தங்கிய தறியா ராகித் தனியணைப் பள்ளி கொண்டார். ( ங அ ) 
இதனால் தெரிகின்றது ; கூரு . வாகீச முனிகளென்ன , ஆண்டுளா ரொருவர் 
வேண்ட வவர் திரு மடத்தி லன்பு , பூண்டெழு காத லோடும் போயினார் புகலி 
வேந்தர் " ( திருவிளை , பாண்டியன் சுரம் . ஙக . ) அவதரிப்ப - தங்க , அறிவான் . 
அறியும் பொருட்டு , முட்டு - இங்கே கேட்டு முட்டு (சைனபரிபாஷை .) 

கூகூ . கட்டி - கல்லைக்கட்டிக்கொண்டு . ஞான் றனர் - தொங்கினார் . 
கூச . அதிர்வு - நடுக்கம் . இறந்தது என்றார் , துணிவுபற்றி . 

( பி - ம் . ) 1 புத்தமண் 2 வழுதியற் கெனவே 3 மெலியலென்றார் 
4 போகாது தங்கியலங்கங் 


( 


மூடு 


ங எ .-- வெப்புத்தீர்த்த திருவிளையாடல் . 

க அரு 
காதல்சே ரடியார் சூழ்ந்து கைவிதிர்க் கொண்டு ணர்த்த 
நீதியி னெழுந்தி தற்குக் காரண நிருப னென்றே 
நாதனை நினைந்து மானி மங்கல நன்னாண் பார்த்தாங் 
கோதினார் செய்ய னேயென் றுயர் திருப் பதிக மோங்க . ( ஙகூ ) 

வேறு . 
சண்பை நாயக ரேவிய தழலிறை யருளாற் 
றொண்டர் வாழ்திரு மடத்தினைச் சுடாதுபோய் விரைவிற் 
குண்டர் 2 கேள்வியான் கூனுடை மீனவ னுடன்மேன் 
மண்டி வெப்பென வருத்திய தியாவரும் வருந்த . 

( ச 0 ) 
வரிசை நீடுய ராடக மாளிகைப் புறத்து 
விரைகொள் சோலையும் வெஞ்சுருட் கொண்டது வெப்பாற் 
கருதி மெல்லணைப் படுத்ததண் கதலியங் குருத்துஞ் 
சருகெ ழுந்தது புலர்ந்தன சந்தனம் பனிநீர் . 

(சக ) 
பாயுடைக் கையர்கண் முகமுகம் பார்த்து 
நாடி யொல்லைவந் திரவிடை நாமிடு நெருப்பு 
நீடு 3 மிம்மடஞ் சுட்டதி லென்று நீ டுயிரா 
வோடி 4 யாழ்ந்ததம் பாழியின் விடியுமு னொளித்தார் . ( சஉ ) 

வேறு . 
பழுதினூல் வல்ல மருத்துவர் முதலோர் மருந்தினாற் பார்ப்பவும் 
தேணியா , தெழுமனல் கண்டீ தென்கொலென் றறியோ மெங்களாற் 
றணிந்திடா தென்னச் , செழியனு மவரை வெருவுற முனிந்து சிறந் 
தயந் திரங்கண்மந் திரங்கண் , முழுவதும் வல்ல வடிகண்மார் தம்மை 
முடுகவிங் கழையுமி னென்றான் , 

(சக ) 
ஆங்கது சொல்லப் பாங்குறு மடியா ரவரவர் தொடர்விடா தேகி , 
நீங்கருந் துயரச் செய்தியைத் தோன்ற நீதியி னிகழ்த்திநின் றழைப்ப , 
வோங்கிய திறஞ்சே ரெண்பெருங் குன்றத் துறையுமெண் ணாயிரஞ் 
சமணர் , தாங்கரும் விரைவிற் றிரண்டுவந் தாற்றாத் தழலெழு மரச 
னைக் கண்டார் . 

(சச ) 
கண்டவர் வருந்தே றிண்டிறன் மன்னா கடிதினிக் கொடுங் கடுஞ் 
சுரத்தை , மண்டல மதிப்ப மாற்றுவ மென்றே வரைந்தயந் திரங்க 
ண்மந் திரங்கள் , கொண்டுறப் பார்க்கு மளவினின் முன்னர்க் கொடுஞ் 

ஙக . கைவிதிர்க்கொண்டு - கையை உதறிக்கொண்டு , உணர்த்த - எழுப்ப , 
செய்யனே : திருஞா. பதிகத்தின் முதற்குறிப்பு . 

சக , சுருட்கொண்டது : பெரிய , திருஞான . எகஉ , 

சஉ . டாய் உடை - பாயாகிய உடை ; “ பாயுடையார் விடுத்ததழல் ( திரு 
விளை . திருவால . க ) 

சச . எண்பெருங் குன்றம் : பக்கம் , கஉஎ - பார்க்க . 
** ( பி - ம் . ) 1 உரைப்ப 2 கேள்வியாங் 3 அம்மடஞ் 4 வாழுந்தம் 5 மருக் 
தினிற் 6 தீராது கடுங்கொடுஞ் 8 வரைந்தியக் 

24 


. 


(சரு) 


கஅசு திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் , 
சுர மாங்கவை கண்டு , பண்டையின் வருத்த நிலத்தினு மரசன் றரித் 
திலன் மிகப்பரி தவித்தான் . 

வேறு . 
அனைவரும் புறத்துப் போந்தீ தென்கொலென் றலையக் கண்டு 
புனிதநீ றணியா தஞ்சிப் புனல்கொடு நீறு சாத்து 
மனமுடை மானி யாரு மந்திரித் தலைவ னாரு 
நினைவறிந் திருந்து சொல்வார் நிலைமையோ டரசற் கூடி . (சசு ) 
நறைமுடிச் சொக்கை 2 யேத்த ஞானசம் பந்த ரென்றோர் 
சிறுவர்வந் தாரிவ் வெப்பந் தீர்ப்பரோ வறியோம் யாரு 
மறமலி சத்தி மானென் றறைகின்றார் வரவ ழைத்தற் 
கிறைவநின் றிருவு ளந்தா னறிகிலே மெனப்ப ணிந்தார் . ( சஎ ) 
மெல்லெனச் சொல்லக் கேட்ட மீனவன் சீறி யாறிக் 
கொல்சுர நீக்க நீங்கள் கூறிய புதல்வன் வந்தா 
னல்லமண் கேள்விக் குள்ளே முழுகுவேன் றன்னை நண்ணிச் 
சொல்லருஞ் சாம்பல் கொண்டு தொடுவனே சொன்மி னென்றான். ( ) 
பண்டிதர் தமையு மந்தப் பாலகன் றனையு மின்று 
தண்டமிழ் மன்ன நின்றன் சந்நிதி வரவ ழைத்து 
மண்டழன் மாற்று மென்று விளம்புக 4 மாற்றி யிட்ட 
வொண்டிறற் சத்தி மானைக் கைக்கொள்கென் றுறுதி சொன்னார் . ( ) 
ஆசிலீர் நல்ல தொல்லை யழையுமி னெனவ ழைப்பப் 
பேசிவந் தமணர் முன்ன ரிருந்தனர் பிள்ளை யாரும் 
5 பூசுநீ றிலங்க முன்னிற் பொருவருஞ் சிறப்பி னெய்தி 
யீசனை நினைந்தி ருந்தா ரிட்டசிங் காச னத்து . 

( 30 ) 
திறம்படு கொடிய வெண்ணா யிரம்பெருஞ் சிங்க நாப்பண் 
மறங்கடிந் துளதோர் யானைக் கன்றுநேர் மன்னிற் றென்னக் 
கறம்படு மனத்தி னோங்குங் காரமண் குண்டர் நாப்ப 
ணறங்கரை நாவி னானு நிகழ்ந்தன னருளுட் கொண்டே , ( ருக ) 
கழுமல முனியை மன்னன் காணுமுன் சிறிது வெப்ப 
மொழியநீ ரெங்கு ளீரென் றுவகையின் வினவக் கண்டு 
பழுதறு பிரம ஊரென் றெடுத்தரும் பதிக மோதக் 
குழுவொடு திரண்ட மற்றைக் குவலயத் தருக யந்தார் . ( உ ) 

சஎ . அறமலி - தருமமலிந்த ; அற - மிகவென்றுமாம் . 

ருக . கறம் - கருமை ; அறங்கறை நாவினான் மறை முற்றிய ” ( தொல் , 
பாயிரம் ) 

ருஉ . கழுமலம் - சீகாழி . பிரமனூர் என்றது , திருச்சக்கரமாற்றென் 
னும் பதிகத்தின் முதற் குறிப்பு . 

( பி - ம் . ) 1 அறையக் 2 ஒத்த . தண்டல 4 மாற்றவல்ல பூசி 
6 ‘நின்ற 


ங.எ.- வெப்புத்தீர்த்த திருவிளையாடல் . 


கஅள 


வேறு . 


எழின்மட மாத ரமைச்சனார் திரண்ட வேதிலார் திறங்களைக் 
கண்டே , செழியனுக் கருக ரருகராக் கண்டேஞ் சேர்ந்தனி ரிங்குகம் 
முகத்தாற் , குழுவில்வெல் பவர்யார் தோற்பவ ரியாரென் றறிகிலே 
மெனப்பயங் கூர்ந்து , தொழமதி யாது மானினேர் விழியென் றெடுத் 
தனர் தொடுத்திரும் பதிகம். 

( ருகூ ) 
குன்றியோர் தமைமெய் யறிகுறி யாலுங் குளிருவித் திருப்பமற் 
றருகர் , வென்றிமந் திரிகேண் மங்கைகே ளின்று மெய்தரு நீங்கள் 
சான் றாக , வன்றிறன் மன்ன னிடப்புறத் தழலை மாற்றுவம் யாங்க 
ளீங் கிவனு, மொன்றிய விரைவின் வலப்புறத் தழலை யொழித்திடக் 
கடவனென் றுரைத்தார் . 

( ருச ) 
இப்பொழு தளந்திங் கிவன்றிற மறிவோ மென்று தங் கல்வியை 
மதித்துச் , செப்பிய மொழியை மாறனுங் கேட்டுச் செழுமுனி 
மேவினா னம்மை , மெய்ப்பட நீற்றாற் றொடுமெனக் கூசி வெருவிய 
நெஞ்சமுமிருப்ப , வப்படிச் செயுமென் றியைந்தனன் முன்ன ரரும் 
பெருந் தவத்திரும் பயனால் . 

(குரு 
அங்கவ னியைய நனிமன மகிழ்ந்த வமைச்சரு மரசமங் கையரும் 
வெங்குரு வரசே யங்கநோய் மருந்தே விளங்குநின் சந்நிதிப் பட்ட 
பொங்கொளி யாசற் கிவ்வழ றகுமோ வெனவிழிப் புனலுக நின்று 
செங்கரங் கூப்பி யடிமிசை வீழ வெழுந்தனர் திரூவுளத் திரங்கி , ( ) 
உரைகெழு வேத மாகமம் புராணம் யாவையு மோ திடா துணர்ந்தோர் 
விரைகமழ் நீற்றுக் கோயிலு ணீற்றை மென்கரத் தள்ளிமந் திரித்துப் 
பரிவுறு சிவனை நேயமுற நினைந்து பாண்டியன் றனைநணு குங்காற் 
பெருநிறை யமணர் நில்லென வெழுந்து பேசுவா ரிடியென முழங்கி 

மண்டழன் மாற்ற வல்லையேன் மாற்று மற்றுநின் வழிகளைக் 
கொண்டே , பண்டைநின் கரத்துக் கொண்ட நீ றாகா பகைமருந் திட் 
டநீ றின்று , கண்டிடிற் சென்னி மண்டலத் தவனீ யென்றுமுன் கண் 
டது விலக்க , முண்டக வதன மழகெழச் சிறிது முறுவல்கொண் 
டுரைசெய்வார் முனிவர். 

( ருஅ ) 
செந்தமிழ் பயிலுஞ் சுந்தரன் கோயிற் றிருமடைப் பள்ளியுட் 
கிடக்கு , மந்திர நீற்றை நீங்களே யெடுத்து வரினுமா மென்றலும் வெ 
குண்டு , வெந்தநீ றியாங்க டொடுவமோ வென்று விளம்பரம் தொண் 

ரு .. அருகாருகரா : மடக்கணி . ‘மானினேர் விழி : திருஞா . பதிகத்தின் 
முதற்குறிப்பு . 

ருசு . வெங்குரு - சீகாழி . நஎ . நீற்றுக்கோயில் - விபூதிப்பை . 
ருஅ . நின்வழிகளைக்கொண்டேமாற்று , 
ருக . செந்தமிழ்பயிலுஞ்சுந்தா செந்தமிழ்க்கினிய சொக்கன் (ருஉ :உ. ) 
( பி - ம். ) வாறு மனமுற 8 பலமருந்து 4 பரவுஞ் நின்சாம்பல் 


கஅஅ திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
டர்போ யெடுத்து , வந்திடு கென்றார் மிண்டர்க ளதுவும் விலக்கினார் 
வழக்கல வென்றே . 

( ருகூ ) 
மன்னிய விபூதி கொடுவரு வதற்கு மனத்திலோர் சூழ்ச்சியு 
மில்லீ , ரென்னிது பகர்ந்தீர் நீங்களோ நணுகீ ரெம்மூளோர் போகவு 
மொட்டீர், புன்னெறி யிலாதோர் தமைவிடு நுமக்குப் பொருந்தி 
னோரெமக்குமா மென்ன , மன்னவன் முறையோர் தம்மைமுன் விடு 
ப்ப வந்தனர் வெள்ளை நீ றள்ளி . 

( சு 0 ) 


வேறு . 


மற்றவர் கொடுப்ப வாங்கி மந்திர 4 மென்றெ டுத்து 
முற்றிய பதிகத் தாலே முதிர்ந்தன பாடி யிந்தக் 
கொற்றவன் றனை நங் கையாற் றொடத்தகா தென்று கூசி 
நற்றிரு நீற்றை யள்ளி யெறிந்தனர் வேலப்பா னண்ணி . ( சுக ) 
துய்யநீ றணுகா முன்னங் குளிர்ந்திடச் சூழ்ச்சிக் கையர் 
பையுண்மந் திரங்கள் கொண்டு பன்முறை யடித்துப் பார்க்குங் 
கையுறு நொய்ய பீலி படப்படக் கனன்றெ ழுந்து 
நெய்யுறு நெருப்பே யென்ன நீடிய தப்பால் வெப்பம் , ( சு ) 
பண்டைமந் திரங்கள் வெந்து படைத்தவெந் திரங்கள் வெந்து 
பிண்டியும் தண்டும் பாயும் பீலியுங் குடையும் வெந்து 
மண்டழ றணிப்பா னங்கண் டெளிப்பமந் திரித்த கையிற் 
குண்டிகை நீரு நின்று கொதித்திடக் கண்டார் குண்டர். ( சுங . ) 
ஆங்கது கண்ட மன்ன னரு 10 வருத் தவரை யெள்ளி 
யீங்குநீர் தொடத்தொ டத்தீ யெழுந்திரா நின்ற தின்றோ 
ரோங்கிய கொச்சைப் பால னொள்ளிய நீற்றை யள்ளிப் 
பாங்குற வெறியும் 11 பாகங் குளிர்ந்தது பரிவு கூர . 

( சுச ) 


• 0 . பொருந்தினோர் என்பதை , எமக்கும் பொருந்தினோரெனப் பின் 
னுங் கூட்டுக . ஆம் : அசைநிலை . 

சுக , மந்திரம் : " மந்திரமாவது நீறு ” என்னும் பதிகத்தின் முதல் . 
சுஉ , கையர் - வஞ்சகர் . பையுள் - துன்பம் , 

சுங , பிண்டி - அசோகமரம் , தண்டு - பிரம்பு ; இச்செய்யுளூம் , “ ஆலி 
வெந்து மந்த்ரம் வெந்து யந்த்ரம் வெந்த மைந்தகைப் , பீலி வந்து பாயும் வெ 
ந்து பிண்டி யேற மண்டவே " ( தக்க , கஎரு ) என்பதும் ஒத்திருத்தல் காண்க . 

சுசு . கொச்சை - சீகாழி . 

( பீ - ம் . ) 1‘புன்மை 2 நமக்குமாம் 3 வெந்தநீறு 4 ஆவதென்றெ 
5 முதிர்ந்தமாடண்டி 6 இடப்பால் அடர்த்துப் 8 மந்திரத்த 9 கண்டு 
10 வரைத் 11 பக்கங்குளுந்தது 


ங எ.- வெப்புத்தீர்த்த திருவிளையாடல் , 

கஅக 
என்னது நீங்கள் செய்யுங் காரிய மியம்பு மென்ன 
மன்னவர் மன்ன கேண்மோ விந்நெறி வந்த வாறு 
முன்னிவ னமுத பாகத் தணை தலாற் றீர்த்தான் முன்னம் 
புன்மைசேர் விடத்தாற் றீரா திருந்ததிப் புறத்து வெப்பம் . ( சூ டு ) 
ஆங்குண மிதுவே யென்ன வருந்தமிழ்க் காழி வேந்த 
ரோங்குபுன் முறுவ லோடு முரைசெய்வா ராச ரேறே 
யீங்கிவர் விளிவில் லாம லிம்மொழி மொழிந்தார் காணத் 
தீங்குறு மப்பால் வெப்புந் தீர்த்திடக் கடவ மென்றார். ( சுசு ) 
ஐயமில் பதிகத் தோடு மப்புறத் தணையா முன்னர் 
வெய்யபால் குளிர்ந்த தங்கண் மேவுவெப் பாலு மிப்பாற் 
பொய்யர்கள் பார்க்கும் பீலி சுருணாறிப் புகைந்து முன்னிற் 
கையற வெந்த தந்தக் கைதவன் கண்டு வைதான் . 

( சுஎ ) 
பண்டிதர் நீங்கு மென்று 2 பலவிதத் தவரை நீக்கிக் 
கொண்டலங் குழலி னாரைக் குலச்சிறை யாரை வாழ்த்தி 
மண்டலத் தாரே யொப்பா ரிவர்க்கென வரிசை கூர 
முண்டகக் கரங்கள் கூப்பி முனிவரைத் துதிக்க லுற்றான் . ( சுஅ ) 
பழுதறு சத்தி மானே பாலனே யான்முன் செய்த 
வழலுறு பெரும்பா வத்தா லழுந்தின னிந்நாண் மேலிக் 
குழுவுடை யமண்கைப் பட்ட கொடுவினைச் சேற்றை நீற்றாற் 
கழுவியாட் கொள்ளு கென்று வணங்கினான் கமலத் தாளில் . ( சுகூ ) 
மன்னுநோக் குபதே சாத்தால் வழுவற வுபதே சித்தாங் 
கின்னருள் 4 சுரந்து நீற்றை யிருகரத் தானு மள்ளி 
வெந்நொடு முன்னுந் தொட்டுப் பூசுமுன் வெப்புத் தீர்ந்து 
முன்னிமி ராத கூனு நிமிர்ந்ததம் மூர்க்கர் காண . 

( எ 0 ) 
கொடியவெஞ் சுரந்தணிந்து கூனிமிர்ந் திலங்கி நல்ல 
வடிவொடு 6மெழுந்து பல்கால் வணங்கிடு மரசற் கண்டே 
சுடர்முடி மன்ன நின்பேர் சுந்தர மாற னென்றே 
படிமிசை தனில்வ ழங்கப் படுவதென் றருள்சு ரந்தார். ( எக ) 
பொன்னுயர் பீடத் தேற்றிப் புரத்தினை வலங்கொண் டார்த்து 
மின்னவேண் பெகொடுத்து வேந்தன்றான் விடுப்பக் கண்ட 
வங்கக ரோரு மிந்த வரும் பொருட் பாலன் காணிற் 
பன்னிய கந்த னென்றே பணிந்தன பணிந்து நீறு . 
சு எ . சுருள் ங எ : சக . 

வெங் 
( பி - ம் . ) 1 அப்பாலவ் 2 பரிபவித் , பரிதவித் 3 மேனி 4 கூர்ந்து 
* எழுந்து 6 நின்று 7 பொடிப் 


( எஉ ) 


எ 0 . 


முதுகு . 


க்கள் திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
வரிவிழி மானி யார்க்கு மந்திரி யார்க்கு மிக்க 
கருணைசெய் தடைந்த வன்பர் கருத்தினை முடிப்பா னாய 
சுருதியா லிலங்கு நீதிச் சொக்கனா லயத்துப் புக்குப் 
பரவியொண் புகலி வேந்தர் பண்டைமா மடத்தணைந்தார் . ( எங ) 
பழுதுளம் வேவா நின்ற பறிதலைக் கையர் முற்று 
மொழியவோர் மாற்ற மின்றி முட்டுப்பட் டினிக ளோடு 
மழலுறு பாழி செல்லக் கதுப்பிடை யழுமு கங்கள் 
சுழியநீள் விரல்கொண் டிட்டுக் குரத்தியர் துரத்தி வைதார் . ( எச ) 
சுந்தரன் றனைத்து தித்துச் சுந்தர மாறன் கோயில் 
வந்துமா பூசை செய்து மவுலிமா ணிக்க வாசி 
முந்துசிங் காத னம்பூண் முத்துமேற் கட்டி பட்டங் 
கந்தமார் கவரி திண்டேர் கற்பகத் தருவோ டீந்தான் . ( எடு ) 
செல்வமார் செழியர் கோமான் செய்யவெம் மெய்யிற் சார்ந்த 
கொல்லும்வெஞ் சுரமுந் தீர்ந்து கூனிமிர்ந் ததுவுஞ் சொற்றாய் 
மல்லல்கூர் மலய வெற்ப வல்லப மெல்லாம் வல்ல 
வெல்லருஞ் சமணர் பின்னென் செய்தனர் விளம்பி டென்றார் . ( எசு ) 


வேறு . 


கட்டு செஞ்சொன் மலயக் கடவுள்கே 
ணிட்டை நீங்கி 4 நிசியிடை யெய்தியே 
மட்டு லாவு மடத்து மறைந்தெரி 
யிட்ட பாதக வஞ்சக ரென்செய்தார் . 

ஆகத்திருவிருத்தம் - க 00 ச . 


( எஎ) 


கூ அ .-- கழுவேறின திருவிளையாடல் . 


கட்டுகழன் மாறனுறு காசினிவி ளங்கச் 
சிட்டர்புகழ் கொச்சைமுனி சென்றருளின் விட்ட 
மட்டவிழ்பொ ழிற்றிரும டத்திலெரி யிட்ட 
துட்டர்கழு வேறுகதை சொல்லலுறு கின்றேன் . 

(க ) 
எச . பாழி - குகை . கதுப்பு - கன்னம் , குரத்தியர் - தவமுது மகளிர் . 
எரு . வாசி - திருவாசிகை. கற்பகதரு வாகனவிசேடம் . 

( ஙஅ ) 
க . மர் நனுறு காசினி - பாண்டிநாடு , கொச்சைமுனி - திருஞானசம்பந்த 


- 


மூர்த்தி நாயனார் . 


* இச்செய்யுள் சிலபிரதிகளில் இல்லை . 

( பி - ம் . ) 1 வரிசைகொண்மானியாருமந்திரியாருமிக்க, கருணையினிலகக் 
2 கொடிற்றிடை தனைத் துதித்தான் 4 நிலையிடை 


ங அ.- 

கழுவேறின திருவிளையாடல் . 


ககக 


வேறு . 
கன்னன் மொழி மடவாரு மமைச்ச னாருங் காழிநகர்ப் பெருமா 
னைத் தனிய ழைத்து , முன்னவில்வா ருயர்ந்தசிவ சமயங் குன்றி முழு 
நிலமுஞ் சமண்மூடிற் றியாவும் வல்ல, வின்னருள்சேர் சைவசிகா 
மணியே வெல்வ தெங்ஙனவர் பலரொருவர் 1 நாம கிழ்ந்த , தென்ன 
னெனின் மன்னருள மறியொ ணாது திருவுள்ள மறியகிலே மெனப்ப 
ணிந்தார் . 

( 2 ) 
இத்தகவென் னவில்கின்றீ ரிறையுண் டஞ்ச லேகுமென விடுத் 
துமடத் தமளி மேவி , நத்தாடு வெழுந்துணர்வார் புகன்ற தொக்கு 
நாமொருவ ரவரெண்ணா யிரவர் காணின் , மெத்திய சூழ்ச் சியும்வல்லா 
ரவர்க டம்மை வெல்வதற்குப் பல்புகழ்க்கு நல்ல சொக்கன் , பத்தர் 
கள்பத் தனையல்லாற் றுணைவே றில்லை பாசியவன் றிருவுள்ள மறிவோ 
மென்றே , 

( ங ) 


வேறு . 


சோதி வேதியர் துணைசெயு மவரொடுங் கூடி 
யேத நீங்கிட விடியுமுன் னாலயத் தெய்தி 
வேத வேள்வியென் றெடுத்திசை மேதகு பதிக 
மோது மெல்லையோ மோமென வோங்கிய 2 தோர்சொல் . ( ச ) 
அனைத்தும் வல்லவ னருட்டிரு வாக்கெனத் தேறி 
நினைத்த காரிய முடித்தபே ரமைச்சரு நிறைந்த 
மனத்து மாதருங் களித்தடி வணங்கிட நயந்த 
வினைக்க ணில்லவர் சொல்லுவர் பின்னரு மெல்ல . ( ரு ) 
கலக வெஞ்சமண் கையரைக் களைந்திடா தொழியி 
னிலகு சைவசித் தாந்தமுன் னிறந்திடு மிறந்தா 
லலகில் வேதமும் வேள்வியு மழிந்திடு மழிந்தா 
லுலக வேந்தனு மாரியு முலகமுங் கெடுமால் . 

( சு ) 
உ . குன்றி - குன்ற . நாமென்னு முன்னிலையுளப்பாட்டுத்தன்மை உயர்வு 
தோன்ற முன்னிலைக்கண் வந்தது ; " நாமரையாமத்தென்னோவந்து ( திருச் 
சிற் . கசுச .); " நெருநனடத்தவரோ நாமென்ன ” ( கம்ப . சூர்ப்ப . ககக . ) 
தென்னனெனின் மன்னனென ஒருசொல் வருவிக்க , 

ஈ . இறைஉண்டு . சிவபெருமான் உளர் . அஞ்சல் - அஞ்சற்க ; வியங்கோ 
ளெதிர்மறை. 

ச . வேதவேள்வி என்பது அத்திருப்பதிகத்தின் முதற்குறிப்பு ; 
நாலடி மேல்வைப்பு . ஓம் என்பது உடன்பாட்டையுணர்த்தும் வடசொல் ; 
" ஒன்றுங் கதிர்முடியாற் கோமென் றுரைத்தருளி” (வி. பாரதம் , திருட்டி 

ரு . வினைக்கண் இல்லவர் - வினைகளிடத்து இல்லாதவர் . [ னன் , 0. ) 
( பி - ம் . ) 1 தாங்கிளந்த 2 ஓங்க 


ககூஉ 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
ஐய மில்லென வறைந்திட வாங்கவர் விரைந்து 
வைய மன்னனே வருநலக் தீங்கினுக் குரியான் 
றுய்ய காரிய மவன்வயிற் சொல்வமென் றடைந்து 
பைய வோதுமுன் வழுதியும் பழுதிலை யென்றான் . 
பின்ன மாநெறிச் சமணரைப் பெருந்தண்டஞ் செய்வான் 
கன்னி மன்னவ னியைந்தது கேட்டலுங் கடுகித் 
தென்னன் முன்னரின் முன்னையிற் சிறப்பொடு மடைந்தே 
மன்னு மாசனத் திருந்தனர் வைதிகத் தலைவர். 

( அ) 


( 
எ 
) 


வேறு . 


மற்றவ ரிருப்பக் கேட்டெண் வரைப்பெருந் தலைவ ராய 
செற்றமில் சமண ரெண்ணா யிரவருஞ் செற்றங் கூர்ந்து 
கொற்றவன் காண வென்றி குலைத்திடக் கடவே மென்றே 
வெற்றிகொண் முரச மெற்றி யடைந்தனர் 1விரைவிற் கூடி . ( கூ ) 
கருதினிச் சிறுவ னெண்ணெண் கலைமுதற் கல்வி யாவு 
முரைகெழு முளத்து ளோதா துணர்ந்தவ னுயர்த ருக்க 
மரியபல் கலையால் வெல்ல லரிதுகை கண்ட நந்தஞ் 
சுருதிமந் திரத்தால் வெல்வந் தோன்றவென் றெண்ணி யாரும் . ( க 0 ) 
2 வாரடா சிறுவ நீதான் மந்திர மேத றிந்தா 
யோரினின் வேத நான்கி னோதிய வெழுத்த னைத்தின் 
வீரியம் புழுத்தி ரண்டு வெட்டிய தொப்ப தல்லாற் 
காரிய முண்டோ வென்றி சுண்டிங்ஙன் களித்தல் வேண்டா . 

( கக ) 
படுவழி நினக்கொ ருக்காற் பலித்தது கொண்டா லித்தாய் 
விடுவிடு காகஞ் செல்லப் பனைக்கனி விழுந்த தொக்குங் 
கடைவழி யிதுகொண் டோநீ சாதிக்க வந்தாய் கற்றுப் 
புடவியி லெம்மை வெல்வா ரில்லைகாண் புகலுங் காலே . ( கஉ ) 
மணிதிக ழுன்றன் மிக்க மந்திரந் தனையு மெங்க 
ளிணையிலா வீர மிக்க மந்திரந் தனையு மின்று 
துணிவுற வெழுதி யேட்டைத் தோற்பவர் வெல்வார்க் காணத் 
தணிவிலா நெருப்பி னாப்பண் டனித்தனி யிடவா காண்பேம் . (ககூ ) 

எ . ஐயம் இல் - சந்தேகமில்லை . 
அ . கன்னி - கன்னிநாடு , கன்னியாகுமரி , அழியாமை . 
கூ . செற்றம் - பிறரைவருத்துதல் , எற்றி - அறைந்து . 

" வாரடாவுனக் கியாது தானர்தம் மகளடுக்குமோ 
(வி . பாரதம் , வேத்திர . கஉ . ) 

கஉ , காக்கையே றப் பனம்பழம் விழுந்ததென்பது ஓ நபழமொழி ; இது 
காகதாலீயமென்னு நியாயம் . 

( பி- ம் . ) 1 விளிவிற் 2 வாருகற் 3 சோப் 


. 


கக . 


வாரடா 


கககூ 


( 
கச 
) 


/ 


ங அ .-- கழுவேறின திருவிளையாடல் . 
வேகாவே டுடையா ரீங்கு வென்றவர் போது கென்னப் 
பாகாரு மொழியாள் கொங்கைப் பாலமு துண்டோர் மெல்ல 
வாகாதோ வென்றி யைந்தாங் கெழுந்தணி முரச மார்ப்பப் 
போகாமுன் முருட்டுக் கையர் புறப்பட்டார் புரட்டுப் பேசி . ( 
வஞ்சனை செய்வா னெண்ணி மறைந்துநின் றுதவி செய்யுங் 
குஞ்சரந் தாங்கு கோயிற் கூத்தன்வாழ் தேத்தி னாகா 
தெஞ்சழல் வடகீழ்க் கோணத் திடுமென வேவல் செய்வோர் 
2 மிஞ்சிட நெருப்பிட் டார்கள் விண்குடி வாங்க வாங்கு . ( கரு ) 
மானமி லாதோர் தம்மை மதித்துமு னடைந்த தேத்து 
ஞானமா முனிவர் தாமு நணுகிடக் கண்ட வீச 
னீனமில் புனிற்றி ளம்பாற் கன்றின்பி னிரங்கிச் செல்லும் 
தேனுவே யெனக்க ரந்து சென்றன னிரங்கி யாங்கு . ( கசு) 
நீதிசேர் செழியர் கோமா னேசமார் தேவி யோடு 
மாதர வமைச்ச ரோடு மளவில்சான் றவர்க ளோடுந் 
தீதில்பல் லியங்க றங்கச் சிறப்பொடு விளங்கி மிக்க 
வாதினைக் காண்பா னாசை யுடையனா யடைந்தான் வந்து , ( கன ) 
சுற்றநற் 

றவர்க ணெஞ்சந் துயருழந் தென்னா மென்ன 
வெற்றியே நமக்கென் றெண்ணி விரைந்தியந் திரங்கண் மற்றுங் 
கற்றமந் திரங்க ளெல்லாந் தனித்தனி கனத்த வேட்டி 
லெற்றருந் தலைவ ரெண்ணா யிரவரு மெழுதி யிட்டார் . 

( கஅ ) 
சிரபுரப் பால ரெந்தை திருவுள்ள மறிவே மென்றே 
கருதிநின் றொழுங்கி முன்னர்த் திருமுறை வகுந்த காலைப் 
பொருவரும் போக மார்த்த பூண்முலை யென்னு மிக்க 
வரர்புகழ் பதிகந் தோன்ற வாங்கினார் மலர்க்க ரத்து . 
கழறுமா -மறை 4 வி ளங்கக் கையுறு துய்ய வேட்டைத் 
தழைவுறு பதிக மோங்கத் தளிரிள வளரென் றோதி 
யழலிடை யிடவே வாம லாதிமெய் யாத லாலே 
பழுதற விளங்கிற் றியாரும் பரிவுறப் பச்சை யாகி . 

( 20 ) 
கரு. " குஞ்சரந்தாங்குங் கோயிற் குழகன் " ருச : கசு . கூத்தனே " ( திரு 
நா . தே . ) எஞ்சு அழல் - குறையச்செய்கின்ற நெருப்பை . 

கசு . தம்மை மதித்து மானமிலாதோர் அடைந்த . 
கஅ . என்னாம் - யாதாகுமோ . எற்று அரு - பிறரால் வெல்லுவதற்கரிய . 

கக . ஒழுங்கி - ஒழுங்குபடுத்தி , வகுந்த - வகிர்ந்த ; பிரித்த , “ போகமார் 
த்த பூண்முலை என்பது , திருநள்ளாற்றுத் திருப்பதிகத்தின் முதற்குறிப்பு . 

20. தளிரிளவளர் என்பது , திருநள்ளாற்றுக்குரிய வேறொரு திருப்பதிக 
த்தின் முதற்குறிப்பு . ஆதிமெய் என்றது, தேவாரத்தை ; வேதம் சிவபெரு 
மானது திருவுருவமென்பர் . 
( பி - ம் . ) 1 வாழ்கீழ்க் 2 விஞ்சுயர் 3 ஒழுகின் முன்னற்றிருமுறை 4 முழங்க! 

25 


( 
ககூ 
) 


ககூச 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
தருக்கமார் சமணர் தேர்ந்தெண் ணாயிரர் தகுதி யாக 
வரிப்பட வெழுதி யிட்ட மந்திர வேடனைத்து 
நெருப்பிடை நணுகா முன்னர் நின்றவர் நகைப்ப வற்றற் 
கருப்பிலை போலெ ரிந்து கணத்துநீ றெழுந்த தாலோ . ( உக ) 
யாவையும் வேவ வேவா திலங்கிய வேடெடுத்துப் 
பாவமை முறையிற் கோப்பப் பத்தர்க டுள்ளி யார்த்தார் 
காவலன் முதலா வுள்ளோர் களித்தனர் காண்பான் வந்த 
தேவரு மதிச யித்தார் செழுமலர் மாரி பெய்து , 

( 22 ) 
தெளிவுறக் கண்டுந் தீயிற் றெளித்து நீ ரரித்துப் பார்ப்போர் 
விளிவிலா துரைப்பா ரங்கித் தம்பனை கொண்டு வென்றா 
யொளியுறக் காணுங் காலை மும்முறை யுண்டு வாது 
களியுற வேண்டா வின்னுங் காண்பமுன் கல்வி யென்றார் . (உங ) 
பெருகிமுன் விரைவி னோடும் பெரும்புனல் வையை யாற்றுட் 
பரிவுற 2 வெதிர்போ யேறும் பத்திரம் வென்ற தாக 
நாபதி சான்ற தாக நானிலத் தெவருங் காண 
விருவர்மந் திரத்தை யுஞ்சேர்த் தெழுதியிங் கிடவா காண்பேம் . ( ) 
சிறுவரின் னேடெ திர்ந்து சென்றதே லின்று னக்கே 
யறிவுடை யாங்க ளெல்லா மடிமையாக் கடவே மற்றும் 
பறைதலிங் கொன்றும் வேண்டா பாடைக்குத் தப்பே மென்னப் 
புறவமா நகர்வாழ் ஞான பூரண ரருளிச் செய்வார் . 

( உரு ) 
அடிமையி லாசை யில்லை யின்றுநீ ரவையிற் சொன்ன 
படிபுகழ் வாதுஞ் சொக்கன் பரிவினால் வென்றே மாயிற் 
கடிமையி னும்மை முற்றுங் கழுநுதி யேற்று தற்கு 
முடியவே யாசை யென்றா ரியைந்தனர் வினையான் மூடர் . ( உசு ) 

உக . வற்றற்கருப்பிலை - காய்ந்த கருப்பந்தோகை . 
உ ... அதிசயித்துச் செழுமலர்மாரி பெய்தார் . 
உங , நீர்தெளித்து , அங்கித்தம்பனை - அக்கினித்தம்பன வித்தை . வாதுமும் 


முறை உண்டு . 


உச. விரைவினோடும் பெரும்புனல்வையை என்பது, வேகவதியென்னும் 
பெயர்ப்பொருளைப் புலப்படுத்தியது ; “ தாங்கருந் திறலொடும் வரும்வெம்மை " 
என்பர் பின்னும் ; ருச . பத்திரம் - ஏடு . 

உரு . பறைதல் - சொல்லுதல் ; பாடை - பாஷை , சபதம் ; ‘பாடைக்குத் 
தப்புவராதவன் என்று உலகில் வழங்கும். 

உசு . கடிமை இல் - விளக்கத் தன்மையில்லாத . முடிய - முற்ற , ஆசை 
என்றது , அவரை அஞ்சுவித்தற்பொருட்டு ; இவர்கருத்து இன்னதென்பதை, 
சங - ஆம் செய்யுளாலுணர்க , 

( பி - ம் . ) 1 " ஆயிரந்தகுதி 2 " எதிரேயேறும் 3 தேர்ந்து 


ககரு 


கூஅ.-- கழுவேறின திருவிளையாடல் . 
உளப்படு மமைச்ச னாரை யுயிர்க்கழு வினவா முன்ன 
பளப்பருந் தயாவு கூர்ந்திங் கையரே கையர் தம்மைக் 
களத்தள வேற்றற் கென்றே கருதியான் முன்னஞ் 2 செத்திக் 
குளத்துற விட்டு வைத்தே னருளினா லெனக்கொ ணர்ந்தார். ( உ.எ ) 
ஆங்கது கண்டு சால வதிசய முற்று மற்றைப் 
பாங்கிறீ வினையான் , மூடும் பாதகர்க் கருள்சு ரந்தே 
யோங்குநன் னவங்கள் கண்டு முணர்விலா மூர்க்கர் நீங்க 
ளீங்கிதற் கியைந்த தென்ன காரிய மெடுத்தற் கின்றே . ( உ.அ ) 

வேறு . 
பவங்க ணீக்கும்வெம் பாதக மாற்றுநற் 
றவங்க ணல்குந் தலைமை தருந்தொழுஞ் 
சிவந்த தாணிழல் சேர்த்திடுங் காத்திரத் 
துவந்து பூணி னுருத்திர சாதனம் . 

வேறு . 
நினைவினை முடிக்கும் தூய்மை யாக்கும்வெம் பாவ நீக்கு 
மனவிடர் விடம்பேய் தெவ்வு மறலிவா ராமற் காக்கும் 
புனையற மின்பம் வீடு பொருண்முத லெவையு நல்கும் 
வினைகடி 4 நால்வே தத்து மிக்கமந் திரவெண் ணீறு . ( K0 ) 
குலந்தரு நீதி மிக்க குணந்தரும் வேதஞ் சொல்லும் 
பலந்தரு முயர்ந்த சாயுச் சியந்தரும் பழுதிலாத 
தலந்தரு மெல்லாம் வல்ல சயந்தரு நிறைந்த செல்வ 
நலந்தரும் பெருமை குன்றா நயந்தரு நமச்சி வாய . 

( ஙக ) 
5 நாணிலீர் மன்னன் முன்னா நல்லசொல் கின்றேன் கண்டி 
பூணும்வெண் ணீறு பூசும் போற்றியஞ் செழுத்தை யோதுங் 
காணொணா முத்தி யின்பங் காணலா மென்னக் கேட்ட 
கோணுறு சமண ரெண்ணா யிரவருங் கொதித்தெழுந்தார். ( கூஉ ) 

உஎ . உயிர்க்கழு - ஒருவகைக்கழு . களம் - கழுத்து , செத்தி - சீவி . 
உக . காத்திரம் - உடம்பு . உருத்திரசாதனம் - வருத்திராக்கம் . 
$0. தெவ்வு - பகை . 

கூக , “ குலந்தரும் செல்வம் தந்திடும் ......... நாராயடு வென்னு நாமம் ” 
( பெரிய திருமொழி , க . பத்து , க . ) 

ஙக . இவற்றால் முறையே உருத்திராக்கம் , திருநீறு , பஞ்சாக்கர 
மென்னும் இவற்றின் பெருமைகள் கூறப்பட்டன . 

கூஉ . கண்டி - உருத்திராக்கமாலை . 

( பி - ம் . ) 1 உயர்கழு 2 சேர்த்திக் 3 குளத்தளவு 4 வேதநான்கின் , கங் 
கைநீரின் 5 காணுவீர் 


( 


உக 


- 


க்கூசு திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
முற்றிய சீற்றம் பொங்கி மொழிவன கேட்டுக் கெட்டேன் 
வற்றிய தவத்தார் நும்போற் கண்டிலம் வைய கத்திங் 
கிற்றைநாட் டோற்பின் யாமே யேறுவ மெனவியைந்தீர் 
பொற்புடைக் கழுக்க டம்மை வாங்குமி னெனப்பு கன்றார் . 

| கன்றார் . ( ஙங ) 
வேறு . 
எண்டு துஞ்சொன்மு குந்த னிறைஞ்சொளி 
வண்டூ துங்கழல் 2 வாழ்த்தவர் பாத்தொகை 
கண்டூ துந் தொனிக் காளத்தர் ஞான்றுமேற் 
கொண்டு தும்மெனக் காளங் கொடுத்தனர் . ( ஙச ) 

வே . 
மெய்யுறக் கேட்டு னக்கிம் மிகையெலா மென்கொல் வேண்டா 
கையறத் தோற்பி னன்றே கழுநுதி யணைவோ மென்று 
துய்யவை யங்கை வாங்கித் தோளில்வைத் தங்கை வீசி 
வையைமா நதியின் பாங்கர் நணுகினார் மன்னன் காண . ( கரு ) 
மேவிய திறங்க ளோடு மவரவர் வீரம் பேசித் 
தீவினைப் பேயத்தி னாலே வரும்வினை தெளியா ராகிக் 
காவல்சேர் மந்தி ரங்கள் கற்றயந் திரங்கண் மற்றும் 
யாவையுங் காண வேட்டில் யாற்றிடைத் தீட்டி யிட்டார் . ( ஙசு ) 

வேறு , 
காழி நாயகர் கருணைசே ரழகனை நினைந்து 
வாழ்க வந்தண ரென்றுயர் வண்டமிழ்ப் பதிகந் 
தாழ வோதியே தடமலி யேட்டிடைத் தீட்டி 
யாழு மாற்றிடை யிட்டன கிலமுந் தழைப்ப , ( ஙஎ ) 
கொடிய நெஞ்சுடைக் கூற்றினை யனையவர் 8 வரைவுற் 
றடைவின் முந்துற விட்ட வெண் ணாயிர வேடு 
மிடையி னின்றவர் கிளர ணகையுற விமைப்பிற் 
10 கடுகி நீர்வழி யோடிமுன் புகுந்தன கடலுள் . 

ங ங . கழுவேறுவோர் அதனைவாங்கித் தோளில் வைத்துச் செல்லுதல் 
மரபு . 
ங்ச . தூ 

சபாண்டவர்க்குச் சென்ற தூது ; உம்மை : அசைநிலை . 
இறைஞ்சுகழல் , காண்டுஞான்று ஊதுங்கள் ; ஊதுதல் - உடம்புபுடைத் 
தல் . காளம் - ஒரு கை வாத்தியம் , கழு. இச்செய்யுள் திரிபு . 

கூரு . மிகை - அளவுகடந்தசெய்கை. கை - செயல் , துய்யவை - கூர்மை 
யையுடையவை . 

கூசு . ஏட்டில் தீட்டி . 
ங எ . " வாழ்க வந்தணர் என்பது திருப்பாசுரத்தின் முதற்குறிப்பு . 
( பி - ம் . ) 1 இயைந்திப் 2 வாழ்த்தலிர் 3 தனிக்காளத்தர் வாதுமேற் 
" இயைந்து வறங்க 6 பயத்தலாலே 7 நீட்டி 8 -ஐயுற்று 9 வின்னகை 
10 கடிய நீர்வழி 


( ந.அ ) 


. 


ந அ.- கழுவேறின திருவிளையாடல் . 


ககஎ 


மாறி லாமறை ஞானசம் பந்தர்தம் மனத்துட் 
டேறி யிட்டவொண் செந்தமிழ் மந்திர வேடு 
கூறும் வெம்மொழிச் சமணர்கள் கூரிய கழுக்க 
ளேற வேறிய தெழவரு மாற்றிடை யெதிர்த்தே . 


( ஙக ) 


வேறு . 


இயல்பட வெங்குரு வரசர்ப தம்பெற வெழுதிவ ரைந்திடுமே 
யெர் தரு தண்புன னடுவுகி ழிந்திட வானொடெ திர்ந்திடவே 
நயமலி யன்பர்கண் மறைமொழி யந்தணர் நேடமிடு தொண்டருளோர் 
செயசெய வென்றன ராகர வென்றனர் சிவசிவ வென்றனரே . ( 10) 

வேறு . 
பொங்கு மங்கைய ரமைச்சனார் பூழியன் முதலாத் 
துங்க வைதிகஞ் சைவமோங் கியவெனத் துதிப்ப 
விங்கெ னாகுமென் றிரங்கிய முனிவர்க ளமரர் 
சிங்க நாதங்கள் செய்தலர்ச் செழுமழை பொழிந்தார் . ( சக ) 


வேறு . 


நிறங்கள்வே றாய்வி யர்த்து நெஞ்சுலர்ந் தாங்கா ரங்கள் 
குறைந்துகை தவமோ வில்லை கைதவ வென்று கூறி 
யறம்புரி பால னார்த மணிமலர்ப் பாதம் போற்றி 
மறம்புரி யமண ரெண்ணா யிரவரும் வணங்கி னாரால் . ( சஉ ) 
நேசமார் ஞான வேந்தர் நெடுங்கழுத் தரித்த போதே 
யாசற விருந்தீ ரின்னு மறைகுவ மடிதல் வேண்டா 
பூசுமி னினிய நீற்றைப் போற்றுமி னீசன் றாளை 
மாசற நீரு நாமும் வாழலாங் கூடி யென்றார் . 

(சங ) 
முன்னையூழ் வினையால் வென்ற முனிவகேண் மடிவ தல்லாற் 
சொன்னவெஞ் சாம்பல் சீசீ தொடுவமோ வென்று கொண்டு 
நன்மைகள் சொல்லா நின்ற ஞானசம் பந்தர் தம்மைப் 
புன்மைகள் சொல்லக் கண்டு பொறுத்திலர் பூதித் தொண்டர் . ( சசு ) 

வேறு . 
கையர் தங்களைக் களையுமின் களையுமி னெனவே 
துய்ய மன்னவன் சொல்லுமுன் கறுவினர் தொண்ட 
பொய்செய் பாதகக் குழுவெலார் தொலைந்திமைப் பொழுதில் 
வெய்ய நீள்கழு வேறினர் மெலிந்துயிர் பதைப்ப , 

( சரு ) 
கூகூ. எதிர்த்து ஏறியது . ச0 . பதம் - இன்பம் . 
சஉ . “ கை தவமோவில்லை கைதவ ”: மடக்கணி . சங . இருந்தீராயினீர் . 
சரு . கறுவினர் - கோபித்து . தொலைந்து - தோற்று . 

ம் . ) 1 பதந்தொறும் 3 நடனவில் 3 நாதமுஞ் 4 அலர்த்திரு 5 பா 
தப்போதில் 6 வினையாலேடா 


(பி 


க்கூறு 

திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
புகல்வ தேதெதி ரிருந்திடுங் குதவழிப் புகுந்து 
பகைகொண் முட்டுடைப் பட்டினி 1 வயிற்றிடைக் குளித்துத் 
தகவில் வஞ்சக நெஞ்சகந் தனினிண மருந்தி 
யிகழும் வாய்முகங் காட்டிட 2 வேறினர் கழுக்கள் , 

( சசு ) 


வேறு : 


( சஎ ) 


( சஅ ) 


பவமுறு கையர் வெய்ய பாறுசெங் குடர்பி டுங்கச் 
சிவையவை சூழக் காக நிழலிடத் திரண்டோர் தாளிற் 
றவமுய லலகை யென்னச் சாலவே வாயங் காந்து 
கவடிவெண் பற்கள் காட்டி யிருந்தனர் கழுக்க டோறும் . 
சாணகம் பூசி யேடா சுட்டிடத் தரியே மென்பார் 
கோணில்கன் றெடுத்து நீறு தருந்திருக் கோயி லென்பார் 
காண நீ றின்றி வெள்ளை கண்டன வணிவா ராகி 
வீணழிந் தொழிந்த கையர் விலாவொடி யாக்கி னாரால் . 
தளம்புகெஞ் சுடைய வெண்ணா யிரஞ்சமண் டலைவ ராயோ 
ருளம்பரி வொடுக ழுக்கண் யோசனை யகல மேற 
வளம்பட வாது செய்த வாரண மென்னு நாமம் 
விளங்கிய தன்று முன்னா மேதகு தராத லத்தே , 

வேறு .. 
பாசமற நீறணிவான் பாக்கியமில் சாக்கியர்க 
ணேசமுற விருந்தகழு நிரைமுடிந்த விடமின்றும் 
பூசுரர்கள் பணிந்தேத்தும் பூவணநன் னகர்மருங்கிற் 
காசினிமேல் விளங்கியது கழுவர்படை வீடெனவே . 


( சசு ) 


( ரு ) 


வேறு . 


உறைத்த மன்னவன் முன்ன ருயர்ந்திடக் 
குறித்த சாமரம் பெற்றது குற்றமோ 
பொறுத்த தோணி புரத்தவர் தம்மொடுங் 
கறுத்த செங்கழுக் காணிச் சமணரே. 

( ருக ) 
சசு .ஏகல்வதேது . முட்டுடைப் பட்டினி வயிறு - கண்டுமுட்டு , 
கேட்டுமுட்டுக் பட்டினியிருக்கும் வயிறு . முகம் - கழுவின் முகம் . 

கழுகு . 

சிவை - நரி . 
சா . பா 

கவடி பலகறை . 
சஅ . சாணகம் - சாணம் . கன்று - பசுக்கன்று . விலாவொடி - விலாப் 
பக்கம் ஒடியும்படி சிரிக்கும் சிரிப்பு ; " விலாவிறநக்கு ( மணி . ச : ஙகா. ) 

சசு , தளம்பு நெஞ்சு - துளும்புகின்ற மனம் . 

ரும் . சமணர்களுக்குச் சாக்கியரென்றும் ஒருபெயருண்டு ; கழுவர் படை 
வீடென்பது இக்காலத்துக் கழுவேறுமடை , கழுவேறு கடையெனவழங்கும் . 

ருக . சாமரம் - சாமரை , கழுமரம் . இக்கவி , வஞ்சப்பழிப்பணி . 
( பி - ம் . ) 1 வயிற்றினைக்கிழித்து 2 ஏறின 


கூ. அ.- கழுவேறின திருவிளையாடல் . 


ககக 


வேறு , 
நன்னெறி யேடு காண்பா னாசையாய் நலங்கள் செய்து 
மன்னவன் றுதிப்ப நாலு கவிப் பெரு மாண்ம கிழ்ந்து 
முன்னுறக் காட்டு கின்றேம் போகென முடுகிச் சென்றார் 
கன்னல்சூழ் புனலி யாற்றங் கரைவழிக் குடபா னோக்கி . 


( F உ ) 


வேலு . 


2 ஆர்ந்து செல்கதி கண்டுகண் டன்புறு நெஞ்சம் 
வாழ்ந்து செல்வுழி மந்திரச் செந்தமி ழேடு 
சூழ்ந்த தெண்டிரைக் கடலென வருந்தித் துறைக்கட் 
சேர்ந்து மூழ்கிய தோசனை யொன்றரை சென்று . ( ருகூ ) 
ஆங்குக் காணுமு னிழிந்தன ராதர முதிர்வா 
லோங்கு நாயக னாணையா லுணர்வுடைத் தடினி 
தாங்க ருந்திற லொடுவரும் வெம்மையைத் தணிந்தே 
பாங்க றிந்து தாள் படிந்தது பாரதி சயிப்ப . 

( ருச ) 
வேறு . 
வடகரை யேறி யேறு மேடுகா ணாமல் வாடிப் 
புடைவரும் புதல்வர்க் கண்டு புதுமைவே றுண்டோ வென்னப் 
படிபுகழ் நிரையான் மேய்ப்போம் யாங்கள் கேள் பழைய தாய்நன் 
குடையதோர் சிவலிங் கந்தா னுண்டுகா ணென்றார் காட்டி , ( ருரு ) 
ஞானசம் பந்தர் கண்டு நணுகியா லயத்தி றைஞ்சித் 
4 தேனுற வன்னி யென்று செந்தமிழ்ப் பதிக மோதப் 
பானரை பிறங்க மூத்துப் பழுத்தவோர் விருத்த னாகிக் 
கூனிவந் துயர்காப் பிட்டான் சேடனூர் நீடு கோமான் . ( ருசு ) 
மிக்கபா லககே ளிந்த வேடெதிர் மேவி யாற்றுட் 
புக்கியான் மூழ்குங் காலென் காலிடைப் பொருந்தல் கண்டு 
திக்கறிந் தெடுத்தேன் மூத்தே னாதலாற் றெரிந்த தில்லை 
மக்களுண் டவர்க்கு நல்க வாசித்துத் தருதி யென்றான் . 

( ருஎ ) 
ருஉ. ஆசையாய்த் துதிப்ப . 

ருகூ . " வாரிதி யுருவா யாற்றின் வருபெருஞ் சலில முற்றும்" என்றார் 
முன்னும் ; எ : அ . ஓசனை - யோசனை . 

தடி ஆறு . 
ருசு . " தேனுறவன்னி என்பது திருவேடகப் பதிகத்தின் முதற்குறிப்பு . 
காப்பு - திருநீறு , சேடனூர் - திருவேடகம் ; ஆதிசேடன் பூசித்த தலமாதலின் 
இஃது இப்பெயர்பெற்றது ; சுசு - ஆம் பாடலைப்பார்க்க , 

ருஎ , புக்கு - புகுந்து . நல்க - நான் கொடுத்தற்கு . 
( பி - ம் . ) 1 பெருமான் 2 ஆழ்ந்து உண்டுபோ 4 தேனுறை 


ருச. 


னி 


- 


200 திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
சித்திர நுதற்கணிட்ட தெய்வநீ றிலங்க வுச்சி 
வைத்தவொண் சிகைவி ளங்கப் பிணங்குசன் மார்பின் மின்ன 
வித்தக வடிவின் வந்த விருத்தவே தியரே நும்மை 
யுத்தமச் சிவனே யென்ன வுதிக்கின்ற துளத்தெ னக்கே . ( ருஅ ) 
சிறியனேன் பனுவல் கல்வி சிறந்தநின் றிருமைந் தர்க்கு 
முறுவலே தருவ தல்லால் வேறிலை முடுகிக் காண்பான் 
மறுவறு தென்னன் வந்தான் 1 வருந்தியோர் காரணத்தா 
லிறையவ காட்டல் வேண்டு மென்று மெய் யொடுங்கிச் சொன்னார் .( ) 
அவ்வுரை கேளா முன்ன ரருமறைக் கிழவ னக்கென் 
செவ்விய மைந்தர் கட்குத் தேடிவே றளிப்ப றோன்ற 
மெய்வரு தென்னன் கையின் மேதினி முழுது மெச்ச 
விவ்வுரை தீட்டு மேட்டை யீயென வீந்தா னன்றே . ( • o ) 


வேறு . 
சிறுபா லகனீ சிவபத் தனுமா 
யறிவால் விறலா லருளா லுயர்வா 
னிறைவா கியிருந் தனை நீள் பகைவென் 
றுறவா ழுதிநான் மறையோ தியநாள் . 

( சுக ) 
எனவாழ்த் தியொளிக் குமுனின் பமுறுந் 
தனியா னைவியந் துயர்தா னையொடு 
மனவா தரவால் வருமன் கரமீ 
தனைவோ ரும்வியப் பவளித் திடவே , 

( உ ) 
வேறு . 
மன்னவ ன திச யித்து வந்தவா றெங்க னென்னத் 
தன்னிக ரில்லா விந்தத் தலத்திடை நயந்தி ருக்கு 
முன்னிகழ் சிவன் மெய் மூத்தோர் முனிவனில் வந்த ளித்தா 
னென்னுமுன் பணிந்தான் 4 பல்கா லேத்தினான் கூத்து மாடி , ( சுங ) 
இகலமண் பரிசனத்தா லேறிய பாவ நீங்கச் 
சிகர நீள் கோயில் கண்டு சிவனை நா டொறும்வ ழுத்தித் 
தகுநதித் தென்பா னன்கு தரும்படை வீடு செய்து 
பகையற விருந்தா னங்கண் பாண்டியன் சிறிது காலம் . 

( சுச ) 
ருகூ . பனுவல் முறுவல் தருவதல்லால் . 

- உண்மை வழி. 
சு உ . தனி யானை - திருஞானசம்பந்தமூர்த்திநாயனார் ; எழுவாய் . 
சுச . பரிசனம் - ஸ்பரிசம் . 

( பி - ம் . ) 1 வணங்கி 2 மன்னர்கரத்து 3 மேன் மூத்து 4" அன்பால் 
5 ‘நான்குதரும்படைவீட்டைச் 


சு 0 . மெய் 


ங அ . - கழுவேறின திருவிளையாடல் . 


20 க 


வேறு . 
விரைவோ டிகலா விடுமே டெதிர்போய்க் 
கரைசேர் தலினா லுறைகா ரணனைப் 
பரவே 1 டகனென் றிடவே பதியுந் 
திருவே டகமென் றுசிறந் ததுவே. 


வேறு , 
உன்னி மாலு 2 முவணனுஞ் சேடனு 
மன்னு சாத்தனு நான்குகம் வாழ்த்தகர் 
துன்னு பல்பொரு டோன்றி யொடுங்கக 
மென்னை யாளுடை யானுறை யேடகம் , 


( சுசு ) 


வேறு , 


அறநெறிக் காழி வேந்த ராதரத் தேடெ திர்ந்த 
துறைவயிற் சமண ரோடும் பாடித்த தோடந் தீர 
வுறவுறத் தமது பேரா லுயர்வுடைச் சிவலிங்கத்தைச் 
சிறுமையிற் றெள்ளி யாரென் றருச்சித்தார் செழியன் காண . (சுஎ ) 


வேறு , 
பொழிலார் மதுரா புரிமே விவியந் 
தழகா யதனா ரணநா யகனைத் 
தொழுதாய் தமிழ்பா டியபின் றுதியா 
லெழிலா லயமற் றுமிறைஞ் சினரால் . 


( சுஅ ) 


புகழ்நீ டியபூ ழியன்மண் டலமும் 
மிகநா ளுமுளத் துவிளக் கமுறத் 
தகவார் தருமந் தருமீ சனையும் 
மகிழ்வா வணிநீ றுமறந் திலதே . 

( சுக ) 
நயமெய் தியதென் னவனா டடைவே 
வியனீ றுபரப் பியவித் தகனா 
ரியலோ டுயர்தென் னனிலங் கவிருந் 
துயர்கா விரிநா டுறமே வினரால் , 

( 20 ) 
கூரு. இகலா - ( சைனரோடு ) மாறுகொண்டு . 
சுசு . சாத்தன் - ஐயனார் . 
சுஎ . பாடித்த - பாஷித்த , பேசிய . 

சுசு , மண்டலமும் : உம்மை , சோழமண்டலத்தையன்றியென இறந்தது 
தழுவியது ; ங எ : ச - ஆம் பாடல்பார்க்க , 
( பி . ம் . ) 1 அழகன்னெனவே 2 அயனுமுவணமும் 

26 


20 உ 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


வேறு . 


( 
எக 
) 


1 தூண்டுரும் பாக்கி யின்றோர் துரும்புதூ ணாக்கி யேமூன் 
றாண்டிலோர் புதல்வ னாலெண் ணாயிரஞ் சமணர் தம்மைக் 
காண்டகு கழுவி லேற்றல் 2 கண்டுநீ றணியா தந்தோ 
மாண்டகு கடவுள் வேறுண் டென்பரே மதியி லாரே . ( ) 
கொல்சுர நீக்கி மன்னன் கூனிமிர்த் தழலி னீரின் 
வெல்லவே டெழுதி யிட்டு வெல்லருஞ் சமணர் தம்மைச் 
சொல்லி நீள் கழுவில் வைத்த தொல்கதை கற்போர் கேட்போர்க் 
கெல்லையில் செல்வ மொல்லை யெய்துதற் கைய மின்றே . ( எஉ ) 

ஆகத்திருவிருத்தம் - க 0 எசு . 


ங க .-- மெய்க்காட்டிட்ட திருவிளையாடல் . * 


பூமகட்கு மணிமுடியா மதுரையந்தண் புரத்தின்கண் முன்னொ 
ருகான் மன்னர்க் கென்றுஞ், சேமமுறு படைத்தலைவ னாகும் வென் 
றித் தேசுடைய வுயர்கொந்தக் குலத்துட் டோன்றித் , தூய்மைதரு 
சுந்தரனுக் கன்பு பூண்டு சுந்தரசா மந்தனெனு நாமம் பெற்றுக் , காமு 
றுபே ராண்மையினோர் தோலா வீரன் கசிந்தன்பர்க் கன்புசெய்து 
போது நாளில் . 

( க ) 
ஆங்குலக மனுநெறிகோ டாமற் காக்கு மடல்வீர மாறனெனு 
மரசன் றன்மேற் , றேங்குபுகழ் வன்னியர்க டலைவ னாய சேதிபர்கோ 
னென்பானோர் கிராதர் கோமா, னோங்குபெரும் பலபடையி னோடுங் 
கூடி யொருப்படுவா னெண்ணியவா றொற்றர் கேட்டுத், தாங்கரிய 
விரைவினொடும் போந்து வாய்ந்த தருமநெறிக் கவுரியனைச் சார்ந்து 
சொன்னார் . 

( 2 ) 
முன்னமது கேட்டலுமே விரைவிற் கூடி முரண்டுபல் படை 
4 யாள்வே மெனக்க ணித்துக் , கொன்னுனைவேற் சுந்தரசா மந்தனெ 
ன்னுங் கொடுந்திறற்சே னாபதியை யழைத்துச் சொல்வான் , செந் 
நெறிசேர் வடதிசையாள் கிராதர் கோமான் சேதிபர்கோ னென்பா 
னோர் பெரியோ னம்மேன் , மின்னுபடை யொடும் பொருவான் 
கின் றானாம் விளம்புங்கா ரியமொன்று விளங்கக் கேண்மோ. 

( ஙக ) 
க . கொந்தக்குலம் - கொந்தகக்குலம் ; இக்குலத்திற் பிறந்தோர் சேனாபதிக 
ளாதற்குரியவர் . 

( கவுரியன் - பாண்டியன் . 
உ . சேதிபர்கோன் - பெயர் ; ஈ - ஆம்செய்யுள் பார்க்க . கிராதர் - வேடர் . 
கூ . படை ஆள்வேம் - சேனைகளை வருவித்துப் பாதுகாப்போம் . 

* " மெய்க்காட் டிட்டு வேண்டுருக் கொண்டு , தக்கா னொருவ னாகிய தன் 
மையும் ” ( திருவா . கீர்த்தி , சுசு - எ. ) 

[மெனத்தனித்துக் 
( பி - ம் . ) 1 தூண்டுரும்பாக 2 கண்டீர் 3 " முரண்டரு 4 ஆள்வே 


வரு 


சு 


ங்க.- 

மெய்க்காட்டிட்ட திருவிளையாடல் . உ OM 
பல்படையைப் பல்படையாற் றள்ளல் வேண்டும் பார்புகழ்வீ 
ராபடையோ மாண்ட தில்லை, பொல்லையினஞ் சரக்கறையிற் புக்கு 
வேண்டு மொண்கனக மெடுத்திட்டுப் படையா ளென்று , புல்லியரு 
ளொடுந்திருக்கைச் சிறப்பு மிட்டுப் போவென்று விடைகொடுப்ப 
விரைவு கண்டு , சொல்லிலிவன் றனக்கொப்பிங் கிவனே யென்று 
சுடர்மணிமா முடிச்செழியன் றுதித்தான் சால. 

( ச ) 
அரியபெருஞ் சரக்கறையிற் காவ லோடு மடைந்தடைவிற் பெ 
ரும்படைக ளாளத் தக்க , பொருள்பலவும் வகைவகைகைக் கொண்டு 
நல்ல போர்வீரர் தமைத்தேடி வாரு மென்று , பரிவினொடுந் தன்ன 
2 டைந்தோர்ப் போக்கி நோக்கிப் பரிப்பவராற் கொடுபோந்து தனதில் 
லத்து , விரைவினொடும் புகுந்தான்செங் கேனகங் கண்டான் விதிர் 
விதிர்த்தான் சிவனடியார்க் கிடுவா னெண்ணி . 

வேறு , 
மிஞ்சிட வடைந்த கைப்பொருள் கொண்டே மெய்ப்பொரு 
டேடுவான் விரும்பிச் , செஞ்சுடர் மகுடக் கோயிலுள் வேந்தன் 
செழும்பொரு டன்னொடுஞ் சென்று , பஞ்சின்மெல் லடியா ளங்கயற் 
கண்ணி பங்கனை யங்கையாற் றொழுது , மிஞ்சுமிப் பொருளுன் னடி 
யவர்க் கிடுவான் விருப்புறு முளக்கருத் தெனக்கே . 

நம்பனே யும்பர் தம்பதி பரவு நாதனே காத்தரு ளெனக்குன் , 
றம்பமே யல்லாற் பிறிதிலை யென்று சாற்றி முன் போந்தடி யவரைக் , 
கம்பமா ருடலு மம்பு சோர் விழியுங் கசிதரு நெஞ்சுமா யிறைஞ்சிச் , 
4 சம்புவே யென்ன வமுதுசெய் வித்தான் றனங்கள் வேண் பெ 
வெடுத் தளித்தே . 

( எ ) 
நட்பொடு மெல்லமன்னன்பொன் முழுது நாடொறு நாடொறு 
மெடுத்தாங் , குட்பய மின்றி மாதொடுங் கூடி யுவகைகூர்ந் தானடி 
யவர் தங் , கட்பய மெய்தி யாவராயினுமுட் கருத்தறிந் தமுதுசெய் 
வித்துத் , தட்பமார் மனத்தன் மூவிரு திங்க டம்முளத் தனமெலா 
மழித்தான் . 

( அ ) 
ச . மாண்டதில்லை - மாட்சிமையுற்றதில்லை . சரக்கறை - பொன்னறை , 
படை ஆள் - சேனைகளை ஆள்வாய் , திருக்கைச்சிறப்பு.ஏனாதிமோதிரம் , விரைவு 
கண்டு - ( சௌந்தரசாமந்தன் ) விரைந்து செல்லுதலைக்கண்டு . 

ரு . விதிர்விதிர்த்தான் -விரைந்தான் ; " மெய்தா னரும்பி விதிர்விதிர்த்து " 
( திருவா . திருச்சதகம் , க . ) 

எ . உம்பர்தம்பதி - இந்திரன் . தம்பம் - ஆதாரம் . கம்பம் - நடுக்கம் . 
" கம்பமாருடல் ...... இறைஞ்சி : சிந்தை யிடையறா வன்புந் திருமேனி 
தன்னி லசைவுங் ... வந்திழி கண்ணீர்மழையும் " ( பெரிய . திருஞா. உஎ 0. ) 

அ . அடியவர் தங்கண் - அடியவரிடத்து . 

( பி - ம் . ) 1 லேடி 2 அடைந்தோர்போக 3 கனகத்தோடும் 4 சம்புநீரெ 
ன்ன 5 மன்னர் பொன்னெனாது 


உசை திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம். 

அரசனுந் திங்க ளாறுசே றலுமே யடற்படைத் தலைவனை 
யழைத்துப் , பரிகர மெவள வாண்டனை யென்னப் பழுதுரை யாதவ 
னுரைப்பான் , றிருவரு ளதனாற் சொக்கநா யகனைச் சிந்தைசெய் துள் 
ளதை யன்றிப் , பொருபடை மன்னா வொருபடை யாண்ட திலையிது 
பொய்யல் வின்றே . 

( கூ ) 
வந்தனை யடியேன் கருத்தினை முடிப்பான் வழிபடு மடியவர்க் 
கெளிய , சுந்தர னுண்டு வேண்டிய பொழுது படையுமுண் டெனத் 
துணிந் துரைப்ப , வந்தமன் னவனு மென்கொலா மீதென் றதிசயித் 
துன்னினை வின்க , ணெந்தைநா யகனும் வருவனேற் காண்பே 
மின்று போய் நாளைவா வென்றான் . 

( 50 ) 
கருத்துடைச் சேனைத் தலைவகே ணாளைக் காலையி னின்படை 
மெய்க்காட் , டுருப்படக் காண்பேம் போவெனப் போந்த வுத்தமன் 
புத்தியுட் சால , வருத்தமுற் றென்னா மெனத்தனக் கினிய வள்ளலுக் 
குரை செய்வா னெண்ணிப் , பொருத்தவா லயத்துச் சேர்ந்துபொற் 
கமலப் பொய்கையு ணண்ணிநீ ராடி . 

( கக ) 
நீறணிந் தருள்சேர் கடவுளை யடைந்து நியதியெண் ணான் கறஞ் 
செய்வாள் , கூறனே யடியே னென்செய்கே னுரையாய் 1 கொற்றவன் 
றனமெலா மெடுத்துன் , வீறுடை யடியார் தங்கள் பா னிறைத்தே 
னாளைமெய்க் காட்டெனப் போந்தே , னாறுபூ மவுலி மாறனார் திருமு 
னான்படை காட்டுமா றென்கொல் , 

(கஉ ) 
வேறு . 
பன்னிய பொருளு மில்லை படையுமோ வாண்ட தில்லை 
தென்னன்மு னீயுண் டென்று செப்பினே னொப்பி லானே 
மன்னவர் தண்ட மாரே யாற்றுவார் வழிசெய் யாயே 
லின்னுயிர் செகுப்ப தல்லால் வேறிலை யெனப்பணிந்தான் . 


2 


. 


ககூ 
) 


வேறு . 


நெறியிலை சாத லலாதெனக் கேட்ட நிருமலனிரங்கிநீள் விசும்பி , 
லறிவுற வுரைப்பா னுறுப்படைத் தலைவ வசைவிலா மனத்தொடு 
3 சென்னீ , குறைவற வேண்டும் படைகொடு நாளைக் கொற்றவன் 
காணயாம் வருவேர் , திறமுறு படையின் றகுதிகண் வெந்து சேலை 
யுந் தருவனா னமக்கே , 

( கச ) 
பரிகரம் சேனை . 

( ளியவெம்பெருமான் கஎ : சு . 
க 0 . வந்தனை அடியேன் - பணி தலையுடைய அடியேனது . அடியவர்க்கெ 
கஉ . நியதி - நியமம் , இச்செய்யுள் கருத்துடையடை யணி . 
க ங . தண்டம் - தண்டனை . ஆரே ஆற்றுவார் - ஆர்பொறுப்பார் . வழி வகை 

கச , சாதலலாது நெறியிலை ; பின் , " இன் றுயிரளித்த கோவே ( கூ 0) என் 
பது இதனை வலியுறுத்தும் . அசைவு - மெலிவு . நமக்குச் சன்மானமாகச் சேலை 
யையும் அரசன் தருவன் . 

[ மெலாமளித்து 3 அடைநீ 
( பி - ம் . ) கொற்றவர் 2 தனமெனாதழித்து , தனமெலாமழித்து , தன 


ஙகூ, - மெய்க்காட்டிட்ட திருவிளையாடல் . 


உரு 


என்னுமத் திருவாக் கதிசய முறக்கேட் டினிமையி னெழுந்து 
கூத் தாடி , யுன்னருங் களிப்பிற் போந்து தன் னுழையி னுற்றதன் 
மனையவட் குரைப்பத் , தன்னுடை யச்சந் துண்ணெனத் தள்ளித் 
தலைவகே ணிலைமையை விடாது , நின்னுடைத் தருமங் கைதரு நாளை 
யுதவுவ னேசவெம் பெருமான் , 

வெறிகமழ் குழலா ளுய்ந்தன மென்றே மெய்ப்பட வித்திற 
முரைப்பக் , கறைகெழு நெடுவேல் வீரனா மற்று மற்றைநாட் காலையி 
லெழுந்து , திறமுறு படைக்காம் பல்கலன் பூண்டு சிறிதுசே வக 
ரொடுங் கூடிப் , பிறையணி சடையான் றனையுளத் திருத்தி நடந்த 
னன் பெரியவாள் வாங்கி . 

( கசு ) 
தன்னுழை கடந்து மன்னவன் வாயிற் றலைப்படுங் காலிறை 
யருளாற் , பொன்னக ரமரர் முன்னிரு மருங்கும் பூமழை பொழிந்து 
நின் றார்ப்பச் , சின்னமுஞ் சங்குந் தாரையுங் கொம்புஞ் செம்பொ 
னின் காளமுங் குழலுந் , துன்னுவங் கியமுந் தம்முனெம் மருங்குந் 
தொகுபுவி செவிடுறக் கறங்க . 

( கஎ ) 
சீர்மணி தாளஞ் சச்சரி கஞ்சஞ் சிலம்பவின் றண்ணுமை 
தடாரி , பேரிகை கரடி மத்தளஞ் சல்லி பெரும்பறை துடிகடி முர 
சம் , பார்புக ழிடக்கை யுடுக்கைகன் னியாளம் படகம்வண் டிமிலை 
3 தெண் டுடுமை, வார்படு படகம் பெருந்தகு ணிச்ச மெங்கணும் 
4 வானுற முழங்க , 

( கஅ ) 
வில்லொடு கணைவாள் கேடகங் கடகு வேன்மழுக் கடைத்தலைக் 
கழுக்கோ, றொல் கதை பாரா வளைவளை யெறிகோல் சுரிகைபத் திரங் 
கொடுங் கணிச்சி , பல்வித முயலங் குந்தமொண் பிண்டி பாலம்வெஞ் 
சூலநீள் கழைக்கோல் , கொல்லெழுத் தண்டு முதலிய வளவில் கோடி 
பல் படைக்கலம் பிறங்க . 

(கக ) 
பொருந்துபூங் கொடிக ளாடைக ளாடப் பொருவருஞ் சாமரை 
யிரட்டத் திருந்து பல் கவிகை நிழற்றவெம் மருங்குஞ் சேர்தரு 
தோரைகள் வீச, நெருங்கடை யாளந் துளங்கமட்பாம்பு நெளிய நுண் 
டூளிவான் முட்டப் , பெருங்கட லென்னப் படர்ந்தொலி மிக்கு நடந் 
தது பெரும்படைச் சாத்து . 

(20 ) 
கரு . அச்சத்தைத் தள்ளியவள் மனைவி , 
கசு . வீரன் நாம் அற்று , 
கஅ . நியாளம் - ஒருவகைப்பறை . 
ககூ , பாராவளை 

20. பூங்கொடி அழகிய துவசம் . தோரைகள் - மயிலிறகாற்செய்த 
விசிறிகள் , மட்பாம்பு - ஆதிசேடன் . படைச்சாத்து - சேனைத்திரள் . 

( பி . ம் . ) 1 தம்மின் 2 துடியடி 3 ஒண்டுடுமை 4 வானெழ 5 பாறா 
6 கொல்லெழில் வெண்ளிேவான் மூட 


வளைதடி . 


உசு 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


வேறு . 
இப்பெருங் கொற்றத் தானை யிரும்படைத் தலைவன் முன்னா 
மெய்ப்படத் தோன்றக் கண்டு வேந்தனீ தென்கொ லென்று 
செப்பரும் பயத்தி னோடுஞ் செல்லவாள் வல்ல வீர 
னப்பொழு தடிவ ணங்கி நம்படை யஞ்சே லென்றான் . ( உக ) 
ஓடுவன் மீள்வ னிற்ப னுன்மத்தர் போலே நோக்கி 
யாடுவ 1 னணிவன் றாண்டி யரகர வென்றா லிப்ப 
னேடவி ழலங்கற் றென்னா விடுபடை மெய்க்காட் டின்று 
கூடிமுன் காண்பா யென்று கூறுவன் றேற வாங்கு . ( உஉ ) 
ஓதரும் பரிவு கூர்ந்து காண்பதற் கொருப்பட் டந்த 
மாதவச் செழியர் கோமான் மந்திரத் தலைவர் சூழத் 
தீதறு பொலிவிற் போந்து சித்திர மண்ட பத்து 
மீதுற விருந்தான் சால வியந்தலங் காரத் தோங்கி , ( உங ) 
விசையவெம் படையைத் தோன்ற வீரநீ காட்டி டென்னத் 
திசைவரும் பரிக ரத்தைச் செல்லநில் வரரில் லென்று 
வசையொடுஞ் செறுத்து ரைத்து வகைவகை தொறுநி றுத்தி 
நசையுறக் காட்டு வானங் நானில மன்னன் காண . 

( உச ) 


வேறு , 


வங்கர் கலிங்கர் தெலுங்கர் நலங்கிளர் மாளவர் கோளர்வெங் 
கொங்க ரிலாடர்கள் பாகதர் மாகதர் குச்சார் பப்பரர் திண் 
செங்கரு நாடர்கள் காடவர் வேடுவர் சிங்களர் கொங்கணர்மற் 
றிங்கிவ ரிங்கிவ ரங்கவ ரங்கவ ருங்குவ ருங்குவரே . (உரு ) 
துன்னிய வெய்ய 4 துருக்க ரிரக்கமில் சோனகர் சீனர்கண்மா 
மன்ன ரிரட்டிய ரொட்டியர் தொட்டியர் வத்தவர் கத்திரியர் 
செந்நெறி யாரியர் கோசலர் போசலர் சேதிபர் யாதவர்மற் 
றிந்நிரை யிந்நிரை யந்நிரை யந்நிரை யுந்நிரை யுந்நிரையே . (உசு ) 

வேறு . 
இன்னன வகையிற் கூறி யினப்படை முற்றுங் காட்ட 
6 மன்னனிவ் வீரனைப்போற் கண்டிலே மெனம கிழ்ந்து 
கொன்னுற வழைத்து நாமங் கொந்தகப் பெருமா னென்றே 
நன்னெறிப் பட்டங் கட்டி நல்கினான் பரிவட் டங்கள் . ( உஎ ) 

உரு - சு . பரி. ச : ங ங . ச - ஆம் அடிகளின் குறிப்பைப்பார்க்க . " அ . அவனும் 
இ இவனும் உ உவனும் கூடியக்கால் , எ எவனை வெல்லாரிகல் ( யா . வி . ) 

( பி - ம். ) 1 நினைவனண்டி கலத்தை 3 மாச் 4 துலுக்கரிலக்கம் 5 இ 
ன்னணம் மன்னிய 


5 


கூக.-- மெய்க்காட்டிட்ட திருவிளையாடல், 20 எ 
இறையவ னழகு பொங்க விரும்பெரும் பரிமேற் கொண்டு 
விறலுடைக் குந்தம் வாங்கி வெண்மதிக் கவிகை நீழன் 
மறையநின் றுலாவக் கண்ட மன்னனங் குலாவு கின்ற 
வுறுப்படைத் தலைவன் யார்கொல் வீரநீ யுரைத்தி யென்ன . ( உ.அ ) 
இனிமைகூர் செழியர் கோவே யாவரிங் கறிவார் சூழ்ந்த 
மனமுடை யமைச்ச ரோடுங் 2 கேட்டி நீ யுரைக்கு மாற்ற 
8 நினையினிங் கடிய னேற்கா நின்பெரும் பொருட னக்குப் 
பனிமதிச் சடையர் காணிப் பரிகரங் 

கொணர்ந்தா ரென்றான் . ( 2.கூ ) 
6 நன்றெழில் வீர நீசென் றழையென நயந்து சென்றே 
யின்றுயி ரளித்த கோவே யெழுந்தரு டென்னன் காண்பா 
னுன்றனை விரும்பா நின்றா னென்றலு முவகை கூர்ந்து 
வென்றிகொள் படையை நீக்கி வேந்தனை நணுகிச் சொல்வான் . ( BO ) 
மன்னகேள் புள்ளி சொல்லிற் களத்திடை மறுவொன் றுண்டு 
முன்னிகழ் வடுவுஞ் சொல்லின் முடியில்விற் றழும்பொன் றுண்டிங் 
கென்னைமு னெழுது நல்ல சேவக னுனக்கெ னைப்போ 
லுன்னரு முலகத் தெய்தா னென்றன னுவகை கூர . ( ஙக ) 
7 என்னவின் னுடலங் கம்பித் தெழுவதற் குன்னா நின்ற 
துன்னரு மிருக ரங்க ளொருவழிக் கொள்ளா நின்ற 
வன்னையே போலு நல்ல வருளுடைச் 8 சொக்கே யென்ன 
நின்னையான் காணுந் தோறு நிகழ்கின்ற துளத்தெ னக்கே . ( ரூ 2 ) 
நின்னெழிற் புரவி யேற்ற நீதியைக் கண்டா லுன்னை 
யென்னதேட் டெழுது கின்றே னெனத்துகி 9 லளிப்ப வாங்கித் 
தன்னடி யானை வேண்டிச் சடைமிசைப் புனைந்து கொண்டு 
தென்னவ காண்டி யென்று செழும்பரி யுகைப்பன் காண . ( ஙக ) 

வேறு . 
அற்புறநினைப்பவர கத்தினுளி ருப்பவன னைத்தையும் 10 டக்கு 
பவனீள் , கற்பனைக டப்பவான டக்குபுபி டித்துறுக திப்படவு 
கைப்ப வடபால் , வெற்பின் முது கிற்றிசைமி சைக்கரிமு கத்தினின்மி 
தித்ததொழி யப்பி லமதார் , சற்பமும்வெ ருக்கொளக டித்ததும் 
ருத்தைநிகர் தத்துகவ னத்து ரகமே. 

( ந.ச ) 
உக . சூழ்ந்த - ஆராய்ந்த , 

கூ.க. உடம்பில் தழும்புடைய வீரர்கள் சிறந்தவர்களாதலின் , இங்ஙனம் 
கூறினார் . 
கூஉ . கம்பித்து - ந 

நடுங்கி . 
( பி - ம் . ) 1‘யாவன் 2 கேளுதி 3 நினைவினுங் 4 தனக்கப் 5 பரிகலம் 
6 ‘நன்றெனவீரனைச் 7 என்ன தின் 8 சொக்கன் 9 நல்க 10 அடக்கு மவன் 
11 நடத்துபு 


20 அ 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் , 


வேறு . 
பரிவொடு கண்ட மன்னன் பன்முறை யதிச யித்துப் 
பொருபரி யுகைக்க வல்லா ரிப்படிப் புவிமீ தில்லை 
யரிதரி தெனவி யப்ப வைந்து தா ரையினுந் தூண்டி 
1 விரைவிலங் கொளித்தா னந்த வெங்கொடும் படையுட் புக்கு . ( ) 
அவ்வயின் வருந்தித் தேடு மரசன் முன் விரைவின் வந்தோர் 
பொய்வழி யுரையாத் தூதன் புகலுவா னரச ரேறே 
தெவ்வுறு படையான் மிக்க சேதியர் கோமான் றன்னை 
வெவ்வலிச் சிங்கங் கொன்ற தென்றனன் வேட்டைக் காட்டில் . ( ) 
அத்திறங் கேட்ட வேந்த னென்கொலென் றருளை வாழ்த்திச் 
சித்தநன் பரிவு கூர்ந்து திகைத்ததி சயித்திருப்ப 
வத்தலத் தமைச்ச ரானோ ராதரத் தோடுங் கூடி 
யுத்தர மற்றி ருந்தா ரும்பர் 2 கோ னருளை யேத்தி , 

( ங எ ) 
கொந்தகப் பெருமான் கேண்மோ கொடும்பகை போன திந்த 
வெந்திறற் றந்தி ரத்தை வருத்தவேண் டுவதோ வில்லை 
தந்தம் திடத்துப் போகச் சாற்றுதி தாழா தின்று 
சுந்தர னமக்குண் டாக வேண்டுமோ துணையிங் கென்றான் . ( ங.அ )) 
நிறுத்துதல் 3 கரும மென்று நிரம்பிய படையை 4 வாழ்த்திச் 
சிறப்பொடும் போக வேவ வாங்கது சிலைத்தெ ழுந்தே 
யிறைப்பொழு தின்க ணங்கண் மறைந்திட வெழுந்து துள்ளி 
யறப்பெருந் தவத்தி னானு மூழ்கினா னானந் தத்துள் .. ( ங கூ ) 
பொய்யிலாத் தெய்வச் சேனை பொலிவொடு மறையக் கண்ட 
வையகத் தோருஞ் சொக்க னருளினை வியந்தார் வாழ்த்தித் 
துய்யபே ரன்பன் முன்னிற் சுந்தரற் கன்பு பூண்டு 
மெய்யொடு மடைந்தான் நாளில் விண்ணவர் வியக்க வாங்கு . ( ச 0 ) 
அரசனா லயத்துச் சென்றாங் கடியவர் நினைவு தன்னிற் 
பரிவொடுஞ் செல்லும் பத்தர் பத்தனை யல்லாற் றெய்வங் 
கருதின்வே றுண்டோ வென்று களித்தடி துதித்தா னேத்திப் 
பெரியவா சிகைமா ணிக்கக் கோவைகள் பிறவு நல்கி ( சக ) 

ஆகத் திருவிருத்தம் - கககள் . 


நரு . தாரை - கதி . 
கூ. அ . தந்திரம் - சேனை . தாழாது - தாமதியாமல் . 
ஙக . சிலைத்து - முழங்கி , 

( பி - ம் . ) 1 விரைவினில் 2 கோன்செயலைவாழ்த்தி 3 ‘ தருமமென்ன 
4 சாற்றிச் 5 கோளகை 


20 க 


ச.- உலவாக்கிழிகொடுத்த திருவிளையாடல் . 
ச . - உலவாக்கிழிகொடுத்த திருவிளையாடல்,. 


( 
க 
) 


( 
x 
) 


வளமை நீடிய மதுரையின் முன்னெரு தென்னன் 
றளர்வில் செல்வமுஞ் சாற்றருஞ் சேனையு மோங்கி 
யெளிய சொக்கனை யிறைஞ்சிமுச் சந்தியு மினிதா 
வளவில் வெம்பகை கடிந்துல காளுநா டன்னில் ,. 

( 
தெரிய முத்தழ னான்மறை வேதியர் தேத்துப் 
பரிவு செய்திடா திகழ்ந்துயர் பானையே வழுத்த 
வுரிய வேள்விக ளொழுக்கநல் குரவினா லொழிந்து 
சுருதி யந்தணர் தாழ்ந்துபுன் றொழிலிடை யிழிந்தார். 

( 2 ) 
வேறு . 
ஈனமா நெறிக டம்மி 1 லிழிந்தபி னினிய தேவர் 
போனக வேள்வி போகப் போனது பொய்யா மாரி 
பானலங் கழனி மேய நென்முதற் பல்வ ளங்க 
ளானவை விளைவுபோன போயின வறமுன் னான்கும் . 
வாரிதி யுலகின் மிக்க மதுரைமண் டலத்து வாழுஞ் 
சீரிய மனிதர் குன்றித் திசைதிசை போனார் மன்னன் 
வாரணம் புரவி குன்றா மாதனங் கோதனங்க 
ளேர்பொலி யாரா மங்கள் யாவையுங் 4 குறைந்த மன்னோ. ( ச ) 
ஓங்கிய மன்னன் சால வலைந்துல கேதங் கண்டே 
யீங்கிதற் கேது வென்கொ லிலங்கவீ தறிவா னெங்கு 
நீங்கருஞ் சொக்க னல்லா லிலையென நினைந்து நெஞ்சத் 
தாங்குய ரால யத்து ளணைந்தடி பணிந்து சொல்வான் . ( ரு ) 
அய்யனே செய்ய கோவே யடியனே னின்னை யென்றும் 
பொய்யற வணங்கி வாழ்த்தப் புவிதுய ருறுவ தென்னை . ( ந்து 
மெய்யுற வுணர்த்தல் வேண்டும் விளங்கவென் றுரைத்துப் போ 
துய்யபே ரமளியின்கட் டுயரொடுந் துயிலுங் காலை . 
உத்தம னெத்த லத்து முயிர்க்குயி ராகி நிற்கும் 
பத்தர்கள் பத்தன் வந்து பகருவா னென்பா லன்பு 
வைத்தவ னாத லாலே மாறனே தேற வின்று 
சத்திய மாவு னக்குச் சோற்றுவன் புக்க வாறு 

( எ ) 
க . எளிய - அடியார்க்கெளிய . முச்சந்தி - காலை , உச்சி , மாலை. 
உ . பரிவு - அன்பு . நல்குரவினால் வேள்விகளும் ஒழுக்கமும் ஒழிந்து . 
சி . மா தனம் - மிக்கபொருள் . கோதனம் - பசு , ஆராமம் - சோலை . 
ரு . உலகு ஏதம் - உலகத்தின் துன்பம் ,. 

( பி . ம் . ) : 1 இழிந்து 2 அறங்கணான் கும் 8 போக 4 ‘ சுருங்கிற்றன்றே 
5 போத சாற்றுவம் 

27 


2 க O 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


( 
அ 
) 


( 
க 
0 
) 


வேறு . 
மேவறு நான்மறை நமக்கு மெய்யதற் 
கியாவர்நல் லவாவர் தமக்கி யாலோ 
மார்வுறு மேதினிக் கமர ராகிய 
சார்வுறு மறையவர் தமைாயி கழ்ந்தனை . 

( 
ஆதலா னல்குர வெய்தி யாங்கவர் 
சோதிசேர் மறைவழித் தொழின்ம றந்தனர் 
சோதிசேர் மறைவழித் தொழின்ம றத்தலாற் 
கூதிர்வான் பொழிமழை குன்றிற் றிம்பரே . 
நெறிதரு மறையவர் நெஞ்சம் வாழுமேன் 
முறைதரு வையக முழுதும் வாழுமா 
னெறிதரு மறையவர் நெஞ்சம் வாடுமேன் 
முறைதரு வையக முழுதும் வாடுமால் , 

( 
பாமறை யந்தணர் தம்மைப் பார்த்திப 
நாமவ ராகவே நாளுங் கண்டிடு 
நாமவ ராகவே நாளுங் காண்பையேற் 
பூமட மாமகள் போவ தில்லையே . 

( கக ) 
நன்புடை யறத்தவர் நமக்கு நல்லவர் 
துன்பமெய் தாதவர் துன்ப மெய்தலா 
லின்புறு மண்டல மினிமை குன்றிய 
தன்புடை யாயுனக் கறியக் கூறினேம் . 

வேறு . 
இன்புற வழைத்த வர்க்கா மினிமைசெய் விரைவிற் சால 
4 நன்புற நினக்கு மிக்க நலந்தரு செல்வ முண்டாந் 
தென்புவி நயக்க நீங்காச் செல்லலை நீக்க 5 வற்றோர் 
பொன்பொதி கிழியும் வாழத் தருகுவம் புதுமை கூர . (கங ) 
அக்கிழி யிற்பொன் கோடி யழிப்பினுந் தொலையா தானம் 
மிக்கபே ராணை யாலே வேண்டும் வெடுத்த ளித்துத் 
தக்கவர் தமக்கு மிட்டுத் தருமமுஞ் செய்து நீயுன் 
புக்கிலி லியாரும் வாழ வாழுதி புவிமீ தூழி . 

( கச ) 
க 0 . நெஞ்சம் வாழுமேல் - மனம் மகிழுமாயின் . 
கங . நீக்கவற்று - நீக்கவல்லதாகிய . கிழி - கிழித்த துணியாற்செய்த 


( 
கஉ 
) 


முடிப்பு . 


கச . “ கோடி பொன் னெடுப்பினுங் குறைவிலாததோ , ராடக நீவி ” . என் 
பர்பின்னும் ; 20. புக்கில் - வீடு , 

( பி- ம் . ) 1 மறந்தனை ஆகி 3 நன்குடையறத்தினர் 4 நன்கு கூர் , 
நன்குறி மற்றோர் தொலையாதென்றன் 7 மிக்குத் 8 வாழத்தருகுவல் 


0.- உலவாக்கிழிகொடுத்த திருவிளையாடல் . 


வேறு , 


அஞ்ச லஞ்சலென் றன்புடைத் தென்னவ 
னெஞ்சில் வேண்டுப் நல்கிடு நீவியைப் 
பஞ்சின் மெல்லணைப் பான் முடிப் பான்மிசை 
வஞ்ச மாசற வைத்து மறைந்தனன் . 

( கரு) 
வேறு . 
தனமுறுபொற் கிழிகண்டு துயிலுணர்ந்த தார்வேந்த 
னெனையடிமை யுடையானை யல்லதுவே றிருநிலத்து 
நினையினொரு தேவுண்டோ நேசமுளா ரெனவியந்து 
கனவுநிலை யுரைசெய்யக் கேட்டபெருங் களியமைச்சர் . ( கசு ) 

வேறு . 
கனவிடைக் கண்ட செம்பொன் கண்டதுன் கருத்துட் டேங்கு 
நினைவதற் கரியவீச னல்கலா னீடு சிங்கா 
தனமிசை வைத்துப் பூசித் தருளுதி தணிவ 4 தில்லை 
யினியுனக் குயர்ந்த செல்வ மியைவதற் கைய மின்றே . ( ) 
ஒப்பிலா னுரைத்தல் போல வொண்பெருந் தனமெடுத்துச் 
செப்பரு மறையோர் தம்மைச் சிறப்பொடும் பூசை செய்து 
மெய்ப்படுந் தலத்தி ருத்தி வேண்டுவ நல்கி டென்ன 
வப்படிச் செய்வ லென்று செய்தன னரசர் கோமான் . 

(கஅ ) 
நல்லவர் பரவுஞ் சொக்க நாயக னருளி னாலே 
தொல்லையா குதிக ளோங்கிச் சுருதியும் வழங்கி யெங்குஞ் 
செல்லனல் குரவு நீங்கித் திங்கண்மும் மாரி பெய்து 
பல்வித விளைவும் பொங்கி நிறைந்தது பாண்டி நாடு. ( 

வேறு . 
கோடிபொன் னெடுப்பினுங் குறைவி லாததோ 
ராடக நீவிகண் டதிச யத்தொடு 
நாடவர் துதித்தனர் நாடி நாடொறும் 
பாடினர் செந்தமிழ்ப் பனுவல் சான்றவர் . ( 

வேறு . 
செய்தவ முயற்சி யாலே சிவனடி யார்க ணன்பும் 
வைதிக நெறிக்க ணன்புங் கண்டுமண் டலத்தோ ரெல்லாங் 
கைதவன் றனையு மந்தக் கைதவற் கன்பு பூண்ட 
மெய்திகழ் சொக்க நாதன் றன்னையும் வியந்தார் சால . ( 

ஆகத்திருவிருத்தம் - ககஙஅ . 


( 
ககூ 
) 


( 
20 
) 


( 
உக 
) 


கரு . நீவி - கிழி . கஎ. தணிவதில்லை - குறையாது . 
கக. செல்லல் - துன்பம் . உ 0 . ஆடகநீவி - பொன்முடி . 
( பி - ம் . ) 1 பஞ்சிமெல் 2 மாறத 3 தங்கி , 4 இல்லாது 5 விளக்க 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
சக . - மாமனாகவந்துவழக்குரைத்த திருவிளையாடல் . 


தளர்வில் பல்புகழ் மதுரை யம்பதி தன்னின் முன்னொரு காலநீ 
ளளவில் செல்வமு முற்ற சுற்றமு மமைவி னோடுவி ளங்கிமற் 
றுளம்வி ரும்பிய வாணி கஞ்செய்தொ ழுக்கம் வாய்மை சிறக்குமோர் 
வளமை சேர்தன பால னென்றொரு வணிகன் மாசற வாழ்ந்தனன் . 
செல்வ முற்றிய வண்மை முற்றிகழ் தீதி லொண்குல மோங்குவா 
பனல்வினைத்தணி வால ளித்தவொர் மைந்த னந்தவி லாமையா 
லொல்லை யிற்றனு டன்பி றந்தவண் மைந்தனைத்தனு வப்பொடு 
மெல்லை யற்ற சி றப்பொ டும்மக வாவெடுத்துவ ளர்த்தனன் . ( உ ) 
வளர்த்த நன்புதல் வன்வ யிற்றன்வ ளந்த ரும்பொருள் யாவையு 
மளித்தி யைந்தத னத்தொடும்புதல் வற்பெ றப்பெரு காசையா 
லுளத்து நல்லன பேர றங்களு வந்து செய்துயர் கங்கைநீர் 
குளித்தி யாம்வரு வேமெ னத்தனி கூறி மாதொடு மேகினான் . ( R.) 

வேறு . 
ஆங்கவன் போய பின்ன ரடுந்திறற் றாயத் தார்க 
டாங்கிளர்ந் திறந்தா னென்று மனையொடு தனமுங் கைக்கொண் 
டீங்குநீ யேடி யார்கொல் போவென விகழ்ந்து கூறி 
யோங்குமா தினையு மைந்தன் றன்னையு மொதுக்கி னாரால் . ( ச ) 

றளவு மீயா தகற்றிட வகன்றா ளுள்ளம் 
வாடிமுன் றுவர்ப்பி டித்து மறிப்பவு நில்லா ராகி 
யாடகம் பலர்க்கு நல்கி யளவில்வா ணிகங்கள் செய்து 
ரும் வலியைக் காட்டி யிருந்தனர் நடுக்க மின்றி . (ரு) 

உ . வன்மைமுன் திகழ் - கொடை முதலியவைகள் விளங்கப்பெற்ற 
நந்த - பெருக . 

ச . இறந்தானென்று கிளர்ந்து , 

ரு . துவர்பிடித்து - செம்மைநிறமுள்ள ஆடையைப்பிடித்து ; க 0 - ஆம் 
பாடல் பார்க்க ; துவர் : ஆகுபெயர் . 

* “ முன்னொரு வணிகன் மகப்பே றின்மையின் , மருமான் மன்னை மகவெ 
சடங்கு செய் , துள்ளமுங் கரணமு மவனுழி யொருக்கி , முக்கவர்த் திரு 
மதி துணையுடன் மூழ்கி , யப்புலத் துயிர்கொடுத் தருட்பொருள் கொண்டபின் , 
மற்றவன் றாயம் வவ்வுறு மாக்கள் ,காணிகைக் கொண்டமறுநிலை மைந்தனை , நிரை 
த்துக் கிளைகொ ணெடுவழக் குய்த்தலு , மைந்தனுங் கேளிரு மதிமுடிக் கடவு 
ணின் , பும் தியொன் றின்றிப் புகலில் மென்றய , ரவ்வுழி யொருசா ... வன்மா 
துலனென, வறிவொளி நிறைவே யோருருத் தரித்துவர் , தருள்வழக் கேறி 
யவர்வழக் குடைத்த, கூட னாயகன் " ( கல் . சாரு . ) 

( பி - ம் .) நல்வினைக்கணிலாளளித்தவொர் நந்தனந்த விலாமையால் 


ஆடைசோ 


நாட 


உகது 


( 
க 
) 


சக . - மாமனாகவந்து வழக்குரைத்த திருவிளையாடல் . உக 
மங்கல நாணி ழந்த மடந்தையோர் மதிநினைந்து 
செங்கணீர் வார வாரச் சிறுவனோ டிவ்வி டுக்க 
ணங்கயற் கண்ணி பங்கன் றனையலா லாற்று வார்க 
ளிங்கொரு கேளிரில்லை யென் றிறை கோயில் புக்காள் . 

( சு) 
மைத்திக ழளகஞ் சோர மைந்தனை நிலத்துப் போகட் 
டத்தநேர் குவித்து முன்னின் றறநெறி வளர்க்குங் கோவே 
சத்தியக் குன்றே மிக்க தயாப்பெருங் கடலே போற்றும் 
பத்தர்கள் பத்த னேயான் பகர்வதொன் றுண்டு கேண்மோ . ( எ ) 
வையகத் தோர்கள் காண மருகனை 1 மகன்மை கொண்டு 
செய்வன வடைவிற் செய்து செல்வமுள் ளனவு நல்கித் 
துய்யவென் னுடன்பி றந்தான் போயினன் றூரத் தின்று 
வெய்யதா யத்தார் தள்ளி மிகைகள் செய்கின்றா ரன்றே . ( அ ) 
பற்றலர் சொல்லும் வெய்ய படிற்றுரை பொறுக்க கில்லேன் 
மற்றொரு கேளி ரில்லை மன்னவ னாணை யில்லை 
பெற்றதாய் தந்தை நீயே யென்றுபே ரவசத் தோடு 
மற்றவர்க் கற்ற செல்வன் சந்நிதி யரற்றி வீழ்ந்தாள் . 
மற்றது கண்டி ரங்கி மாசிலா னணுகி மாதே 
யுற்றநின் புதல்வ னோடு மெழுந்து சென் றுலகோர் காணப் 
பற்றலர் தம்மை நாடிப் பயப்படே றுவர்ப்பி டித்துச் 
சற்றுமோ ரடியி டாமற் றடுத்துவா தரும் 2 மன்றுள் . ( 
மன்றிடை முன்னோன் றந்த மாசறு பொருள்க ளெல்லா 
மொன்றிய வணிக னாகி யுற்றவர் முற்றுங் காண 
வின்றியாம் வந்து தோலா திகல்பட வழக்குப் பேசி 
யொன்றுமே காமல் வாங்கித் தருகுவ முண்மை யீதால் . 
இன்னறீர்ந் துள்ளந் தேறி யேகென மறையக் கண்டு 
தன்னுளே யதிச யித்துத் தாங்கரு மவச நீங்கிப் 
பின்னரொன் றுரையா ளாகி யெழுந்துபே ரருளை வாழ்த்திப் 
பன்முறை வணங்கிப் போந்தாள் பழுதிலா வணிக மாது . ( க 2 ) 
தெரிவுறச் சென்று மன்றிற் போதுமி னென்னச் சீறி 
விரைவொடுந் தடுப்பக் கண்டு மேவலர் சால வைது 
மருவிய புதல்வ னோடு மண்மிசை மறியத் தள்ளித் 
தருமவா சனத்தி லேறச் சங்கரன் றரித்தா னில்லை . (கங ) 

எ . போகட்டு - கிடத்தி . அத்தம் - கை . 
அ . மகன்மை கொண்டு மகனாகக்கொண்டு , மிகை - வரம்புகடந்த செய்கை . 
கூ , படிற்றுரை - பொய்யுரை , க 0 . தரும மன்று - நியாயசபை , 
கங , தரும ஆசனம் - நியாயசபை , 
( பி - ம் . ) 1 மகன்மைக்கொண்டு 2 என்றே 8 கண்ட மாமன்றில் 


( 
க 
0 
) 


( 
கக 
) 


| 


உகச 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


குறைவற மாமன் கோலங் கொண்டு வெண் ணீறு சாத்தி 
யறுவையும் தழையச் சுற்றி யணிமுடிச் சாத்துஞ் சாத்திச் 
செறியமோ திரஞ்செ றித்த செழுமலர்க் கரங்கள் வீசி 
முறைமையிற் றகுஞ்சி றுக்கன் பின்வா முன்ன டந்தான் . ( கச ) 
அன்புடை யவள் கண் டைய கோவென வயிற்ற றைந்து 
தன்பெரும் புழுக்கந் தீரத் தமையனைத் தழுவிக் கொண்டே 
யென்பெருந் துணைநீ போக யானுமென் மகவு முற்ற 
துன்பமோ தொலையா தென்ன வரற்றினாள் கண்ணீர் சோர . ( கரு ) 
கருணையன் றானு மேனி கம்பித்துக் கண்ணீர் வார 
வொருமரு மகனை யென்ற னுடன்பிறந் தவளை மண்மேல் 
வெருவுற வொருவன் 2 சொல்வ தேயென விம்மி விம்மிப் 
பொருமிநின் றழுதான் யாருங் கேலுழமெய் பூண்டு கொண்டு . ( கசு ) 
வஞ்சகர் தள்ள வீழ்ந்த மைந்தனை யெடுத்து மோந்து 
பஞ்சவ னகரி தன்னுட் பழுதுரை பகர்வா ரில்லை 
நெஞ்சின்மே லஞ்ச வேண்டா நீங்களிங் கியாம்வந் தேமென் 
றஞ்சினோர் தம்மைத் தேற்றி யாற்றினான் போற்றி யாங்கு . (கஎ ) 
வணிகசூரியரே வாரீர் வாணிக நன்றோ சொல்லீர் 
பணிநெடு விலைமாணிக்கம் 4 விற்றதோ பயனென் போதுங் 
குணமுடை யளகைக் கோனீர் 5 மருகனோர் குமா னுண்டே 
வணிய நீ ரறியீ ரோவென் றவரவர்த் தழுவிக் கொண்டான் . (கஅ ) 
கடம்பரே யுயர்ந்த பொன்னுக் காளுண்டோ கோதல் வீதி 
விடங்கரே யமரர் கோனார் பணையமீட் டிலரோ மெல்ல 
நடந்திரீர் வைத்த முத்து விற்றதோ நான் முன் வைத்த 
தடங்கள்போ யினவோ வென்று கூறியென் னென்றான் றேற . ( க்க ) 
ஆங்கவை யிருந்தோர் நல்ல வவதாரத் தணைந்தான் மாம 
னீங்குடன் பிறக்கிற் கெட்டே னிப்படி வேண்டு மென்று 
தாங்கருந் தாயத் தாரை நிறுத்திநின் றனிவ ழக்கை 
யோங்கிய 8 தனபா லாசொ லென்றன ருவகை கூர்ந்து . ( 

கச . அறுவை - ஆடை , முடிச்சாத்து - தலைப்பாகை , கைவீசல் , வருக் 
தாக்குறிப்பு . சிறுக்கன் - சிறுவன் . 

கஎ . பஞ்சவன் - பாண்டியன் . 

கஅ , கக . இப்பாடல்கள் , ஆங்கு வந்துள்ள வணிகர்களை நோக்கிச் சிவ 
பெருமான் வினாவல் : ‘ வணிகசூரியர் என்பது முதலியன, வணிகர்களுடைய 
பெயர் விசேடங்கள் . பயன் என் போதும் - இலாபம் யாதுவரும் ? பணையம் - 
ஈடு . என் என்றது , தம்முடைய பழைய ஞாபகத்தைப் புலப்படுத்தியபடி . 

உO. அவதரம் = அவஸரம் - சமயம் . 

( பி - ம் . ) 1 கருஞ்சிறுக்கன் , தருஞ்சிறுக்கன் 2 சொல்வதோவென் 
சொல்வதேயென்று இரங்க 4 விற்றதென்பயனே மருகனோ கானல் 
7 பயணமீண்டிலரோ 8 தனபாலன் 


( 
20 
) 


சக.- மாமனாகவந்து வழக்குரைத்த திருவிளையாடல் . உகரு 


மனை குடி யடிமை காணி மாடுமா ணிக்க முத்துக் 
கனகவொண் கிழிநூ றூசு காசுசா தனங்கள் கஞ்ச 
மினமுறு பணைய நாம் மடையாள மெவையுந் தோன்றச் 
சினமுறு தாயத் தாருஞ் சுற்றமுந் தெளியச் சொல்லி . ( உக ) 
என்னுடன் பிறந்தாண் மைந்த னீங்கிவன் றனையெ டுத்து 
முன்னமே பிள்ளை யாக வளர்த்தியான் முறைமை தன்னின் 
மன்னிய செல்வ மெல்லாங் கொடுத்தனன் மகவி லாமற் 
றென்னவன் பெரிய நீதி குன்றுமோ செப்பு மென்றான் . ( உ.உ ) 
மன்றிடை யிருந்தோ ரெல்லா மாதுல னவின்ற வாறு 
நன்றென வியந்து கண்டு ஞா திக டங்குற் றத்தா 
லொன் றுமங் குரையா ராய்விட் டொளித்தனர் தரும மாறன் 
றன்றிரு நீதி நாட்டுத் தண்டமுண் டாமென் றஞ்சி . ( உக ) 
2 மாற்றவ ரொளிக்கக் கண்டென் மருமகன் றன்னைக் கொல்வான் 
கூற்றென வந்த தாயக் கொடுமைகண் டீர்க ணீங்க 
ளேற்றலை செய்தோர் தம்மை யிறைநெறி முறைமை யோங்கச் 
சாற்றரும் பெரிய தண்டங் கொள்ளுமின் சான்றோ ராயின் . (உச ) 
தருமமோ வெனக்கம் பித்த சான்றவர் காணுந் தோறு 
முருவநீ சொக்க னென்ன விளங்கினை யுளங்க டோறு 
மருவலர் விட்டார் விட்ட வகைதொறும் பொருள்கள் கைக்கொண் 
ரிெயரின் மருகனோடும் போதிநின் னுழைக்க ணென்றார் . (உடு ) 
மன்றுளே வழக்குச் சொல்ல வல்லவ னின்போ லில்லை 
யென்றனர் வணிகன் போந்தாங் கிலங்குதன் மருகனோ 
நின்றதன் றங்கை யோடு நேசமார் கிளைஞ ரோடுங் 
கன்றினர் விட்டுப் போன கனகசமா ளிகையுட் புக்கான் . (உசு ) 
பாங்கொரு பொருள்சோ ராமற் காட்டிவெம் பயம கற்றி 
யாங்கவர் தமையி ருத்தி யவ்வயி னெவருங் காண 
வோங்கிய புகழ்க்கு நல்ல சொக்கனா மெனவு ரைத்துத் 
தாங்கரு முறுவ லோடு மறைந்தனன் றனிவி சும்பில் . ( உஎ ) 

உக . காணி - உரியநிலம் . கஞ்சம் - வெண்கலம் . 
உஉ . மகவிலாமையாற் கொடுத்தனன் . 
உங . அஞ்சி ஒளித்தனர் . 
உச . ஏற்று அலைசெய்தோர் தம்மை - எதிர்த்து வருத்தியவர்களை , 

உரு . தருமமோவென - இவர்கள் செயல் தருமமாவென்று சொல்ல , உள 
ங்கடோறும் விளக்கினை . 

படங்கள் . உழை 

வீடு . 
உசு . கன்றினர் - பகைவர் . 
உஎ . புகழ்க்கு நல்ல சொக்கன் : கூ உ : கூக . 
( பி - ம் . ) 1 * உவப்பக் , வியப்பக் மாற்றலர் 3 போக 4" மாமனை 


வகை - 


. 


உகசு 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


இக்கணக் கிப்ப டிக்கார் வெல்லுவா பரிரங்கி நந்தஞ் 
சொக்கனே யல்லா லுண்டோ தொழுபவர்க் கெளியா னென்று 
மிக்கநீ தியையு மாட்டாக் கைந்தலை விரைந்து நோக்குந் 
தக்கபே ரன்பை யுங்கண் டதிசயித் தார்கள் சான்றோர் . 

( உ.அ ) 
மண்மிசை வழக்கு வெல்வான் மாமன்மெய் புனைந்த தன்றி 
யெண்மறை யுரைக்கும் வாயா லிகல்வழக் குரைப்ப தேயொண் 
3 கண்ணினீர் சோர வாய்விட் டழுவதே கடவு ளென்றாங் 
கெண்ணரும் வணிகர் முற்று மேத்தினா ரருளை வாழ்த்தி . 

ஆகத்திருவிருத்தம் - ககசு எ . 


சஉ.- அட்டமாசித்திபகர்ந்த திருவிளையாடல் . * 


மல்லலஞ் சிறப்பி னோங்கும் வான்றொடுங் கயிலை யங்கண் 
பல்வித மணிபி றங்கு பளிக்குமண் டபத்தி ருந்து 
சொல்லரும் பல்க ணங்க டுதிசெய்து விதியிற் கேட்ப 
நல்வினைக் கதைக வின்றா னாயகன் முன்னோர் நாளில் . ( க ) 
முறைமையி னவிலுங் காலை முனைநெடு வேற்ற டக்கை 
யறுமுகக் கடவுட் கின்பா லன்பொடு 4 நல்கிச் சற்று 
மறுவிலா வியக்க மாத ரறுவரு மகிழ்ந்து வந்து 
நெறியொடு சிறந்த நல்கி நின்றடி தொழுது போற்றி . 

( உ ) 
கருணைமே னியனே தேவர் தேவனே கயிலை வேந்தே 
பரியவை யெவையு நல்கு மட்டமா சித்தி தம்மை 
யுரையொடு முரைத்தல் வேண்டு முணர்வுற வெங்கட் கென்னப் 
பரமனு முவகை கூர்ந்து பகர்ந்தனன் றிருந்த வாங்கு . ( ங ) 

வேறு . 
இருந்தணி மாமுத லெட்டுச் சித்தியும் 
திருந்திய பொருளொடு செப்புங் காலையில் 
விரும்பிய மடந்தையர் வினைவ சத்தினாற் 

பரம்பிய பொருள்களைப் பராமு கஞ்செய்தார் . ( ச ) 
உஅ . கணக்கு - வழக்கு . மாட்டாக்கைந்தலை - வன்மையில்லாதவிதவை . 
சான்றோர் - நியாயசபைத்தலைவர் . 

( உ ) 
உ . இன்பால் - இனியபாலை . இயக்கமாதர் - யக்ஷமகளிர் . 
கூ , உரையொடு - பொருளொடு ; ச . 

" பட்ட மங்கையிற் பாங்கா யிருந்தங் , கட்டமா சித்தி யருளிய வதுவும் " , 
" இத்தி தன்னின் கீழிரு மூவர்க் , கத்திக் கருளிய வரசே போற்றி " ( திருவா . 
கீர்த்தி . கஉ - ங ; போற்றி . கசுஉ - ங . ) 

( பி - ம் .) 1 இங்கு 2 கயந்தலை 8 கண்கணீர் சொரிய 4 சிரக்கால்கி 


உகஎ 


சஉ .-- அட்டமாசித்திபகர்ந்த திருவிளையாடல் . 
அப்பொழு திறைவெகுண் டவர்க டம்மையாஞ் 
செப்பிய சித்தியைத் தெளியக் கேட்டிலீர் 
மெய்ப்படு ஞானமுங் குறையு மேலுமக் 
கொப்பொடு நவில்வ தொன் றுண்டு கேண்மினோ. 


சிட்டர்வாழ் தென்னவ னாட்டிற் சீருடைப் 
பட்டமங் கலமெனும் பதியொன் றுண்டதில் 
விட்டகோ டியோசனை 1 போந்து விண்மிசை 
முட்டுமோர் வடதரு வுண்டு முன்னரோ. 


( சு ) 


( 
எ 
) 


எ 


ஆங்கதி னீழலி லாறு மாதருந் 
தூங்ககில் விசும்பிடைச் சுழன்றெ ழுந்துபோ 
யோங்குரு வொழிந்துகல் லுருவ மாகியே 
தாங்குத லறவிழு மெனச்ச பித்தனன். 
குன்றிய மனத்தொடும் வணங்கிக் கோதையர் 
மன்றுறை யிறைவனே மங்கை பங்கனே 
2 யின்றிரும் பிழைபொறுத் தருளி யெங்கண்மே 
லொன்றிய சாபமு மொழித்தி யென்றனர் . 


( 
அ 
) 


ஓதிய பகுதிகேட் டுவகை கூர்ந்தியற் 
போதமின் மாதரீர் புகன்ற நாட்டிடைச் 
சோதிசே ரருளுடைச் சொக்க னென் றியா 
மேதகு மதுரையி லிருப்ப மேம்பட , 


( 
கூ 
) 


வேறு . 
செறிவொடு மாங்கு நீங்கள் சேருமின் சேர்ந்த வாற்கீழ் 
முறைமையின் வெளிப்பட் டுங்கள் சாபமு நீக்கி முன்னி 
னெறிப்பட வறிய வெட்டுச் சித்தியு நிகழ்த்து வேமென் 
றிறையருள் புரியப் போந்தா ரிளைப்பொடு 4 மினிமை கூர்ந்து . ( க 0 ) 

ரு . மெய் : சிலேடை . மேல் இனி . ஒப்பு - பொருத்தம் . 

சு . பட்டமங்கலம் : சிவகங்கையைச்சார்ந்தது ; பட்டமங்கையெனவும் 
வழங்கும் . கோ யோசனை போந்து - கொம்புகள் யோசனையளவு நீண்டு . 

எ . தூங்ககில் - ஓய்வில்லாமல் ; “ தூங்க கில்லாமல் " : உ அ : அஅ ; சஉ : 
கக . தாங்கு தலற - தடையற , விழும் : ஏவல் .. 

க . பகுதி - பகுப்பு , இயல்பு . இயற்போதம் - இயற்கையறிவு . 

க . இறை : எழுவாய் , சாபானுக்கிரகத்தால் முறையே இளைப்பும் இனி 
மையும் பெற்றனர் . 
( பி- ம் . ) 1 ஓடி 2 இன் றரும் 3 தகுதி 4 ஏதங் 

28 


. 


உகஅ 

திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் , 
ஆங்கிறை யிறைவி யோடு மவ்வயி னெழுந்து வெற்பின் 
பாங்குறு திருக்கோ யிற்கண் மேவினன் பாவை மாருங் 
தூங்ககில் லாமல் வானிற் சுழன்று சென் றிழிந்து வீழ்ந்து 
நீங்கரு நிழலிற் கல்லாய் நின் றனர் நெடிது காலம் . 


( கக ) 


( க 2 ) 


மன்னிய குருவடி வாகி வள்ளலும் 
பின்னொரு நாணினைந் தணுகப் பேதைய 
ருன்னருஞ் சிலைவடி வொழிந்து காணுமுன் 
பொன்னுயர் வடிவொடும் போதம் பெற்றனர் . 
மைப்படு கண்டனே மதுரை வள்ளலே 
துப்பமர் மெய்யனே சொக்க நாதனே 
யொப்பொடு கேட்பமென் றுள்ளம் பற்றியே 
மெய்ப்படு சித்தியை விளம்பென் றேத்தினர் . 
மஞ்சமை குழலுமை மங்கை பங்கனு 
2மஞ்சலீ ரப்படிச் செய்வம் யாமென 
வெஞ்சலில் சொல்லொடு மெட்டுச் சித்தியும் 
விஞ்சிய பொருளொடும் விரித்து ரைத்தனன் . 


( க ) 


( கச ) 


வேறு . 


அணிமா மகிமா கிரிமா லகிமா 
நணுகீ சத்துவம் வசித்துவ நன்குள 
விணைசேர் பிராத்திப் பிராகா மியமென் 
குணமார் சித்திக ளெங்கக் கூறினான் . 

வேறு . 
தெரிவைய ரருளிச் செய்த சித்தியாற் சித்தி பெற்றாங் 
குருவொடு மிடையூ றின்றி யுலாவினர் திசைக டோறும் 
பொருவில்கல் லுயிர்த்தெழுந்து போனது கண்டு மண்ணோர் 
பரவயான் சொக்க னென்றே பரமனு மதுரை புக்கான் . 

ஆகத்திருவிருத்தம் - கக அங . 


( கசு ) 


க 2 . வடிவும் அறிவும் . கங , ஒப்பு - மனப்பொருத்தம் , 
கச . சொல்லொடும் பொருளொடும் விரித்து . 
கசு . உருவொடும் உலாவினர் . 

( பி - ம் . ) 1 ‘மஞ்சமர் ? அஞ்சனீர் -3 நணுகும் வசித்துவ மீசத்துவ 
நன்குள 


உகக 


சங..- தண்ணீர்ப்பந்தர்வைத்த திருவிளையாடல் . 
சக.-- தண்ணீர்ப்பந்தர்வைத்த திருவிளையாடல் . * 


மருவு முன்னொரு காலமெய் யழகான் மன்மத னிவனெனச் சிற 
ந்து , தருமம் வீரியந் தைரிய முளனாய்த் தனதுயர் மரபினுக் கொத்த , 
திருவை வேட்டிடா தகிலமுந் தழைப்பத் தீதறு செய்யகோ லோச்சிப் , 
பெருமை மிக்கதென் மதுரையில் வாழ்ந்தான் பிஞ்ஞகற் கன்புளோர் 
செழியன் . 

( க ) 
அன்னவ னுடனோர் தொன்னெறி வளவ னருங்குல மரபின் 
யான் பயந்த , கன்னியைக் கொடுத்தே யுறவுகொள் வேமென் றெண் 
ணி 2 யொண் காரியத் தோரை , முன்னுற வேண்டும் பொருளொடு 
விடுப்ப மொய்ம்புடை வழுதிகண் வெந்து , மன்னிய வுலகத் தியாவரு 
மதிப்ப மறுபொரு ளெதிர்செல விடுத்தான் . 

( 2 ) 


வேறு . 


இனிமையுற வித்தகவி னடக்கு நாளி லெதிரிலா வுயர்வழுதிக் 
கிளையனாய , சினமலியு மொருவயவன் படையி னோடுஞ் சென்னிமக 
டனைக்கொள்வா னெண்ணி நீங்கி , மனவலியி னுடன்செல்லக் கண்ட 
சென்னி மற்றவன்ற னுடனெதிர்க்க மாட்டா னாகி ,யனநடைசேர் மட 
மகளைக் கொடுத்தான் மிக்க வறிவுடைய னாயிருந்து மச்சங் கூர்ந்தே . 

மன்னுபுகழ்க் கிள்ளிமரு மகனா மந்த மாறனுடன் கூடிமுனம் 
வெல்லற் கொண்ணாத் , தன்னுடைய பெரும்பகைவ னாய மிக்க தானை 
யுடை வடபுடவி யரசன் றன்மேற் , றுன்னியவெங் கயமுதனாற் படை 
யி னோடும் தோலாது சென்றுவினை தொலைத்து மீண்ட, பின்னாள 
வில்லாத சேனை கூட்டி யிருந்தனன்வெந் திறங்கள்பல பிறங்கப் பேசி . 

தருமநெறி கோடாத தமையன் றன்னைச் சமரிடைவென் றியா 
மதுரை கொள்வ மென்றே , யிருநிலத்தோர் பரிவேத்தா வென்னும் 
புன்சொற் கிளையாதோ னடலபய னோடுங் கூடிக் , கரிபுரவி நெருங்கு 
பெரும் படையி னோடுங் கடிமதில்சூழ் மாமதுரை மண்ட லத்து , 
விரைமருவும் வஞ்சிமிலைந் தணுகக் கண்ட விமலனடி மறவாத வீர 
மாறன் . 

வினை . போர் . 
ரூ . பரிவேத்தா - தமையனுக்கு விவாகமாகாமலிருக்கும் பொழுது விலா 
கஞ்செய்துகொண்டவன் ; கக , 10. வஞ்சி - பகைமேற் செல்வோர் அணியு 
மாலை . 

* “ தண்ணீர்ப் பந்தர் சயம்பெற வைத்து , நன்னீர்ச் சேவக னாகிய நன்மை 
யும் " ( திருவா . கீர்த்தி . 5.அ - க . ) 

( பி - ம் .) 1 செந்நெறிவளவ 2 யோர் காரியத்தோனை 


( ரு ) 


420 

திருவாலவாயுடையார் திருவிளை யாடற்புராணம் , 
செம்பியன்றன் னொடும் பெரிய சேனை யோடுந் திறம்பேசித் தா 
ன்வீர னாவிருக்கு , மெம்பிவரு கின்றான்யா மெதிர்க்க மாட்டே மென் 
செய்கே மெவ்விடத்து முள்ளான் வல்லான் , றும்பிவரை யினம்பரி 
க்கும் பெரிய கோயிற் சொக்கனுக்கு விண்ணப்பஞ் செய்வே மென்று , 
கம்பமுறு மெய்யினொடும் புளகத் தோடுங் காரியமுள் ளனசொல்லிப் 
பணிந்தான் போற்றி . 

( சு ) 
வேறு , 
1 மற்றவன் கண்டஞ் சாது நன்னெறி மன்னா வொல்லை 
யுற்றநின் படையி னோடு மோசனை யெதிர்சென் றேறி 
வெற்றியி னணியாம் வென்றி தருகுவ மென்று விண்மேற் 
கொற்றவன் றேற வங்கட் கிளர்ந்ததோர் குளிர்ந்த வாக்கு . ( எ ) 
இடரொழிந் திறைவாக் கென்றே யினிமையிற் போந்து நொச்சித் 
தொடைமிலை யாது பண்டைச் சூழ்ந்ததன் றானை யோடு 
மடைவுறக் காஞ்சி சூடி நின்றன னஞ்சா னாகித் 
தடமலி மதுரை விட்டாங் கியோசனை யெதிரே சார்ந்து . 

( அ ) 
மாற்றலர் வெய்ய தானை மற்றது காணா முன்னங் 
காற்றென விசையிற் பாயும் புரவியுங் களிறுந் தேருங் 
கூற்றன வீரர் தாமுங் குலவுற வாரி யென்ன 
வாற்றரு மொலியி னோடும் பரந்ததாங் கவனி யேங்க . ( 
சென்றவன் கண்டு தேறித் திறத்தெதிர் நடந்து சீறி 
யொன் றிய 3 சிங்க நாதஞ் செய்து தன் னுடைத்தாம் வெய்ய 
துன்றிய தானை யோடுஞ் சொக்கனை நினைந்து ளத்து 
வென்றிகொண் ஞாட்புச் செய்யத் தொடங்கினான் மிலைந்து தும்பை . 
அங்கது காணா முன்ன ரடற்பெருந் தானை மிக்க 
வெங்கொடும் பரிவேத் தாவும் வெடிக்கவா னுறச்சி ரித்துத் 
துங்கவேன் மாம னோடுந் தோன்றி வெம் பூசல் செய்தா 
னிங்கெனோ டெதிர்த்தற் கின்று வலியுனக் கேதோ வென்றே. ( கக ) 
அணிபொலி தேருந் தேரு மலைந்தன வாளு மாளுக் 
துணிவொடு நின்ற டர்ந்து பொருதனர் துரகத் தோடு 
தணிவிலாத் துரகஞ் சென்று தாக்கின தந்தி யோடங் 
கிணையிலாத் தந்தி வந்து மூண்டன வெங்கு மெங்கும் . 

( க 2 ) 
சு. தும்பி - யானை . 

. 
எ . ஓசனை - யோசனை . 

அணி - சேனையை வகுப்பாயாக ; ஏவல் . 
அ . நொச்சித் தொடை - கொச்சிமாலை ; இது தன்மதிலைக் காத்தற்குரிய 
வீரன் அணிந்து கொள்வது . காஞ்சி - காஞ்சிப்பூமாலை ; இது பகைவர்க்கு 
எதிரூன்றி நிற்போர்க்கு உரியது . 

40. ஞாட்பு - போர் . தும்பைமிலைந்து . 
கஉ . ஆளும் ஆளும் - வீரர்களும் வீரர்களும் , கங , இனன் - சூரியன் . 
( பி - ம் . ) 1 மற்றவன் 2 வீரருந்திக்கொடுங்கடல் கிளர்ந்ததென்ன சங்க 


( 
கூ 
) 


( 
கச 
) 


சங் .-- தண்ணீர்ப்பந்தர்வைத்த திருவிளையாடல் , ೭ 
இந்நெறி யாகுங் காலை யிறைதிரு வருளால் வெம்மை 
மன்னிய கோடை முற்றி வாயுலர்ந் துதக மின்றிச் 
செந்நிற வினன் றீ யென்னத் தீக்கதிர் விரிப்ப வாற்றா 
தொன்னலர் படையிளைத்து வீழ்ந்ததவ் வுறுக ளத்து . ( கங ) 
மேவருந் தலத்து மேவி வெஞ்சமர் செய்த பத்திக் 
காவலன் சேனை தானுங் காலநீ தியினால் வாடி 
யாவிசேர் 1 தண்ணீர் வேட்டங் காவிசோர்ந் தருங்க ளத்துப் 
போர்வினை மாட்டா தாகி நின்றது பொலிவ ழிந்து . 
கருணையன் கண்டி ரங்கிக் கடிது தற் சேர்ந்த பத்தன் 
பொருபடை நடுவு சென்று பொருவருஞ் சயமுண் டாகத் 
திருவுருக் கரந்து மற்றோர் சேவக னுருப்பு னைந்து 
தருமநேர் விளங்க வைத்தான் றண்ணினீர்ப் பந்த ரோங்க . ( கரு ) 
தாதவிழ் கழுநீ ரேலஞ் சந்தன முசீரங் கோட்டங் 
கேதகை யிலவங் கஞ்சண் பகமதி மதுரங் கேடில் 
பாதிரி முதற்கற் பூர மளவிய பரிம ளஞ்சேர் 
சீதள வமுதை நல்கத் தெளிந்தது குடித்த சேனை . 

(கச ) 
தெளிந்தவ ருயிர்ம ருந்தாய்த் தெள்ளிதாய் மணந்து நொய்தாய்க் 
குளிர்ந்தநீ ரிவ்வி டத்தார் 3 நல்குக ரெனக்கொண் டாடிக் 
கிளர்ந்தமர் செய்யக் கண்ட கேளலர் தானை பின்னும் 
4விளிந்தொரு சாம முன்னின் மலைந்தது மிலைந்து தும்பை , ( கஎ ) 
வெந்திறல் வீரர் நின்று மடிந்தனர் மேல டர்ந்த 
சிந்துரப் பட்ட யானை பட்டன திசைப ரந்து 
வந்தவெந் துரக வெள்ளம் வற்றின மற்ற டர்ந்த 
கொந்தவி ழலங்கல் வையங் குலைந்தன நலங்கு லைந்தே . ( கஅ ) 
சேயவேற் றடக்கை வீரர் செங்குடர் பிடுங்கி யேறிப் 
பாய்பருந் திட்ட நெட்டைப் பவளக்காற் பந்தர் நீழ 
லாய்செங் குருதி யாற்றிற் குளித்தவி நயங்கள் காட்டிப் 
பேயிருங் கணங்க டம்மிற் பிணங்கின நிணங்க டின்று . ( ககூ ) 

கச , ஆவி - குளம் , உயிர் . மாட்டாதாகி - வலியில்லாததாகி . 
கசு , உசீரம் - விலாமிச்சவேர் . 

கஎ . உயிர்மருந்து - உயிரைக்கொடுக்கு மருந்து ; மிருதசஞ்சீவனி ; " அரும் 
பெறற் பாவா யாருயிர் மருதே ” ( சிலப் . உ ; எரு ) என்பதனுரையைப்பார்க்க , 
விளிந்து - வெட்கி . முன்னின் 

மூன்னின் - முன்பொருததுபோல . 

தேர் . 
( பி . ம் . ) 1 தண்ணினீர்வேட்டாவி 2 கடிதுறச் 3 நல்குவர் 4 விளைந்தது 
சமா 


L 


கஅ . வையம் 


* 22 திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
வன்புறு கவந்த மாட மடிந்தசெங் கொடுங்க ளத்து 
முன்புறப் போனார் போனா ரொழிந்தவர் 1 முளிந்து மாண்டார் 
மின்பொலி வேற்ற டக்கை வீரனும் வீர மிக்க 
தன்பரி வேத்தா வான தம்பியு நிற்பக் கண்டான் . 


(20 ) 


இருவரு முகமு கம்பார்த் திளைத்துமு னிற்ப வாகைத் 
திருமலி தொடையன் மார்பன் சிரித்துயர் களிப்பி னோடுஞ் 
சுராடி பரவுஞ் சொக்கன் கருணையைத் தொழுது வாழ்த்தி 
யுரனுடை யோர்க டம்மைப் பிடித்தன னுறுதி கூர . 


( உக ) 


திருந்தல ரகப்ப டாமுன் றிண்டிறற் சேனை யுய்யப் 
புரந்தர னயன்மா லாதி சயசய போற்றி யென்ன 
வருந்திரு மேனி வேர்ப்ப வோடி மீண் டரிய தண்ணீர் 
பரிந்தளித் தானொளிப்பப் பந்தருங் கண்டா ரில்லை . (22 ) 
எந்தைவல் லனயார் வல்லா ரெனமனத் ததிச யித்து 
வெந்திறத் தவர்க டம்மை வெற்றிமா முரசத் தோடுந் 
2தேந்திரத் தலைவ ரோடுஞ் சாற்றரு மமைச்ச ரோடுஞ் 
சுந்தரன் றிருமுன் சென்று காட்டினான் றொழுது வாழ்த்தி . ( உங ) 


வேறு . 


துய்ய தண்ணீ ரளித்துச் சுவைபட 
மைய நீர்த்தெனை வாழ்வித்த வள்ளலே 
யைய னேயின் றிவரை யடியனேன் 
செய்யு மாறுரை செய்யெனச் செப்பினான் . 


( உச) 


சீல மன்ன சிறந்தநின் காரிய 
மேல வின்று முடித்தே மிவர் தமை 
மேலு னக்கினி வேண்டுப் செய்யெனச் 
சால நல்லவன் சாற்றினன் றோற்றிட . 

( உடு ) 
20. கவந்தம் - தலையில்லாத உடம்பு . போனார் போனார் - தப்பிப்போன 
வர்கள் பிழைத்தார்கள் . முளிந்து - உலர்ந்து . 

உக . முகமுகம்பார்த்து - ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து ; " இனப்புரவி 
முகமுகம்பார்த்து ” (உக : க . ) 

உஉ . மனிதவுருவங்கொண்டதற்கேற்ப நடித்தருளினரென்பார் , அருந்தி 
ருமேனிவேர்ப்ப வோடிமீண்டு " என்றார் . 

உங . வெற்றிமாமுரசம் - சயபேரி, 
உச . வள்ளல் என்றான் , உயிரையும் அரசுரிமையையும் கொடுத்ததுபற்றி . 
( பி- ம் . ) 1 முடிந்து 2 தந்திரித் 


சங.- தண்ணீர்ப்பந்தர்வைத்த திருவிளையாடல். 


உஉங 


வேறு , 


மெய்ப்பட வுயர் திரு வாக்கு விண்மிசைச் 
செப்பிட வடியவர் திறத்து நல்லவன் 
றுப்பமர் வடிவுடைச் சொக்கை யல்லதிங் 
கிப்படி யாருள ரெனத்து தித்தனன் . 


(உசு ) 


முன்னுற நின்றதி சயித்து முத்தணி 
பொன்னணி செம்மணி யிலங்கு பூணணி 
பின்னரும் வேண்டுவ பிறங்க நல்கியே 
தன்னுடைத் திருமனைத் தலத்துச் சார்ந்தனன் . 


( உஎ ) 


வேறு . 
அருளுடைச் சுந்த ரற்கே யடிமைபூண் டதனா லந்தப் 
பெருவலிச் சோழன் செய்த பிழைபொறுத் துவந்து காத்துப் 
பொருவரும் புகழ்வி ளங்க வேண்டுப கொடுத்துப் போகத் 
தரமொடும் விடுத்தா னாளோ ரைந்தினிற் றனது தேத்து . ( உஅ ) 


கயவனாந் தம்பி தன்னைக் காசினி காணத் தாழ்ந்த 
நயமிலாத் தொழில்க டம்மி னிறுத்தினா னானா னென்று 
சயமுற மாலை யிட்டுத் தண்டிவந் தெதிர்ம லைந்த 
வயமுறு சேனை வெள்ளம் வற்றிடச் செற்ற மாறன் . 


( உக ) 


பகையறக் கூபங் கண்டு பந்தருட் டண்ணீர் வைத்த 
புகலருங் கருணை மேனிப் புண்ணியன் றனையு நாளும் 
தகவவன் றனக்கே யன்பு சார்ந்ததென் னனையுங் கண்டாங் 
ககமகிழ்ந் தேத்தி னார்க ளவனியோ ரதிச யித்தே. 


( ங O ) 


ஆகத்திருவிருத்தம் - கஉககூ , 


உசு . அடியவர் திறத்து நல்லவன் : இப்பெயர் அடியார்க்கு நல்லானென் 
றும் இந்நூலில் சில இடங்களில் வந்துள்ளது , 

உஅ . தரம் - தகுதி . ஒறுத்தார்க் கொருநாளை யின்பம் பொறுத்தார்க்குப் , 
பொன்றுந் துணையும் புகழ் என்னும் திருக்குறளின் கருத்து இச்செய்யுளிற் 
காணப்படுகின்றது . 

உக . நான் நான் என்று - நான் போர்செய்வேன் நான் போர்செய்வே 
பறு , மாலை- தும்பைமாலை , தண்டி - அலைத்து . 
ங O. கூபம் - கிணறு, 
(பி - ம் . ) 1 செயிர்த்த 


னென்று . 


22 ச 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
-இந்திரன் முடிமேல்வளையெறிந்த 

திருவிளையாடல் . * 


--- 


( 
க 
) 


க . 


விண்ணகத் தலைவ னாய தேவர்கள் வேந்த னுக்கு 
மண்ணகத் தலைவ னாய பாண்டிய மன்ன னுக்கு 
மெண்ணறச் சிறிது ளத்துள் வெறுப்புள திமையோ ராலுங் 
கண்ணுற வறியொணாது காரண மதனுக் கென்ன . 

( 
முனிவர்கள் கேட்பான் வேட்டு முந்திய வுலகத் தெல்லா 
நினைவையு முணர வல்ல நிகரிலா மலயக் கோவே 
மனமகிழ் வோடு மந்த மறைப்பொரு டன்னை யின்று 
வினையற விளம்பல் வேண்டும் விளங்கிட வெங்கட் கென்றார் . ( 2 ) 
ஆங்கது சொல்ல ஞான வகத்தியன் பகர்வா னீதி 
யோங்கிய முன்னோர் கால மொளிவளர் சேர னாடு 
நீங்கரும் வளமை குன்றா நிகரிலா வளவ னாடும் 
பாங்குடை யறிவான் மிக்க பாண்டியன் பெரிய நாடும் , ( ங ) 
ஈனமில் வளங்க ணல்கு மிரும்புனன் மழைம றுத்துத் 
தானமுந் தவமுங் குன்றி நென்முதற் றானி யங்க 
ளானவை விளைவி லாம லாதவன் கதிராற் காய்ந்து 
மானிட ரற்ற முற்று வாடினர் வருத்தங் கூர்ந்து . 

( ச ) 
வெறுப்பு - பகைமை ; ஆர் வெறுப்பாருவப்பே , " பிறிவிலா வெ 
றுப்பி வர்க்கிங் கிப்படிப் பிறங்கிற் றென்ன ” ( உள : அ 2 ; சச : கூட . ) கண் 

கருத . 
உ . மறைப்பொருள் - இரகசியச் செய்தி ; “ மறையுரை பகர்ந்தாய் " ( ங...) 

கூ . ஒளி - தெய்வத்தன்மை ; " மின்னொளி யெறிப்பத் தம்மொளி மழு 
ங்கி " ( பட்டினப், உகஉ .) 

தானந்தவ மிரண்டுந் தங்கா வியனுலகம் , வானம் வழங்கா வெனின் " 
( குறள் , கக ) என்பவாகலின் , தானமுந்தவமுங் குன்றி என்றார் . அற்றம் 
உற்று - சோர்வுற்று . 

* " அடுப்படைப் பூழியன் கடுமுரண் பற்றி , யிட்ட வெங் கொடுஞ்சிறைப் 
பட்ட கார்க்குலர் , தளையொடு நிரைநீர் விடுவன போல ( கல் . உச ) ; திங்கட் 
செல்வன் றிருக்குலம் விளங்கச் , செங்கணா யிரத்தோன் றிறல் விளங் காரம் , பொ 
ங்கொளி மார்பிற் பூண்டோன் வாழி , முடிவளை யுடைத்தோன் முதல்வன் 
சென்னியென் , றிடியுடைப் பெருமழை யெய்தா தேகப் , பிழையா விளையுட் 
பெருவளஞ் சுரப்ப , மழைபிணித் தாண்ட மன்னவன் வாழ்க ” ( சிலப் . கக : 
உங - க ) ; தேவர்சோன் பூணாரந் தென்னவர்கோன் மார்பினவே ” ( க்ஷ 
ஆய்ச்சியர்தாவை ) ; " வச்சிரத் தடக்கை யமரர் கோமா , ஐ.ச்சிப் பொன்முடி 
யொளிவளை யுடைத்தகை ( ஷை . உக : Po - ருக ) ; “ தேவா ரார மார்பன் 
வாழ்க வென்றுபந் தடித்துமே , " வானவர்கோனாம் வயங்கிய தோட்பஞ் சவ 
ன்றன் , மீனக் கொடி பாடும் பாடலே பாடல் ” (சிலப் . வாழ்த்துக்காதை ,) 

( பி - ம் ) 1 மானிடர் முற்றுமுற்ற 


ணு 


- 


( 
அ 
) 


சச.- இந்திரன் 

முடிமேல்வளையெறிந்த திருவிளையாடல் , உடம் 
இந்நெறி யொழுக்கங் கண்டவ் விருநிலங் காக்கு மிக்க 
பொன்முடிச் சேரன் சோழன் பாண்டியன் புகழ்வி ளங்க 
முன்னுறத் தம்மிற் கூடி முறைமையின் வான நாட்டு 
மன்னிய புரந்த ரன்பாற் சென்றனர் மழையை வேண்டி . 
பைந்தமிழ்ப் பொறையன் கிள்ளி பாங்குதா ழாசனத்து 
முந்துற விருப்பக் கண்ட மொய்ம்புடை நிம்ப மாறன் 
சுந்தரன் றனைநினைந்து துதிசெயா தெதிர்சென் றேறி 
யிந்திரன் பெரிய சிங்கா சனத்திடை யுடனி ருந்தான் . 
அரியபே ரவனி காக்கு மரசர்மூ வருந்தி ரண்டு 
பரிவொடும் வருதற் கென்ன பாக்கியஞ் செய்தே மென்று 
சுரர்பதி யதுகாட் டாமற் காரியம் வினவத் தோன்ற 
வுரைசெய்வா ரவரின் முன்ன ரொளிவளர் சேரன் சோழன் . ( எ ) 
எங்கண்மா நிலங்க டம்மு ளெழிலிபெய் யாமல் யாரு 
மங்குதல் கண்டி ரங்கி வந்தன மழையை வேண்டிச் 
சங்குசெங் கமலஞ் சிந்தா மணிதரு சுரபி யுள்ள 
பொங்கெழி னாட னேயென் றினையன புகழ்ந்து சொன்னார் . 
மற்றவர் புகழா முன்னர் வாசவ னினிமை கூர்ந்தாண் 
குற்றெழு மழைக்கு லத்தை யழைத்திவ ரொளிசேர் நாடு 
முற்றுநீர் தாழா தெய்தி முழங்கியின் னருள்சு ரந்து 
பொற்பமர் புனலைச் சாலப் பொழியுமி னெனமொ ழிந்தான் . 
வென்றிகொள் செழியன் குன்றா மேதகு விழுப்ப மிக்க 
தன்றலை மானங் காத்துத் தன்னுறு காரியத்தை 
யின்றுநா மொருவன் பாற்றாழ்ந் திரக்குமா றெங்ங னென்று 
சென்றவ னுரையா னாகி யிருந்தனன் றிறமை பூண்டு . ( க 0 ) 
ஆங்கது கண்டு வானோ ரதிபதி பொறாமை யெய்தி 
வாங்கரு நலங்கள் செய்து மற்றவர்க் கன்பு கூர்ந்து 
தாங்குபொற் பூணா ரங்க டலமெலா மதிப்ப நல்க 
வோங்கிய துதியின் வாங்கி யாங்கவ ருவந்தார் பூண்டு , ( கக ) 
சு . பொறையன் - சேரன் . 

கிள்ளி - சோழன் . நிம்பம் மாறன் . வேப் 
பமாலையையுடைய பாண்டியன் . திசெயாது - ( இந்திரனைத் ) துதியாமல் , 
உடன் - இந்திரன் கூட . 

எ .அது - அம்மகிழ்ச்சியை . ஒளிவளர்சோனாடு என்றார் முன்னும் , சு. 
அ . இச்செய்யுள் கருத்துடை யடையணி . 

க . மானம் : “ மானிமாதன் , " மானம் வலிசேர்ந்தவாள் வழுதி " என்பர் 
பின்னும் ; ஙஉ , டுஉ ; மானவருங் கலம் ( நாலடி , 10 ) என்னுஞ்செய்யுள் 
இங்கே அறிதற்பாலது . 

கக . அதுகண்டு - குறையிரவாமையைக் கண்டு , தலமெலாமதிப்ப - உல 
கத்தாரெல்லாரும் நன்குமதிக்க , உலகமெல்லாம் இதற்கு விலையாகு மென்று 
மதிக்க.. 


( 
க 
) 


உடன் - திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் .-- 1 5 % 
அலைவிலா நெஞ்ச மாற னடல்வலி யறிவா னெண்ணித் 
தொலைவிலா 1 விமையோ ராலுஞ் சுமக்கொணாக் கனமு டைத்தாய் 
விலையில தாயெ வர்க்கும் வேதனை செய்ய வற்றா 
யிலகுபன் மணியாற் பொங்கி யிருப்பதோ ரார மீந்தான் . ( க 2 ) 
சகமகிழ் வெய்த வங்கட் டானது காணா முன்னர் 
மிகவதி சயித்து வாங்கி மென்மலர் மாலை யென்னப் 
பகையறப் பூண்டான் வென்றி யாயிர முகஞ்சேர் பாரத் 
தொகுமணி தரும்பே ராரச் சொக்கனை யகத்துள் வைத்தே. (கங )) 
சேணுளார் மண்ணு ளார்கீழ்த் திசையுளா ரொருவ ராலும் 
பூணொணா மணிப்பே ராரம் பூண்டபேராண்மை கண்டு 
மாணுற வாழ்த்தினார்கள் வாடிய முனிவர் வானோர் 
நாணிய தேவர் கோனு நனிநயந் ததிச யித்தான் . 

( கச ) 
நேர்வலி கண்டு கொண்டு நெஞ்சுறு வினைம றைத்துப் 
பேரியன் மன்னா சாலப் பெரியையா யிருந்தாய் கூட 
லூரின்மும் முலையாள் பெற்ற வுக்கிர குலத்து தித்த 
வீரனீ யென்னுந் தன்மை கண்டன மெனவி யந்தான் . 

( கரு ) 
வென் றியா லாரம் பூண்ட பாண்டிய னென்று மேன்மை 
துன்றிய வழகான் மிக்க சுந்தர மாற னென்று 
நன்றியி னோங்கு நாம நானில மீது னக்கே 
யின்றுமுன் னாவ ழங்கக் கடவவென் றிலங்கச் சொன்னான் . ( கசு ) 

வேறு . 
தென்ன மன்னனுங் கண்டவன் செய்திபோற் 
பின்ன மற்ற வுறவாற் பெருமையா 
லுன்னை யொப்பா ரிலையென் றுயர்புற 
மன்னு ளத்தொன்று வைத்துப் புகழ்ந்தனன் . ( கஎ ) 
வாய்ந்த கொற்ற மகவான் மழைக்குமுன் 
சார்ந்த மூன்று முடிமன்னர் தம்மையுஞ் 
சேர்ந்து நல்லன சொல்லிச் சிறந்தன 

வீந்து போக விடுத்தாங் கிருந்தனன் . 
கஉ , வற்றாய் - வல்லதாய் . 

ககூ . ஆயிரமுகத்தையுடைய பேராரம் - ஆதிசேடனாகிய ஆரம் . இச்செய் 
புள் கருத்துடையடையணி , 
கீழ்த்திசை - பாதாளம் ; திசை - இடம் , 

. 
தேர்கண்டு - பிரத்தியக்ஷமாகக் கண்டு . 
( பீ - ம் . ) 1 லிடும்பராலும் 2 வினைப்பேராரம் , விவேப்போம் 


( கஅ ) 


சச .-- இந்திரன் முடிமேல்வளையெறிந்த திருவிளையாடல் . உஉஎ 


( 
உக 
) 


மற்றை மன்னவர் மாசறு மீனவன் 
வெற்றி கண்டு 1 புகழவம் மீனவ 
னுற்ற காலத் துதவுவ னுய்யவென் 
சுற்ற மாகிய சுந்தர னென்றனன் . 

((ககூ ) 
பாரின் மன்னவர் தத்தம் பதியிடைச் 
சாரு மன்பொடு சார்ந்தனர் சாருமுன் 
சேர னாட்டினுஞ் செம்பிய னாட்டினு 
நீர்கொண் மேக நிறையப் பொழிந்ததால் , 

(20 ) 
வேறு . 
புன்மைதீர் சராச ரங்கள் பொலிவுடை யனவா யோங்கி 
நென்முதற் றோனி யங்க ளெங்கணு நிறைய மல்கி 
மன்னிய மனித ரெல்லாம் வரவர மகிழ்ச்சி யெய்தி 
நன்னய முடைய தத்தம் வேந்தரை நனிவி யந்தார் . ( 
* துங்கமா றனுஞ்சேய் துர்க்கை தும்புரு வாதி போதன் 
சங்கமால் கின்ன ராதி சனகாதி கணேசன் வியாழங் 
கங்கைமா விதுவென் றேத்துங் கடவுட்டென் கயிலை யென்னுஞ் 
சிங்கமா தங்க நீங்காத் திருப்பரங் குன்றைச் சார்ந்தான் . ( உட ) 
* தருமலி பரங்குன் றத்துச் சரவணப் பொய்கைப் பாரத் 
தரசுறு பன்னம் வீழ்ந்த தப்புறின் மீனா மன்றிக் 
கரையுறிற் பறவை யாகுங் கரையினன் னீரி னோர்கான் 
மருவுமோர் பன்ன மீனின் பறவையின் வடிவா யிற்றே. ( உ x ) 
* ஒன்று 4 நீர் மிசையி ழுப்ப வான்மிசை யொன்றி ழுப்பக் 
குன்றியாங் குழலுங் காலைக் குறுகிய கீர னோர்ந்து 
வென்றியின் விடாத தொன்றை விடுவிப்பான் முயன்றா னின்ற 
கன்றிய பிரம ராக்க தம்பிடித் ததுக றுத்தே . 

( உச ) 
அங்கது கொடுபோய்க் குன்றோர் முழைஞ்சினுளடைத்துப் போகத் 
தங்கிய துயராற் றாது சரவண பவவென் றன்பிற் 
றுங்கமந் திரத்தை நூல்கள் சொன்ன நீ தியிற்றியா னித்தோர் 
கங்குலும் பகலு மோதக் கண்டருள் சுரந்தா னன்றே . 

ககூ , மாசறு - இரத்தற் குற்றமற்ற , உற்ற - துன்பமுற்ற . 
உக. " நென்முதற்றானியங்க ளெங்கணு நிறையக் கண்ட " என்பர்பின் ; 

நீசு . 
உஉ , விது என்று - சந்திரனும் சூரியனும் . 
உங . பாரம் 

அரசு - அரசமரம் , பன்னம் . இலை. அப்பு உறின் 
நீரிற் பொருந்தினால் . 

உரு , முழைஞ்சு - குகை . 
* இவ்வடையாளமுள்ள செய்யுட்கள் சிலபிரதிகளில் இல்லை . 
( பி . ம் . ) 1 மகிழ் பல்வளங்கள் 3 கன்னி , நீரிடை 


கரை 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
தலமகிழ் தமிழ்க்கு நல்ல தண்டமிழ் முருகன் சென்று 
நலமுறு கனவிற் சொல்வா னற்றமிழ் முருக னம்பேர் 
பலமிகு தமிழி னாலோர் பாட்டாற்றுப் படையா நம்மை 
யுலகமென் றெடுத்துப் பாடென் றுள்ளுறை கொடுத்தா னன்றே . ( ) 

வேறு . 
* உயர்வுற வுலக முவப்பவென் றெடுத்தாங் கொண்டமிழ்த் தண் 
டல முவப்ப , வியனுற வுரைப்பக் கேட்டலு மடைந்து வெற்பகந் 
திறக்கவேல் விட்டு , நயனொடு மெடுத்து வினை கடீர்த் தருளு நன் 
சுனை காட்டி நீ ராட்டி , யயிலுடை நம்மைக் கிழவனென் றனையென் 
றாலயத் தடைந்தனன் காண . 

( உள ) 


வேறு . 


இனிதொர்கவி குன்றமெறிந் தாயெ னப்பி 

னென்றுமிளை யாயழகி யாயென் னுங்கான் 
மனமகிழ்ந்தீ தியார்பகர்வா ரவர்க்கு வேண்டும் 

வரங்கொடுப்போ மதுரையிற்போ கென்னப் போந்து 
கனமலிசங் கத்துரைப்பக் கேட்டி யாருங் 

களிகூர்ந்தார் தமிழ்முருக னருளை வாழ்த்திப் 
பனுவறிரு முருகாற்றுப் படையென் றோங்கிற் 
றெனநயந்து பாண்டியனென் செய்தா னென்றார் . ( உ.அ ) 

வேறு . 
பாண்டியன் கந்தற் போற்றிப் பரமெனப் பரங்குன் றத்துப் 
பூண்டபே ராரம் வைத்துப் போந்துய ரால யத்திங் 
காண்டநா யகனே நின்ற னருளினா லடைந்தே னென்று 
வேண்டியே துதிப்ப வாண்ட விமலனு மஞ்சே லென்றான் . ( உ . ) 

உசு . தண்டமிழ் முருகன் - செந்தமிழ்ப் பரமாசாரியராகிய முருகர் . நம் 
பேர் முருகனென்பது . 

உஎ . தமிழ்த்தண்டலம் - தமிழ்நாடு . " கிழவனென்றனை " என்பதைத் 
திருமுருகாற்றுப் படையின் இறுதியில் , " பழமுதிர்சோலை மலைகிழவோனே " 
பதனாலுணர்க . 

உ அ . குன் றமெறிந்தாய் என்னுங்கவி வருமாறு : வெண்பா - “ குன்ற 
மெறிந்தாய் குரைகடலிற் சூர் தடிந்தாய் , புன்றலைய பூதப் பொருபடையாய் 
என்றும் , இளையா யழகியா யே றூர்ந்தா னேறே , உளையாயென் னுள்ளத் 
துறை. 

உக . பரமென - அடியேனைக்காத்தருளுவது உம்முடைய பாரமென்றுகூறி 
( பி- ம் . ) 1" கடி தீர்த்தான் 


சச.- 

இந்திரன் முடிமேல்வளையெறிந்த திருவிளையாடல் . உஉக 


வேறு . 
சீத மண்ட லக்கு லத்து தித்த தீதின் மன்னவ 
னோது மண்ட லத்தர் மாரி யின்றி யுள்ளம் வாடியே 
கோதை மண்ட லத்தி னுங்கு ணம்பொ ருந்து சென்னித 
னீதி மண்ட லத்தி னும்ப ரந்து போவர் நித்தலும் . 

( x0 ) 
முண்டம் வெம்ப நெஞ்ச நோவ முந்த வந்து தானியங் 
கொண்டு வந்தி யாவ ருங்கு டும்ப நீதி செய்ய முன் 
கண்டு கண்டி ரங்கி நெஞ்ச மிஞ்ச நாணு கைதவன் 
பண்டை வெந்தி றத்தி னாலி ருந்த னன்ப கர்ந்திலன் . ( ஙக ) 

வேறு . 
பிறிவிலா வெறுப்பி வர்க்கிங் கிப்படிப் பிறங்கிற் றென்ன 
வுறவுடை முனிவர் ஞான முனிவகே ளுணர வொண்ணா 
மறையுரை பகர்ந்தா யந்த வரிசைமா மானி மாறன் 
றிறமொடு பின்னென் செய்தான் செப்பெனச் செப்பு வான் முன் . ( ) 


வறு . 


( ங க .) 


அந்த மன்னவ னட ற்பெரு வேட்டைவேட் டொருகாற் 
சந்து மேவிய வரையினும் வனத்தினுஞ் சார்ந்து 
சிந்தை யின்புறத் திண்டிறல் விலங்குகா ணாம 
லுந்து வீரர்க டம்மொடு மெங்கணு முலாவி. 
தக்க வேங்கைக டழைசெவிக் கயங்கள் சிங் கங்கண் 
மிக்க மாக்கள் கான் மேதிகள் கரடிகள் கலைக 
டொக்க மானினம் பன்றிக டுவன்றிய சாரன் 
மைக்கு லங்கள் சேர் மலயமாக் கிரியினை யடைந்தான் . 


( ஙச ) 


வேறு . 


வன்பெரு ஞாளி விட்டும் வார்வலை விட்டும் விட்ட 
தன்கொடுங் கணையால் வாளாற் சத்தியாற் பகைத்தெ ழுந்து 
முன்பொரு மாக்க டம்மை முகத்திடை மனமுங் கண்ணு 
மின்புற மலைந்தான் குன்ற மெங்கணுஞ் சூழ்ந்த தர்ந்து . 

» 0. சீதமண்டலககுலம் - சந்திரகுலம் . கோதைமண்டலம் - சோனாடு ; 
கோதை - சேரன் . சென்னிமண்டலம் - சோழநாடு . 

கூக . முண்டம் வெம்ப - தலையெரிய . பகர்ந்திலனாகியிருந்தனன் . 

கூஉ . இவர்க்கு - இந்திரனுக்கும் பாண்டியனுக்கும் ; வெறுப்பு என் 
முதற்செய்யுளில் கூறியதை . மானி மாறன் - மானியாகிய பாண்டியன் . 

ககூ , வரை . பக்கமலை . 
கூச . கயங்கள் - யானைகள் . கான்மேதி - காட்டெருமை . 
கூடு . சத்தி - வேல் , முகத்திடை மலைந்தான் . 
( பி - ம் . ) 1 மண்டிலக் உப கண்டிறைஞ்சி மிஞ்சநெஞ்சு 8. துன்றிய 


உங O : 


1 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
இத்தக வாற்சி றக்கு மெல்லையி னிரவி யென்ன 
வொத்தொளி மணிவி ரிக்கு முயர்ந்ததாள் வரைப்பு றத்துப் 
பொய்த்திடா தென்றுஞ் சேரும் புட்கல முன்னா மின்னும் 
வித்தக நான்கு மேக 2 வேந்தரை விளங்கக் கண்டான் . ( ஙசு ) 
சொல்லரும் பரிவா லெந்தை சுந்தர னருளா லிந்தச் 
செல்லுய ரரசர் தம்மைக் கண்டன மென்று தேறி 
நல்லசே வகரான் மூன்று நாட்டரு மதிச யிப்ப 
8 வொல்லையி னவரை மெல்லப் பிடித்தன னுறுதி கூர்ந்து . ( ங எ ) 
பிடித்தலு நமக்கு வேட்டை வாய்த்ததின் றென்னப் பேசிச் 
சடக்கெனப் போந்து கட்டித் தன்னுடை வினைஞ ராலே 
துடிப்பற விலங்கு பூட்டித் துணிந்திருஞ் 4சிறைவைத் தானவ் 
விடப்பெயர் கட்டு நல்லூ ரிருஞ்சிறை யென்ப ரின்றும் , ( ங அ ) 
கண்டவர் விரைவிற் சென்று ககனநா யகனே யுன்றன் 
றிண்டிற லெங்கே கண்டேஞ் சிக்கெனப் பிடித்துக் கட்டி 
மண்டலத் திடையி ருக்கு மாறனென் றொருவன் கொண்மூ 
விண்டலத் தரசர் தம்மை விலங்கிட்டான் கொடுபோ யென்றார் . ( ) 
ஆங்கது கேளா முன்ன ரழல்விழித் தெழுந்து சீறி 
யீங்கியா னிருப்ப வெண்ணா தொருநா னிரு லத்துப் 
பாங்குவா ன பசர் தம்மைப் பருவிலங் கிடுவ தேயென் 
றோங்கிய தானை யோடு மிழிந்தன னுயர்ந்த மண்ணில் . 
சூடுமா லைகட யங்கச் சுடர்விடு மகுட மோங்கச் 
சேவொன் முகடு விம்மச் சிறந்தது ரியங்க றங்க 
நீடிய சேட னாக நெளியமுப் பத்து மூன்று 
கோடிவா னவரும் வந்தார் குவலயத் திடைக்கொதித்து . (சக) 
ஒளிவளர் வீர மாற னும்பர்கோன் வரவு கேட்டுத் 
தளர்வில்பார் வேந்தர் மொய்ப்பத் தாளவெண் குடைரி மற்ற 

கூசு , தாளவரை - அடிமலை ; பாதசைலமென்பர் வடநூலார் . 

உஎ . பரிவால் - அன்போடு . செல் உயர் அரசர் - மேகங்களினுயர்ந்த 
அரசர் . -அவரை - மேக வேந்தரை . 
கன் . சடக்கென 

விரைவாக . துடிப்பற - அசைவற . கட்டுநல்லூர் , 
இருஞ்சறையென்னுமூர்கள் , மானாமதுரை ( வானரமதுரை ) க்குச் சமீபமா 


( 
50 
) 


( 


னவை .. 


10. வானரசர்தம்மை - மேக அரசர்களை . 

சஉ , ஒளி - உறங்காநிற்கவும் உலகங்காக்கின்ற அரசாது கடவுட்டன்மை ; 
தனை , " உறங்குமாயினு மன்னவன் றன்னொளி, கறங்கு தெண்டிரை வையகங் 

( பி - ம் . ) 1 இத்தகவனிற் 2 நாதரை 3 ஒல்லையின் மெல்ல : 4 சிறையில் 
வைப்ப , விடத்தினைக 


உங்க 


சச . - இந்திரன் முடிமேல் வளையெறிந்த திருவிளையாடல் . 
வளவில்பல் லியங்க றங்க வடர்ந்தெழு தானை பொங்க 
வளனொடும் பொருவான் 2 சென்றான் மதுரைவிட் டெதிரே பேசி . ( ) 
வியனுறு சிறப்பாற் பொங்கு மிருவகைத் தானை வெள்ளங் 
கேயமுறு முழக்கத் தானுங் காகளச் சும்மை யானுஞ் 
சயமுறு வீர ரங்கைத் தனுமணி யொலியி னானு 
முயர்தரு கடைநாட் பொங்கு முத்தியிற் கலித்த வன்றே . 

( சக ) 
வாசவன் கண்டாண் டேடா வழுதியின் றெதிரே வந்தாய் 
பூசல்செய் வதற்கோ நல்லை புரந்தரன் யான்காண் வேண்டா 
வீசிய புகழ்கெ டாமன் மேகமன் னவரை விட்டுத் 
தேசொடும் போபோ வென்று செப்பிவச் சிரம சைத்தான் . ( சசு ) 
விருத்திரா சுரனைக் கொன்ற வென்றியா ரறியார் வென்றிப் 
பொருப்பெலாஞ் சிறக ரிந்த புகழுடைப் பெரியோன் மண்மீ 
துரைப்பின்மா னிடனீ யான் வா னாள்பவ னுன்னை வெல்லல் 
பெருத்ததொன் றல்ல வென்று பேசினான் வாசி காட்டி . (சரு ) 
நரபதி யதுகே ளாமுன் னனிநகை செய்து நாணா 
துரைசெய்தா யெனக்கி ரண்டு கண்ணுனக் காயி ரங்கண் 
பரிகரி தேரா ளீண்டும் படையினை வருத்தல் வேண்டா 
விருவரும் 4 பொருவோ நந்த மிகல்வலி யறிவே மின்றே . ( சசு ) 
தொண்டர்கள் பரவுங் கூடற் சொக்கனிங் கிருப்ப வேடா 
வண்டர்கோ னேயு னக்கிங் கஞ்சுவா னொருவ னல்லேன் 
மண்டலத் தெவருங் காண வலியவென் வேளையி னாலுன் 
றிண்டிறன் முடிபி ளக்க வெற்றுத றிண்ண மென்றான் . ( சசு ) 
இன்னன பேசிச் சிங்க மிரண்டு போர் மூண்ட வென்னக் 
கொன்னுற முழங்கி நீங்காக் கோடக வமர்செய் காலைப் 
பொன்னுல காளு மன்னன் பொன்முடி சிந்த மண்ணாண் 
மன்னவர் மன்னன் சேர்ந்து வேளையினா லுருத்த டித்தான் . (சஅ ) 
காக்குமால் ( சீவக . உச அ ), " ஒளியோ டொழுகப்படும் " ( குறள் . சு கூது ) 
என்பவற்றாலுணர்க . வீரமாறன் - வீரத்தையுடைய பாண்டியன் .. 

சங . தனுமணி - வில்லிற் கட்டிய மணி ; “ ஏன வம்மணி யேழரை நாழி 
கை யாடிய தினிதன்றே ( கம்ப . மூலபல . உஉ அ .) 

சச . நல்லை : இகழ்ச்சிக் குறிப்பு . புறந்தரன் என்பதற்குப் பகைவரு 
டைய ஊரினை அழிப்பவனென்பது பொருள் . 

சரு . வாசி - விசேடம் ; வேறுபாடுமாம் . 
சசு . உனக்காயிரங்கண் என்றது இகழ்ச்சிக்குறிப்பு . 
ஈஎ . வளை - ஒருவகையாயுதம் . 

( டை . உருத்து - கோபித்து . 
ச.அ. கொன் - அச்சம் . கோடக அமர் - குதிரைமேலேறிச் செய்யும் சண் 

( பி - ம் . ) 1 ஓங்க 2 வந்தான் 3 கயனுறு 4 பொருதுகந் தம் 5 " வளைக்கை 
யாலுன் ேவளைக்கையாலுருத்து 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் - 
கொத்தலர் முடியிற் சாடக் கோபம்விட் டமர ரோடுஞ் 
சுத்தமா தவர்சூ ழெந்தை சுந்தரன் பரிந்திருக்கும் 
வித்தகன் றனையார் வெல்வா ரென்றுவிண் ணவர்கோன் போனான் 
புத்தியாற் றனித்து வென்ற புரந்தனிச் சயம் தென்பர் . (சசு ) 
பொருவரு மறிவான் மிக்க புகழுடைப் பெரியோ ரெல்லா 
முரைசெய்வா ரதனையானு முரைத்தன னுமக்கு மிக்க 
வரனுளார் தேவ ரென்று மற்றவர் மனித ரென்றுந் 
தெரிதர வேண்டா சத்தி தெய்வீக மன்றோ காணின் . ( ரு ) 
சோகநீ யுறேன் முற் சாப மெனநல்லோர் சொல்ல வா 

வாறி 
மேகநா யகரை யொல்லை விடுவிப்பா னயங்கள் கூர 
வாகைவேன் மாற னுக்கு வாசவன் வோலை 
போகயாம் விடுவ மென்றே யெழுதுவான் பூண வோலை . ( ருக ) 


பாழ 


வேறு . 


தேவர் கோனெழுது மோலை மானம்வலி சேர்ந்த வாள்வழுதி 
காண்கநல் , லார்வ மேவுகுல மேக மன்னரைவி லங்கு விட்டருள்க 
வாவிடுன் , சார்வு நாடு தழை வெய்த 2 நாண்மழைபொழிந்தி டக்கடவ 
தென்று தன் , காவன் மேவுமுயர் தூதர் பாணியுழை கட்டி யோலைவர 
விட்டனன் . 

( ருஉ ) 
வந்த வோலையி னியைந்த போசுரமி ருந்து கண்டுளம் கிழ்ந்து பின் 
முந்தை மன்னர்நெறி நீதி யாய்ந்துயர்மு கிற்கு லத்தலைவர் தங்களைப் 
பந்த நீக்கிடவு ளத்து நன்கொடுபுணைப்ப டும்பெரிய பண்புளா 
ரிந்த நல்லவையு ளாரெ னக்கடிதெ ழுந்து முன்சிலரி றைஞ்சினார் . ( ) 


. 


பரிந்திருக்கும் - அன்புவைத்திருக்கப் பெற்ற ; " அந்தத் தென்னவற் 
கன்பு பூண்ட , பொன்முடிச் சொக்கநாதன் " என்பர் பின்னும் ; நசு. தனித்து 
வென்றதை , " இருவரும் பொருவோம் " , " சிங்கமிரண்டு போர் மூண்ட வென்ன 
( சசு , சச ) என்பவை வலியுறுத்துகின்றன . தனிச்சயமென்னுமூர் மதுரைக்கு 
மேற்கேயுள்ளது ; திருப்புகழ்பெற்ற முருகக்கடவுளின் ஆலயமொன்று அதி 
லுண்டு ; " பச்சிமத் திசைக்குளுத்த மத்தனிச்ச யத்தினிற் பிளைப்பெருமாளே 
என்பது திருப்புகழ் , கஉ 0 ; இவ்வூர் ஐயங்கோட்டை தனிச்சய மெனவழங்கும் . 

50. மற்றவர் - மேன்மையில்லாதவர் .. 
நிக . சாபம் . துருவாசமுனிவரிட்டசாபம் . 

நிஉ . இரவாமையால் மான த்தையும் , வென்றமையால் வலியையும் உடை 
யாய் என்பான் மானம் வலிசேர்ந்த வாள் வழுதி என்றான் . 

டே புணை - ஈடு ; இச்சொல் பிணையெனவும் வழங்கும் . 
( பி . ம் .) 1 போக என்மழை 3 பாயிரம் 


சாசு . - இந்திரன் முடிமேல்வளையெறிந்த திருவிளையாடல் , உலக 


3 


வேறு . 
பரிந்தது காணா முன்னோர் பாண்டியன் 1 சோழற் காய்ந்து 
பெருங்கள வேள்வி செய்த பீடுடைக் காட்டு நாட்டு 
ஞரங்கொளே மூர்க டம்மி லொருவனா முன்னென் றோதி 
வரும்பெயர் தம்மைத் தள்ளிப் புணைநின்றான் மண்ணிற் றேறி . ( ) 
விரைவொடு மவன்றன் மாட்டு மேகமன் னவரை விட்டுப் 
பரிவு செய் யாமு னந்தப் பாண்டியன் பாண்டி நாட்டுக் 
கருணைகூர்ந் தெழமு ழங்கிக் காலங்க டோறும் பொய்யா 
தருண்மழை பொழியக் கண்ட வமரரு மதிச யித்தார். 
நென்முதற் றானி யங்க ளெங்கணு நிறையக் கண்ட 
நன்மறை யோர்கண் முன்னா நானிலத் தெவரும் வாழ்ந்து 
தென்னவன் றனையு மந்தத் தென்னவற் கன்பு பூண்ட 
பொன்முடிச் சொக்க நாதன் றன்னையும் புகழ்ந்தார் போற்றி . ( ருசு ) 
தொழுதுமுன் னெழுந்தா ரென்று துவரைநன் னாட்டுட் டோன் றிப் 
பொழின்மிசை நம்மைத் தேறிப் புணைகின்றா னன்னா டென்றாங் 
கெழிலிகா லூன்றிப் பெய்யு மிருங்கள வேள்வி நாட்டு 
மொழிகுவ ரவனூர் நாமுன் னெனலினா முன்னூரென்றே . ( ருள் ) 
6 வந்திருந் தாரம் பூண்டு மலைவலி தொலைத்த வென்றி 
யிந்திரன் முடிமேன் மிக்க வினவளை புடைத்து மற்றைக் 
கந்தர வரசர் தமமைக் கனவிலங் கிடவுங் கண்டீ 
ரெந்தையை நினைவார் தங்கட் கியாது செய் திடவொண் ணாதால் . ( ) ; 


ஆகத்திருவிருத்தம் 

- கஉஎக , 


ச . ஒருவன் நாமுன்னென் றோதிப் புணை நின்றானென்க. வரும்பெயர் 
என்றது , துவரை நாட்டாரை . காட்டு நாடென்பது பாண்டிவள நாட்டிலுள்ள 
சிறுநாடுகளில் ஒன்று ; இது களவேள்வி நாடெனவுங்கூறப்படும் ; ருஎ . இந்நாடு 
ழவரையன்வண்ணத்திற் பாராட்டப்பெற்றுள்ளது . மதுரைக்குக்கிழக்கே 
யுள்ள வீரசோழ னென்னுமூர் இதன்கண்ணதென்று தெரிசின்றது ; ஏழூர்கள் 
மேகத்துக்குப்புணைகொடுத்த உபகாரியினுடைய ஊர்கள் ; இவற்றுள் நாமுனூ 
ரென்பது ஒன்று . 

ருரு . கருணைவான் என்பது மரபாதலின் அருண்மழை என்றார் . 
ரு அ . பூண்டு புடைத்து விலங்கிடவென்க . 

( பி - ம் . ) 1 சேரற் 2 பிணை 3 அருமழை 4 ‘பல்வளன்கள் 5 தாமுன்னூ 
ரெனாலின்றுமுன்னோர் 6 வந்திகலாரம் 

80 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
பொன்னனையாளுக்கு அருள்புரிந்த 

திருவிளையாடல். * 


தென்னவனாட் டினியமனோ கரமார் தொல்லைத் தென்றிருப்பூ 
வணநகர்வாழ் பதியி லாரிற் , பொன்னனையா ளென்பாளோர் பூவை 
யாடற் பூவையர்தந் திலகமத வேள்பண் டார , மன்னியகா முகர்கொ 
டுக்கும் பொருளனைத்தும் வருந்தொண்டர்க் கறுசுவையி னமுது செய் 
வித் , தின்னல் கெட முன்னொருகா லிருக்கு நாளி லிறைவனுருத் 
தாபிப்பா னெண்ணி னாளால் . 

( க ) 
நித்தனரு ளானமது நினைவிங் கொல்லை நிறைவுறுமென் 1 றுறுதி 
பட நினைந்து கொண்டு , சித்தம்வருஞ் சிற்பர்களான் மெழுகு சாத்தி 
யிருந்தவ டான் வரும்பொருள்கள் சிவனை நீங்காப் , பத்தருயர் பூச 
னைக்கே போதி னல்லாற் பரமனுக்குப் போதுகின்ற தில்லை யென்று , 
3 புத்தியழுங் குறநாளுங் கண்டி ரங்கிப் புகழ்ச்சொக்க னருட்சித்த 
னாகி வந்தான் . 

( 2 ) 


வேறு . 


மனையிடை யமுது செய்வான் 4 வந்தவொண் டொண்டர் நாப்பண் 
இனியற வணைந்த சித்தன் றொண்டரைப் பூசை 

செய்வான் 
றனவட வரைசு மந்து தனியிடை யிடைய வந்த 
வனநடை மாதை நோக்கி யருள்பட முறுவல் கூர்ந்தான் . ( ங ) 
ஆங்கவ டானுந் தன்க ணணையமேல் வைத்த கண்ணி 
னீங்கருங் கருணை கண்டுட் புகுந்தன ணிறைவு செய்தே 
பூங்கழற் றொண்டர் துய்த்துப் போகவும் போகா னாகி 
யோங்குகூ டத்தி ருந்தா னுயர்ந்தமோத் திரைக்கோ லூன்றி. ( ச ) 
தேற்றுதா தியர்கள் கண்டு சென்றுநா யகியே யாரும் 
போற்றவீற் றிருந்த சித்தர் போயினா ரில்லை யென்ன 
வேற்றருங் கண்ணாண் மிக்க விருப்பொடுஞ் சார்ந்திறைஞ்சிச் 
சாற்றுவா ளிறைவன் றானோ வறிகிலேன் நமியே 8னென்றாள் . ( ரு ) 

க. பதியிலார் - உருத்திரகணிகைமார் ; உருத்திர கணிகைமாராம் , பதி 
யிலார் " ( பெரிய . தடுத்தாட் . கஙக . ) இறைவன் - திருப்பூவண முடையார் . 

உ . பரமனுக்கு சிவபெருமான் திருவுருவமைத்தற்கு . நாளும் புத்தி 
அழுங்குற . 

கூ . துனி - பொன்னனை யாளுடைய துன்பம் : க . சு . துய்த்து - உண்டு . 

* “ பூவண மதனிற் பொலிந்திருந் தருளித் , தூவண மேனி காட்டிய 
தொன்மையும் ( திருவா , கீர்த்தி . Go - நிக . ) 

( பி - ம் . ) 1 அறுதிபட 2 முறுசிற்பியரான் 3 புத்தியழுங்குதல் கண்டங் 
கிரங்கிமிக்க புகழ் 4 வந்தசித்தன் கமழ் தொண்டர் வந்து 6 மாத்திரையு 
மூன்றி 7 வியப்பொடும் 8 னும்மை 


( 
கூ 
) 


சரு.- பொன்னனையாளுக்கு அருள்புரிந்த திருவிளையாடல் . உகூரு 
கொல்லுமை நீல வொண்கட் கொவ்வையஞ் செவ்வாய் மாதே 
நல்லணி மெய்வி ளங்க நாசிகா பரண மாகச் 
சொல்லருங் குன்றி தேடிச் 2 சூடிய தென்னை யென்ன 
வல்லிவாய் புதைத்தி மைப்பிற் றொழமகிழ்ந் துயர்முத் தென்றான் . () 
கண்ணிலா னென்ப துண்மை காமனைப் பெரிய நீரு 
மெண்ணிலா வென்னை யெண்ணற் கென்னபுண் ணியஞ்செய் தேன்மற் 
றண்ணிய கரும மில்லை யடியவர் கரும மல்லா 
லுண்ணிறை விருப்பிற் றாழா துள்ளெழுந் தருளு மென்றாள் . ( எ ) 
நற்றவன் கண்டு மெல்ல நகைத்துமா னிகர்த்த மாதே 
முற்றிய பத்தி யுள்ளார் கண்டில முனைப்போன் முன்னர் 
மற்றுநின் வருத்தங் கேட்டே மதுரையி னின்று வந்தேங் 
கொற்றரு மிருப்பு முட்டு முட்டறக் கொடுவா வென்றான் . ( அ ) 
கேட்குமுன் 4 பழைய வாள்வேல் கிடந்தபே ராசு சீரா 
வீட்டிநீள் கொழுக்கு டார மினையவேண் பெகொ ணர்ந்து 
காட்டவோர் மருந்து பூசிக் கரத்தினாற் பரிசஞ் செய்து 
கூட்டின னயங்கள் கூரக் கூறுவான் றேற வாங்கு . 
மெத்திய தழலிற் றாழச் செருகிவை விடியு முன்னம் 
பத்துமாற் றினிற்சி றந்த பசும்பொனா மெழுகு பூண்ட 
வுத்தம நாய னாரை யுயர்ந்த செங் கனகங் கொண்டே 
சித்திர மாவ மைத்துக் கும்பிடுன் றுயரந் தீர . 

( 50 ) 
சு , நாசிகாபரணம் - மூக்கணி . குன்றி - குன்றுமணி . இமைப்பு - இமை 
மூடல் . இவள் மூக்கணியாகிய முத்து , கண்ணொளியால் மேற்பாற் கருமையை 
யும் வாயொளியாற் கீழ்ப்பாற்செம்மையையும் பெற்றுத் தோன்றினமையின் , 
குன்றி யென்றும் , வாயைப் புதைத்துக் கண்ணை மூடிக்கொண்டு இவள் அஞ்சலி 
த்த பொழுது அது முத்தென்றும் நினைக்கப்பெற்றது ; “ இவண் மூக்கணிமுத் 
திதழொளியாற் பெற்ற , துவண் பதுமராகத் தொளி , என்பர் (அணிநூல் .) 

எ . காமனைக்கண்ணிலா னென்பது உண்மை யென்க ; காமனுக்குக்கண் 
ணில்லை என்பது ஒருபழமொழி . எண்ணிலா என்னை - அழகுடையவர்கள் 
வரிசையிற் சேராத என்னை . நீரும் எண்ண கென்க ; சித்தர் தன்னை விரும்பிய 
தாகக் கருதி இதுகூறினாள் . 

அ. கொல் தரும் இருப்புமுட்டு கொல்லர்களால் செய்து தரப்பெற்ற 
இரும்பாலாகிய பொருள்கள . 

க . ஆசு - கவசம் . சீரா - தலைச்சீரா . மருந்து - பச்சிலை . 
க . நாயனாரை - சோமாக்கந்தரை ; “ நாயகர் ” என்பர்பின்னும் ; கச . 

(பி - ம் . ) 1 ‘பரணம் பொல்லாச் 2 சூட்டுமோவென்னக்கண்ட 3 பெரிய 
தொன்றாவெண்ணிலா 4 ‘பணையவாள்வேல , மனையவாளவேல் 5 சூழச்சொரு 
கிடு , சொருகிவை 


உஙசு 


திருவர்லவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


என்றலு மேத நீங்கி யின்றிரா விங்குத் தங்கி 
வென்றிகொ ணாய னீரே விடிந்தெழுந் தருளு மென்ன 
வொன்றவஞ் சினர்போ லின்று நன்றுநன் றுரைத்த தென்று 
1 சென்றவன் விசும்பிற் காண மறைந்தனன் சிரித்தெ ழுந்து . ( கக ) 
உயர் தரு சித்தர் கைவிட் டொளித்தன ரென்று சால 
வயருவாள் விரைவிற் கூட்டி யறைந்தவா றடைவிற் செய்யப் 
புயறவழ் மேரு வென்னப் பொன்னிருங் குவையைக் கண்டா 
ணயனுற வதிச யித்தாள் விடியுமு 4 னடித்தெ ழுந்தே . ( கஉ ) 


8 


வேறு . 


( க ) 


அந்த ணாளர் தேபதிய ராங்கது 
வந்து கண்டு மனமகிழ்ந் தன்பர்கள் 
சிந்தை யாகுலந் தீர்க்கவல் லானருட் 
சுந்த ரன்னல துண்டோ வெனச்சொனார் . 
காய்ந்த செங்கன கங்கொடு காமுற 
வேய்ந்த நாயகர் மேனி யமைத்துயர் 
வாய்ந்த வாகம மந்திரத் தானெறி 
சேர்ந்த நல்லபி டேகமுஞ் செய்தனள் . 


( கச ) 


வேறு . 


பணிபவ ளழகு கண்டே பாவுமெம் பெருமா னுக்கிங் 
கணிபொலி வடிவ மச்சோ வழகிய வாவென் றன்பி 
னிணையிலா வருங்க போலத் திருகையான் மாறி யள்ளித் 
தணிவற முத்த முண்டாள் சம்புவி னருளை வாழ்த்தி . ( கரு ) 
அள்ளியுண் டிடக்கு ழைந்த வங்குலிச் சுவடு கண்டே 
தெள்ளுமெய் யர்க்கு மெய்யன் சிவனலா லுண்டோ வென்று 
வள்ளலை யன்பு பூண்ட வல்லியை வியந்தார் யாரு 
மொள்ளிழை விழாவுங் கற்பித் துரியன சிறக்கச் செய்தாள் . ( கசு ) 
மணமலி பெருமாற் கச்சோ வழகிய தெனலான் மண்மீ 
தணிதிரு நாம் நின்ற தழகிய பெருமா னென்றே 
யுணர்வுளா ணாளுஞ் சித்தர் சித்தரென் றொழியா ளாகி 
யிணையிலா வடிவத் தோடு மேகினாள் சிவலோ கத்து . ( கன ) 

கக , நாயனீரே - தலைவரே . - கங . தபதியர் - ஸ்தபதியர் . 
கடு . அச்சோவழகியவா ; கஎ . 

கபோலம் - கன்னம் , 
கசு . அங்குலிச்சுவடு - விரற்றழும்பு . 

கஎ . வடிவமழகியதென ஒருசொல் வருவிக்க ; கரு - ஆம் செய்யுளைப்பார்க்க . 
அழகிய பெருமானென்பது , திருப்பூவணமுடைய நாயகரது திருநாமம் . 

( பி - ம் .) 1 சென்றுவாழ் 2 கூடி புயல்வரை 4 நடித்தாள் வாழ்த்தி , 
நெயத்தெழுந்தே தபத்திய , அதிபதியாங்கது 6 ஓயாளாகி ஏறினாள் , 


ச்சு .--சோழனைக் கொண்டாழியிற்றாழ்த்த திருவிளையாடல். உங்எ 
அற்புதன் மேனி கும்பிட் டருளினோர் கணிகை மாதும் 
பொற்சிவ லோகத் தியாரும் போற்றவீற் றிருப்பக் கண்டீ 
ரெற்றரும் பிரமாணத்தோ டியாவராயினுமி றைஞ்சி 
னற்சிவ லோகத் தின்று நணுகுதற் கைய மின்றே . ( கஅ ) 

ஆகத்திருவிருத்தம் - கஉ அக . 


- சோழனைக் கொண்டாழியிற்றாழ்த்த 

திருவிளையாடல் . * 


முந்தையோர் காலத் தின்கண் முதுவலித் திறத்தோர் சோழ 
னந்தமில் படையான் மிஞ்சி யாயிரம் பரிக்கி யானோர் 
வெந்திறற் பரியா ளென்று விளம்பியோர் நாமம் பூண்டு 
2 சந்தமா மறைக்கன் பின்றி வாழ்ந்தனன் றனைவி யந்து , 


( க ) 


வேறு , 


- 


ஆங்கவன் றிசைவிச யஞ்செ யாதர 
நீங்கரும் பெருவிளை யாட்டி னெஞ்சுவைத் 
தோங்கமுத் தசைமுடி வுலாவி மீண்டியற் 
றேங்கிய பெரியதென் றிசையை நோக்கினான் . ( 2 ) 
மன்னவர் மன்னவன் மாசி றேசுடைக் 
கன்னி நன் னாட்டுள் வாழ் கருணைத் தென்னவன் 
றன்னை முன் வெல்லுவான் றானை யோடு சூழ் 

பொன்னெயின் மதுரையம் புரத்த ணைந்தனன் . 
கஅ. பிரமாணம் - ஆஸ்திகபுத்தி ; சசு : ஈக. 

( சசு ) 
க. மிஞ்சி - மிகுத்து . ஆயிரம்பரிக்கு - ஆயிரம் குதிரைவீரருக்கு , பரியாள் . 
குதிரை வீரன் . சந்தம் - சந்தஸ் . 

திசைவிசயம் - திக்குவிசயம் . முத்திசை : தெற்கல்லா தன . இயல் - 
இலக்கணம் . 

* " வேடுவ னாகி வேண்டுருக் கொண்டு , காடது தன்னிற் கரந்த கள்ள 
மும் ” ( திருவா , கீர்த்தி . சுச - நு ); “ மண்டிரு வேட்டுப் பஞ்சவற் பொருத , 
கிள்ளியுங் கிளையுங் கிளர்படை நான கும் , திண்மையுஞ் செருக்குந் தேற்றமும் 
பொன்றிட , வெரிவா யுரக ரிருணாட் டுருவக் , கொலைககொண டாழி குறியுடன் 
படைத்து , மறியப் புதைத்த மதங்கெழு பெருமான் " ( கல் . அங..) 

( பி - ம் . ) 1‘ஆவர் நயந்த யாவையு முடித்தே 2 சந்தையாமரைக் ேனாடு 


உஙஅ 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் , 


வேறு . 


மற்றவ னணைய விப்பால் வழுதிவாழ் சொக்கன் மாட்டுப் 
பற்றிய பத்தி பூண்டு படையினை நிந்தை செய்தே 
யுற்றகா லத்துத் தெய்வ மலாதிலை யுதவி யென்று 
நற்றவர் சொல்வா ரென்று நவின்றுளத் துணர்ந்து தேறி . ( ச ) 
புரவியா யிரமி யானை நூறுபோர் புரியும் வீர 
ரொருபதி னாயி ரந்தே ருற்றன வமையு முண்மைக் 
கரிய நீ டுலகாள் வேந்தர்க் கீதொழிந் தளவில் சேனை 
பெருமைகா ரணம தல்லாற் பிறிதுவே றில்லை காணின் . 
ஈதொழிந் தெமக்கு மிக்க விரும்படை யாளு தற்கோ 
ராதா மில்லை நெஞ்ச மமைவுடைத் தான தொண்பூ 
மீதிலிச் சேனை கோண்டே வெல்லரும் பகையும் வெல்வே 
1 மேதகுஞ் சொக்குண் டாக வேணுமோ வுயர்ந்த தானை . ( சு ) 
மன்னுநம் மறையுட் பட்ட 2வான்பொரு டன்னை நோக்கி 
மின்னுமிப் படைவா டாமல் வேண்டுப விட்டு நின்ற 
பொன்னை நஞ் சொக்க னுக்கும் பூசுரர் தமக்கு மிக்க 
வின்னருட் டொண்டர் கட்கு மீயுமி னிரங்க லென்றே . 
இத்தக வமைச்சர் தங்கட் கியம்பவாங் கவர்க டம்முட் 
சித்தநன் குற்றி யைந்தார் சிலர்சில ரியைந்தா ரில்லை 
பத்திசேர் நிலைமை யோடிப் பகுதியி னடத்திக் கொண்டாங் 
கொத்தவெம் படையி னோடு மிருந்தன னுயர்புண் டாக , ( அ ) 
இந்நெறி யிருப்போன் றன்மே லிகல்செய்வா னடைந்த சென்னி 
தன்னுடை வலியும் வெற்றித் தலம்புகழ் விருது மிக்க 
துன்னிய 4 படையும் வலல சூழ்ச்சியுங் கேட்டுச் சற்றுக் 
தன்னுள மிளைத்தா னில்லை சங்கர னமக்குண் டென்று . 


( 
எ 
) 


வேறு . 


( க ) 


உன்னரு மிறைவனுக் குணர்த்து வேமென 
5 மின்னமர் கோபுரம் விண்ட லத்தமர் 
பொன்னெயி லாலயத் தணைந்து பொங்கருண் 
மன்னிய சொக்கனை வணங்கிச் சொல்லுவான் . 
ச . உறகாலத்து - ஆபத்துவந்தகாலத்தில் ; ஆபத்திற்குத் தெய்வமே 
ணை என்பது ஒருபழமொழி . 

ரு , அமையும் - போதும் , சு . பூ - பூமி . உயர்ந்த - மிக்க . 

எ . அறை - பொன்னறை . நின்ற பொன் - எஞ்சிய பொன் . இரங்கல் . 
இரங்கற்க ; வியங்கோள் . 

க , சென்னி - சோழன் , சங்கரன் - சுகத்தைச் செய்பவர் . 
( பி - ம் . ) ஓதருஞ் 2 வண்பொரு 3 ரன்கண் 4 வலியும் மின்னுயர் 


சசு.- சோழனைக்கொண்டாழியிற்றாழ்த்த திருவிளையாடல் . !உஙக 


வேறு . 


புக்கவா யிரம்ப ரிக்கோர் புரவியா ளவன மக்கோ 
மிக்கவா யிரம தல்லா லில்லைவெம் புரங்க டந்த 
சொக்கனே யடிமை செய்யுங் காரிய மருள்செய் தோன்றத் 
திக்கெலாம் வென்று நம்மேற் செம்பிய னடைந்தா னென்றான் .(கக ) 
விரிவுடைப் பகைவன் வெய்ய படையையும் விளங்க முன்ன 
மொருதனக் குள்ள வைய படையையு முள்ளவாறும் 
பொருவிலா னுண்ணினைத்துப் புறம்புடைத் தீர னாகி 
யுரைசெயக் கண்டு விண்மீ துரைசெய்வா னன்பர்க் கன்பன் . ( க 2 ) 
மனநல முடைய பத்தி வழுதிகே ணினக்கே நல்லே 
மினியநம் முரையைத் தேறி யிளைத்திடா தெதிர்சென் றேறி 
நினதுறு படையி னோடு மமர்செய்நீ டுலக வேந்த 
ரனைவரு மெச்ச 2 வென்றி தருகுவ மைய மின்றே . 

( க ) 
விரைவொடு மென்னா முன்னம் வேந்தனா லித்தெ ழுந்து 
பெரியவ னன்பர்க் கன்பன் பேரருட் டிருவாக் கென்றே 
தரும டுரையைச் சேலைத் தலைமிசை முடிந்து கொண்டு 
பொருவருந் துதியி னேத்திப் போந்துதன் கோயில் 3 புக்கான் . ( கச ) 

வேறு . 
மற்ற வன்செய லின்ன தன்மையின் மன்ன வைந்துதி னத்தியா 
முற்றி 4 வெஞ்சமர் செய்வ மென்றுமொ ழிந்து முன்னம டைந்தவக் 
கொற்ற வன்றறு கட்பெரும்படை கொண்டு மண்டல மசையவே 
வெற்றி மாமுர செற்றி யங்கண டர்ந்து வந்தனன் மேலெழ . (கரு ) 
வளமை யோங்கிய செழிய னாங்கது கண்டு 5 மாற்ற நீறிடா 
வுளந யந்தெதிர் சென்ற ணிந்தன னும்பர் நாதனை நம்பியே 
களம்விரும்பிய பின்ன ரன்புறு காவ லன்சிறு தானையு 
மளவில் வெம்படை யாய்வி ளங்கிய தப்பெரும்படை தன்னினும் . () 

கக , புரவியாள் அவன் - புரவி வீரன் அச்சோழன் . அடியை 
யேன் . செம்பியன் - சோழன் . 

க ... ஐய - சிறிய . புநம்புடைத்தீரனாகி - வெளியே தைரியமுடையவனா 
கப் புலப்படுத்தி . அன்பர்க்கன்பன் : கச . 

கச . ஆலித்து - முழங்கி . உரையைச் சேலைத்தலைமிசை முடிந்து கொண்டு - 
ஆகாயவாணியை ஆடையின் தலைப்பில் முடிந்து கொண்டு ; இங்கனம் செய்தல் 
மரபு . 

கசு . நீறிடா - திருநீறிட்டு . அணிந்தனன் - சேனையை வகுத்தனன் . 
களம் - போர்க்களம் . அப்பெரும் படை - சோழன்படை , 

( பி - ம் . ) 1 புறம்பிடைத் 2 வென்றுதருகுவல் 3 சேர்ந்தான் 4 வெம் 
பகை மாசற 


அடி 


உ To 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் - 


வேறு . 


வெந்திறல் பேசி யங்கண் மேவரும் வினைக்க ளத்து 
வந்தமர் செய்யுங் காலை மாறனார் சிறுதானைக்குச் 
சுந்தர னருளால் வெய்ய தொலைவிலா வலிய தான 

னை 
முந்துற வாற்றா தாகி முதுகிட்ட தமர்விட் டாங்கு . ( கன ) 
என்னுடை விருதை வையத் தியாரறி யார்கொ லென்று 
மின்னெழ விழித்து மூல பலத்தொடும் வெகுண்டு கிள்ளி 
முன்னெதிர் நடப்பக் கண்டு மொழிந்தது கொண்டெ திர்ந்தே 
யென்னையா ளுடையா யென்னப் பொறுத்தில னெங்கு முள்ளான் . () 

வேறு . 
திருந்தியபொற் பீலிமுடி முடியிற் சாத்தித் திங்களென வெண் 
ணீற்றுத் திலக மிட்டுக், கருங்களத்து வெண்கவடித் தாமஞ் சேர்த்துக் 
1 காதின்க ணிபமருப்புத் தோடு பெய்து , மருங்கெங்கு மயிற்கழுத்து 
நாற்றி வேங்கை வரித்தண்டை யுத்தரியம் விளங்க மார்பிற், றருங்க 
வன மாவேறி நெடுவேல் வாங்கித் தந்தமணித் தொடைபிறங்கத் 
தாண்ட விட்டான் , 

( ககூ ) 
விரைவின்வெங் களத்துத் தோன்றி வேட்டுவப் பரியா ளாகித் 
திரள்கொளா யிரம்ப ரிக்கோர் திண்டிறற் குதிரை யாணீ 
குரைகழ லபயா நூறு குதிரைக்கோர் குதிரை யாள்யான் 
2 பொருவது நினக்கு நன்றோ புகலென நகைத்தெதிர்ந்தான் . (20 ) 


வேறு . 


வேறு . 


கஎ . 


சாற்றரு மிடும்பையன் றனைம றைத்துயர் 
வேற்றருஞ் செழியன்யா னென்ன வெய்யகால் 
போற்றிகழ் கோரமா முகத்துப் போய்ப்புகக் 
கூற்டென வெறிந்தனன் கொடிய வேலினை . ( உக ) 

வினை - போர் . 
கஅ . மூலபலம் - மூலப்படை . கிள்ளி - சோழன் . எதிர்ந்தேன் , என்னை 
யாளுடையாய் என்றது , பாண்டியன் வார்த்தை . 

சக . பீலிமுடி - பீலித்தொகுதி . களம் - கழுத்து . கவடித்தாமம் - பல 
கறைமாலை . இபமருப் புத்தோடு - யானைக் கொம்பாற் செய்ததோடு , மயிற் 
கழுத்து - மயிற்கழுத்தாலாகிய கோவை . வேங்கை வரித்தண்டை உத்தரீயம் - 
வேங்கைத்தோலாகிய கோடுகளையும் வாலையுமுடைய மேற்போர்வை ; தண்டை 
வால் , தந்தமணித்தொடை - யானைத்தந்தத்தாலாகிய மணிகளையுடையமாலை . 
மார்பிற் பிறங்கவென் . மார்பில் சிறுதந்த மணித்திரண் மாலை தாழ " ( பெ 
ரிய , கண்ணப்ப . ச O.) வாங்கி கைக்கொண்டு . 

( சோழா 
உ 0 . வேட்டுவப் பரியாள் வேடராகிய குதிரைச் சேவகர் . அபயா 

உக , இடும்பையன் றனை மறைத்து - துன்பத்தையுடைய பாண்டியனைப் 
புறத்தே தோன்றாமற் செய்து . செழியன் யான் என்ன - யானே பாண்டியன் 

கால் - காற்று , கோரம் - சோழன் குதிரை . 
(பி - ம் . ) 1 காதின்கணணிமருப்பு 2 பொருவரு 8 அறைந்தெதிர் 


என்று , 


சசு. - சோழனைக்கொண்டாழியிற்றாழ்த்த திருவிளையாடல் . உசக 


( 
உ.உ 
) 


வேறு , 
கூசமுன் விட்ட வேல்வாய் குருதிகொப் புளிப்பக் கண்ட 
வாசையாள் வளவ னாணி யவனிமீ தொருவ னென்முன் 
பூசலென் றெதிர்க்க மாட்டான் புகுமிடம் புகுந்து சேர்ந்து 
வாசியோ டுன்னை நாடிப் பிடிப்பன்மா வேந்தர் மெச்ச . ( 
விளங்கயா னெனவி ளம்பி மேல்விட வென்றிச் சொக்கன் 
றளர்ந்தவர் போன டித்துத் தளர்ந்தமன் னனைமுன் போக்கிக் 
களந்தனை விட்டுவிட்டுக் கடிதுவென் னிட்டுக் காணத் 
துளங்குமா வோடும் போகத் தொடங்கினான் மதுரை நோக்கி . ( உங) 
தாதகித் தெரியன் மார்பன் றன்விதி வசத்தா லின்று 
தீதில் வேற் றுருவங் கொண்டு தென்னவன் புறமிட் டானென் 
றாதரித் தவனி கொள்ளா வபெடை வெள்ளத் தோடுந் 
தூய்தகு சிங்க நாதஞ் செய்து பின் றொடர்த லுற்றான் . (உச ) 
வம்பவி ழிதழிச் சொக்கன் வன்கன வட்டத் துங்க 
வெம்பரி காட்டிக் காட்டி விளிவுறக் கொண்டு போந்து 
நம்புறு நகருண் மேல்பா னாகமீ தளவுந் தாழ்ந்து 
பம்புறு மலர்த்த டத்துட் பாய்ந்தன னபயன் காண . (உடு ) 
சுந்தர னகையி னோடுந் தூண்டுவெம் பரிமா வோடும் 
வந்து பாய் வதன் முன் நீரத் தேறினான் வருத்த மின்றி 
வெந்திறற் சோழன் செல்லும் விசையினிற் குசைதாங் காம 
லந்தவொண் டடத்துப் பாய்ந்தா னேறினா னில்லை யாழ்ந்தான் . (உசு ) 
பண்டாழு மொழியாள் பங்கன் பத்தர்கள் பத்தன் மண்ணிற் 
கண்டார்க ளதிச யிப்பக் கடற்பெருஞ் சேனை யோடுந் 
தண்டாம வளவன் றன்னைத் தாழ்த்திட வன்று முன்னாக் 
காண்டாழி யென்னு நாமம் பெற்றது குடபா லோடை . 

(உஎ ) 
உஉ . ஆசை - விருப்பம் , திக்கு . வாசி - குதிரை , 
உங . மேல்விட - மேலே குதிரையைச் செலுத்த 

உச . தாதகித் தெரியல் மார்பன் - ஆத்திமாலையை யணிந்த மார்பையு 
டைய சோழன் . சிங்கநாதம் - சிங்க முழக்கம்போன்ற முழக்கம் ; வில்லி பார 
தம் , வாரணாவத. சுக. 

உரு . இதழி - கொன்றை . கனவட்டம் - பாண்டியன் குதிரை . விளி 
வுற - அவமானம் அதிகரிக்க , மேல்பால் - மேற்றிசையில் , நாகம் - நாகருலகம் . 

உசு . வருத்த மின்றித் தீரத்து ஏறினான் ; தீரம் - கரை , 

உஎ . கொண்டாழி : கொண்டு தன்னுட் சோழன் முதலியோரை ஆழ்த்தின 
மையால் , இவ்வோடை இப்பெயர் பெற்றது ; “ மண்டிரு வேட்டுப் பஞ்சவற் 
பொருத கிள்ளியுங் கிளையுங் கிளர்படை நான்கும் , திண்மையுஞ் செருக்குந் தேற் 
நமும்பொன்றிட எரிவா யுரக ரிருணாட் டுருவக் , கொலைக்கொண் டாழி குறியுடன் 
படைத்து மறியப் புதைத்த மறங்கெழு பெருமான் ” ( கல்லாடம் , அக .) 
( பி - ம் .) 1 தம்பெரு 2 தாழ்ந்த வம்புறு 3 படையினோடும் 

31 


• உச 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


( உ.அ ) 


வேறு . 
துன்று பல்படைச் சோழனை யாழ்த்திய 
கொன்றை மாலைக் குதிரை பிராவுத்தன் 
வென்றி நீள்குரல் காட்டி விளங்குபொன் 
மன்று ளாலயம் புக்கு மறைந்தனன் . 
ஒளித்த சென்னிமற் றுய்ந்த படையினைக் 
களித்த மன்னவன் கைக்கொண்டு காத்துயி 
ரளித்த நாதவென் றாலயத் தெய்தியே 
விளித்துக் காட்டினன் மெச்சவ மைச்சர்கள் . 


( உகூ ) 


வேறு . 


மின்னுயிர் கோயின் முற்றும் விளங்குசெம் பொன்னான் மேய்ந்து 
பொன்முடி யாடை மற்றும் பூடண முதலா நல்கித் 
தென்னவர் கிளைக்கு நல்ல செல்வனே யுய்ந்தே னென்று 
பன்முறை யிறைஞ்சி யேத்திப் போந்தனன் பரிவிற் கூடி . ( x.0 ) 


( 


ஓதரும் பிரமாணத்தோர்க் கேதுசெய் திடவொண் ணாது 
வேதநன் னெறிகோ டாமல் வழுவின்றி விளங்க நாளு 
2 மாதரஞ் செய்வோர்க் கேது சாதிப்ப வரிதி ரண்டு 
ளேதுமொன் றிலாதா ரன்றோ விடுக்கணுக் கிரையே யாவார் . ( ஙக ) 
தொழுதுதே வர்க்குத் தேவன் சொக்கனை யல்லா லில்லை 
பழுதின்மன் னவர்க்கு மன்னன் பாண்டிய னல்லா லில்லை 
யழிகலி யுகத்துங் காணி லறுதியீ தென்று கொண்டு 
விழுமிய மனித ரெல்லாம் வியந்தன ரெங்கு மென்றும் , ( x2 ) 

ஆகத்திருவிருத்தம் - கஙஉக . 


உஅ . குதிரை இராவுத்தன் - குதிரைத்தலைவன் . 

உக . விளித்து - அழைத்து . ஆலயத்து எய்தி , உயிரளித்த நாத என்று 
விளித்துக் காட்டினனென இயைக்க, 

₹ 0 . பூடணம் - ஆபரணம் . 

ஙக . பிரமாணத்தோர் - ஆஸ்திகர் . இச்செய்யுள் , பாண்டியனது வெற் 
றிக்கும் , சோழனுடைய கேட்டிற்கும் காரணங்கூறியது . 

(( பி - ம் . ) 1 இராகுத்தன் 2 ‘ ஆதரவுடையோக்கேது சாதிப்பதரிது வை . 


சஎ.- திருவாலவாயான திருவிளையாடல் , 


உசக 


சஎ. 


ருவாலவாயான திருவிளையாடல் . * 


( 
ச 
) 


முன்னமோர் பிரம கற்ப முடிவினின் முடிவி லாத 
செந்நிறப் பரிதி விட்ட தீக்கிர ணங்க ளானு 
மின்னிடி மேகம் விட்ட வெங்கொடுந் துளியி னானுந் 
தன்னிக ரில்லா மண்ணிற் சராசர மாண்ட வன்றே. 

( க ) 
ஒண்சரா சரங்கண் மாண்ட வுலகினை யொலித்தெ ழுந்து 
திண்கடல் கொள்ளக் கண்ட 1 செந்தமிழ்ச் சுந்த ரன்றன் 
வண்பெருஞ் சேமாதி யாலே மண்மகட் குயிராந் தொல்லைப் 
பண்புடை யால யத்தைக் காத்தனன் பழுது றாமல் . 

( 2 ) 
ஒன்றிய பெருவெள் ளத்து நடுச்சிதை யாம் லோங்கி 

நன்றிய லுலகுக் கெல்லாம் படிமமா நலஞ்சேர் வெள்ளி 
மன்றுடன் விளங்க லாலே மண்மிசை நகர்க்கு நாம 
மன்றுமுன் னடுவூ ரென்று விளங்கிய தமரர் மெச்ச , ( ங ) 
பிரளய காலஞ் சென்று முடிந்தபின் பெருகி வந்த 
திரைபொருங் கடலு முன்போற் சேர்ந்து தன் னிலையி னிற்பச் 
சுரர்பர னருளால் வையந் தோன்றிடு மடைவின் முன்னோர் 
தருமமார் வடிவ மன்னன் றோன் றினான் சசிகு லத்து , ( 
தேனலர் நிம்ப மாலைத் தென்னவன் பிரள யத்து 
மாநில முழுதுங் குன்ற வடிவுகுன் றாம னின்ற 
வீனமி லால யஞ்சே ரிருந்திரு நகரி கண்டு 
தானுள மதிச யித்துத் துதித்தன னருளைச் சால . 

( ரு ) 
நன்குறு மித்த லத்து நயம்பெற விருப்ப மென்று 
தன்குறி யறிவா லாங்கு நகர்செய்து சயமுண் டாக 
வின்புறச் சிறிதி யாண்டாண் டிருந்தவ னிடம் பெறாமற் 
பின்புதுன் புறப்பு குந்தான் பெருங்குடி நெருங்கக் கண்டு . ( சு ) 
உ சமாதி - சங்கற்பம் . 
கூ . படிமம் - ஒப்பு வடிவம் . 
ச . சுரர் பரன் - தேவர்கள் தலைவர் ; மகாதேவர். 
சு . குறியறிவு - குறித்தலையுடைய அறிவு . 

* " பகுவாய்ப் பாம்பு முடங்க லாக , வாலவாய் பொதிந்த மதிமுடித் 
தனிமுதல் , வடதிரு வால வாய் திரு நடுவூர் " ( கல் , சஅ , சுக . ) . 

(பி- ம் . ) 1 தென்றமிழ் சத்தி 3 நன்றிகொளுலகுக்கு 4 படிவமாய் 
5 பெருமைமிக்க 


உசச 


( 
எ 
) 


( கூ ) 


4 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
அன்பொடு விளங்கு மெந்தைக் கறிவிப்ப மென்று சென்று 
நின்படை வீடு காணி னீள்பெரும் படைவீ டாகு 
மன்சிறி தறிவால் வாழு மனிதரு ளறிவா ரில்லை 
யின்புற வறிய வல்லா யெல்லையை யுரைத்தி யென்றான் . ( 
பத்தர்கள் பத்தன் பத்தன் பத்தியைக் கண்டு பூண்ட 
வுத்தம நாகந் தம்மு ளொருபெரு நாகந் தன்னை 
யித்திரு நகரி னெல்லை காட்டெனக் கன்பு பூண்ட 
வித்தக மாறற் கென்று விளம்பினன் விளங்க வாங்கு . ( அ ) 
விளம்புமு 

னெழுந்தி றைஞ்சி வெய்யவென் செலவு சொல்லி 
னெளிந்திடு நேர்போ காது பொறுத்தரு ணேர்குன் றாத 
விளம்பிறை மவுலி யானே யெனத்திரு வுள்ளம் வாழ்ந்தே 
யுளம்படும் விருப்பத் தோடும் புறப்பட்டா னுரக 2 நாதன் . 
வாலினைச் சுந்த ரேசன் வலத்திரு மருங்கு வைத்துக் 
கோலமா ருடலை நீள நிமிர்த்தெல்லை குன்றா வாறு 
சாலமுன் வலம் தாகத் தன்னுடைச் செலவி னாற்சூழ்ந் 
தாலவாய் வைத்துக் காட்டிற் றிடத்திரு மருங்கி னாங்கு . ( 40 ) 
ஓசனை யகல நீள முத்தரத் திசைபு றம்பாத் 
தேசுடைத் தான தந்தத் திருப்பதிக் கெல்லை நாம 
மாசற வன்று முன்னா வாலவா யெனவ ழங்க 
வாசற வாயை முன்னிட் டாலவா யெனவுஞ் சொன்னார் . ( கக ) 
உளமகிழ்ந் தரவு போன நெறிமிசை யோங்க மன்னன் 
வளைமதில் கண்டா ராம மறுகுகோ புரந்த டாகங் 
கிளரொளி மாடங் கூட மண்டபங் கெருடி மற்று 
மளகையம் புரமே யென்ன வாக்கினா னோக்கி யாங்கு . ( கஉ ) 
பொருவரு மால யத்தைப் பொன்னினான் மேய்ந்து வேண்டும் 
பரிவுசெய் தளவில் வானோர் பணிதிரு வால வாயான் 
றிருவடி மறவா தங்க ணிருந்தனன் சீரார் பேரூர் 
பிரளய காலத் திற்கு முன்னையிற் பிறங்கிற் றன்றே . ( க x ) 

எ . படைவீடு - அரசிருக்கை . 
அ. நாகம் - பாம்பு . 
கூ , நேர்குன்றாத என்பது சிவபெருமானுக்கு அடை , 
க 0 . தன்னுடைச் செலவு - நெளிந்து செல்லுதல் . 
கக , வாலம் - வால் . 
கஉ . ஆராமம் - சோலை . கெருடி - ஆயுதப்பயிற்சி செய்யும் சாலை. 
( பி - ம் . ) 1 உணர்த்தி 2 ராசன் 3 இடத்தினினமருமாங்கு 4 யோசனை 
தானத்தந்த , தானந்தந்த நோக்கினாங்கு 


சஅ.-- வரகுணனுக்குச் சிவலோகங்காட்டின திருவிளையாடல் . உசடு 
நன்மறை யோரைப் போற்றி நவையற வறநெறிக்கண் 
முன்வரு மன்னர் மன்னன் முறைமையான் மனுவே யென்ன 
மன்னுல கனைத்துஞ் செங்கோல் செலுத்தவு மதிற்றி ருக்காற் 
பின்னரும் பதியை நல்லோர் பெயர் திரு முடங்க லென்றார் . ( கச ) 
உருகாத நீசராயினும் ..... ஆணையால் , 

ஆகத்திருவிருத்தம் - கங கூடு . 


சஅ.- வரகுணனுக்குச் சிவலோகங்காட்டின 

திருவிளையாடல் . 


இதமுற முன்னோர் கால மிருநில மடைவிற் காத்துச் 
சுதையெயின் மதுரை தன்னுட் சுந்தரற் கன்பு பூண்டு 
முதுவலி கூர்ந்து வாழ்ந்தான் முரணெடுந் தானை சூழ 
மதிகுல திலக னாய வரகுண னென்பான் மன்னோ 

( க ) 
ஆங்கவ னொருகால் வேட்டை யாடுவான் கவச முன்னா 
வோங்குபல் கலன்கள் பூண்டு போகிவெவ் வனத்து லாவிப் 
பாங்குறு மாக்க ளோடு பகலொழித் துழையை நோக்கி 
நீங்கரும் விரைவிற் கூடி நிசியிடை மீண்ட காலை . 

(உ) 
மின்னும்வெம் புரவி நோன்றாள் விசையினிற் றுகையுண் டாங்கே 
மன்னிமுன் விதிவ சத்தால் வழியிடைக் கிடந்து றங்கு 
நன்னெறி மறையோ னொந்து நாவெழக் குழறி யாற்றா 
தின்னுயிர் விட்டான் விட்ட தறிந்தில னினிய தென்னன் . ( ஈ ) 

வேறு . 
உன்னான் மறையோ னுயிர்விட் டனனிங் 
கென்னா மிதுவென் றறியே 2மினியாய் 
நன்னீ தியனே நந்தா வருள்சேர் 
மன்னா முறையோ வென்றார் மறையோர் . ( 
அந்நாண் முதலா வறநீ தியின்வாழ் 
முன்னா வலவா முறையோ முறையோ 
தென்னா முறையோ செழியா முறையோ 

மன்னா முறையோ வென்றார் மறையோர் . 
கச . மதிற்றிருக்கால் - மதிலின் முடக்கத்தால் .. 


( 
ச 
) 


S) 


உ . உழை - மான் ; வீடுமாம் . 

இச்செய்யுளின் முழுப்பாகத்தை ரு - ஆம் பக்கத்திற்பார்க்க , 
( பி . ம். ) 1 விட்டனன்மே லென்னா 2 இனியா 


2 சசு 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


ை 


( 
அ 
) 


வேறு , 
வெறிகமழ் தாரான் கேட்டு வாயிலில் விடியு முன்னர் 
முறையிடு வானே னென்ன வேவினன் முறைசெய் வோர்கண் 
மறையவர் தமைவ ணங்கி மரித்தவற் கினிய செய்வா 
னுறுபொரு ணல்கி மீண்டாங் குரைத்தவா றுரைப்பார் மெல்ல . ( சு ) 
நென்னனின் குதிரைத் தாளி னெறியிடைக் கிடந்தோர் பார்ப்பான் 
முன்னுற விறந்தா னென்று முறையிட்டார் மறையோர் விம்மி 
யென்னுமுன் றென்ன னேங்கா வென்னிது விளைந்த தென் 
மின்னெழ விழுவன் சோர்வன் விதிவச மிதுவோ வென்பான் . ( எ ) 
அந்தண சமைச்சர் நீங்காப் புரோகித ரதுகண் டஞ்சிச் 
சிந்தையா குலமி தற்குத் தீர்வையன் றபாயத் தான்மேல் 
வந்தவிப் பிரம கத்தி யுபாயத்தான் மாறும் வேதச் 
சந்தைக ளறைந்த வாற்றாற் றணிப்பதே தரும மாகும் . 
பொன்பரி திலமி யானை தாதியர் புவிபோ ரில்ல 
முன்பெருங் கொடித்தேர் கன்னி பசுவென மொழிந்த பத்து 
நன்பெருந் தான மாக நல்கிமா முனிவர் தம்மை 
யின்புறு தலத்தி லேற்றி யினியசெய் திறைஞ்சி யேத்தே . ( கூ ) 
அன்றியும் விசேட மிக்க வகமரு டணங்க ளான 
வென்றிமந் திரங்கள் கொண்டு விழுமிய குருக்க டம்மா 
லின்றுய ரோமஞ் செய்வித் திடந்தொறுந் தண்ணி னீர்வைத் 
தொன்றிய வதிதி கட்கு முணவுநல் கென விதித்தார். ( க 0 ) 
ஆங்கவர் விதித்த தூயவருமறைத் திறத்தி லுள்ள 
வோங்கிய வறம்பி றங்க வொல்லையிற் செய்த பின்னும் 
பாங்குறு பிரம சாயை பழுதறு குணத்தான் மிக்க 
தேங்கம ழலங்கன் மார்பச் செழியனை விட்ட தில்லை . ( கக ) 

சு . முறைசெய்வோர்கள் - வேலையாளர் . 
எ . விம்மி முறையிட்டார் . 
அ . தீர்வை - பிராயச்சித்தம் . அபாயம் . 

அபாயம் - ஆபத்து ; " அம்புனிற்றாவின் 
கன்றோ ரபாயத் தினூடு போகி ” , “ வந்ததிங்க பாய மென்று ” ( பெரிய . திருவா 
ரூர்ச் . கசு , உச . ) 

க , திலம் - எள் . 

க 0 . அகமருடணங்களாகிய மந்திரங்கள் ஒருவகை வேதமந்திரங்கள் 
( பெரிய . திருஞான . சு 0. ) தண்ணினீர் வைத்து - தண்ணீர்ப்பந்தர்வைத்து . 
விதித்ததற்கு எழுவாய் அந்தணர் , அமைச்சர் , புரோகிதர் ; அ - ஆம் பாட்டிற் 
காண்க , 

கக . பிரமசாயை - பிரமஹத்தி . கஉ , குஞ்சி - தலைமயிர் . 
( பி - ம். ) 1 என்பன் 2 அறநெறித்தவத்தில் ... 


( 


சஅ .-- வரகுணனுக்குச் சிவலோகங்காட்டின திருவிளையாடல் . உசஎ 
எரிந்தசெங் குஞ்சி வெண்பற் கருநிறத் துடனி ருப்புப் 
பெருந்தடி யதிர வூன்றிப் பின்றொடர்ந் துணவு முன்னாப் 
பொருந்திய கைக்கொண் டஞ்சப் பூணித்துப் பற்க டித்துத் 
திரிந்தது பிரம சாயை சிரித்தவி னயங்கள் காட்டி . 

( கஉ ) 
அப்பெருந் துன்பந் தன்னா லலைந்துட றளர்ந்த ழுங்கிச் 
செப்பரும் பயத்தி னோடென் செய்வமென் றிருப்ப விப்பாற் 
றுப்பமர் திறத்தோர் சோழன் றொகுபெரும் படையி னோடு 
மிப்பொழு திவனை வெல்லக் காலமென் றெண்ணி வந்தான் . ( கங ) 
ஆங்கது கண்ட தென்ன னாலயத் தணைந்து சென்னி 
பாங்குற வடைந்தான் செய்வ துரையெனப் பரவுங் காலைத் 
தூங்கிடா தெதிர்சென் றோட்டிச் சோழனாட் டேகி யேகாத் 
தீங்கொழித் 2 தெய்தென் றீசன் விண்மிசைச் செப்பத் தேறி . ( கச ) 

வேறு , 
இந்து நாயிறு தாரகை வந்திளைப் பாறுஞ் 
சந்து மேவிய தண்டலை மதுரையம் புரத்து 
வந்த தெவ்வின்மேல் வலம்படு படையொடு மெதிர்சென் 
றந்த மெய்யொடும் பொருதன னவன்வலி தொலைய . (கரு ) 
மற்று நேரொவ்வா வரகுணன் பெருவலி வளவன் 
றுற்று சேனையுஞ் சுந்தர னருளினாற் றொலைத்து 
வெற்றி பூண்டபின் மகிழ்ந்தவன் மேதகு நாடுங் 
கொற்ற மேன்மையுங் கொண்டனன் மண்டல மதிக்க . ( கசு ) 
பொன்னி நாட்டுய ராலயம் போற்றுவ மென்றே 
மன்னு மாலய முள்ளன வணங்கிமுன் வருங்கா 
லின்ன றீருவா 3 னிருடிக ளமரர்க ளிறைஞ்சுஞ் 
சென்னெ னீள்வயற் றிருவிடை மருதிடை சயடைந்தான் . ( கன ) 
ஆதி நாதரை யன்பொடு வணங்குவான் விரும்பிச் 
சோதி யாலயத் தணுகுமுன் றொழுதுவிட் டஞ்சி 
நீதி வாயிலி னின்றது நீண்மதிற் புறத்தாங் 
கேத மேதர வருந்திற லிரும்பிர மகத்தி . 

( கஅ ) 
கங , இப்பால் - மேலே . 
கச . தூங்கிடாது - தாமதியாமல் , ஏகாத்தீங்கு - நீங்காத பிரமகத்தியை , 

கரு . நாயிறு - சூரியன் . சந்து - சந்தனமரம் . தெவ் - பகை . வலம் 
வெற்றி . அந்தமெய் என்றது சிவபெருமானுடைய திருவாக்கை . 
கஎ . 

பொன்னி - காவிரி , திருவிடை மருது - திருவிடைமருதூர் . 
கஅ . ஜ்யோதின்மய மஹாலிங்க மூர்த்தி என்பது அத்தலத்தில் ஸ்வாமி 
திருநாம மாதலின் , சோதி என்றார் . 
( பி - ம் . ) 1 இருப்புப்பாரப் 2 தேகென் 8 அமரர்களிருடிகள் 4" சென்றான் 


( 
20 
) 


உசஅ 

திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
வெய்ய சாயைவிட் டகன்றபின் விரைவினுட் புகுந்து 
நொய்ய மேனியு நோக்கருங் குளிர்ச்சியுங் கண்டே 
யைய னேயருள் வாரியே யடைந்தவர் துணையே 
தையல் பாகனே சரண்சரண் சரணெனத் துதித்தான் . ( கசு ) 

வேறு , 
வெம்பெருந் துயரா லிந்நாண் மெலிந்தனன் மேல்வா ராம 
லெம்பிரான் காத்தல் வேண்டு மின்றுனை யடைந்தே னென்று 
செம்பொன்வேண் டுபவ ழங்கிச் செய்யதாள் பரவி நிற்ப 
வும்பர்கோன் றிருவாக் கங்க ணோங்கிய துயர்வா னத்து . ) 
வேண்டிய தருமெம் மாட்டும் விசேடித்து மறையோர் மாட்டும் 
பாண்டியர் தலைவா வென்றும் பரிவுளை யாயி ருப்ப 
1 வீண்டிமுன் வினைவ சத்தா லேறிய பிரம சாயை 
பூண்டவிங் குன்னை விட்டுப் போனது போன தின்றே . ( உக ) 
என்றுகொண் டிலங்கத் தேறி யிறைஞ்சிய மன்னன் முன்ன 
ரொன்றிய பயத்தால் வேறோர் வாயிலாற் போந்தாங் கோங்கப் 
பொன் றிகழ் தருவி மானப் புரிசைசெய் தகர மேற்றி 
நன்றிகொ 2 டேவ தான நல்கியாங் கிருக்கு நாளில் . 

( உஉ ) 
மிஞ்சிடை மருதர் கோயிற் பதக்கணம் வரும்வீ திக்க 
ணஞ்சிநாய்க் கட்டங் கண்டீ தெடுத்தவர்க் கவனி பாதி 
நெஞ்சினாற் கொடுப்ப லென்றே நினைந்தன னெடுப்பக் காணான் 
பஞ்சவன் பகுதி யில்லென் றெடுத்தனன் பரிவட் டத்தால் . (உங ) 
தேம்படு பழனஞ் சூழ்ந்த திருவிடை மருதி னெல்லைப் 
பாம்பொடு மதியஞ் சூடும் பரமனா ருருவ மென்னக் 
4 காம்பவிழ்ந் துதிர்ந்த செய்ய கனியுருக் கண்டாங் கெல்லாம் 
வேம்புகட் குயர்வி மானஞ் சாத்தினான் வேந்தர் வேந்தன் . (உச ) 
பரிந்திடை மருதர் நன்னீ ராடமுன் பரப்பு மெள்ளைக் 
கரந்தொரு கள்ளன் றின்னக் கண்டவர் கொடுசெ லுங்கா 
லருந்திய தென்னை யென்ன வரன்றமர்க் கடிமை யாக 
வரும்பிற வியின்க ணென்றான் மன்னவ னயின்றான் வாங்கி . (உரு 

கக , நொய்ய - கனமற்ற . உக , பரிவு - அன்பு . 

உஉ . வேறோர்வாயில் - மேற்குவாயில் ; அதிலுள்ள கோபுரம் பாண்டியன் 
கோபுரமென்று இன்றும் வழங்கும் . விமானப்புரிசை - கொடுமுடிமதில். அக 
ரம் - அக்கிரகாரம் . 

உக . பதக்கணம் - பிரதக்ஷிணம் . நாய்க்கட்டம் - நாய்மலம் , அவனி 
பாதி கொடுப்பலென்று நெஞ்சினால் நினைந்தனன் . பகுதி - பகுப்பு . 

உரு , வரும்பிறவியின்கண் அடிமையாக , 
( பி- ம் . ) 1 ஈண்டியவினை 2 தெய்வத்தான 3 பகுத்தி 4" காம்புவீழ்ந்து 


( உச ) 


சஅ . - வரகுணனுக்குச் சிவலோகங்காட்டின திருவிளையாடல்.உசக 
சோதிசேர் மருதர் தேர்போம் வீதியிற் றொழுவான் செல்லும் 
போதின் முன் கிடந்த பொல்லாப் புன்றலை யோடு கண்டு 
நாதவித் தலைபோ லென்ற னாய்த்தலை யோடு மிந்த 
வீதியிற் கிடக்க வென்றே மிலைந்தன னிலங்கு தென்னன் . 
கள்ளனைக் கட்டிச் செல்லுங் காலையிற் கள்ள னீமத் 
தெள்ளிய நீற்றின் வீழ்ந்து சிரித்தர கரவென் றெய்த 
வுள்ளம்வாழ்ந் தெதிர்கொள் வேந்தன் விடும் விடு முயர்பான் மிக்க 
வெள்ளரைக் கள்ள ரென்றோ விளம்புவ தெனப்ப ணிந்தான். (உஎ) 
தேடருஞ் சிறப்பின் மிக்க திருவிடை மருதி னெல்லைக் 
காடிடை நரிகள் விட்ட கடுங்குர லோசை கேட்டுப் 
பீடுடை யிறைவன் றன்னைப் பேசரும் விருப்பத் தோடும் 
பாடிய வென்று தென்னன் பல்பெரும் படாங்கொடுத்தான் . ( உ.அ ) 
நேசமார் தேவி தன்னை 2 நின்னுடை யடிமைக் காமென் 
றாசைகூர்ந் தளித்தவ் வேந்த னாவியிற் றவளை பல்காற் 
றேசுற வொலிப்பக் கேட்டுச் சிவனையே பாடிற் றென்று 
காசொடு பொன்னு மின்னக் கலந்து தூ வினன்க சிந்து . ( உக ) 
இன்னன பலவுஞ் செய்தவ் வெல்லையைத் தொழுது போந்து 
கன்னிநா டடைந்து கூடற் கடவுளா லயத்துப் புக்குச் 
சென்னிநாட் டுளவி சேடஞ் செப்பிடக் கருணைச் சொக்கன் 
முன்னுற விசும்பிற் றேற மொழிந்தன னறிந்தோ மென்று ( $ 0 ) 

உசு . தலையோடு - மண்டையோடு , கிடக்க : வியங்கோள் . மிலைந்தனன் . 
அத்தலையோட்டைச் சூடிக் கொண்டான் . 
உஎ . விடும் விடும் முன்னிலைப்பன்மை , 

திருநீற்றால் 
வெண்ணிறமுடையாரை . பணிந்தான் - அக்கள்ளனைப் பணிந்தான். 
உஅ . படாம் - ஆடை . உக . ஆவி - தடாகம் , 

க . இச்செய்யுட்களிற் கூறப்பெற்றுள்ள சரித்திரத்தை " வெள்ளை 
நீறு மெய்யிற் கண்டு , கள்ளன் கையிற் கட்ட விழ்ப் பித்தும் , ஓடும் பன்னரி 
யூளை கேட் டரனைப் , பாடின வென்று படாம்பல வளித்தும் , குவளைப் புனலிற் 
றவளை யரற்ற , ஈசன் றன்னை யேத்தின வென்று , காசும் பொன்னுங் கலந்து 
தூவியும் , வழிபடு மொருவன் மஞ்சனத் தியற்றிய, செழுவிதை யெள்ளைத் 
தின்னக் கண்டு , பிடித்தலு மவனிப் பிறப்புக் கென்ன , இடித்துக் கொண்ட 
னெச்சிலை நுகர்ந்தும் , மருத வட்டத் தொருதனிக் கிடந்த, தலையைக்கண்டு 
தலையுற வணங்கி , உம்மைப் போல வெம்மித் தலையுங் , கிடத்தல் வேண்டுமென் 
றடுத்தடுத் திரந்துங், கோயின் முற்றத்து மீமிசைக் கிடப்ப , வாய்த்த தென்று 
நாய்க்கட்ட மெடுத்துங் , காம்பவிழ்த் துதிர்ந்த கனியுருக் கண்டு , வேம்புகட் 
கெல்லாம் விதான மமைத்தும் , விரும்பின கொடுக்கை பாம்பாற் கென்று , புரி 
குழற் றேவியைப் பரிவுடன் கொடுத்த, பெரிய வன் பின் வரகுண தேவரும் ” 
( திருவிடைமருதூர் மும்மணிக்கோவை , உ அ ) என்பதனாலுமறிக . 

( பி - ம் . ) 1 ‘ பாடுவ 2 நின்னுடைத் தமராக்கொண்மென்று 3 அளித்தத் 
தென்னன் 

32 


வெள்ளரை 


- 


| 


உரு 

திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
மன்னவன் கேட்டுச் சால மனமகிழ்ந் திறைஞ்சி வேண்டும் 
பொன்னணி யாடை நல்கிப் பொலிவொடும் போந்தி லங்குந் 
தன்னுழை யிருந்து வேதந் தருமநூல் சிவபு ராண 
நன்னெறி யாக மங்க ணாடொறுங் கேட்கப் புக்கான் . ( ஙக ) 
ஓதரு முலகுக் கெல்லா முயர்ந்துள துணர்வுக்கெட்டா 
வாதிநா யகனி ருக்கு மருஞ்சிவ லோக மென்று 
வேதநூல் விளம்பக் கேட்ட வேந்தர்புங் கவனு மிக்க 
காதல் கூர்ந் ததனைத் தன்னூன் கண்ணினாற் காண்பான் வேட்டு . ( ) 
நீணய வடியார் தங்க ணினைவினை முடிக்க வல்லான் 
மாணெழிற் சொக்க னல்லால் வல்லவ ரில்லென் றெண்ணிச் 
சேணுய ரால யத்துச் சென்றருட் டேவே நின்றன் 
காணரு முலகங் காண்பான் கருதுகின் றதுக ருத்தே . ( ஙங ) 

வேறு . 
நின்றம ரடியனே னினைவு தீரவே 
யொன் றிய வுகங்கலி யுகம தாயினு 
மின்றிகழ் பெருஞ்சிவ லோக மேம்பட 
வின்றுகாட் டாயெனி னிறப்ப லென்னுமுன் . ( ஙச ) 
குளிர்ந்தருள் புரிபவன் கோடி நாயிறு 
கிளர்ந்தன வெனவிடு கிரணம் வானெழ 
விளங்கிய வொளிவளர் விமான மெங்கணும் 
துளங்கிய வுலகினைத் துலங்கக் காட்டினான் . ( கூடு ) 
நடநவி றும்புரு நார தாதிகள் 
படிபுகழ் துந்துபி யார்த்துப் பாடினர் 
சுடர்விடு கற்பக மலர்க டூவியே 
வடிவுடை யரம்பையர் வாழ்த்தெடுத்தனர் . ( ஙசு ) 
விண்ணுல கெவற்றினு மேல தாகிய 
நண்ணரு முலகமு நண்ணக் கண்டனி 
ரெண்ணிய மதுரையை யொப்ப தேதிறை 
கண்ணுறி லெதுமுடி யாத காரியம் , 

(ஙஎ ) 
கூஉ . சிவலோகம் உலகுக் கெல்லாம் உயர்ந்துளதென்பதை ங எ - 
பாடலாலுமுணர்க . 

கூச . நின்றமர் - நின்னடியார் . நினைவு - கவலை . 
கூடு . கோடி நாயிறு - கோடி சூரியர்கள் . 
கூஎ . கண்ணுறில் - நினைத்தால் . 
( பி - ம் . ) 1 துந்துமி 


ச ..- விடைக்குறியம்பெய்த திருவிளையாடல் . 


உருக 


வேறு . 
இருகரங் குவித்தி றைஞ்சி யெழுந்தெழுந் தருளா னந்தத் 
திரைபொருங் கடலு ளாடித் திளைத்தனன் கண்ட தென்னன் 
விரைநறு மலர்சொரிந்து வெண்பொரி சிந்தித் தொண்ட 
ராகர வென்று துள்ளி யார்த்தன ரதிச யித்தே . 

( ஙஅ ) 
நெறிப்படக் கண்டு ளங்க ணிறைந்தன நிறைந்த வெந்தாய் 
மறைத்திடு மறைத்தி டென்ன மனோகர வுலக மங்க 
ணிறைப்பொழு திடைவா னுச்சி மறைந்திட விறைஞ்சி மண்ணோர் 
சிறப்பொடுந் துதித்தார் சொக்கன் றிருவிளை யாடல் கண்டு . 

( ஙகூ ) 
மறுவறு தென்ன னுண்டென் றேகிவந் திராமனைக்க 
ணறிவுறு புதல்வன் றன்னை யிழந்ததன் மனைவி யாற்றா 
துறைதரு கிணற்றில் வீழ வுதவிய மறையோன் றன்னை 
யிறையினில் வெட்ட முட்ட வெழுந்ததென் பாரு முண்டால் . ( ச 0 ) 
உறுபிர மகத்தி யாலே யூண்முதற் சுகங்க ளான 
1 பிறவெலா மொழிந்த மன்னன் வரகுணன் பெருந்துன் பத்தை 
யிறையினின் மாற்றிக் காணா வினியதன் னுலகங் காட்டு 
மறைநெறி குலவு மால வாயனை வாழ்த்தல் செய்வாம் . ( சக ) 

ஆகத் திருவிருத்தம் - க.எசு . 


சக.- விடைக்குறியம் பெய்த திருவிளையாடல். 


வரகுண மன்ன வற்கு மனமகிழ் மைந்தன் வென்றிப் 
பொருவிலா வறிவி னானோர் பூழியன் மதுரை தன்னுட் 
சுரரடி பரவு 2 மேன்மைச் சொக்கனுக் கன்பு பூண்டே 
யுரெனொடும் வாழ்ந்தான் முன்ன முலகினை யடைவிற் காத்து . ( க ) 
நம்புற வாழ்வோன் றன்மே னவையிலா வறிவான் மிக்க 
செம்பிய னொருவன் பேசித் தெறுங்கரு நாடர்க் கூட்டி 
வெம்பெரும் படையி னோடும் வினைசெய்வா னடைந்தா னாளு 
மும்பர்சூழ் மதுரை மூதூ ரோசனை யென்ன வாங்கு . ( உ ) 

கூ.அ. மகிழ்ச்சியடைந்தோர் மங்கலப் பொருள்களாகிய பூவும் பொரியும் 
சிந்துதல் மரபு . 

உக . உளம் கண் நிறைந்தன - உள்ளமும் கண்களும் நிறைந்தன . 

50. இராவில்வந்து , உதவியமறையோன் றன்னை கிணற்றினின்றும் 
எடுத்த மறையோனை . ‘ மறையோன் என்றது , கணவனை . 

சக . பிரமஹத்தியாலே ஊண் முதலியவற்றை இழந்ததை , கஉ - ஆம் 
செய்யுளாலு முணர்க . 

உ . பேசி - போர்செய்ய வருதலை முன்னே தெரிவித்து ; சூளுரைத்தென் 
றுமாம் . கருநாடர் - கருநாட தேசத்துவீரர் . வினை - போர் . 

( பி - ம் . ) 1 பிறவையுமொழிந்த தென்னன் 2 அன்பார் 


. 


உருஉ 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


வேறு . 
தடங்களை யுடைத்து மானிரை கவர்ந்துந் தானிய நணுகிடா 
வாறு , தொடர்ந்ததர் 2மறித்தும் பொழில்களைச் சிதைத்துஞ் சூழ்தரு 
பலகுடி நடுங்க , வடர்ந்திடை விடாம லிகல் செயக் கண்டாண் டனை 
யவுஞ் சுருங்கவாற் றாது , மடங்கலை யனைய வேடுந்திறன் மாற னமைச் 
சரை வரவழைத் துரைப்பான் . 

( ங ) 
புத்திநன் குள்ளீ ரென்செய்கேம் வேறு புகலிலை யிரவொடு 
பகலு , மெத்திய படையால் வரும்பெருஞ் சோழன் மேலெழ வினை 
செயா நின்றா, னொத்துடன் பொருதற் கிரும்படை யில்லை யொல்லை 
நம் மாலவாய் மெய்ய , 4 னத்தியன் றெய்த சேவகன் றன்க்கின் றடைக் 
கலம் புகுவமென் றறைந்தான் . 

( ச ) 
நின்றது சொல்லக் கண்டமந் திரிகணிலைமைகண்டதிசயித் தேத்தத் 
தென்றல்வந் துலவுங் கோயிலட் டாலைச் சேவகன் சந்நிதி யடைந்து 
வென்றி சேர் வீர செம்பொன்மா மன்ற வெள்ளியம் பலவநீ புகலென் 
றொன் றிய வடியார் தந்துயர் தீர்க்கு மொருவகே ளடிமைவிண் ணப்பம் . 

பின்னமில் குணஞ்சே ரெந்தையு மடியேன் பேதையாம் யாண் 
டினி னினது , மன்னிய வுலகத் தடைந்தனன் கிடந்த வரைபுரை 
காஞ்சன மனைத்து , மன்னிய ஞாதி கொள்ளலா லிளைத்தே னடைந் 
தனன் பெரும்படை யபய , னின்னுடைப் பதிக்கோர் தாழ்வுறி னின 
க்கே தாழ்வது நிச்சய மீதால் . 
அற்றவர்க் கேற்ற சிவனென நின்னை யறைகுவ ரடைக்கல முனக்கே 
மற்றொரு பற்று மில்லையென் பதனை யறிந்தனை மாசற நாடிக் 
கற்பனை யொழிப்பாய் நீயலா லுண்டோ காத்தருள் காத்தரு ளென்று 
கொற்றவ னிறைஞ்சி நின்றனன் சாலக் குறைந்து கண் 7 ணிறைந்த நீர் ததும்ப . 

நிருபகே ளஞ்ச னிலைமையை விடாது நின்னுள படையொடு மெ 
திர்சென் , அனொடு மமர்செய் விரைவுடன் யாம்வந் துதவுவ முதவுவ 
மென்றென் , றிருநில மன்னன் செவிப்புல நிறைய யாவருந் தெளி 
வுற வங்கண் , வரமலி விசும்பிற் பிறங்கிட வருளான் மலர்ந்தது 
பெருந்திருவாக்கு . 

( அ ) 
ங . ஆன் நிரை - பசுக்கூட்டங்கள் . அதர் மறித்தும் - வழிமறித்தும் ; இச் 
செய்யுளின் பொருளை , பு - வெ . வஞ்சிப்படலம் , உக ஆம் செய்யுளாலும் 
வி . பாரதம் நீரை மீட்சிச்சருக்கம் , உரு - ஆம் செய்யுளாலும் உணர்க . 

ச . அத்தி அன்று எய்த சேவகன் - அட்டாலைச் சேவகர் ; அத்தி - யானை . 

எ . அற்றவர்க்கற்ற சிவன் ( ச O ? க ) ; “ அற்றவர்க்கற்ற சிவனுறைகின்ற 
வாலவாயாவது மிதுவே " என்பது தேவாரம் . நீ யலாற் புகலுண்டோவென 
ஒருசொல் வருவிக்க . 

( பி ம் . ) 1 தடங்கரை 2 மறைத்தும் 3 வெந்திறன் 4 அத்தியேன்று 
5 ‘நீக்கும் 6 உற்ற 7 நிறைந்து 


கா 


a 


சக.- விடைக்குறியம்பெய்த திருவிளையாடல் . 

உருக 
அவ்வுரை 1 கேட்கு முனமகிழ்ந் திறைஞ்சி யதிசய மனத்தொ 
டும் போந்து , மெய்யிடு கவசம் பூதியென் றிட்டு மேதகு நாமமுச் 
சரித்துச் , செவ்விய 2 நெறிசேர் பல்சிறப் புறுந்தன் சிறுபடை தன் 
னொடும் விரைவிற் , பௌவநேர் படைமுன் சென்றெதி ரணிந்தான் 
பத்திசேர் போர்த்திபர் தலைவன் . 

( கூ ) 
வறுவிய படையா னெதிர்வதே யென்று வருபெரு கேரியன் 
சீறித் , திறமுடைச் செழியன் 4 வெருவுற வடர்த்துச் சிங்கநா தஞ்செ 
யச் செழியன் , நிறைதரு கருணைப் பெருமைய வெங்கு நிறைந்தவ 
நிறைந்தவ வெனுமுன் , றுறைபடு மிறைவ னுதவின னிரங்கித் தும் 
மினார் சிவாயபோற் றொடர்ந்து , 

( க 0 ) 
பொருவில்வில் லாளாய்த் தோன்றி முன் னிளைத்த பூழியன் சரி 
படை நடுவு , தெரிவுற நின்று விடையினைப் பொறித்தோர் திண்டிற 
லேவினை யேவக், கரிபரி யடர்ந்த படையுட றுணிந்து கணத்திடைக் 
களத்திடை விழக்கண் , ரெனுடை வளவ னறிஞனா தலினா லுளத்ததி 
சயத்தொடு முரைப்பான் . 

( கக ) 
துப்பமர் மெய்ய னொப்பிலா வறஞ்சேர் சொக்கநா யகன்பெருஞ் 
செய்தி , செப்பிடிற் பத்த ரளவினிற் காம 

காம தேனுவென் றியாவரு 
மறைவர் , மெய்ப்பட 6 விவனு மவனை முன் னிட்டே வென்றனன் 
மற்றியார் வெல்வார் , தப்பிலை யிவன்றன் றந்தையன் றனக்கு முதவி 
னன் றாரணி வியப்ப 

(கஉ ) 
விடைக்குறி யம்பொன் றளப்பருஞ் சேனை விழத்தனி துளைத் 
தது களத்துத் , தொடைச்செயல் கண்டீர் மனிதரோ வல்லர் சொக்க 
னென் றுணருமின் றெளிய , வடர்த்தறி வின்றிப் பொருவமேல் யாமு 
மழிகுவம் விடைதரப் பெற்றோம் , படைத்தொழில் வேண்டா நமக் 
கெனப் பிழைத்த படைக் குளந் தெளிவுறப் பகர்ந்தான் . ( க ) 

கேட்டவெஞ் சேனைத் தலைவர் தாழ்ந் திறைஞ்சிக் கிளர்ந்தவெங் 
கொடும்பேகைப் படைக, ளோட்டிய தானை வீரனே யாராய்ந் துரைத் 
தவா றொக்கு மென் றுவந்து , நாட்டுயர் படையை மீட்டிட வங்க 
ணணுகிய கோரிய முணரா , வேட்டுவர் யவனர் கருநடர் முதலா வேற் 
றுருத் தானையர் வெகுண்டு. 

( கச ) 
ஒள்ளிய கிள்ளி தன்னுளம் விளிய வுறுபடைக் கஞ்சினை யென்று 
தள்ளிமுன் சொல்லிச் செல்லமுன் கண்டு தனக்குவந் துதவுபே ராண் 

பூதி - விபூதி . க 0 . நேரியன் - சோழன் . 
கஉ . தந்தையன் - தந்தை . கங . விடைதரப் பெற்றோம் : சிலேடை . 
கச . சேனைத்தலைவர் மீட்டிட . 
கரு . கிள்ளி - சோழன் , விளிய - அவமானமுற , 

( பி - ம் . ) 1 கேட்டு 2 நிறை ( பாத்தியர் 4 மெலிவுற 5 களத்திடைக் 
கணத்திடை வவனுமிவனை 7 குலம் 8 பெரும் 9 காரணம் 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் ,. 
மைத் , தெள்ளிய வில்லி யழகனட்டாலைச் சேவகன் றனையுளத் திருத் 
தித் , துள்ளிமுன் சிங்க நாதமுஞ் செய்து தோன்றினன் வென்றுயர் 
செழியன் , 

( கரு ) 


வேறு . 


. 


( கசு ) 


துன்றமர் தெரியா தென்று சுந்தரன் முன்போற் றோன்றி 
வன் றிற லிடப மிட்ட வாளியை யேவ வாளி 
யொன்றள விலாத தாகித் துணித்ததாங் குறுக ளத்து 
வென்றிகள் பேசி வந்த வெந்திறற் றானை வீ 

வேறு . 
தரமுற்றெதிர் வரும் வெற்றிகொ டனிவீரர்கள் வலிகூர் 
சிரமற்றன புயமற்றன வதுவோதிறன் முகமோ 
டுரமற்றன குரமற்றன வுடலற்றன துரகங் 
கரமற்றன சரணற்றன களமற்றன விபமே , 


( 
கஎ 
) 


நெற்றியிற் பாய்கோ னோக்கு வித்தைகாட் டுநரை நேரு 
முற்றவாய் தைத்த வாளி யொற்றையூ துநரை யேய்க்கு 
முற்றுமெய் புகுந்த பாண 2 முட்பன்றி நிகரு மூடிச் 
சற்றிடை விடாது பெய்த சரமழை தன்னி லன்றே . 

(கஅ ) 
3 திரைபடுங் குருதி வெள்ளச் செங்கொடுங் கடலு ளாடிப் 
பெரியவான் முகடு தோயும் பிணப்பெருங் குன்றத் தேறிப் 
பொருவருங் கணங்கள் கூளி பூதசா லங்கண் மற்றும் 
வரிசையி னாடிப் பாடி யிருந்தன 4 மண்ட வுண்டு . 

( ககூ ) 
பெருமைசேர் சென்னி 5 பின்னும் பிணம்படக் கொன்று வீழ்த்த 
சரமுகத் திடபங் கண்டு தேன்னுளத் ததிச யித்திங் 
கரனயர் திருப்ப வெல்வா ராரென விரைவின் வாங்கி 
முரணுறு பிழைத்த சேனை பின்வர முன்னர்ப் போனான் . ( 
நலங்கொள்பே ராண்மை வில்லி நயந்துயர் கோயின் மேவ 
வலந்தரு மன்னன் கண்டு மகிழ்ச்சிமாக் கடலின் மூழ்கிக் 
கலந்துபோ காது நின்ற கருநடர் 7 முதலோர்க் கூட்டித் 
தலம்புக ழால யத்துச் சார்ந்தனன் பரவ யாரும் . 

( உக ) 
கசு . வாளி - அம்பு . கஎ . துரகம் - குதிரை . இபம் - யானை . 

கஅ . நோக்குவித்தை உடையோர் தம்வித்தை காட்டுகையில் நெற்றியிலே 
ஒருகம்பை நிறுத்திக்காட்டுதலியல்பு . ஒற்றை - ஒருவகை வாத்தியம் . 

கக . பூதசாலம் - பூதக் கூட்டம் . உ O. வாங்கி - பின்வாங்கி . 
உக . வில்லி - அட்டாலைச் சேவகர் . 

( பி - ம் . ) 1 யொத்தை 2 எகினமாநிகர்க்கும் 3 திரள் 4 மன்ற மன் 
னும் தோனுளத்து 7 முதலாக் 


( 
20 
) 


-உலவாக்கோட்டைவைத்த திருவிளையாடல் . 


உருரு 


உஉ 


வேறு . 
இந்து மன்னர் குலத்துக் கினியவன் 
சுந்த ரன்னல துண்டோ வெனச்சொலி 
முந்த வேண்டுப நல்கி முறைமையிற் 
பந்த நீங்க வணங்கினன் பன்முறை . 

( 22 ) 
வேறு . 
திருமதிற் புடையட் டாலைச் சேவகன் றன்னை யன்பிற் 
பொருவரு மமைச்ச ரெல்லாம் புகழ்ந்ததி சயித்தார் போற்றி 
வரகுணன் மைந்த 2 னென்று வந்தித்தா னன்று முன்னாப் 
பரவுபாண் டியர்க ளெல்லாம் வந்தித்தார் பகைக டீர . ( உங ) 
செழுமைசேர் புரத்தி ருந்து சென்னிமண் டலமே யன்றி 
யழகுறு நிலைமை மாற னளவின்மண் டலங்கள் கொண்டு 
விழுமிய யானை முன்னா வெம்பெருந் தானை யாண்டு 
தொழுபுவி யடைவிற் காத்துத் துயரொழிந் தூழி வாழ்ந்தான் . ( உச ) 

ஆகத்திருவிருத்தம் - கச OO . 


ரு ..-- உலவாக்கோட்டைவைத்த திருவிளையாடல் . 


( 
உ 
) 


மூதுரை வாணர் போற்று மதுரையம் பதியின் முன்னர் 
தூய்தகு குணத்தான் மிக்க சூத்திர குலத்தோர் பத்தன் 
தீதிலா வுழவான் மல்குஞ் செல்வத்தான் மிகவு நீடிக் 
காதல்கூர் நினைவின் மேவுங் காதலி யோடும் வாழ்ந்தான் . ( க ) 
பூதிசா தனங்கண் டாலங் கியாவரா யினும்பொ ருந்திப் 
பாதநே ரிறைஞ்சி யில்லுட் பரிவொடுங் கொண்டு புக்குத் 
தீதிலா சனத்திருத்திச் சிறந்தசே வடிவி ளக்கிக் 
கோதை தூ பாதி மற்றுங் கொடுத்தருச் சனைகள் செய்து . ( 
முருகெழ வமைத்த வன்ன முறைமையிற் படைத்து நான்கு 
மருவிய விதத்தி னாறு சுவையினுண் மகிழ்ச்சி கூரக் 
கருதிநின் றமுது செய்வித் தவரவர் கசிந்து வைத்த 
பரிகல சேட முண்டு வாழுவன் பத்தி கூர்ந்து . 

(ங ) 
உங , என்று வந்தித்தான் - எந்த நாள்வந்தித்தானோ. 

( ரு ) 
க . தூய்தகு - தூய்மை பொருந்திய . ஒருமனமுடையாளென்பார் காதல் 
கூர் நினைவின் மேவுக் காதலி என்றார் ; காதலிருவர் கருத்தொருமித் தாதரவு , 
பட்டதே யின்பம் என்றார் ஔவையாரும் . 

பூதிசாதனம் -விபூதியும் உருத்திராக்கமும் . கோதை- மாலை . [ படும் . 
கூ . உணவு : உண்பன தின்பன நக்குவன பருகுவன என நான்குவகைப் 
( பி - ம் . ) 1 அமைச்சர்முற்றும் 2 னென்றும் 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
உருத்தகு மனைவி யோடு மொருவழிப் பட்ட நெஞ்ச 
னிரைத் தெழு தொண்டர் கொண்ட நினைவினிற் பூசை செய்யுஞ் 
சரித்திரங் கண்டு நாளுஞ் சம்புவுங் கருணைகூர்ந்து 
திருத்தகு மங்க யற்கட் டேமொழிக் கருளிச் 2 செய்வான் . 
இந்நெறி யொழுகுவோனல் குரவினு மினிமை கூர்ந்து 
மன்னுமிச் செய்தி செய்ய வல்லனென் றறிவித் தற்கே 
நன்னெறிச் செல்வ மெல்லா நாடொறு மாற்றி மற்றும் 
பன்னெறி விளைவுங் குன்றப் பண்ணின னெல்லாம் வல்லான் . (ரு) 
பல்பெருஞ் செல்வ மெல்லாஞ் சுருங்கவும் பத்தி மிக்கோன் 
சொல்லரும் பெரிய நெஞ்சஞ் சுருங்கிடான் பெருங்க டன்கள் 
செல்வர்பால் வருபோ கத்துத் தருகுவ லென்று சென்று 
நல்லன சொல்லி வாங்கி நாடொறும் பூசை செய்தான் . சு 
வீறு சான் மழைம றுத்து விளைதலில் லாமை யாலே 
மாறரும் விருப்பத் தோடும் வாங்கிய பெருங்க டன்கள் 
கூறிய நாட்க டம்மிற் கொடாதது கண்டி யாரும் 
பேறிலை யென்றாங் கெண்ணிக் கொடுத்திலர் கடன்கள் பின்னர் . ( எ ) 
களக்கமில் லாதோன் மண்ணிற் கடன் கொடா ததுகண் டாறா 
துளத்துறு துயரத் தோடுங் கடன்றரு வாரை யோங்கல் 
வளைத்தவன் காட்டி னானேற் காண்கின்றே மென்று வாடி 
யிளைத்தயர் மனைவியோடு மெண்ணியா வயத்த டைந்தான் .. ( அ ) 


( 
சு 
) 


வேறு , 


( 
கூ 
) 


ஆத ரத்தொடு பேணி நின்னடி யாரை முன்னயில் வித்தபின் 
கோதி லாதவர் வைத்த சேடம ருந்தி யோர்குறை வின்றியெப் 
போது நின்னரு ணோக்கி நான் முனி ருந்த னன்புகழ் குன்றவே 
வாதை யேதரு மோய மாமிடி வந்த டைந்தத றிந்திலேன். 

வேறு . 
நினைப்பினிங் கிறுத்தற் கொண்ணா நீள்கடன் கொண்டு பின்னு 
மனைக்கணா லாறு திங்கண் மன்னநின் னருளி னாலே 
யனைத்துப் சாரத் தோடு மமுது செய்வித்தேன் வையத் 
தினிக்கடன் றருவா ரில்லை யிளைத்தனன் காட்டி டின்றே, ( 40 ) 
ரு . செய்தி - செய்கை . சு . வருபோகத்து - பின் உண்டாகும் விளைவில் ,. 

வீறு - வேறொன்றற்கில்லா அழகு . பேறு - இலாபம் . 
அ . களக்கம் - களங்கம் , குற்றம் ; கலக்கமுமாம் . ஓங்கல் - மேருமலை . 
க . வாதை - துன்பம் . 
க 0 . இறுத்தற்கு - கொடுத்தற்கு . இன்றுகாட்டிடு . 

( பி - ம் . ) 1 உறத் 2 செய்தான் ஒழுகுவோர் 4 வல்லரென்று சார் 
6 மாயையாமிடி 


எ . 


Go.- உலவாக்கோட்டைவைத்த திருவிளையாடல் . உரு எ 
கடந்தரு வாரை யொல்லைக் காட்டிடா யாயி னிங்கே 
மடிந்திட லல்லான் மற்றோர் கதியில்லை யென்று மண்ணிற் 
படிந்துவீழ்ந் தழுது விம்மிப் பழிச்சுதல் கண்டி ரங்கி 
யிடும்பை நீக்கிடுவா னங்க ணிலங்கிய துயர்ந்த வாக்கு . ( கக ) 


வேறு . 


தொல்லுலகி னம்மடியார்க் கன்பு செய்த சூத்திரசூ ளாமணிகே 
ணின்னைப் போனின் , மெல்லியலா டடன்னைப்போற் கண்டே மில்லை 
மெல்லிய தா யடுசோறு பொலிய வற்றாய்க் , கல்லிலதாய் வெள்ளிய 
தாய்ப் புதிதாய் நல்ல கந்தமலி பந்தமுறு மரிசிக் கோட்டை , நல்ல 
வர்க ளதிசயிப்ப நின்னிடத்து நணுகுவித்தே நல்குரவுநீங்க வென்றே . 

அப்பெருமை தருமுலவாக் கோட்டை தன்னை யருச்சனைசெய் 
தரிவையொடு நினக்கு வேண்டு , மொப்பருந்தண் டுலமெடுத்தொண் 
டொண்டர்க் கெல்லா மூட்டுவித்து நயந்தபொருள் விற்றுண் டாக் 
கித் , தப்பறமற் றுயர்ந்தபெருந் தருமஞ் செய்து தணியாத பெருங்க 
டன்க டணித்து வாடா , திப்படியில் வேதஞ்சொ லியாண்டும் வாழ்க் 
தாண் டிருந்துவா நம்முலகத் தெவரும் போற்ற , 

( கா ) 


வேறு . 


2 


அவ்வுரை கேளா முன்ன ராதரங் கூர்ந்து வாழ்ந்து 
கொவ்வையங் கனிவாய் மாதுங் கும்பிடு மன்பன் றானு 
மெய்விதிர்ப் போடு நின்று மிகவதி சயித்துச் செங்கை 
நவ்விய னருளை வாழ்த்தி நடமொடு தொழுது போந்தார் . ( கச ) 

வணங்கியே தொண்டர் துன்று மனைபுகா நேர்தாங் கண்டாங் 
கணைந்தபே ரார்வத் தோடு மதிசயித் துள்ள ரங்கிற் 
பணிந்துய ராசனத்துப் பற்றிவைத் தருச்சித் துள்ளத் 
துணர்ந்து செல்வத்தின் வாழ்ந்தா ருரைத்தவா றடைவிற்செய்து . 

கக . இடும்பை -துன்பம் , உயர்ந்தவாக்கு - அசரீரி . 

கஉ . சூளாமணி - முடிமணி ; சூத்திரர் தலைவன் என்பர் பின்னும் ; கள ; 
சூத்திர சூளாமணி என்பதைப் பெயராகவே கொண்டனர் , பயகரமாலை 
யுரையாசிரியர் . வற்றாய் - வல்லமையுடையதாய் . கந்தம் மணம் . 

கங , உலவாக்கோட்டை - எடுக்க எடுக்கக் குறையாத அரிசிக் கோட்டை , 
தண்டுலம் -அரிசி . விற்றுப் பொருளையுண்டாக்கி யென்க . வேதஞ்சொல் யாண் 
டும் - நூறுவருடமும் ; " வேதநூற் பிராய நூறு " ( திவ்ய . திருமாலை , ங ) என்ப 
னாலுமுணர்க. 

கச . மெய்விதிர்ப்பு - உடம்பு நடுக்கம் . செங்கை நவ்வியன் - செவ்விய 
திருக்கரத்தில் மானையணிந்தவர் . 

கரு . புகா - புகுந்து , உள் அரங்கில் - அரங்குள்ளில் ; என்றது அறை 
யின் உள்ளே உள்ள மற்றோர் அறையை ; " எழினிவாங்கிய வீரறைப் பள்ளி" 
( முல்லைப்பாட்டு , சுச . ) 
( பி- ம் . ) 1 நீங்கிடுவான் 2 மணங்கமழ் 

33 


உருஅ திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் , 
மன்னிய செய்தி கேட்ட மதுரையம் பதியோ ரெல்லார் 
துன்னிய செல்வ மீந்த தொலைவிலாக் கோட்டை கண்டு 
முன்னுற வதிச யித்து வாழ்த்தினார் முற்றும் வல்ல 
செந்நெறிச் சொக்க னல்லாற் றெய்வம்வே றுண்டோ வென்றே . ( ) 
சூத்திரர் தலைவன் வேதஞ் சொல்லுநல் லியாண்டும் புக்குக் 
கோத்திர மனைவி யோடுங் குவலயத் தெவருங் காணப் 
பார்த்திபரதிச யிப்பப் பல்பெருஞ் சிறப்பி னோங்கி 
யேத்தருஞ் சிவலோ கத்தி லேறினா னிமையோ ரேத்த . ( கஎ ) 
பத்தியான் மிக்க வேளாண் டலைவன்றன் பத்தி காண்பா 
னத்துயர் மிடியை யேவி யம்மிடி யினும வன்றன் 
சத்திய பத்தி கண்டு தண்டுல வுலவாக் கோட்டை 
வைத்தவ னெவன வன்றன் மலரடி வாழ்த்தல் செய்வாம் . ( கஅ ) 

ஆகத்திருவிருத்தம் - கசக அ . 


ருக.- மூர்த்தியார்க்கு அரசளித்த திருவிளையாடல் . * 


வளமை நீடிய மதுரையின் முன்னொரு கால 
மளவி லன்புடை மூர்த்தியென் றறையுமோர் வணிகர் 
தளர்வில் சுந்தரற் கானது சந்தன மென்றே 
யுளவி ருப்பொடு சாத்துவா ரொழிவற நாளும் . 

( க ) 
துன்னு சேனையிற் றுளங்கிய வொருகரு நாட 
மன்ன னன்ன நாள் வந்தருட் டென்னனை யோட்டிக் 
கன்னி மண்டலங் கொண்டமண் கையர்கை விழுந்து 
முன்ன நீடிய வைதிக முறையையு மொழித்தான் . ( உ ) 
கஎ , மனைவியோடும் சிவலோகத்தில் ஏறினானென்க. 

( ருக ) 
உ . க நநாட மன்னன் - கருநாடக தேசத்தரசன் ; # • : உ ; “ வடுகக்கரு 
நாடர்காவன் , மானப் படைமன்னன் ( பெரிய . மூர்த்தி . கக , ) கையர் - கீழ் 
மக்கள் . 

* “ படைநான் குடன்று பஞ்சவற் றுரந்து, மதுரை வவ் மிய கருநட 
வேந்த , னருகர்ச் சார்ந்துநின் றருட்பணி யடைப்ப , மற்றவன் றன்னை கொடுக் 
துயில் வருத்தி , யிறையவன் குலத்து முறைமையின் மையினாற் , குருதித் 
தாரை கல்லொடு பிறங்க , மெய்யணி யளறாக் கைமுழக் தேய்த்த, பேரன் 
புருவப் பசுக்கா வலனை , யுலகினிற் றமது முக்குறி யாக , மணிமுடி வேணியு 
முருத்திரக் கலனு , நிலவுமிழ் புண்ணியப் பானிறச் சாந்தமு , மணிவித் தருள் 
கொடுத் தரச னாக்கி , யடுமா லகற்றி நெடுநாள் புரக்க , வையக மளித்த மணி 
யொளிக் கடவுள் " ( கல் . ருஎ , ) 


( 
கூட 
) 


நக . - மூர்த்தியார்க்கு அரசளித்த திருவிளையாடல் . உருகூ 
சாற்று மீசனை யல்லது சமணரை வணிகர் 
போற்றி டாதது கண்டு தன் புண்ணிய முடிவால் 
வேற்று ளோர்களுஞ் சந்தனம் விற்றிடா வாறு 
மாற்றி முன்னது வரும்பெருந் துறைகளு மடைத்தான் . ( 
மிறைகள் செய்யவும் விடா தவ ராங்கது கண்டு 
பறித லைச்சமண் பாதகன் மாண்டுயர் வேத 
நெறிவி ளங்குவ தென்று கொ லென்றுணர்ந் தொருநாள் 
வெறிகொள் சந்தனந் தேடினர் பகலெலா மெலிந்து . 

( ச ) 
ஏங்கி முன்கிடை யாதது கண்டிருட் போதிற் 
றாங்க ரும்பயத் தோடிறை கோயிலுட் சார்ந்து 
தேங்கொள் சந்தன முட்டிய தாயினுந் தேய்க்கு 
மோங்கு செங்கையு முட்டுமோ வென்றுறத் தேய்த்தார் . 
வட்டப் பாறையின் முழங்கையை மணங்கொள்சந் தனமா 
முட்டுப் பாடற மூளையுஞ் சோரியுஞ் சோர 
விட்டுத் தோறசை தேய்வுறத் தேய்க்குமுன் விரைவிற் 
கிட்டிச் சார்வுறக் கிளர்ந்தது பரன்றிரு வாக்கு . 

( சு ) 


வேறு : 


( 
அ 
) 


அரியசேந் தனம ணிந்தே மையனே விடுவி டன்பின் 
பெருமைக்கண் டனஞ்ச லஞ்செய் பேரமண் குண்டர் மன்ன 
னிரவிடை மாள்வன் வேந்தா யிவ்வுல கடைவிற் காத்து 
மருவிய பணியுஞ் செய்து வாமகிழ்ந் தென்று கொண்டே ( எ ) 
இந்நெறி யாகா யத்தி லெழுந்திடா முன்ன ரென்பு 
முன்னுறு நரம்பு மூனுஞ் சொரிந்தபுண் ணூறி மேனி 
மன்னொளி பெற்றா ரேவு மண்மழை தன்னா லில்லுண் 
7 மின்னுமக் கங்குற் போதே மாண்டனன் வடுக வேந்தன் . ( 
மற்றது கண்ட மைச்சர் வள்ளலை வியந்து பாண்டிக் 
கொற்றவன் வழியோ ரில்லை யென்செய்கேங் கோவி லாமை 

ச . மிறை - நடுக்கம் ; அந்தமிலவா மிறை செய்யவும் ( பெரிய . மூர் 
த்தி . கரு . ) பறிதலை- உரோமங்களைப் பறித்துக் கொள்ளும் தலை ; ஷை புராணம் , 
கஅ - ஆம் திரு விருத்தத்தைப் பார்க்க . 

ரு. நட்டம் புரிவா ரணிநற்றிரு மெய்ப்பூச் சின்று , முட்டும் பரிசாயி னுந் 
தேய்க் குங்கை முட்டாது " என்பது ஷை புராணம் , உ 0 . 

சு . வட்டப்பாறை சந்தனக்கல் ; வட்டந்திகழ்பா றையின்வைத்து 
முழங்கை தேய்த்தார் என்பது ஷை புராணம் , உ O. 

எ . சலம் - துன்பம் ; என்று கொண்டு கிளர்ந்ததென முன்னே கூட்டுக ; 
ஷை புராணம் , உஉ - ஆம் திருவிருத்தத்தைப் பார்க்க . 

( பி - ம் .) 1 தோடுநற் 2 விசையிற் 3 சந்தணிந்தேமஞ்சேலையனே கண் 
டஞ்சலஞ்சல் 5 இலகுலகு சேர்ந்து மன்னும் 


உசு 


திருவாலவர்யுடையார் திருவிளையாடற்புராணம் . 


யுற்றதொன் றல்ல வென்று புலருமுன் னோடைக் குன்றை 
விற்றரு கண்ணைக் கட்டி விட்டனர் பூசித் தாங்கு . 

( கூ ) 
பாய்விடை யிறைவன் சொன்ன பகுதியை நினைந்து கொண்டு 
கோயிலின் பாங்கர் நின்ற குணப்பெருங் குன்றைத் தாழ்ந்து 
போயுல கெங்குஞ் சூழ்ந்து புரவலற் றேடி2 மீண்ட 
காய்தழ லுமிழ்கட் குன்றங் கண்டுகைக் கொண்ட தன்றே . ( க 0 ) 
பிடர்மிசை யெடுத்து வைத்துப் பிறங்கமுற் செல்லக் கண்ட 
3 நடமலி யமைச்சர் முன்ன நகர்வலங் கொண்டி ழிச்சி 
முடிபுனை மண்ட பத்து முழவொடு புகுந்தி யாரு 
மடிதொழு தார்க டுங்க வரிகொளா சனத்து வைத்து . 

( க்க ) 
தடமணிக் குடம்பூ ரித்துத் தந்திர விதியின் முற்றக் 
கடவபி டேகஞ் செய்வா னணைவது கண்டு மூர்த்தி 
முடிசடை முடிபூ 4 ணென்னின் முக்கணன் சாதனங்கள் 
சுடாபி டேக நீற்றுத் தூளன மல்லா லுண்டோ. 

( கஉ ) 
வன்சம ணிருள்விட் டேக வைதிகத் தீப மேற்றி 
யின்பர சாள்வ லென்ன வியைந்தியா வருமுன் சொன்ன 
வன்புறு பகுதி மூன்றுஞ் செய்தருச் சித்தார் போற்றி 
முன்பருள் சுரந்த சொக்க மூர்த்தியின் மூர்த்தி வேந்தை . ( க . ) 
சடைமுடி முடியா வந்து தமக்கருள் சுரந்த செம்பொற் 
சுடர்முடிச் சொக்க வேந்தைத் தொழுதெழின் மதவே முத்துத் 
தடமுழ 

வொலிப்பக் கற்றைச் சாமரை யிரட்டக் கொற்றக் 
குடைநிழ னிழற்றப் போந்து குவலய நெறியிற் காத்தார். ( கச) 
மம்மர்சேர் சமணர்க் காய்ந்து வைதிக நெறிவி ளக்கி 
வெம்மைசேர் தெவ்வை மாதர் விருப்பையைம் புலனை வென்று 
செம்மையி னூழி வாழ்ந்து சிவனுல கத்த டை 
மும்மையா லுலகை யாண்ட மூர்த்தியை வாழ்த்தல் செய்வாம் ,( கரு ) 

ஆகத்திருவிருத்தம் - கசங ங . 


) 


டந்த 


வில் - ஒளி . 


க . ஓடைக்குன்று - யானை . 
க . குணப்பெருங்குன்றை - மூர்த்தி நாயனாரை . 

கக , இழிச்சி - இறங்கி யருளச்செய்து ; " வெங்கட் களிற்றின் மிசை 
நின்று மிழிச்சி என்பது பெரிய . மூர்த்தி . ங எ . 

கஉ. தந்திரவிதியின் - நூல் விதியால் . முடிசடை முடி - கிரீடம் சடை 
முடியாக ; ஷை புராணம் சக - ஆம் திருவிருத்தத்தைப் பார்க்க . 

கங . யாவருமியைந்து , மூன்று - சடைமுடி , உருத்திராக்கம் , திருநீறு . 

கரு . " மும்மையாலுலகாண்ட மூர்த்திக்கு மடியேன் " என்பது திருத் 
தொண்டத்தொகை , ங . 

( பி - ம் .) 1 சென்று 2 போந்து நடவியவமைச்சர்முன்னா 4 எண்ணின் 
5 மூர்த்தியை வியந்தவேந்தை ேயாக 7 எழு 8 நனிநிழற்ற 


உகக் 


ருஉ -காரியார்நாரியார்பாப்பகுந்த திருவிளையாடல் . 
ருஉ.- காரியார் நாரியார்பாப்பகுந்த திருவிளையாடல் , 


( 
உ 
) 


( 
ந 
) 


கற்பமார் முன்னோர் காளிற் காரியார் நாரி யாரென் 
றற்புதப் புலவர் நீதி யரசனைக் கவிதை பாடி 
யுற்றபல் சிறப்பி னோடு முயர்வட நாட்டினின்றும் 
வெற்றியி னணைந்தார் கொற்ற வியன்றமிழ் மதுரை நோக்கி , ( க ) 
வருபவர் நெறிம யங்கி வனத்திடைப் புகுந்து சாலத் 
தெருமர லுறுங்காற் கண்டு செந்தமிழ்க் கினிய சொக்க 
னிரைதரு காலி மேய்த்தோ ரிடையனாய் நேயங் கூர்ந்து 
பொருவரும் புலவர் காணத் தோன்றினான் புகழை வேட்டு . 
கனகவொண் குழைசேர் காதிற் களங்கனிக் கொத்த ணிந்து 
புனையும்வெண் பாசி பூண்டு பூதிமெய் பூசி யாவு 
மனமுரு கிடவாய் வைத்து வரைநெடுங் குழலு மூதித் 
தனிநெடுந் தண்டு மூன்றி நின்றனன் றாளுந் தெற்றி . ( 
ஆங்கவர் காணு முன்ன ரதிசயித் தச்ச நீங்கி 
யோங்கிய மதுரை யூர்க்குப் போம்வழி யுரைத்தி யென்னப் 
பாங்குடைப் புலவீர் நீங்கள் பல்சிறப் பொடும் டைந்தீ 
ரீங்குரை யீர்நு மக்குக் காரிய மென்கொ லென்றான் . 

( ச ) 
என்று மன் றாடி சொல்ல வேடநீ யென்ன சொன்னா 
யொன்றிய காரி யந்தா னுன்றனக் குறைக்க வற்றோ 
வன்று காண் பெரிய வெங்கட் கதர்சொலென் றடாக் கண்டு 
நின்றவ னாவ ளைத்து நெறிசொலே னென்று நக்கான் . 

வேறு . 
மென்புலவ ரதுகண்டு வழிவிருப்பான் மீனவனை 
யின் புறு நற் கவிபாடி வருகின்றே மெனக்கேட்டு 
வன்புலவ ரிருக்கின்ற விடமஃதான் மதியாது 
நன்கவிதை சொன்னேமென் றுரைத்தீரே நாணாது . 

( சு ) 
உ . காலி - பசுக்கள் . 

கூ . களங்கனிக் கொத்து - களாப்பழக்கொத்து , வெண்பாசி - ஒருவகை 
மணி . பூதி - விபூதி , யாவும் - எல்லாம் ; ஆவும் எனப்பிரிப்பினும் பொருந்தும் ; 
ஆ - பசு . வரைநெடுங் குழல் - வேய்ங்குழல் ; வரை - மூங்கில் . தெற்றி பின்னி . 

ரு. மன்றாடி யென்பது சிலேடை ; சபையில் ஆடுபவனென்றும் , எருமன் 
றத்தில் ஆடுபவனென்றும் பொருள் படும் ; பசுமந்தையை எருமன் றமென்றல் 
மரபு . அதர்சொல் - வழியைச் சொல் , நாவளைத்து சீழ்க்கையொலியைச் செய்து ; 
நின் றவன் ஆவளைத்தெனப்பிரிப்பினும் பொருந்தும் , 

சு . வன்புலவர் - சங்கப்புலவர் . மதியாது நாணாது உரைத்தீரே . 
( பி- ம் . ) 1 ஏதோ 


உசுஉ 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


1 


( 
கூ 
) 


க 


( 
க 
0 
) 


அளந்தபுல வீரான தாகவவற் றொருகவிதை 
விளம்பிடுமி னெனவிடையன் கொச்சையல னதிவிடமன் 
றுளங்கியாங் கவிதைசொனா லொழியவழி சொல்லானென் 
றுளம்படுமோர் கவிபகர்ந்தா ருயர் புலவர் தாழாது . 

( எ ) 
அக்கவிதை கேட்டலுமே யழகியது நுமதென்று 
சொக்கனுமங் கணரிட்டுத் துடை தட்டிச் சிரித்தருளி 
யிக்கவிதை யோநவின்றீ ரேழையீர் யாரறியார் 
மிக்கவிது தனைமாடு மேய்ப்பவர்வாய்க் கேட்டிடுமின் . ( அ ) 
கேட்டிடுமி னெனவடைவிற் கிளர்வுறவெங் கணுநிறைந்த 
காட்டிடையன் பாட்டனைத்துங் கற்றுரைப்ப மற்றவரு 
நாட்டிடைய னல்லனிவ னார்கொலென நனிநாணி 
மீட்டுரையா ரொன்றையுமுள் வெருவுற்றா ருடல்வியர்த்தார் . 
நல்லவடி வனுமாகி யிருக்கின்றாய் நான்மறைகள் 
சொல்லரியான் சொல்லினல்லான் 3 மற்றொருவர் சொல்வாரில் 
வல்லவுனக் கிதுவந்த வாறுரைப்பை யேன் மன்னன் 
செல்வமுறத் தந்தவெலாங் தருகின்றே மெனச்செப்ப . ( 
மட்டவிழ்பூம் பொழில்புடைசூழ் மாமதுரை யூர்ப்பொதுவன் 
- சிட்டர்புகழ் தருமண்டன் சிற்றிடைச்சி மணவாளன் 
விட்டபசு முட்டாமன் மேய்த்தடக்கிப் பாசத்தாற் 
கட்டிவிடு மன்றாடி கான்மாறி யானாவேன் . 

( கக ) 
பெரும்பொருளி னாசையிலை பெயர்பெரிய சொக்கக்கோன் 
4 பரிந்திடு நுங் கவிதைகளிற் பாதிபகுந் தின்றென்மேற் 
றிருந்தநவின் றிடுவீரேற் சேர்ந்தவழி யானுமக்குப் 
பொருந்தவுரை செய்வலெனப் புலவர்களு மியைந்தனரால் . ( கஉ ) 

எ . கொச்சையலன் - இழிந்தவனல்லன் ; “ அறக்கிழவன் மனிதன்விர கில் 
லாக் கொச்சை " என்பது ஆனந்தலகரி , கங . விடமன் - விஷமன் . 

க . ஒன்றையு மீட்டுரையார் . க . இல் - இல்லை . 

கக . ஊர் பொதுவன் ஊர்ப்பொதுவிலுள்ளவன் ; பொது - சபை ; 
பொதுவன் - இடையன் . அண்டன் - தேவன் , இடையன் . சிற்றிடைச்சி - சிறிய 
இடையையுடைய உமாதேவியார் , சிறிய இடைச்சாதிப் பெண் . பசு - உயிர்கள் , 
பசுக்கள் . முட்டாமல் - குறையாமல் , முட்டுதல் செய்யாமல் , பாசம் - ஆணவ 
முதலிய மலங்கள் , கயிறு . மன்றாடி - சடையில் ஆடுபவன் , எருமன் றத்திலாடு 
பவன் . கால்மாறி - கால்மாறி ஆடுபவர் , கால்மாறி நிற்கும் இடையன் . இச்செய் 
யுளும் " பாச நீக்கிமூ வகைப்ப சுக்களை , மாசின் முத்தியாம் வனத்தின் மேய்த் 
தடு , மீசன் மின்னைகே ரிடைச்சி காதல , ஓசில் பால்வணத் தண்டர் நாதனே 
(திருக்கருவைப்பதிற்றுப்பத்தந்தாதி , எக ) என்பதும் ஒருவாறு ஒத்திருத்தல் 


- 


காண்க . 


கஉ . கோன் - அரசன் , இடையன். பகுந்து - பங்கிட்டு . 

( பி - ம் . ) 1 கவிதைசொல்வார் கேட்டருளீர் 8 மற்றொருத்தர் 4 பரிக் 
துள பகுத்து 


ருங .-- புலிமுலை புல்வாய்க்கருளின திருவிளையாடல் , உசுகூ 
ஆங்கவர்க ளியையாமு னதர்காட்டி யொளித்தருள 
வீங்கிவனும் பாங்கருள்சே ரியற்சிவனே யெனத்தெளிந்து 
தேங்குபுகழ் தருமதுரை சேர்ந்துயரா லயத்தணைந்து 
தாங்கருமன் பொடுபகுந்து சாத்தினார் தமிழ்மாலை . 

( க ) 
சாத்திய நற் றமிழ்கொண்டு தமிழ்ச்சொக்கன் புவிபோற்றும் 
பார்த்திவரே யெனப்பாத்து விடைகொடுப்பப் பாவலர்கள் 
சேர்த்த தமிழ்ப் பாதிகொடு தென்னனையுங் கண்டறிஞ 
ரேத்துசிறப் பொடுங்களித்துப் போயினர்த மியனாட்டு . 

ஆகத்திருவிருத்தம் - கசசஎ . 


( 
கச 
) 


நங .-- புலிமுலை புல்வாய்க்கருளின திருவிளையாடல் . * 


தலமிலங்க முன்னொருகாற் றண்கடம்ப வனத்தின்கட் 
புலி நெருங்கி வரும்புல்வாய் பொலிவின்றி யுலவுங்காற் 
பலமிலங்கோர் நிலைப்புல்வாய் பயந்தபுனிற் றிளமறியை 
நிலைதுவன்று முதுதூற்றின் புடையொதுக்கி நீர்வேட்டு. ( க ) 
போயெங்கும் புக்குழன்று புற்றீந்த கோடையின்கண் 
வாயுலர்ந்தோர் வாவியின்கண் வந்து புனல் பருகுங்கா 
னேயமிலோ வொருவேட னீங்காம லொளிநிற்பான் 
காய்பசியா லதுகண்டு களிகொண்டு படவெய்தான் . 

( 2 ) 
கணைபடுங்கான் மறியைநினைந் தழுதுநனி கசிந்துவிழுங் 
திணையிலுயிர் நீக்கியபின் யாவுக்குத் தாயாகித் 
தணிவறவெங் கணுநிற்பான் றரியாது பிரியாத 
வணியதொரு புலியைமுலை யூட்டென்ன வருள்சுரந்தான் . 

கங . இயற்சிவன் - சுந்தரேசர் , இலக்கணத்தையுடையசி வன் ; இயல் - 
அழகு , இலக்கணம் . 

( ருகூ .) 
க . புல்வாய் - ஒருவகைமான் . ஓர்நிலை ஓரிடத்தில் . பயந்த - பெற்ற , 
புனிற்றிளமறியை - ஈன்ற அணிமையையுடைய கன்றை , 

[ இறக்க , 
உ . புல் தீந்த - புற்கள் கரிந்த . ஒளி நிற்பான் - ஒளித்து நிற்பவன் . பட 
கூ . பிரியாத - பகைமையினின்றும் நீங்காத . 

* “ புலிமுலை புல்வாய்க் கருளினை போற்றி " ( திருவா . போற்றி , உO எ ) ; 
தழல்விழிப் பேழ்வாய்த் தாக்கின் றுளிமுலை, பைங்கட் புல்வாய் பாலுணக் 
கண்ட , வருணிறை பெருமான் " ( கல் . சீஉ ) ; “ புல்வாய் புலியின் முலையுண் 
ணும் ” ( திருநாட்டு. ஈ ); “ பொன்னெயிற் கடம்ப வனத்தபுல் வாய்க்குப் புலி 
முலை யளித்த புண்ணியம் போல் " ( திருகாளத்தி . பரத்து . ருக ) ; " கொல் 
வாய்ப் புலிமுலை புல்வாய்க் குதவிய , தொல்வினை யென்ன ” ( மதுரை மும் 
மணிக்கோவை , உ . ) 

( பி - ம் . ) 1 நற்கவிதை 2 யுலர்ந்ததால் , உலவியதாற் 3 இலாதொரு 


உச 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் , 
பாய்புலியு மிரங்கிமனஞ் சுரந்து முலை பாலளிப்பா 
னேயமொடு வரக்கண்டு வால்குழைத்து நேர்வந்து 
தாய்வரவு காணாமற் றளர்ந்தமறி பயந்தணிந்து 
தூயமுலைப் பாலுண்டு துள்ளிவிளை யாடியதால் . 


( ச ) 


வேறு . 


மலாய னாணி முன்னர் வரும்விதி மாற்றல் கண்டு 
சிலைமலை வில்லா னல்ல தியார்வல்லா சென்று சென்று 
தலையினால் வணங்கி வாழ்த்தச் சசிபதி யதிச யிப்பப் 
புலிமுலை புல்வா யுண்டு பொலிவுற வளரு நாளில் . 
பொருளினு மொழுக்கத் தானும் பொருவரும் போதத் தானு 
மருளினுஞ் சிறந்து நீடோ ரருங்குல வணிகன் பொங்கர் 
மருமலி மலர்த்த டஞ்சூழ் மாமண லூரி னின்றுங் 
கருதிய பொருள்கண் மேலுந் தேடுவான் கருதிப் போனான் . 
பச்சிம திசையை நோக்கிப் பரிவொடும் போகி நன்கு 
நச்சின தேயம் புக்கு நன்பொரு டேடி மீண்டாங் 
கிச்சையி னடந்து மெல்ல விலங்குதன் பதியை நோக்கி 
பயச்சமற் றெல்லு மல்லு மதரிடை வருத லுற்றான். 


( சு ) 


( எ ) 


வேறு . 


[ னேன 


வழிவசத்தினி ருங்கடம்பவனத்துவந்துழி வணிகனும் 
பொழுது புக்கது கண்டுவெம்பியு ளம்புலம்புறு காலையி 
லெழின்மிகுத்ததொ சொலியொலித்திட வேதம்விட்டதன் வழியி 
ரொழுகவற்புத மாவிருப்பதொ ருத்தமப்பதி கண்டனன் . ( அ ) 
கண்டவந்நகர் தன்னுளன்பொடு கண்டனன்களி றெட்டும்வாழ் 
பண்டையாயத லத்தையும்பழு தொன்றிலான்படி மத்தையு 
மண்டர் நாயக தொண்டர் நாதவெ னத்துதித்தரு ளாலருக் 
தொண்டு செய்துவ ணங்கியங்கொரி டத்தமர்ந்து துயின்றனன் . ( கூ ) 

ரு . விதிமாற்றல் - புலி மான்கன்றுக்குப் பாலளிக்கச் செய்தல் , சிவபெரு 
மானுடைய ஆச்சரிய சக்தியைப் பிரமதேவர் வியந்ததாக இங்கே கூறியிருத் 
தல் போல , சு 0 : கரு - ஆம் செய்யுளிலும் , சுஉ கஎ - ஆம்செய்யுளிலும் கூறி 
யிருத்தல்காண்க. சிலைமலைவில்லான் - மலைகின்ற வில்லாக மேருவையுடைய 

சிலை - மலை . சசிபதி - இந்திரன் . 

சு . சிறந்து நீடிய, மணலூர் : பாண்டியர்களின் பழைய இராசதானி; 
மணற்புரமெனவும் வழங்கும் ; மதுரைக்குக்கிழக்கே யுள்ளது . மேலும் - பின் 
னும் ; பொருள்களைப் பின்னுந்தேட . 

எ . பச்சிமதிசை - மேற்றிசை . எல்லும் அல்லும் - பகலும் இரவும் . 
சு . படிமம் - திருவுருவம் . தலத்தையும் படிமத்தையும் கண்டனன் . 
( பி - ம் . ) 1 அச்சமுற்று 2 வனத்தின் வந்துறு 


வன் ; சிலை 


ருக..-- புலிமுலைபுல்வாய்க்கருளின திருவிளையாடல் . 


உகாரு 


துயில் கொளுந்தனி வணிகனுஞ்செறி தொலைவிலாவிரு டொலையவே 
வெயில்விரிந்தபி னணுகரும்பெரு வனமதாகவெ ருண்டெழுந் 
தெயிலிலங்கிய கோயில்கண்டுதி கைத்திதென்கொலெ னத்தெருண் 
டயிலிலங்கும் ணற்புரத்தர சற்குவந்தறி வித்தனன் . ( க 0 ) 

வேறு . 
மன்னிய வமைச்ச ரோடும் வணிகன் முன் னவின்ற வெல்லா 
முன்னுற நவின்று காண்பா னாசையான் முடுகி யாங்கட் 
டென்னவ னடைந்தா னென்றுஞ் சித்திரைச் சித்தி ரைக்குப் 
பொன்னகர் மகவான் வந்து போற்றுமா நகரி தன்னுள் . ( கக ) 


வேறு . 
1 குணமோ டடைந்திந் திரன்பரவுங் குளிர்ந்த கடம்ப வனத்தினையு 
மணிசே ரந்த வனத்திலங்கு மழகா ருயரா லயத்தினையுந் 
துணைசே ரந்த வாலயத்து ளிருக்குஞ் சொக்க நாதனையும் 
2 பணிகோ யிற்றென் கீழ்பாற்பொற் பதுமத்தினையுங் கண்டிறைஞ்சி . 
மற்றும் புதுமை பலகண்டு வருவோன் சொக்கன் றிருவருளாற் 
புற்றின் புல்வாய் புலிமுலைப்பா லுண்டு பொருந்தி விளையாடல் 
கொற்றந் தருநெஞ் சுறக்கண்டு விசேட நிலமீ தெனக் குறித்துச் 
சற்றுந் தாழா தித்தலத்தி லிருப்ப லென்றான் சயங்கூர . ( கங ) 
இந்தத் தெய்வப் பதிக்கெல்லை யாதோ வென்று மயக்குற்றுச் 
சிந்தைக் கினிமை தரும்பரம சிவனை யடைந்து துதிசெய்ய 
முந்தைக் கியைந்த மயனூலின் முறையே சித்த ருருக்கொள்ளா 
வந்திப் பிறையோ னெழுந்தருளி நடந்தா னெல்லை யடைவாக . ( கச) 
எல்லை நடவா வொளித்தருள வேத்தி யருளை யதிசயித்துத் 
தொல்லை மரபின் மணிமாடங் கூட மஞ்சு தோயிஞ்சி 
மல்லல் வீதி மடங்கழக மற்றுந் திருத்தி மாறின்றி 
8 நல்ல குடியும் பல்படையு நயப்ப வியப்ப வீற்றிருந்தான் . 

(கரு ) 
வேறு . 
செந்நெறித் தானை சூழத் திறைகொணர்ந் தாச ரேத்த 
மன்னம் ரேசன் சால வாழ்த்திட வேத்தி நாளுங் 

க 0 . மணற்புரம் - மணலூர் . அரசன் - பாண்டியன் . 

கக . சித்திரைச்சித்திரைக்கு - சித்திரை மாதத்துள்ள சித்திரை நக்ஷத் 
திரத்தில் ( திருவிளை. இந்திரன் . கூச ) ; " சித்திரைச் சித்திரைத்தினத்து 
ங ங ) ; " சித்திரைச் சித்திரைத்திங்கள் (சிலப் . ரு : சுசு . ) 

ச்ச . மயன் நூல் - சிற்ப நூல்களுள் ஒன்று . எல்லை அடைவாகநடந்தான் . 
கரு . கழகம் - கல்விச்சாலை . நயப்பு - விரும்ப , 

( பி - ம் . ) 1 கணமாவிழிந்திந்திரன் 2 பணிசேர் கோயிற்றென்பாற் தேட 
மும் 4 கண்டருகு குறுகி 6 ஒளித்தலுமே 7 தடங்கழனி 8 நல்லபடையும் 
பலகுடியும் 

34 


உசுசு 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
கன்னிமால் காளி யீசன் காக்குமா நகரி தன்னு 
ளின்னறீர்ந் திருந்து தென்ன னெண்டிசை விசயஞ் செய்தான் .( கசு ) 

ஆகத்திருவிருத்தம் - கசசுங . 


ருசு .-- சாதாரிபாடின திருவிளையாடல் . * 


( 
ந 
) 


ஓங்கிய முன்னோர் கால முயர்வினா லறிவான் மிக்க 
தேங்கமழ் நிம்ப மாலைத் தென்னவ னொருவன் றெண்ணீர் 
வாங்கிருங் கடல் சூழ் வைய மதுரையி லிருந்து காப்பப் 
பாங்குடன் சிறந்தா னங்கட் பத்திர னென்றோர் பாணன் . ( க ) 
கண்ணுத லழக னுக்குங் காவலன் றனக்கு மிக்க 
பண்ணியல் பாடி யீசன் பத்தர்கட் கன்பு செய்தாங் 
குண்ணெகிழ் நெஞ்சு நீற்றி னொளிதிகழ் மெய்யு மாகி 
மண்ணவர் விருப்ப மெய்த வளம்பட வாழு 

நாளில். 

( ) 
பலர்புகழ் சென்னி மன்னும் பண்புடை நாட்டி னின்று 
மிலகிய பரிசில் வேட்டங் கிசைவல்லா னென்றோர் பாணன் 
றலமதி சயிப்ப வந்து தண்டமிழ் மதுரை புக்கு 
வலியுடை மன்னற் கண்டு பாடினான் மது மாக . 

( 
வேறு . 
மின்னும் புகழ்க்கு நல்லோனே வீரா கரனே வியனுலகின் 
மன்னர் பரவு மன்னவனே மலயா நிலஞ்சேர் நாட்டாசே 
முன்னை நெறிநூ லியலிசைகண் முழுது முணர்ந்த பெருமானே 
யென்னை யொழிய விசைவல்லா ரில்லை யுலகி லெனவுரைத்தான் . ( ச ) 
பாணன் பகரு மதுகேட்டுப் பழுதில் வழுதி யுளம் பெருக 
நாணி யதனைக் காட்டாம னல்ல சொல்லி யணியாடை 
யூணின் பயனா யினவெல்லா மொருங்கே கொடுத்து நாளும்வர 
வேணும் பாண போவென்று விடுத்தான் விடுத்தற் கிடங்கூறி . ( ரு ) 

கசு . கன்னிமால் காளி ஈசன்காக்கு மாநகரி - மதுரை ; ( திருநகா . கஉ 
கரு ; பயன் முதலியன, ரு . ) ஏத்த வாழ்த்திட இருந்தென்க. 

( ருச) 
க . நிம்பமாலை - வேப்பமாலை . ச . மலயாநிலம் - தென்றல் . 

ரு . நாளும் வரவேணும் - தினந்தோறும் வரவேண்டும் ; " வேணுமாகில் 
வேணும் ( பாரத . சூதுபோர் , கசுரு . ) விடுத்தற்கு - தங்குதற்கு . 

* " முரன்றெழு கான முயன்றுவா தியைந்த , வடபுல விஞ்சையன் வை 
கிடத் தகன் கடைத் , தென்றிசைட் பாண னடிமை யானெனப் , போகா விறகு 
டன் தலைக்கடை பொருந்தி , .............. சாதாரி , யுலகுயி ருள்ளமு மொன்றுபட் 
டொடுங்க, விசைவிதி பாடி யிசைப்பகை துரந்த , கூடற் கிறையோன் ” ( கல் . 


உசுன 


ருச .-- சாதாரிபாடின திருவிளையாடல் . 
பீடொன் றியவன் றனைமதித்துப் போய பின்னர்ப் பிரிவின்றி 
மாடு நின்ற முறைசெய்வோர் தம்மைப் பார்த்து மதியுடைநம் 
பாடும் பாண பத்திரனை யழையு மழையும் பரிவினென 
வோடுந் தகைமை யவர்விரைவி னோடி யழைப்ப வுடன்வந்தான் . ( ) 
பதறா வந்த விசைப்பாணன் பட்டுச் சட்டை யிட்டணியின் 
புதுமா மணிகள் கதிர்வீசப் பொன்மண் டபங்கள் பொலிந்திலங்கு 
மதிதோய் கோயி லுட்புக்கு மன்னர் பெருமா டனைக்கண்டு (னவே . 
துதிசெய் திறைஞ்சி வாய்புதைத்துச் சொன்னானழைத்த தென்னெ 
வளவன் பொன்னி நன்னாட்டில் வரிசை கூர வொருபாண 
னளவில் பாணர் புடைசூழ வரிவைக் குழாத்தி னொடும்வந்து 
விளரி முதலா நல்லிசைகண் மேன்மை பயக்கப் பாடியுளங் 
களிகொண் டகத்துப் போனதுகொண் டழைத்தே னிங்குக் கடிதுன்னை . 
இன்று பூசை குடமுழக்கம் பேருந்து மூங்கி லிலைவீழ்ச்சி 
யொன்று முயர்சிச் சிலிபறவை யுச்சி மலைநீர் விழுக்காடு 
நின்ற வோசை யிசையனைத்து நெறியிற் பாடு கேனென்று 
வென்றி கூறி வந்தவனை வெல்ல வலையோ வெனக்கேட்டான் . 

(கூ ) 
கேட்ட மாறன் றிருமுன்பு கீத நாத னுரைப்பான்வான் 
நீட்டும் புகழாய் நீயிருப்பச் சேர்ந்த வடியார்க் குயர்புகொடுத் 
தேட்டை நீக்கு மிசைச்சொக்க னிருப்பக் கேட்ட தென்னையிசைப் 
பாட்டின் றகுதிக் கெனையொப்பப் பாடற்குண்டோ படிமீது . ( க0 ) 
அஞ்சே னஞ்சே னொருவர்க்கு மஞ்சா திங்கு வந்தவனை 
மிஞ்ச வஞ்சும் படிபாடி வென்றே யோட்டி விடக்கடவேன் 
செஞ்சொல் வல்லாய் தோற்றவர்கள் செயுங்கா ரியங்க ளுரையென்னப் 
பஞ்ச வனுநன் பரிவெய்தி வியந்தா னுயர்ந்த பணிநல்கி 

( கக ) 
சு . பீடு ஒன்று இயவன் - பெருமைபொருந்திய வாத்தியத்தையுடைய 
வன் ; எழுவாய் . 

எ . பதறா - பதறி . பெருமாள் - பெருமையையுடையவன் . 
அ . விளரி - ஒருபண் . 

கூ. பூசை - பூனை . சிச்சிலி - மீன்குத்திக் குருவி . பறவை - குயில் , வண்டு 
முதலியவை . உச்சிமலை நீர்விழுக்காடு - அருவியின் வீழ்ச்சி ; விழுக்காடு - விழுதல் . 
இச்செய்யுளின் பொருளை , " சிச்சிலி பூனை குட முழக்கஞ் செம்மைத்தா, முச்சி 
மலை நீர்விழுக்கா டொண்பருந்து - பச்சைநிற , வேயினிலை வீழ்ச்சியுடன் வெங்கா 
னிழற்பறவை , யேயுங்கா லோசை யியல்பு (இசைமரபு ) என்பதனாலுமுணர்க 
“ வண்டின் நாரியுங் கஞ்ச நாதமுஞ், சிரல்வா னிலையுங் கழையிலை வீழ்வது ,மருவி 
யோசையு முழவின் முழக்கமும் , வலம்புரிச் சத்தமும் வெருகின் புணர்ச்சியு, 
மின்னுமென் றிசைப்பப் பன்னிய விதியொடு என்பது கல்லாடம் , உரு , 

க 0 . கீதநாதன் - பாணபத்திரர் ; “ கானநாதா என்பர்பின்னும் ; கஉ . 
ஏட்டை - இளைப்பு . உண்டோ யாரேனும் உளரோ . 

கஉ . காயகன் - இசையில் வல்லவன் . 
( பி - ம் . ) 1 பாடுகின்ற 2 ஈங்குமூங்கிலிலை வீழ்த்தி 


- 


கக . பணி 


- 


ஆபரணம் . 


உசுஅ 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


( 
கச 
) 


வேறு . 
நலமலி கான நாதா நல்லிசை காண்பே னாளைப் 
பொலிவுடை நின்னி டத்துப் போவென விடைகொடுப்பக் 
கலைமுழு துணர்ந்த செல்வக் காயக னினிமை கூர்ந்து 
தலையினால் வணங்கி வாழ்த்திப் போயினான் றனது தேத்து . ( க 2 . ) 
இத்தக வறியா ராகி யெதிரிலை யென்று பேசி 
யொத்திய றாளம் வல்ல பாடுவா னுடனே வந்த 
வித்தகப் பாடு வார்கள் வாவர வீதி யேறிச் 
சுத்தசா ளாசங் கீதம் பாடிடத் தொடங்கி னார்கள் . 

( கங ) 
சுந்தர வணிய ணிந்து தொகு முடிச் சுற்றுஞ் சுற்றிச் 
சிந்துப் பொட்டு மிட்டுச் சிறந்தகுப் பாய மிட்டுச் 
சந்தன மிட்டு வீணை தண்டியாழ் கையின் வாங்கி 
வந்ததந் திரிதி ருத்திப் பாடினார் மயங்க வெங்கும் , 
மற்றவர் பாடக் கண்ட பத்திரன் மனங்க லங்கி 
யுற்றது நமக்குக் 2 குன்றா வுயர்புடைக் கான நன்னூல் 
கற்றிசை வல்லே மல்லேங் காவலன் றிருமு னின்று 
சற்றல வுரைத்தே மென்னாய் முடியுமீ தெனத்தளர்ந்தான் . ( கரு ) 
மிஞ்சநெஞ் சஞ்சி னோனு மெல்லிசை வல்லா னெல்லார் 
நெஞ்சையுங் கடந்த செல்வ னேசர்கட் கென்று நேசன் 
குஞ்சரந் தாங்குங் கோயிற் குழகனிங் கிருப்பக் கொன்னே 
யஞ்சுவ தென்கொ னாமென் றாலவா யான்பாற் சென்றான் . ( கசு ) 
வேண்டிய தடியார்க் கீயு மெய்யனே கருணை வாழ்வே 
பாண்டிநன் னாட னேயிப் பகையினை யடிமை வேண்டிப் 
பூண்டிது கழித்தல் வேண்டும் புகலிலை யென்று வீழ்ந்து 
மாண்டக விறைஞ்சி யேத்திப் போந்தனன் வருத்தத் தோடும் . ( கஎ ) 

கங . சுத்த சாளர சங்கீதம் - சுத்தமும் சாளரமுமாகிய ஸங்கீதம் ; சுத் 
தம் - இயல்பான நடையுள்ள இசை ; சாளரம் - வேறோர் இராகத்தின் நடை 
யைத்தழுவி இனிமையை யுண்டாக்கும் இசை ; இது சாலகம் எனவும் சாயா 
லகம் எனவும் வழங்கும் ; " சுத்தசா ளரசங் கீதம் பாடுதற்கு ( ச O. ) 

கச . முடிச்சுற்று- தலைச்சாத்து , குப்பாயம் - சட்டை , வீணையையும் தண் 
டையுடைய யாழையும் ; வீணைவேறு , யாழ்வேறு ; குழலும் வீணையும் யாழு 
மென் றினையன குழைய " ( கம்ப . ஊர்தேடு . சு . ) தந்திரி - தந்தி . 

கரு . நமக்கு குன்றா உற்றது - நமக்கு ஓரிடையூறு மலையாக வந்துவிட் 
டது , வல்லேம் அல்லேம் - வல்லமையுடையேம் அல்லேம் , 

கசு . “ குஞ்சரந்தாங்கு கோயிற் கூத்தன் " ( ங.அ : கரு ) ; குழகனே ” 
( திருநா . தே .) 

கஎ . பாண்டி நன்னாடனே : பாண்டி நன் னாடுடை யான்படை யாட்சிகள் 
பாடுது மாகாதே ( திருவா . திருப்படையாட்சி . க . ) இப்பகையினைக் கழித்தல் 
வேண்டும் . இது பூண்டு , மாண்தக - மாட்சிமை பொருந்த . 

( பி - ம் ) 1 முடிச்சாத்துஞ்சாத்தி 2 நன்றா 


ருசு .-- சாதாரிபாடின திருவிளையாடல் . 


உசுக 


செப்புறு மிவன்ற னன்பைத் திருவுளத் தடைத்தி ரங்கி 
மெய்ப்படு மாது மின்றி விரைவொடு மெவருங் காண 
வொப்பருந் துயரந் தீர்ப்பா னும்பர்கட் கரசனாய 
வப்பெருந் தலைமை யோனு மடிமையாம் வடிவு கொண்டான் . (கஅ ) 


( 


வேறு . 
கடிகமழ் சடையையுங் கங்கை யாளையும் 
படமுடை யரவையு மொளித்துப் பான்மைசேர் 
முடிமிசை நிறைவுற மூடொ ணாததோர் 
செடிபடுந் துணியுடைச் சீரை சுற்றினான் . 

( க . ) 
நெற்றியிற் றிலகநீ றொளிர நீளரா 
வெற்றுமென் குண்டல மிலங்கு காதிடைக் 
குற்றமில் குறிஞ்சிலிக் கொத்து மன்றியே 
துற்றிய 1 விடத்தரங் காயுந் தூக்கினான் . 

( 2.0 ) 
தாவில்வெண் கவடியுந் தரித்துத் தாண்மிசைக் 
கோவையிற் சதங்கையுங் கோத்துக் கட்டினான் 
காவியந் தார்பொலி மெய்யிற் காந்தளம் 
3 பூவினோடாவிரைப் போதுஞ் சூடினான் . 

( உக ) 
வெறிகமழ் நீறுமெய் பூசி வீதியி 
னுறுமவர் தங்களை விலாவொ டிப்பமென் 
கறைமலி கச்சையு நழுவக் கட்டியே 
குறைவற நீள்பெருங் கொடுக்கு நாற்றினான் . 

( 22 ) 
துறைச்சிறு விரன்மரு தோன்றி தோன்றுகிர் 
நிறக்கவிட் டஞ்சன மலர்க்க ணிற்கவிட் 
டிறைக்கழற் பெருவிர லிருப்பு மோதிர 
மிறுக்கியிட் டிரண்டுநை யாண்டி பாடினான் . 

( உக ) 
கஅ. திருவுளத்தடைத்து - திருவுளங் கொண்டு , இச்செய்யுளின் நாலா 
மடி முரண் . 

கக . செடி - நாற்றம் ; செடிகளுமாம் . துணி - துண்டம் . சீரை - கந்தை , 

20. குறிஞ்சிலி - ஒருவகை மரம் . விடத்தரங்காய் - விடத்தேரை மர 
த்தின் காய் ; இம்மரப்பெயர் , விடத்தேரை , விடத்தேரெனவும் வழங்கும் . 

உஉ . விலாவொடிப்ப - சிரித்தலால் விலாவை ஒடிக்க ; " கையர் விலாவொ 
டி யாக்கி னாரால் ” ( ங அ : சஅ . ) கறை - அழுக்கு. கொடுக்கு - ஆடைத்தொங் 
கல் ; " பேதித் தறுதற் கச்சைபுனைந் ததிலே விட்டான் பெருங்கொடுக்கு என் 
றார் முன்னும் ; ஙO : க . 

உங , துறை - இசைத்துறை , மருதோன்றி - மருதாணி ; இதன் இலை 
யை அரைத்து நகங்களிற்பூசினால் அவை சிவக்கும் . நையாண்டி 

ஒருவகை 
இசைப்பாட்டு , 

( பி - ம் . ) 1 விடத்தலங் 2 தோண்மிசை 3 பூவினை யாவிரைப்போதிற் 


உஎ 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


வேறு . 
பரிவினான் மிக்க பாண பத்திர னடிமை யானென் 
றுரனுடை விறகு வெட்டி யூன்றுகட் டாகக் கட்டி 
யரியமென் முடிமேல் வைத்தாங் கம்பலஞ் சந்தி மற்றுந் 
தெருவினு முலாவிப் பாணர் தெருவிடை முடுகிச் சென்றான் . (உச ) 
மறுவறு முயர்மென் றோளின் வலியாகோ டாரி மன்ன 
முறுவல்செய் தாகம் வேர்ப்ப மொய்ம்பமர் தடக்கை வீசிப் 
பொறையடி யானை வேண்டி யிழிதொழில் பூண்டு கொண்டாண் 
டுறவொடு நின்று மெல்ல வுலாவினா னுலக நாதன் . 

(உரு ) 
மாலையங் குழல்சேர் போணர் மாலையர் மாலை யெய்திக் 
கோலவெள் வளைகள் சோர்வா ாவரவர் கோத்து டுத்த 
சேலைகள் சரியநிற்பார் திருந்திய நாணி ழப்பார் 
மேலுறு பசலைகொள்வார் 4 விரும்புசூல் கொள்வார் வீழ்வார் . ( உசு ) 
கந்தரம் வேர்ப்ப வேர்ப்பக் கட்டிய விறகு கூறி 
வந்தவன் குமர வேளோ மதனவே ளோவொ ளித்துச் 
சந்தைகள் பாட மண்ணிற் றனிவிளை யாடல் வல்ல 
சுந்தரன் றானே யோமற் றியாவனோ வெனத்து தித்தார் . ( உஎ) 


வேறு . 


அருடங்கிய வடிவந்திக ழசலந்தரு முமைபங்கனும் 
வரமொன்றும துரையம்பதி வரமங்கல விசைமங்கைய 
ரிருகுன்றிரு தனமொன் றிடை யிடையும்படி கொடுவந்தனர் 
தெருவென்செயு மினியிங்கர சிவசங்கர சிவசங்கா. 


( உ.அ ) 


வேறு . 


உரவிது நெடிதுநின் றெரியு மொன்றுபோ 
லரிதிது கொடுவரு மடவி தூரிது 
தருமொரு விறகொரு காசு தையலீ 

செரிவிழுங் கொண்மினென் றினைய கூறுவன் . ( உக ) 
உச . உரன் - வைரம் ; “ உரவிது கூ. ) ஊன்றுகட்டு - ஒருவகைக் 
உரு . மொய்ம்பு - வலி , 

[கட்டு . 
உசு . மாலையங்குழல் - பூமாலையணிந்த கூந்தல் . பாணர் மாலையர் - 
விறலியர் ; விறலியரை மாலையரென்று வழங்கல் மரபு ; ருஎ : ஙரு , மாலை 
எய்தி - மயக்கமுற்று , காட்சியாற் சூல் கொள்ளுதலை , “ சொக்கனைக் கண்ட 
வீதி மங்கையர் .........பொங்கிய பெருஞ்சூல் கொள்வார் ( e . அ : ஙஎ ) என்ப 
தனாலுமுணரப்படும் , 
உஎ . கூறி - விலைகூறி . சந்தைகள் - வேதங்கள் . 

[ தல் . 
உஅ . இடை இடையும்படி இருதனங் கொடுவந்தனர் : இடைதல் - மெலி 
உசு , உரவிது - வன்மையையுடையது . எரிவிழும் - தணல் விழும் . 
( பி - ம் . ) 1 கோடாலி ’ 2 அடியாரை 3 மாதர் 4 விரும்புமால் 5 கூறி 


2 எக 


( 


ருசு . - சாதாரிபாடின திருவிளையாடல் . 
ஆடுவன் விறலிய ரருக ணைந்து பண் 
பாடுவன் வளஞ்சொல்வன் பார்ப்ப னிற்பன் முன் 
னோடுவ னிப்படி யுலாவிப் பாணர்தம் 
வீடெலா நடித்தனன் விறகு விற்றிலன் . 

( x.0 ) 
வேறு . 
கூறிய பின்னர் முன்னர்க் குறுகிய பாண னில்லத் 
தேறரும் புறத்துத் தெற்றி யேறல்கண் டிரவி போக 
மாறிலா விறகு மூன்றி வைத்துல கங்க டோறும் 
வேற்ற நின்றான் யாவுங் கடந்தவன் கிடந்தான் மெல்ல . ( ஙக) 

வேறு . 
பாதார விந்தஞ் சோதி நீண்முடி நேடிப் பண்பார் 
வேதாவு மாலுங் காணா விண்ணவ னுலகுக் கெல்லா 
மாதார மாகி நின்றா னரையிருட் போதின் மெல்லச் 
சாதாரி யென்னுங் கானம் பாடினான் றரணி யுய்ய . 

( ங ) 
வேறு . 
ஒடுக்குள் ளாளம் விந்துநாத மொலியு ருட்டுத் தூக்கெடுத்தல் 
படுத்த னலிதல் கம்பித்தல் குடில மென்னுந் தொழில்பத்து 
மெடுத்துக் கோட்ட நாதாதி யிமையோர் முதலா வதிசயிப்பப் 
படைத்த விசையைத் தனிப்பாடப் பதினா லுலகு முருகியவால் . ( ) 

வேறு . 
மருவிய விறலி யோடு மஞ்சநீ டலத்து வைகு 
மரியசொற் பாணன் கேட்டீ தென்கொலென் றச்சங் கூர்ந்து 
3 விரைவொடு மிழிந்து சென்று வியன்சரா சரங்கள் யாவு 
முருகிடப் பாடுவோய்நீ 4 யாரெனக் குரைத்தி யென்றான் . ( ஙச ) 
அத்திறங் கேட்டிளைத்தார் போனடித் தொடுங்கி யையா 
கொத்திசை வல்லே னல்லேன் கொண்டிலார் விறகொ ருத்தர் 
மெத்திய பயத்தால் வந்தேன் மெல்லிசைக் காச னாய 
பத்திரற் கேவல் செய்யும் பண்ணறை யடிமை யான்காண் . ( கூரு ) 

நக . தெற்றி - திண்ணை . மாறு - மலாறு ; ஒப்புமாம் . 

கூஉ . சாதாரி - ஒருவகைப் பண் : இது வடமொழியில் தேவகாந்தாரி யென் 
று கூறப்படும் . 

ங ங . இதிற்கூறிய இசைத்தொழில் பத்தினையும் , உள்ளர்ளம் விந்துவுட 
னாத மொலியுருட்டுத் , தள்ளாத தூக்கெடுத்த றான்படுத்தன் - மெள்ளக் , கருதி 
நலிதல்கம் பித்தல் குடில, மொருபதிற் றொன்றென் றுரை " என்னும் இசை 
மாபு வெண்பாவாலும் உணர்க . 

ங ச . மஞ்சம் - கட்டில் . 
கூரு . கொத்து இசை - தொகுதியாகிய இசைகளில் . 

பண்ணறை அடி 
மை - இசையற்றவனாகிய அடிமை . 

( பி- ம் . ) 1 சொக்கன் 2 காட்டி நாரதாதி 3 விரைவினினெழுந்து 4 யா 
ரெனவுரைத்தி 


26 ? 2 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
என்றிறை கூறா முன்ன மென்கொலா மெனக்க லங்கிச் 
சென்று தன் னுழையுட் புக்குச் செறிதரு கிளைஞர்க் கூட்டிப் 
புன்றலை யடியான் பாடற் கொப்பிலை போற்று நாயன் 
வென்றிகொள் பாடல் கேட்க வேண்டுமோ வேண்டா வின்றே. ( ) 
2 இத்திறப் பாடல் யாரே யறிகுவார் யாவும் வல்ல 
வுத்தமன் பாடி னல்லா லொருவ ராற் பாட வொண்ணா 
தெத்தலத் தோருங் காணப் பரிபவப் படுமு னின்றே 
புத்திர ரோடுங் கூடிப் போவதே கரும மென்று . 

( ஙஎ ) 
வரையறு சிவிகையோடு மடிதரு கவிகை யோடு 
முருவுடை மாத ரோடு முதவிய கிளைஞ ரோடு 
8 மரையிரு ளிடையின் மெல்ல வெழுந்தடற் பரியி னோடு 
நிரைகளி றோடும் போனா னெஞ்சறை பறை முன் னாக , 

( ஙஅ ) 
வேறு . 
ஒக்குமொக்குமெ னக்கலங்கிடு மொக்கலோடும்வி ரைந்துதன் 
மிக்கபேர்வலி கெட்டுமுட்டொடும் விட்டவூரில்வி டாதுளம் 
துக்கமெய்திய கன்றுபோனது கண்டு தூய்தகு நகையொடு 
மிக்கபத்திர னுக்கான்கன வின்கண்வந்துவி ளம்பினான் . ( ஙகூ ) 

வேறு . 
பத்திரன் புலரு முன்னம் பரிவினா லயத்துச் சென்று 
சாத்தியக் குன்றே யுய்ந்தேன் றருமமாக் கடலே யுய்ந்தே 
னெத்தலத் தினுமெனக்கிங் கெதிரியார் நீயி ருப்பச் 
சுத்தசோ ளரசங் கீதம் பாடுதற் கெனத்து தித்தான் . ( ச O ) 
முன்புரந் தரனை மாலை யடிமையா வுடையாய் முற்று 
மன்பிலா வடிய னேனுக் கடிமையென் றுரைப்ப தேரின் 
6 மென்பசுங் காஞ்சி வப்ப விறகினை வெட்டிக் கட்டித் 
துன்புறச் சுமப்ப தேயென் றழுதுகை தொழுது சொன்னான் . ( சக ) 
வழுதிபால் விரைவின் வந்து மனவலி சாலப் பேசிப் 
பழுதறு பாடு வானைப் பண்ணியல் வாது பாட 
வழைமுடி மன்ன ரேறே 8 யென்னுமுன் னாங்கு நின்ற 
தழைவுடை முறைசெய் வோரை யேவினான் றரணி வேந்தன் . ( சஉ ) 

கூசு . இறை - விடை , தலைவன் . நாயன் - தலைவன் . 
ங எ . பரிபவப்படுமுன் - அவமானப்படுமுன் . புத்திரர் - மாணாக்கர்கள் . 

ங அ . மடி தருகவிகை - மடக்கிய குடை . மிக்க அச்சமுண்டான பொழுது 
நெஞ்சம் துடிக்குமாதலால் அதனைப் பறையறைதல் என்று கூறுதல் மரபு ; 
" தீத்தரு முளம்பறை யறைய " என்பர்பின்னும் ; ருஎ :உரு ; “ இருவர்மா மனமும் 
பறையறைந் தயர்வுட னடுங்க ( வி . பாரதம் , இராச . உச .) 
கூசு . முட்டு - வாத்தியங்கள் . சங . 

சங .. விட்ட - தங்கிய . 
( பி - ம் .) 1 பாட்டுக்கு 2 இத்திறற்பாடலாரே 3 அரையிருளோடும் 4 கற 
ங்க 5 சாளகசங்கீதம் 6 மென்றிருக்கரம் 7 பண்ணிசை 8 என்னமுன் 


உளங 


ருச .-- சாதாரிபாடின திருவிளையாடல் . 
மற்றவர் சென்று வந்த பாணனை மனைக்கா ணாமற் 
கொற்றவன் றிருமு னெய்திக் கூறுவா ரறியாப் பாண 
னுற்றபே ரச்சத்தோடு மொருவரு மறியா வாறு 
முற்றிர வின்கட் கெட்டுப் போயினன் முட்டுங் கட்டி . ( சங . ) 
1 என்றவர் சொல்லத் தென்னன் வென்றவா றெங்க னென்ன 
நின்றபத் திரனு ரைப்பான் யானல னெருனற் கங்குற் 
றன்றிரு மிடற்றான் மெல்லச் சாதாரி பாடிச் சென்று 
வென் றிகொள் கருணைச் சொக்கன் வென்றனன் விறகா ளாகி , ( சசு ) 
வித்தக மன்ன வென்ன வேந்தனு நெருனற் போது 
பத்திர னடிமை யென்று பண்பட விறகு கூறி 
யுத்தமத் தெருக்க டோறு மூலாவினோன் றன்னை யானுஞ் 
சித்திரச் சொக்க னென்றே கண்டனன் செய்தி கொண்டு , 
பேசுவ தென்கொல் காணப் போருள் கூர்ந்து காணா 
வீசனுன் னினைவின் வந்தா 3னென்னினி வேண்டு மென்று 
தூசணி முதலா நல்கித் தும்பி நீ டெருத்தத் தேற்றி 
யோசைசேர் நகரி தன்னை வலம்வரு வித்தா னோங்க . ((சசு ) 
தன் றிருக் கரங்கள் கூப்பி யாவர்க்குக் தலைவர் நீரிங் 
கின்றெழுந் தருளு மென்ன வின்னிசைப் பாணன் வாழ்த்திச் 
சென்று தன் னுழையுட் சார்ந்து சேர்ந்தவர்க் 4 கியன்ற நல்கி 
மன்றுணா தனையே பாடி யிருந்தனன் மகிழ்ச்சி கூர்ந்து . ( சஎ ) 
பாண்டியன் பல்கா லீசன் பரிவுகண் டதிச யித்து 
வேண்டிய செய்ய வல்லான் வெல்லவல் லான ருட்சேர் 
காண்டகு சொக்க னல்லாற் கண்டதுண் டோத லத்து 
மீண்டொரு தெய்வ மென்றான் சென்னியும் வியந்தான் கேட்டு . ( ) 
கனத்திறை சொல்லக் கண்ட கருணைசே ரிறைவி சென்று 
பனிப்பற நகைத்து வாங்கிப் பாணர்தம் மடியார் சாலத் 
தனிப்பர தேசம் போனால் விறகையுஞ் சுமந்து தாமே 
நினைப்பற வருவ சென்ற வளனுரை நின்ற தென்றும் , ( சக ) 
ஓதரு மனத்தால் வாக்கா லுணரொணான் கருணை கூர்ந்து 
தூய்தகு மடிமை வேண்டி யடிமையாய்ச் சுமத்தல் கண்டீ 
ராதலா லடியார் தங்கட் கெளியவ னான லாது 
வேதவாய்க் கண்ட துண்டோ வேறொரு தெய்வ மெண்ணின் . ( 60 ) 

ஆகத்திருவிருத்தம் - கருகங . 
சசு , நீடு தும்பி எருத்தத்து - நீண்டயானையின் பிடரியில் , 
அ . பல்கால் அதிசயித்து , சென்னி - பாணபத்திரன் . 

சக . கனத்திறை - விறகின் சுமையையுடைய சிவபெருமான் . சொல்ல - 
தாம் பாணர்க்காகச் சென்றுவந்ததைச் சொல்லியருள , பனிப்பு அற - நடுக்கம் 
நீங்க . வாங்கி - விறகு கட்டை வாங்கிக்கொண்டு ; வாங்கி என்ற வென இயைக்க . 

( பி- ம் . ) 1 என்றது சொல்லத் கண்டு 3 ஏதினி 4 "இனிய நல்கி , 
மன் றுணாயனையே பத்திகண்டு 

35 


2.எச 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


நடு.-- திருமுகங்கொடுத்த திருவிளையாடல் . * 


மின்னுபுகழ்ப் பத்திரன்றென் னவன்க ணாளு மேவாது சுந்தர 
ன்பான் மேவி யன்பி, னன்னெறியிற் பாடுங்கா னாத மெய்ய னாதா 
ந்த னாதத்துக் கினிய நாத , னின்னிசைக்குத் தானாசா யிருப்பப் 
பாடு மிவன்கண்டத் திசைக்கினிமை கூர்ந்து பாங்கர் , மன்னுமைமா 
தொடுநீங்கா துருக்க ரந்து வந்திருப்பனந்தரத்து வானோர் வாழ்த்த . 


கானநெறி பாடிமுடித் தேகுங் காலைக் காசொருகா 3 லணியொரு 
கான் மணிக ளோர்கா , லீனமிலா சனமொருகான் மவுலியோர்கா லின் 
னதெனா தெடுத்தடைவே யிலங்க வைத்து , ஞான முதல் வன்போகக் 
கண்டு 4 வாழ்ந்து நாளுமகிழ் மிகவிரைவிற் கொண்டு போந்து , தீன 
மற வுண்டு டுத்து வந்தோர்க் கிட்டஞ் செய்தருள்சிந் தனைசெய்வன் 
றிறத்துச் சேர . 

( உ ) 
இத்தகவு தனிநடந்து செல்லுங் காலை யிறைவனுக்குந் தனக்கு 
முத லில்லை யாகச் , சித்தமகிழ் பொருள்வேட்டோர் மன்னர் மாட்டுஞ் 
செல்லா தங் கிரவுபகல் சிவனைப் பாடி , மெத்துமிடி யினுமிருப்போ 
6 னொருநா ணாடி விறலியர்பா டகர்பாணர் புகழக் கண்டு , புத்தியிளைத் 
தென்செய்கே னிறைவா வீவான் பொருளில்லை யென்றறையிற் றுயி 
ன்றான் புக்கு . 

( ங ) 
7 அறியுமிவன் கொடைத்தகவுந் தன்பால் வைத்த வன்புங்கண் 
டின்பங் கூர்ந் தறையிற் சென்று , மறுவறுநல் லிசைப்பாண கொடுத்த 
லாலே வறுமையடைந் தனை நந்தம் பொருளுனக்கே, பிறரொருவ 

க . தான் அரசாய் இருப்பவும் . அந்தரத்து - ஆகாயத்தில் . 

உ . ஞானமுதல்வன் - சிவபெருமான் , தீனம் - வறுமை . அருள்சிந்தனை 
செய்வன் - திருவருளைச்சிந்திப்பன் . 
கூ . ஈவான் - புலவர்களுக்கு ஈதற்கு ; உசு : ஙங , 

தார முய்த்தது பாணற் கருளொடே ” ( திருஞா. திருவியமகம் , திரு 
வாலவாய் ) ; “ பாணனிசை பத்திமையாத் பாடுதலும் பரிந்தளித்தான் ( திரு 

தே . கோளிலி ) ; “ குடக்கோச் சேரன் கிடைத்திது. காண்கென, மதி 
மலி புரிசைத் திருமுகங்கூறி , யன்புருத் தரித்த வின்னிசைப் பாணன் , பெற 
நிதி கொடுக்கென வுறவிடுத் தருளிய , மாதவர் வழுத்துங் கூடற் கிறைவன் " 
( கல் . கரு . ) 

( பி - ம் . ) 1 நாதாந்தத்துக் கினியநாத னோதும் 2 போற்ற 3 அணியொரு 
கா லமளி யோர்கால் 4 நாளு நாளு மவாவற விரைவிற் 5 உண்டுடுத்தும் வக் 
தோர்க் கிட்டுஞ் சிறந்தருள் சிந்தனை செய்வன் 6 ஒருகானாடி அறியுமவன் 


ருரு.-- திருமுகங்கொடுத்த திருவிளையாடல் . உஎரு 
ரறியாமற் றருத லாலே பிறங்குபொரு ளறைகாப்போர் முதலா யாரு 
ங் , குறைவிலுயர் பண்டாரப் பொருள்க டம்மிற் குறித்தனகண் டில 
மென்னக் கொதித்தெழுந்தே . 


( ச ) 


வேறு . 


( 
சு 
) 


எப்பெரும் பொருளுஞ் சாலக் களவு போ கின்ற வென்றுந் 
தப்பிய முரிவா யில்லை தாளுறு கதவஞ் சென்று 
கைப்படத் திறந்தா ரில்லை கள்ளர்யா ரியாவும் வல்ல 
வொப்பருஞ் சொக்கன் றன்னை யொழிய வே றில்லை யென்று . ( ரு) 
இன்னல்கூர்ந் தைய கோவென் றிராப்பக லையுற் றென்னை 
முன்னுற நாடி நாடி முறையிடத் தொடங்கா நின்றார் 
மின்னிய பொருள்க டம்மை மீளவுந் தருவே மாயின் 
மன்னிய மனிதர் முற்று நோகுவர் வழக்கு மன்றே . 
4உனக்கினி யளித்தற் கென்பா லுறுபொரு ளில்லை யென்றன் 
மனத்தினுக் கினியான் றூயான் மகிழ்ந்துநம் மடியார்க் கென்று 
நினைத்தன கொடுக்க வல்லா 5 னிலத்துயிர் கழறுஞ் சொற்க 
ளனைத்தையு மறிந்தி ரங்கு மன்புடைச் சேர மான்காண் . ( எ ) 
விதமுறு தேனங்கண் மிக்க வேண்டுப வளிப்பன் றாழா 
7 ததர்வுற விரைவிற் சென்றிவ் வோலையை யளித்தி யென்று 
மதிமலி புரிசை யென்றோர் வரைதரு திருமுகத்தை 
முதிர்தரு கனவிற் காணக் கொடுத்தனன் முக்கட் சொக்கன் , ( அ ) 

ஈ . பண்டாரம் . பொன்னறை ; " பல்லாருங் கொள்கவெனப் பண்டாரம் 
தனைத்திறந்து " திருவிளை . 

ரு . முரிவாய் - கன்னவாயில் . 
சு . வழக்கு - நீதி . 

எ. எல்லாவுயிர்களுஞ் சொல்லுகின்ற சொற்களை அறிந்துகொள்பவராத 
லால் அவருக்குக் கழறிற்றறிவார் என்பது திருநாமமாயிற்று ; பெரிய , கழறிற் 
றறிவார் . கச - ஆம் திருவிருத்தம் பார்க்க . 

அ. " மதிமலிபுரிசை என்னும் திருமுகப்பாசுர அகவல் வருமாறு : - " மதி 
மலி புரிசை மாடக் கூடத் , பதிமிசை நிலவும் பானிற வரிச்சிறை, யன்னம் பயில் 
பொழி லால வாயின் , மன்னிய சிவன்யான் மொழிதரு மாற்றம் , பருவக் கொ 
ண்மூப் படியெனப் பாவலர்க் , குரிமையி னுரிமையி னுதவி யொளிதிகழ் . குரு 
மா மதிபுரை குலவிய குடைக்கீழ்ச் , செருமா வுகைக்குஞ் சேரலன் காண்க , பண் 
பால் யாழ்வல பாண பத்திரன் , நன்போ லென்பா லன்பன் றன்பாற் , காண்பது 
கருதிப் போந்தனன் , மாண்பொருள் கொடுத்து வரவிடுப் பதுவே . 
( பி ) 

- ம் . ) 1 போகின்றதின்றும் , தப்பியமுறிவாய் 2 " வேறேகா தென்று , 
வேறாகாதென்று நோவர்கள் 4 உனக்கினியெனக்களித்தற்கு 5 நிலத்துவாழு 
யிர்த்தாங்கள் தேனங்கள் வாழ 7 இதமுற கொடுநீ 


உஎசு திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
துய்யநன் னெஞ்சன் வாங்கி முடிமிசைச் சூடிக் கொண்டிங் 
கையனே பொருளை வேண்டி பயன்புடை நின்னை விட்டு 
வையகங் காப்போர் தம்பான் மன்னவோ வென்ன நந்த 
மெய்யுரை மறுத்தல் வேண்டா 2 மேவென மறுத்தா னில்லை , ( ஈ ) 
பழுதிலா நாயன் சொல்லை மறுத்திடல் பாவ மென்று 
தொழுது முன் றுயிலு ணர்ந்தான் சொக்கனைக் கண்டா னில்லை 
யெழுதிய திருமு கங்கண் டதிசயித் திறைஞ்சி யொல்லை 
யுழைகடந் திரவிற் போனா னொருவரு மறியா வாறு 

( 50 ) 
மல்லலஞ் சிறப்பி னோங்கு மாமலை நாட்டு ளன்பார் 
வில்லவன் விரும்பி வாழு மேதகு மணிக்கு டங்கள் 
சொல்லரு மிரவி யென்னச் சுடர்விடு முயர்மா டத்துச் 
செல்லமர் கொடுங்கோ ளூரிற் சென்றனன் சிறிது நாளில் . ( கக ) 
தாங்கரும் பசியா னொந்து தளர்வுறும் வறுமை யாள 
னீங்கிவ னொருவ னாரென் றியாவரு மிகழ்ந்து கூற 
வோங்கிசை யுருவமெங்கு மொளிகொள்வெண் ணீற்றான் மூடி 
யாங்கொரு தண்ணீர்ப் பந்தர் மூலையி லமர்ந்தான் மெல்ல . ( 52 ) 
இன்ன தன் மையினி ருப்ப விரவிடைச் சேர மான்கட் 
பன்னிசைக் சொக்கன் சென்று பாடுநம் பத்தன் காண்பா 
னின்னக ரடைந்தான் றேடி நிறைவுசெ யென்னக் கேட்ட 
மன்னவன் றுயிலு ணர்ந்து மந்திரி களைவிடுத்தான் . ( க x ) 
நயந்துறு கனவின் செய்தி நவின்றுமுன் விடுப்பப் போனோர் 
3 பயின்றநீண் மறுகு தோறும் பரந்துறு நவம தாக 
வியைந்தவோர் பத்தர் மேவக் கண்டிரோ வென்று நாடி 
வுயர்ந்தவன் றன்னை யந்த வுழையிடை யிருப்பக் கண்டார் . ( ) 
அரியமா தவத்தீர் காண்பா னாசையா யிருந்தா னும்மை 
யுரைகெழு மரசன் றன்பா லுவந்தெழுந் தருளு மென்னக் 
கருதிநீ ரழைப்ப மேவேன் காவலற் கிறையிற் சென்று 
பெரியகா ரியத்தின் வந்தே னுரைத்திடும் பிறங்க வென்றான் , ( கரு ) 

தலைவன் . வில்லவன் - சேரன் . செல் - மேகம் . 
கஉ . பசியும் வறுமையுமுடைமையை , “ பரிவினல் குரவலைப்பப் பசியொரு 
புறத்தலைப்ப (சஅ ) என்பதனாலு முணர்க ; " இசையுருவம் ” என்றது அவருக் 
குள்ள ஸங்கீதப்பயிற்சியின் மிகுதி கூறியவாறு . 

கங . நிறைவு - மகிழ்ச்சி , 
கச . அந்த உழை இடை - தண்ணீர்ப் பந்தரிடத்தே . 
கரு , அரசன் உம்மைக்காண்பான் ஆசையாயிருந்தான் . 

புகழ் . 
பெரியகாரியம் : “ பெரியகாரியமுள ( கம்ப , வேள்வி . ருசு . ) 

( பி - ம் .) 1 அன்புறு மேகென் பேயின்று நீண் 4 பகர்ந்துறா 


கக , நாயன் 


உரை 


. 


ருரு.- திருமுகங்கொடுத்த திருவிளையாடல் . 
உஎள் 
பணிவிடை யமைச்சர் போந்து பகர்ந்தது சாற்றப் போற்று 
மணிமுடி யரசன் சால மகிழ்ந்துவா கனத்தி னேன் 
னணிபொலி மணிகள் சிந்த வடியிணை நோவச் சார்ந்தாங் 
கிணையிலா தவனைச் சொன்ன வெல்லையி லிருப்பக் கண்டான் . ( கசு ) 
நின்றமன் னவனைப் பாரா னிறைந்தபே ரருளைப் பார்த்தாங் 
கொன்றிய புளகத் தோடு மொழிவிலாக் கண்ணீரோடுஞ் 
சென்றவ ரதிச யிப்பச் சிறப்புடை யிசையெடுத்து 
மன்றினு ளாடுஞ் சொக்கைப் பாடினான் மதுரைப் பாணன் . ( கஎ ) 
அரசனுஞ் சிவன்பால் வைத்த வன்புகண் டுருகி யந்தோ 
பரிவினல் குரவ லைப்பப் பசியொரு புறத்தே லைப்ப 
வுரைகெழு கானம் பாடு முறுதியைப் பாரீராதிப் 
பரமனே யிவர்வே றல்ல ரென்றுபன் முறைது தித்தான் . ( கஅ ) 
பத்தரெங் குள்ளீர் வந்த காரியம் பகரு மென்ன 
வுத்தம் மதுரை நம்மூ ருன்றனக் கென்று நல்ல 
சித்திரச் சொக்கன் றந்த திருமுகங் கொணர்ந்தே னென்று 
பத்திரங் கொடுத்தொ துங்கிப் பத்திரன் பணிந்து நின்றான் . ( கசு ) 


வேறு . 


இருமைசேர் திருமுக மிறைஞ்சி யீடுகொண் 
டரிதிகழ் தவிசின் 4 மீ திருத்தி யாதரித் 
துரைகெழு பாசுர வுரையைக் கண்டெழும் 
பரிவொடுசூடினன் பாடி யாடினன் . 

( 2.0 ) 
தன்வயிற் சுந்தரன் சால வைத்துள 
மன்னிய பரிவினைக் கண்டு கண்டுவாழ்க் 
தின்னிசைப் பாணனை யெடுத்த ணைத்தன 

னுன்னரு மவன்செய லொன்றும் பார்த்திலன் . ( உக ) 
கசு . விரைந்து வந்தமையால் மணிகள் சிந்தின , சோர் நடந்து சென் 
றமை , ங .0 - ஆம் பாடலாலும் வலியுறுகின்றது . சொன்ன எல்லை- தண்ணீர்ப் 
பந்தர் ; கஉ . 

கக . பத்திரம் - திருமுகம் , உன் றனக்கென்று தந்த திருமுகமென் க ; 
உன்றனக்கு என்றும் நல்ல சொக்கன் என இயைத்தலுமாம் . 
உ O. இருமை - பெருமை . 

ஈடுகொண்டு - மனங்கனிந்து . சூடினன் - 
தலைமேல் வைத்துக்கொண்டான் . 

உக . - திருமுகப் பாசுரத்தில் , “ தன்போலென்பா லன்பன் ” என்றதனால் 
தன்வயின் வைத்துள்ள பரிவு காணப்பட்டது . 

( பி - ம் . ) 1 அசைப்ப 2 அசைப்ப 3 ஒடுங்கி 4 மீதேற்றி 5 வாழ்ந்தனன் 


. 


உஎ அ 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


வேறு , 


ஓடை யானைப் பிடர்மிசை யோங்க 

குற 
நாடு காண நகர்வலங் கொண்டுபோய்க் 
கூட நீடுதன் கோயிலுட் புக்கல 
1 ரேடு தாங்கு தவிசி லிருத்தினன் , 


( உஉ ) 


வேறு . 


( உக ) 


இருந்தவன் றன்னை யீச னாகவே பாவித் தெண்ணெய் 
வருந்துமெய்ம் முழுதும் பெய்து மஞ்சன மாட்டிச் சூட்டிச் 
சுரும்புசூழ் மாலை சாத்தித் தூசுதண் கலவை பூசிப் 
பரிந்தறு சுவையி னூட்டிப் பணிந்தனன் கரங்கள் கூப்பி. 
பேணுற்ற காவற் றொல்லைப் பெரும்பொரு ளறையுட் பட்ட 
வாணிப்பொன் காசு தூசு தேசுடை யணியா ரங்கண் 
மாணிக்க முத்து மற்றும் வகைவகை பொதிசெய் தோங்கப் 
பாணற்கெண் ணிறந்த கோடி பரிப்பவர்க் கொண்டு கட்டி . 
திரள் பரி கயங்க டிண்டே ரவனிகள் சிறக்க நல்க 
வருளுடை யன்பன் கோதை யன்புகண் டதிச யித்துக் 
கருதிய தனம னைத்துங் கண்டுகைக் கொண்டு மன்னர்க் 
குரியன கொள்ளேன் சொக்க னுயர்திரு வாணை யென்றான் . 


( உச ) 


( உரு) 


மன்னது கண்டு சால வாடிமுன் றெளிந்தி றைஞ்சி 
யென்னபுண் ணியஞ்செய் தேன்மற் றிங்கிறை யருளின் வந்து 
மின்னுபா வலர்க்கு நாளும் விதரணஞ் செய்ய வேண்டும் 
பொன் முழு தையுங்கைக் கொள்ளப் பெற்றதே போது மென்றான் .() 
முன்புற நின்று போற்றி யின்னன மொழியக் கண்ட 
வன்புடைப் பாணனஞ்சி யடிதொழு தவனி காக்கு 
நன்குல வரசே யென்னை யிப்படி நவிலா நின்ற 
தென்கொனன் கிலாத யானோ ரிழிகுலப் பாண னென்றான் . ( உஎ ) 

உஉ , ஓடை - யானையின் நெற்றிப்பட்டம் . 
உ ங . மெய்முழுதும் எண்ணெய்பெய்து மாலை சூட்டித் தூசுசாத்தி . 
உச . பொருளறை - பொன்னறை. 
உரு . கோதை - சோர் . ஆணை - கட்டளை .. 

சு . அதுகண்டு - திருவாணை கூறியதைத் தெரிந்து , முன்வாடிப் பின் 
தெளிந்து ." என்ன புண்ணியஞ்செய்தனைநெஞ்சமே ( தே .) விதரணம் - கொடை . 
உஎ. என்னை 

அடியேனை . 
( பி - ம் . ) 1 ஏடிலங்குதவிசிலிழிச்சினன் 


- 


ருரு.- திருமுகங்கொடுத்த திருவிளையாடல் . 


உ எக 


( x0 ) 


இயைந்தனன் பொறையர் கோமா னிலங்கெறும் பீற தாக 
நயந்துல கனைத்துந் தந்த நான்முக னாதி யாக 
வுயர்ந்தபல் பிறப்புத் தோறு முயிர்க்குயி ராய்நம் மீசன் 
சயம்பெற நிற்றல் கண்டீர் தாழ்ந்ததே துயர்ந்த தேது , ( உ.அ ) 
இரந்திது பல்காற் சொல்வ தெம்பெரு மக்க ளென்னை 
பொருந்திய சிவனே யாகக் கண்டனன் புதுமை கூர 
வருந்தவ னாணை யாலே நிற்பதற் கறைய மாட்டேன் 
விரைந்தெழுந் தருளு மென்று விடுத்தன னல்லாட் கூட்டி . (உக ) 
நற்றவன் போகப் பின்னர் நடந்துபோய் மீண்ட வஞ்சிக் 
கொற்றவன் கோயில் சேர்ந்தான் கோதைதன் பரிச னத்தா 
லுற்றொளி யுடம்பு பெற்றாங் குறும்பரி சனங்க ளோடும் 
பற்றிய தனங்க ளோடும் பாணனு மதுரை புக்கான் , 
வம்பவி ழலங்கற் றென்னன் வரிசைகண் 1 டதிச யிப்பத் 
தும்பி நீ டெருத்தத் தோங்கித் தோரைசா மரைகள் வீசப் 
பைம்பொன்வெண் குடைநி ழற்றப் போர்மக ணெளிய மிக்க 
செம்பொனோ டணைந்த 3 செல்வன் சொக்கனா லயத்துச் சேர்ந்தான் . 
ஐயனே நினக்கு நல்லா னன்புடைச் சேர மான்போல் 
வையகத் தில்லை செம்பொன் வரைபுரை தனமனைத்துங் 
கையினின் றிருமுகத்தைக் காணுமு னளித்தா னென்று 
பொய்யறக் காட்டிக் கொண்டு போயினா னருள்பெற் றாங்கு . ( ங 2 ) 

உஅ . பொறையர்கோமான் - மலைநாட்டார் அரசர் . நான் முகனாதியாக 
எறும்பு ஈறதாக வென்க ; " அயன் முதலாகத்துன்னித் தப்பற வெறும் பீறாகத் 
தனுத்தொறு நிற்பேம்யாமே என்பர் பின்னும் ; ருக : ச ; பிரஹ்மாதிபிபீலிகா 
பரியந்தம் என்பது வடமொழிவழ்க்கு . 

உக . இது - இழிகுலப்பாணன் என்பது . சொல்வது என்னை- சொல்வது 
யாது . எம்பெருமக்கள் - எமது பெரியோராகிய தேவரீர் . அருந்தவனாணையாலே - 
சோமசுந்தரக்கடவுள் வரவிடுப்பதுவே என் றருளிச்செய்தகட்டளையால் , அருக் 
தவன் - சிவபெருமான் ; “ அருந்தவத்தோற்கே ” ( புறநா . க . ) என்பதன் அடிக் 
குறிப்பைப் பார்க்க . நல்லாட்கூட்டி - நல்லவீரர்களைச் சேர்த்து ; " ஆட்கெலாஞ் 
செப்பினன் ” ( சீவக . கஅஉசு . ) 

₹ 0 . வஞ்சிக்கொற்றவன் - சோர் . கோதைதன் பரிசனத்தால் - சேர 
ருடைய ஸ்பரிசத்தால் , பரிசித்ததை , உக - ஆம் செய்யுளாலுணர்க. பரிசனங் 
களோடும் - பரிவாரங்களோடும் , 

கூக , வரிசை - சம்மானம் , தென்னன்கண்டு அதிசயிப்ப , தோரை - 
பீலியாற் செய்தவிசிறி , 

கூஉ . தாமதிக்காது அன்றைத்தினமே அளித்த விரைவுதோன்ற , காணு 
முன் என்றார் . 

( பி - ம் . ) 1 அதிசயித்து 2 பாரராநெளிய 3 * செல்வச்சொக்கன் 


உ « 0 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


வந்தநா வலர்சுற் றத்தார் வறுவியோர் வாழ வென்றுஞ் 
சிந்திய பொன்னு முத்துஞ் சேலையுங் கொண்மூ வென்ன 
1 முந்துறப் பொழிந்து நாளு முறைமையி னூழி வாழ்ந்து 
சுந்தரன் றனையே போடி யிருந்தனன் றுதிப்ப யாரும் . 

ஆகத்திருவிருத்தம் - கருசசு. 


ருசு .-- பலகையிட்ட திருவிளையாடல் . 


( க ) 


அன்பு மிக்க வறிவுடைப் பத்திரன் 
றுன்ப மற்றுத் தொலைவி றனத்தொடு 
நன்கு மிக்கவர் நாளும் வியப்புற 
மன்சி றக்க மதுரையில் வாழுநாள் . 
நீடு செல்வ நிதியினைக் கண்டிசை 
பாடு பாணர் பொறாமையைப் பற்றியே 
நாடி யென்றிவ னல்குர வாவனென் 
நூடி யாரு மிருப்ப ருரைத்திடார் . 
மெய்மை யற்ற வெறுப்புடைப் பாணர்தம் 
பொய்மை யைக்கண்டு புண்ணிய னின் 

றுமுன் 
றையல் கோவைமுச் சந்தியு மன்றியே 
மையி ராவும் வழுத்துவ லென்றனன் . 


( 
உ 
) 


( ங ) 


வேறு . 


இப்பெரு விரதம் பூண்டாண் டியாமினி நடுவு சென்று 
பொய்ப்பற யாரும் போற்றப் பாடுநாட் புகழ்க்கு நல்லோன் 
றுப்புடை நெஞ்ச னேசஞ் சோதிப்பான் கருதி யோர்நாண் 
மைப்படு மழைக்கு லத்தை விட்டனன் வருத்து கென்ன . ( ச ) 
பல்வித விலங்கு நாற்காற் பறவைமா னிடர்கண் மற்று 
மில்லடைந் தச்சங் கூர விருண்டுற விடித்து மின்னி 
மல்லல்வான் முழுது மூடி வாளரா ஞான்ற வென்னச் 
சொல்லருந் துளிக டூங்கச் சொரிந்தன சோனை மாரி . 

கூகூ.. வறுவியோர் - தரித்திரர் . என்றும் பொழிந்து நாளும் வாழ்ந்து 
பாடி , யாருந்து திப்ப இருந்தனன். 

( ருகா . ) 
உ , ஊடி - வெறுத்து . 
கூ . பொய்மை -மனம் வேறு வாக்குவேறு . முச்சந்தி - காலை , உச்சி , மாலை . 

ச . யாமினி- இரவு . " புகழ்க்கு நல்லோன் " ( கூச : கா . ) துப்பு . தூய்மை , 
நெஞ்சன் - பாணர் . 

ரு . நாற்கால் விலங்கு . இல்- இடம் . ஞான்றவென்ன -தொங்கின வென்ன . 
( பி - ம் . ) 1‘முந்தையினளித்து நாடி 3 வழுத்துவம் 


ருசு, -- 

பலகையிட்ட திருவிளையாடல். உஅக 
அரும்பெரு விரதம் யானின் றழியினு மொழியே னென்று 
சொரிந்திடு மழையை நல்ல தூமலர் மழையாக் கொண்டு 
வருந்தியா லயத்துக் காலாற் குறிவழி தடவி வந்து 
தெரிந்திசை யிசைத்தான் வல்லான் செயலென வுணர்ந்து தேறி . ( ) 
முன்னிகழ் புங்க வத்தின் பின்னுற முதிர நின்று 
தென்னிசை பாடும் பாணன் றிறத்தினைக் கண்டு பின்னு 
மன்னுகன் மழையை யேவ வாங்கது மருத்தோ டொன்றிப் 
பன்மலை யருவி யென்னத் திகழ்ந்தது பயம்வி ளைத்தே . ( எ ) 
மைக்குல மெற்றுங் கல்லா லம்பினான் மாம ருத்தாற் 
றக்கமெய் சால நோவோன் றந்திரி யாழ்க னைந்து 
மிக்க .. ருகிர்நனைந்து விரனடுக் குறவும் போகான் 
1 சிக்கன வுடனே நின்று பாடினான் சிவனை யுள்ளி . 

( அ ) 
அயன்றலை யறுத்தல் பாடி உயருக்கனை யடர்த்தல் பாடிக் 
கயந்தனை யுரித்தல் பாடிக் காலனை யுதைத்தல் பாடி 
வியன்புர மெரித்தல் பாடி வேள்கெட விழித்தல் பாடிச் 
சயந்தரு புகழ்கண் மற்றும் பாடினான் சால வாழ்த்தி , ( கூ ) 
முற்றவெந் தையை நினைப்பார்க் கெதுமுடி யாது முன்னர் 
மற்றது கண்டி ரங்கி வருந்திடா திருந்து பாடென் 
றுற்றபே ரிசைக்குச் சென்றாங் குவந்துயர் பலகை யிட்டான் 
பற்றியற் பலகை முன்னம் பாவலர் வரக்கொடுத்தான் . 

( க ) 
கங்குலி லிறைவன் மேனி காந்திடக் கண்ட பாண 
னிங்கிது செய்தற் கெந்தை யெழுவகை யிசைக்கு நல்ல 
சங்கர னல்லால் வல்லா ரியாரெனத் தாழா தோங்க 
வங்குயர் பலகை யேறி யிருந்தன னருளை வாழ்த்தி , 

( கக ) 
சு . யான் இன்று அழியினும் விரதம் ஒழியேன் . வல்லான் செயல் - 
சிவன் செயல் . 

எ. புங்கவம் - இடபம் . தென் - அழகு . மருத்து - காற்று , மழைகன் 
மழையாதலின் , மலையருவி அதற்கு உவமையாயிற்று . 

அ . அம்பு - நீர் . சிக்கனவு - உறுதி . 

சு . அருக்கன் - சூரியன் ; அரக்கன் என் றபாடத்திற்கு இராவணன் 
என்று கொள்க , கயம் - யானை . சயந்தரும் புகழ் 

யானை . சயந்தரும் புகழ் - பிரதாபம் . இச்செய்யுள் 
“ அயன் றலை கொண்டுசெண் டாடல் பாடி யருக்க னெயிறு பறித்தல் பாடிக், 
கயந்தனைக் கொன்றுரி போர்த்தல் பாடிக் காலனைக் காலா லுதைத்தல் பாடி , 
யியைத்தன முப்புர மெய்தல் பாடி யேழை யடியோமை யாண்டு கொண்ட , 
சயந்தனைப் பாடிநின் றாடி யாடி நாதற்குச் சுண்ண மிடித்துநாமே " ( திருவாச 
கம் , திருப்பொற்சுண்ணம் , கஅ ) என்பதைத் தழுவியது ; பெரிய . திருநீல 
கண்ட . ரு - ஆம் திருவிருத்தமும் இவ்வாறேயுள்ளது . 

க0. இயற்பலகை - சங்கப்பலகை . பாவலர் - சங்கப்புலவர் . முன்வரக்கொடுத் 
தான் , இப்பொழுது சென்று இட்டான் ; இச்செய்யுள் கருத்துடையடையணி , 
( பி- ம் . ) 1 சிக்கென 2 அரக்கன் 

36 


- 


உ அ . 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


வேறு . 


( கஉ ) 


காண்டகு குரலொடு துத்தங் கைக்கிளை 
வேண்டிய வுழையிளி விளரி தாரமென் 
நீண்டிய நெறியினே ழிசையு மின்புறப் 
பூண்டதந் திரிகளிற் புரிந்து பாடினான் . 
முன்றிக ழிசைத்துதி முடியப் பாடுமு 
னொன்றிய வருத்தமு மொழிந்த தொல்லையின் 
வென்றிறன் மாரியு மருத்து மற்றன 
மின் றிகழ் வானமு மீனம் பூத்ததால் . 


( கங ) 


வேறு . 


பல்வி தப்பொற் பலகையைக் காணவே 
மல்ல லோங்கு மிரவியும் வந்தனன் 
சொல்ல ருஞ்செயல் கண்டு துதித்தெழுந் 
தொல்லை சென்று தன் னுற்றவர்க் கோதினான் . ( கச ) 
ஆல யத்து வளணைந்துற் றவரொடு 
மேல வந்திறை யிட்ட பலகையின் 
கோல மீதெனக் காட்டக் குறித்தவர் 
கால காலன் கருணையை யேத்தினார் .. 
இலகு கன்றுக் கிரங்கும் பசுவென 
வலைவு கண்டுனக் கல்லிடை வந்திசைப் 
பலகை யிட்டருள் பண்ணிசைச் சொக்கனை 
யலது வல்லவ ராரெனப் போற்றினார் . 

( கசு ) 
வெய்ய பாணர் வெறுப்புவிட் டுன்வயிற் 
செய்ய சொக்கன் றிருவருள் கண்டன 
மைய னேநினக் காரொப் பவரென 
மைய றீர வணங்கினர் வாழ்த்தினர் . 

( கஎ ) 
வேறு . 
மின்றிகழ் தென்னன் முன்னா மேதினி வியப்பப் பாணன் 
சென்று தன் னுழையுட் புக்குச் செந்தமிழ்ச் சொக்க னைப்போ 
லின்றியா 4 ரெமக்கு நல்லா ரெனத்துதித் திருந்தான் செல்வ 
மொன்றிய மதியங் கண்ட வுத்தியின் விளங்கிற் றன்றே . (கஅ ) 
சிந்தை செய் துலகின் மிக்க தென்றிரு வால வாய்வாழ் 
சுந்தரன் றன்னை யாவர் துதிசெய்தா ரவர்கள் வேதச் 
சந்தைசொல் லியாண்டு புக்குத் தகும்பெருஞ் செல்வத் தோங்கி 
வந்தவெந் துயா நீங்கி வாழ்ந்துவா னாள்வ ரன்றே . 

( ககூ )) 
ஆகத்திருவிருத்தம் - கருசுரு . 
கஎ . வெய்யபாணர் - அழுக்காறுற்ற பாணர் ; எழுவாய் . 

( பி - ம் . ) 1 வன்றிறல்வாரியும் 2 அணைந்திட்டவரொடும் 3 ஆரெனச் செப் 
பினார் 4 எனக்கு யாண்டும்புக்கு 


ருஎ - இசைவாதுவென்ற திருவிளையாடல் . 

உஅங் 
ருஎ இசைவாதுவென்ற திருவிளையாடல் . 


- 


தரையிற்பழு தில்லாநெறி தருபத்திரன் மனையாள் 
பரிவுற்றிடு தன்காதல னளவிற்பரி வினுமுள் 
ளுருகிப்புகழ் தருசுந்தர னளவிற்பரி வுற்றே 
பெருகப்புண ரிசைபாடுவள் பிரியாதொரு நாள் போல் , ( க ) 
பாலேமொழி சூதேமுலை பணையேதிர டோண்மெல் 
2 லாலேரிலை தானேவயி றரவேயக லல்குல் 
சேலேவிழி காரே குழல் சிலையே நுதன் மலராள் 
போலே திகழ் வாணேரிடை பொய்யேயிது மெய்யே . 

( உ ) 
வேறு . 
இரதியு மொவ்வா வடிவினா ளுருக்கொண் டிசையுலா வுவதெனச் 
சிறந்தா , டரைபயில் சாதித் தரும நீ தியினாற் சசிகுல வேந்தையுங் 
கண்டு , பரிவொடு போது நாடனி லொரு காட் பார்த்திபன் றனிவரக் 
கண்டு , பொருவில்வேள் கணையான் மெலிந்துமெல் லணையிற் புல்ல 
வா வென்றனன் மெல்ல . 

( ங ) 
மையிலாள் கடைதொட் டுயர்கரங் குறைத்த மாசறு தேசுடை 
நீதி , யையனே நந்தஞ் சுந்தர னாணை யவ்வுரை 3 யிங்கெனக் கடாது , 
பொய்யிலா வுண்மைப் பத்திர னொழியப் புவியுளோ ருடன்பிறந் தவ 
ரென் , றைய நுண் ணிடையாண் மறுத்தனண் மருத்தா லசையுமென் 
கொடியென நடுங்கி. 

( ச ) 
மறுத்தது கண்டு நெஞ்சக நாணி வலிசெயா தாணையை நினைந்து 
கறுத்தவ டன்னைப் போவென விடுத்துக் கற்றவ ரவைநடு விளிய 
முறித்திடக் கடவ மெனப்புற நாட்டோர் முற்றிசை பாடுவாட் டேடிச் 
சிறப்புட னழைத்து வாருமென் றுரைத்துத் தெரிந்துயர் தூதரை விடுத்தான் . 

அருமையா வொருவ ரறிந்திடா வாறங் ககற்றியோர் காந்துபோய் 
விரைந்து , தரைமுழு தெங்குந் தேடிமுன் கொணர்ந்த சயந்தரும் 
வல்லிசை வல்லாள் , பரிவொடுங் கூடி நல்லிசை மாதர் பாணர்தற் 
சூழவொண் சிறப்பிற், கரிபரி நெருங்கு மதுரையுட் புகுந்து கண்டன 
டிண்டிறல் வேந்தை . 

( சு ) 
கூ , அருவமாகிய இசையானது உருக்கொண்டு உலாவுவதென . விறலிபர் 
கள் அரசனிடஞ்சென்று பாடிவரவேண்டியது மரபாதலின் , சாதித்தரும நீதி 
யினால் என்றார் . 

ச . கைகுறைத்தகதை , சிலப் . உஉ - ஆம் பக்கத்தாலறியலாகும் . 

ரு . வலிசெயாது . பலாத்காரஞ்செய்யாமல் . கறுத்து கோபித்து . 
விளிய - அவமானப்பட . 

சு . அகற்றியோர் - நீக்கிய வேலைக்காரர் . 
( பி - ம் . ) 1 நாட்போல் 2 ஆலேலிலை 3 இன்றெனக் 


. 


ன்றாள் . 


உ அச திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 

பல்வித மாக மெல்லிசை பாடிப் பணிந்துமு னிருந்திடுங் காலை , 
முல்லைசேர் மாலைப் பத்திரன் றேவி முன்னமாங் கிருந்தவ டன்னை , 
யெல்லையில் புகழா னிங்கிதத் தாலிங் கிவளுடன் பாடுதற் கின்று , வல் 
லையோ வென்ன வவளுமிங் கிதத்தான் மண்ணிலா ரெனக்கெதி ரெ 

( எ ) 
அங்கது கேட்டு வந்தவட் கிரங்கி யணிமுத லாடைகள் வழங்கித் 
தங்குதற் குரிய நல்லிடங் கூறித் தரத்தொடும் விடுத்தபின் றொழுத 
பொங்குகற் பினளை வியந்து நீ தோற்பிற் புகலினந் தோல்வியா யிருக்கு 
மங்கைகே ளவளை வெல்வதற் கான வழியுணர் பழுதுவா ராமல் . ( அ ) 

என்னுமுன் னணங்கு பன்முறை வணங்கி யானுமோர் கற்புடை 
யாளேன் , முன்னது தானே காத்திடும் வறிதே முற்றவோர் குற்றம் 
வா ராது , மன்ன நீ யிருப்ப வென்னையார் வெல்வா ரென்றனண் 
மன்னவன் கண்டு , நன்னெறி நெஞ்சி னொன்றுவைத் தொன்று நவின் 
றுபின் போவென விடுத்தான் . 

( கூ ) 


வேறு . 


இரவிடை மறைத்து முன்ன ரெய்திய மாலை தன்பாற் 
பரவுதற் கரிய சீர்த்திப் பத்திரன் றேவி தன்னை 
3 வெருவுறா தென் முன் வந்தாற் 

பன்முறை விளிய வைது 
வரையறப் பாடச் சொல்லென் றேவியோர் மாதை விட்டான் . ( க 0 ) 
வரன்முறை மற்றை ஞான்றோர் மண்டபத் திருந்து முல்லைத் 
தெரிவைநல் லிசைபா டுங்காற் சென்றவள் சொல்லக் கேட்ட 
வரிவையு மதியா ளாகி யரசன் முன் பேசி வந்து 
கருகிட வைது கீதம் பாடினாள கற்பி னாளை . 

( கக ) 
வாதுற வைதல் கண்டு மனமிக மகிழ்வோ னென்றன் 
மேதகு கீத மாதை விளியநீ வைவ தென்னை 
யோதரு மவைக்க ளத்திங் குயர்புடை நீங்கள் பேசிச் 
சோதிசேர் கானம் பாடுந் தோற்றவர் சுமக்க வென்றே . ( கஉ ) 
இப்படிச் செய்த லின்று தகுமென விகல்சேர் மன்னன் 
செப்புமுன் னோங்கி யைந்து சீறியாழ் திருத்தி வந்த 

எ . முல்லை சேர்மாலை - முல்லைப் பூமாலையையணிந்த ; இம்மாலை கற்பிற்கு 
உரியது . இங்கிதம் - குறிப்பு . 

அ. தரம் - தகுதி . புகலின் - சொல்லுமிடத்து , 
க . அது - அக்காபு . 
க 0 . எய்தியமாலை - வந்தவி தலி, மறைத்து ஒருமாதை விட்டானென்க . 

கக , முல்லைத் தெரிவை - பத்திரர் மனைவி . முன்பேசி . வந்து - முன்பு 
சபதஞ் செய்து வந்து ; முன்பு ஏசிவந்து என்றுமாம் . கருகிட - கோபிக் 
கும்படி . கற்பினாளைவைது , 

( பி - ம் .) 1 என்றலுமன்னவன் 2 பரிவுறாதென்முன் 3 ஆங்கிருந்து 


1 


( 
கச 
) 


( கசு ) 


ருஎ.- இசைவாதுவென்ற திருவிளையாடல் . உ அரு 
துப்பிலா மாது பாட 1வியைந்துமென் சுருதி மாது 
மொப்பிலா யாழ்தி ருத்திப் பாடினா ளுயர்புண் டாக . ( க x ) 
காதிவந் தவடன் பாட்டைக் காகவெஞ் சுரம் தென்றுங் 
கோதில்கற் புடையாள் பாட்டைக் கோகிலச் சுரமதென்றுந் 
2 தீதற வவையி ருந்தோர் செப்பிடக் கேட்டுத் துப்பின் 
மாதினை வியந்தான் மாறன் மாறிமுற் செற்றங் கொண்டே . 
நெறிகெட வாரம் பட்டு நீதிமன் சொல்லக் கண்ட 
வறிவுளோர் களுமி ராசா வேனுமதி தரும மென்னு 
மறைமொழி தனைநினைந்து மாதுர மாக வந்த 
விறலியே பாடி னாளென் றறைந்தனர் வியந்து சால . ( கரு ) 
மற்றது கண்டு வந்த விறலியுள் களிப்ப மன்னன் 
கற்புடை யாள்வ ருந்தக் கண்டுளம் வருந்தேன் மண்ணிற் 
சொற்றரும் வெற்றி தோல்வி சொல்லிடி னியாவர்க் கில்லை 
யெற்றிகழ் மாதே வித்தை செயுமிடத் தென்றான் மெல்ல . 
மன்றிடை யின்று போகி நாளைவந் தேறும் வாதி 
லென்றுபி னிசைத்துப் போக்க வேநதிழை போந்து சாலக் 
கன்றுநெஞ் சோடு நந்தங் கணவனுக் குதவி செய்த 
வென்றிகொள் சொக்க னுக்கு விண்ணப்பஞ் செய்வ மென்றே . ( கன ) 

வேறு . 
கருணைசேர் கடவு ளாலயத் தணைந்து கண்ணினீர் சோரவீழ்ந் 
தரற்றித , தரைமிசை யெவர்க்கும் வைத்தவன் பொழியத் தனியொ 

கங . துப்பிலா மாது - வந்தவிறலி ; துப்பின்மாது என்பர் பின்னும் ; கச . 

கச . காகசுரம்.காகம் கத்தினாற் போலப்பாடுவது ; அஃது இசைச்தொழிற் 
குற்றம் எட்டினுள் ஒன்று ; இதனை , பெருக்குரல் கட்டை நழுவல் விலங்க, 
லொருக்கி யொதுக்கம் புரைத்தல் - விருப்பிலாக் , காகுளி காக சுரமென்னு 
மிவ் வட்டும் , ஆகாவெனச் சொன்னா ராய்ந்து என்னும் இசைமரபு வெண் 
பாவால் உணர்க . மாறன் என்பதற்கு மாறுதலையுடையவனென்னும் 
பொருள் புலப்படக் கூறியிருத்தல் ஆராய்தற்பாலது . 
கரு . வாரம் - பக்ஷபாதம் ; " ஓரங்கூர்ந்து " என்பர் பின்னும் ; 20 ; 

வாரம் 
பட்டுழித் தீயவு நல்லவாந் , தீரக் காய்ந்துழி நல்லவுந் தீயவா, மோரும் வையத் 
தியற்கையன் றோவெனா , வீர வேனெடுங் கண்ணி விளம்பினாள் ” ( சீவக . 
அஅஅ) என்னுஞ்செய்யுள் ஈண்டு உணரற்பாலது . இராசா அனுமதிதருமம் 
இராசாவுடைய அனுமதியே தருமம் ; " மன்னவனெப்படி மன்னுயிரப்படி " என் 
னும் பழமொழியும், “ மன்னவன் சொன்ன வாறே சொல்வது வழக்காறன்றோ” 
( திருவளை , இசைவாது , கஅ ) என்பதும் இங்கே அறியற்பாலன . 

இனிமையாக . 
ககா . சொல் - புகழ் . எல் - ஒளி . கஎ . ஏறும் : முன்னிலைப்பன்மை . 
கசு . எங்களென்றது கணவரையுமுளப்படுத்தி ,, 

( பி- ம் . ) 1 வியந்துபின் 2 "தீதறுமவை 3 அனுமதோதருமம் 4 போக 
5 சொக்கன் , 


மாதுர் 


மாக 


உஅசு திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
ரன் பெங்கண்மேல் வைத்தா, யுரைகெழு மரச னுளக்கருத் தறிவை 
யுய்யுமா றறிகிலே னாசே , திருவரு ளொழிய வொருவழி யில்லை காத் 
தரு ளெனத்துதி செய்தாள். 

( கஅ ) 
வேறு . 
அன்புடை யாளே நெஞ்சக மஞ்சே 
னன்பரி வோடு முதவுவ னாளை 
மின்பொலி மாறன் றன்புலம் விட்டே 
யென்புலம் வாபோ வென்றன னெம்மான் . ( க்கூ ) 

வேறு , 
நின்றதிரு வுரைவிசும்பிற் கேட்டு நீங்கா நேசமொடு நனிவாழ்ந்து 
போந்த பின்றை , வன்றிறன்மன் னவனவரை மற்றை ஞான்று வரவ 
ழைத்தின் னிசைவாது கண்ட வைக்க , ணொன்றியவர் தம்மொடுமுன் 
னையினுஞ் சால வுண்மை மறைத்தோரங்கூர்ந் தினிய நெஞ்சங், குன்ற 
நவின் றிடத்தோலாக் கற்பு மாது கூறுவாள் சீறியுளங் கொதித்து 
விம்மி . 

(20) 
கைதவகேள் கைதவமா காதி யானுங் கழறுமொரு விண்ணப்பங் 
கைக்கொ ளொப்பின் , மைதிகழுங் கண்டத்தன் சொக்க நாதன் மான் 
டபத்துப் பாடியக்கா லிருந்தோர் தம்மு , ளெய்தியவா றொருத்திதனை 
வென்றா ளென்றங் கியாரொருவர் சொல்கின்றா ரவளே வென்ற, மெய் 
தருநா யகிமற்றிங் கென்மு கத்து விளம்புமது செற்றங்கொண் டெ 
ன்றாண் மெல்ல . 

(உக ) 
ஒள்ளியவ டள்ளியுரை செய்யா முன்ன ருயர்புடைய வுலகத்தைப் 
பேணி யொன்றும் , விள்ளுதல் செய்யாதங்கண் மேவி னால்யாம் வே 
றொருவ ராவேமோ வெனப்போ தென்ன , வள்ளவெளி யவர்க்கெ 
ளிய சொக்க நாதன் மண்டபத்து ளெண்டிசைமண் டலிகர் போற்றத் , 
தெள்ளுதமிழ் வாணரிசை வாணர் சூழச் சேர்ந்திருந்தான் போந்தெ 
வரும் வியப்ப வேந்தன் . 

( உஉ ) 
புகழ்தருபத் திரன்றேவி யுண்மைக் கின்று புவிகாண நமைச்சு 
மப்ப ளென்று கொண்டே , யகமகிழ்வி னொடும்வந்தாங் கறிவி லாதா 
ளவையேற வறிவுடையா ளெங்குந் தானாஞ் , சகமுதல்வன் றனை நினை 
ந்து மெல்ல வொல்கிச் சார்தலுமற் றாங்கிருந்த வேந்தற் சார்ந்தோர் , 
முகமுகம்பார்த் தனரென்னாய் விளையு மிந்த முன்னவன்றன் செய 
றெரியா தென்று கொண்டே . 

( உங ) 
20. ஓரங்கூர்ந்து - பக்ஷபாதமிகுந்து . உக . கைதவம் - 

கைதவம் - வஞ்சனை . 
உஉ . என - என்று தன்னுட்கருதி . தமிழ்வாணர் - தமிழ்ப்புலவர்கள் . 

உங . முகமுகம்பார்த்தனர் - ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தனர் ; 
கண்மல்கு நீரார் முகமுகங்க ணோக்கினரே ( சீவக. கஅஅ s) 

( பி - ம் . ) 1 என்றனனிறைவன் 2 ஓரம்பட்டு 3 * செற்ற கோளென்றாண் 
4 ‘ போதென்று 


ருஎ . - இசைவாதுவென்ற திருவிளையாடல் . 


உஅஎ 


( 
உச 
) 


வேறு . 
பரந்தவன் கண்டு பாடும் பாணனாயுருக்க ரந்து 
பொருந்தவந் திருந்தா னப்பாற் போதமின் மாது முன்னர் 
நிரைந்ததந் திரிதி ருத்தி நேசமன் னவனை வாழ்த்தித் 
தெரிந்துதான் வல்ல பாடல் பாடினா டீரம் பேசி . ( 

வேறு . 
வேர்த்தன ணடுங்கினள் விதிர்வி திர்த்தனள் 
வாய்த்தில் விசையென வாயு லர்ந்தன 
உத்தரு முளம்பறை யறையத் தென்னனைப் 
பார்த்தன ளவையவை கண்டும் பாடினாள் . 

( உரு ) 
வேறு . 
புனை பெருக் குரல்க டத்தல் புரைத்தன்மே லொருக்கன் மிக்க 
வினைபடு காக வோசை காகுளி விலங்க னீங்காத் 
தனிபடு கட்டை யெட்டின் றகுதியிற் றிகழும் பொல்லா 
வினிமையில் சுரத்தைக் கண்டாங் கிருந்தவர் வியந்தா ரில்லை . (உசு ) 
முத்தவெண் ணகைது ளங்க முறுவல் செய் திறையை வாழ்த்திச் 
சித்திர யாழ்தி ருத்தித் திருமலி களந்தி ருத்தி 
மெத்திய மடப்பத் தோடு மெல்விரல் சிவப்ப வொற்றிப் 
பத்திரன் றேவி மெல்லப் பாடினாள் பண்ணி னோங்க . (உஎ ) 
ஆங்கரி முரற்சி யென்ன வருங்குயி லோசை யென்ன 
வாங்கிருங் கடலுள் வாழும் வலம்புரி முழக்க மென்ன 

உச . பரந்தவன் - சிவபெருமான் . போதமில்மாது - வந்த விறலி . 

உரு . உளம்பறை அறைய -நெஞ்சுநடுங்க ; ருச : ஙஅ - ஆம் பாடலின் குறி 
ப்பைப்பார்க்க . 

உசு . பெருக்குரல் - வெடித்தகுரலாகிய வெள்ளோசை . கடத்தல் - ஓர் 
ஓசையான தன்மை நீங்கிப் பலவோசையாய் வருதல் . புரைத்தல் - ஒருதானத் 
தே பாட ஒருதான த்தே நழுவுதல் , மேலொருக்கல் - ஒதுக்கிப்பாடுதல் . காக 
வோசை - காகம் கத்தினாற்போலப் பாடுதல் , காகுளி - பேய்கத்தினாற் போ 
லப் பாடுவது , விலங்கல் - ஒருபண்ணைப்பாட வேறொருபண்ணிலே விலகிநின்று 
இரட்டல் , கட்டை - நிறமும் தானமுங்குறையுங் கீழிசை . இவற்றை , “ பெ 
ருக்குால் கட்டை ......... சொன்னாராய்ந்து " என்னும் இசைமாபு வெண்பாவா 
லும் , “ நாசிகாகுளி வெடிகுரல் வெள்ளை , பேசாக் கீழிசை யொருபுற மொட்ட , 
னெட்டுயிர்ப் பெறித லெறிந்துநின் றிரட்ட , லோசை யிழைத்தல் கழிபோக் கெ 
ன்னட் , பேசுறு குற்ற மசைவொடு மாற்றி ” ( கல் . உரு ) என்னும் செய்யுளாலு 
முணர்க . 

உஎ . இறை - சிவபெருமான் . மடப்பம் . கொளுத்தக் கொண்டு கொ 
ண்டது விடாமை . 
உஅ . அரிமுரற்சி - வண்டின் நாதம் . மூவிசை 

மூவகை ஓசை ; 
துய்யமொழி மென்குயிலுஞ் சோலைவரி வண்டினமும் , வைய முழங்கும் 

( பி - ம். ) 1 இப்பாற் 2 பெருங்குரல் 


உ அஅ திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


மனை 


வோங்கிய சராச ரங்க ளுருகிடப் பாடு நீதி 
தூங்குமூ விசையைக் கண்டு துதித்தன ரிருந்தோர் யாரும் . ( உ.அ ) 
தணிவின்மாத் திரையொன் பானுந் தானங்க ளெட்டி 
நணுகிய கிரியை பத்து நண்பதின் மூன்றெழுத்தா 
லணுகிய தொழிலா றோங்கு மைந்தினால் விளங்கு மும்மைத் 
திணையெழு பாடல் கண்டு தேவரு மதிச யித்தார் . 

( உக ) 
வேந்தனார் செவிப்பு வத்து வினைபட வாங்கி விட்ட 
வாய்ந்தமென் சரம்ப டாமுன் மாண்டது செற்ற மேனி 
சோர்ந்தது நெகிழ்ந்த துள்ளந் தும்புரு நார தாதி 
வாய்ந்தவர் பாடும் பாட லென்றது வாக்கு வாழ்த்தி . ( ங O ) 
பரிந்தது புதுமை யேயோ பேகைத்தவ னெஞ்ச மெங்கு 
நிரம்பியோன் முன்னின் றாலெந் நெஞ்சக முருகா தங்க 
ணுரம்படச் செவிப்பு லத்தி லொண்டொடி பாடு மென்மைச் 
சரங்கொடுஞ் சரம்போற் றைப்பச் சரங்கொண்டாள் சரமி லாதாள் . 
மற்பொலி திண்டோட் டென்னன் வன்பிழை பொறுத்தி வென்ற 
கற்புவீ றுடையாய் தோற்றாள் கழுத்திடை வளைத்தே றென்ன 
விற்பொலி நுதலாள் கேட்டு மெய்த்தவ னருளை வாழ்த்திப் 
பொற்புறு கழுத்தி லேறி யிருந்தனள் 3 பொலிவுண் டாக . ( ங உ ) 
மாலையைக் கழுத்தி லிட்டோர் மாலைநின் றுலாவக் கண்ட 
ஞாலமீ துள்ளோர் மிக்க நகையொடுங் கூடி வாழ்த்தி 
யேலவந் திறைஞ்சிற் கூட லிறைவனை யிறைஞ்சி னல்லான் 
மேலொரு தெய்வ முண்டோ விதியிலீ ரெனவி யந்தார் . ( ஙகூ ) 
வலம்புரியும் - கைவைத்துத் , தும்புருவு நாரதரும் பாடியமூ வோசை யென , 
நம்புநீர் நால்வேதத் துள் என்பது இசைமாபு . 

உக . தானங்கள் எட்டு - இடங்கள் எட்டு . இச்செய்யுட் பொருளை , “ மா 
த்திரைக ளொன்பானு மன்றான மோரெட்டு, மேத்துக் கிரியையென் றீரைந்தும் . 
கோத்துப் பதின்மூன் றெழுத்தாற் றொழிலைந்தும் பண்ணின் ,மதியோர்களைந்து 
நிற மாம் " என்னும் இசைமரபு வெண்பாவால் ஆராய்க . 

BO . சரம் - ஸ்வரம் ; அம்பென்பது மற்றொரு பொருள் ; அடுத்த செய்யு 
ளாலு முணர்க . 

ஙக . பகைத்தவனெஞ்சம் பரிந்தது புதுமையேயோ. எங்கும் நிரம்பி 
யோன் முன்னின்றால் எந்நெஞ்சக முருகாது என்பது , “ யார்க்கு முன்னவ 
னே முன்னின்றான் முடியாத பொருளுளதோ ” ( பெரிய , திருவாரூர்ச் . சஎ ) 
என்பதைத் தழுவியது . சரம் - ஸ்வரம் , அம்பு . சலம் - தணியாக்கோபம் , சல 
னம் ; லகரத்திற்கு ரகரம் இங்கே போலியாக வந்தது . 

ங உ . மெய்த்தவன் - சிவபெருமான் . 

ங ங . மாலையை - விறலியை ; பூமாலையை யென்பது மற்றொரு பொருள் ; 
" வாடிய மாலை வாடா மாலைதாள் வீழக் கண்டே என்பர்பின்னும் ; கூரு . 

( பி - ம் . ) 1 தாளங்கள் பகைத்தவர் நெஞ்சோ 3 பொலிவுகூர்ந்து 


ருஎ . - இசைவாதுவென்ற திருவிளையாடல் . உஅக 
மறுவில் சுந் தரனைப் பாடு மதுரைவாழ் விறலி வந்த 
விறலியை வென்றா ளென்றல் புதுமையோ வெனவி யந்து 
செறிமணிக் கவிகை தூசு சிவிகைமற் றெவையு நல்கிக் 
கறைகெழு வேற்கண் ஹளைக் கழுத்தினின் றிறக்கி விட்டான் . ( ) 
வாடிய மாலை வாடா மாலைதாள் வீழக் கண்டே 
யாடரும் பெரிய நாம மாலவாய் மாலை யென்று 
சேடுறக் கொடுத்துத் தெய்வச் செயலல்லான் மனிதர் செய்யு 
நீடிய செயல்கள் சற்று நிலைநில்லா நிலைநில் லாவே . 

(கூரு ) 
கண்டன மெங்ங னென்னிற் கருணைசேர் சொக்கன் றன்னை 
யுண்டென விருந்தாள் வென்றா ளுலகினை யாளு கின்ற 
வெண்டரு நம்மை யுண்டென் றிருந்தவ டோற்றாண் மற்றென் 
பண்றேன் மொழிவ தென்று பன்முறை யதிச யித்தான் , ( ஙசு) 
மற்றவர் தம்மைத் தத்த மனைவயிற் போக வேவிக் 
கற்றைவார் சடிலச் சொக்கன் கருணையை விறலி கற்பைப் 
பொற்புற வாழ்த்தி வேந்தன் போயின 2 னினிய நல்கி 
நற்றமி ழிறைவன் றானு நகையொடுங் கோயில் புக்கான் . ( ஈஎ ) 
பத்திரன் றானு மிக்க பழுதில்கற் புடையா ளோடும் 
வித்தக னருளா லங்கண் வீற்றிருந் தளவில் கால 
முத்தம விமானத் தேறி யும்பர்கோன் முதலோர் வாழ்த்த 
வெத்தலத் தோருங் காண வேகினான் சிவலோ கத்தே , ( ங.. ) 


ஆகத்திருவிருத்தம் - கக , 


கூடு , சேடு - பெருமை . 


கூசு , பண்டுறல் - பழைய செய்தி . 

ங எ . சொக்கன் : “ ஆலவாய்ச் சொக்கனே ( திருஞா . தே ; மதுரைக் 
கலம் . ரு , க , சுங , சுகூ, அஉ ; மீனாட்சி இரட்டைமணிமாலை , உ , க O )நற்ற 
மிழிறைவன் - சிவபெருமான் . 

கூ .4 . அளவில்காலம் வீற்றிருந்து , 
( பீ . ம் .) 1 கழுத்தினினிறக்க 2 உயர்பூணல்கி 

87 


( 
உ 
) 


( 
ங 
) 


, 
உகூடு 

திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
நஅ.- பன்றிக்குட்டிகளுக்குத் தாயான 

திருவிளையாடல் . * 
முன்னமோர் காலம் வெய்ய முரண்டு படையான் மிக்க 
வின்னெறி பயக்கும் வேளாண் மரபினி லிலங்கு வானோர் 
வன்னியர் தலைவன் றோன்றி மாசறு குலத்துக் கொத்த 
கன்னியை மணந்த றத்தின் வாழ்ந்தனன் காட்டு நாட்டு ( க ) 
ஆங்கவன் றனக்கு முன்னை யரும் பெருந் தவத்தா னன்மை 
1 யோங்கிய விராறு மைந்த ரவள்வயிற் றுதித்து நீங்காப் 
பாங்குறு செல்வத் தோடும் பழுதற வளர்ந்தி யாருக் 
தாங்கரு மிளமைத் தன்மை யடைந்தனர் சால வன்றே . ( 
விழைதரு நாளி னல்ல மேம்படு தந்தை தாய 
ருழையிடை 2 யிறப்ப மிக்க செல்வம் மொழிந்து தூய 
வழகினால் வலியா லோங்கு மருங்குல மைந்தர் முன்னைப் 
பழவினை யிழுப்ப வாடிப் போயினர் பரதே சத்து . 

( 
தொல்லையம் பதிவிட் டொன்னார் துரப்பமற் றியாவும் விட்டு 
நல்குர வலைப்பப் போனோர் நாடொறும் வருந்த மேனி 
பல்வித நிலங்க டோறு நாஞ்சிலாற் பகலு மல்லும் 
புல்லற வுழுது 4 கொண்டு புன்பயிர் விளைத்துண் டாரால் . ( ச ) 
அடைவினித் தகவிற் போது மரும்பெரும் புதல்வ ரங்கண் 
படி புகழ் வேட்டை வேட்டுப் பாசவெஞ் ஞாளி விட்டுத் 
தொடர்விடா விதிவ சத்தாற் சுழன்றுழன் றுளத்தன் பின்றிக் 
கடியபல் விலங்கு கொன்று காட்டிடை யுலாவு நாளில் . 

கு 
க . முரண் அடு - பகையை வெல்லுகின்ற . 

இன்னெறி - இனியசெறி ; 
இல்லறநெறியுமாம் . வன்னியர் ஒருவகைச் சாதியார் . காட்டு நாடு பாண் 
டிய நாட்டின் கண்ணதாகிய சிறியதொரு நாடு ; அது களவேள்வி நாடென்றும் 
பெயர்பெறும் ; " முன்னோர் பாண்டியன் சோழற் காய்ந்து , பெருங்கள 
வேள்வி செய்த பீடுடைக் காட்டு நாட்டுள் என்பதனாலு முணர்க; சச : சே . 
உ . அன்று , ஏ : அசைநிலைகள் . 

கூ , உழை - வீடு . 
ச . துரப்ப - ஓட்ட . மேனி வருந்த . நாஞ்சில் - கலப்பை , புன்பயிர் . 

- 
நெற்பயிரல்லாதவைகள் . 

ரு . ஞாளி - நாய் , 

* " ஏனக்குருளைக் கருளினை போற்றி " ( திருவா , போற்றி ; கசுசு ) ; 
“ கோலமேனிவராகமே " ( ஷை , திருக்கழுக்குன் றப்பதிகம் , ரு ); " ஏவுண்டபன்றிக் 
டுத்த கிடப்பறி வாரெம் பிரானாவாரே " ( ஷை . திருவார்த்தை . ச ) ; " தாயாய் 
முலையைத்தருவானே ( ஷை ஆனந்தமாலை . ரு. ) 

( பி . ம் . ) 1 ஓங்கிய புதல்வரீராறு 2 இறந்துநல்ல 3 போனநாட்டிடை 
4 நாளும் 


சு 
) 


நினை 


ரு.அ. - பன்றிக்குட்டிகளுக்குத் தாயான திருவிளையாடல் . உகூக் 
மெய்ப்படு சாபம் வல்ல மேதகு முணர்வி னானோ 
ரொப்பிலா முனிவன் றூற்றி னுழைபுகுந் திருந்து மிக்க 
செப்பருந் தவஞ்செய் காலைச் சென்றவர் திரண்டு சூழ்ந்து 
தப்பென வங்கை கொட்டிப் பாடினார் சால நக்கு . 

வேறு . 
மற்றது கண்டு முற்றிய தவஞ்செய் மாமுனி சீறியாங் கவரைப் 
பற்றியெங் நிலமு முழும்பழ மையினாற் பரிவுடைத் துழுந்தொழிலும 
க்கே , யுற்றதோர் பன்றி வயிற்றகத் துதித்தின் அழுமின்வெங் குரு 
ளைக ளாகிப் , பெற்றதா யினையு மிழந்திடக் கடவீ சென்று முன் பிழை 
யறச் சபித்தான் . 

( எ) 
முனிவரன் சபிப்ப நெஞ்சக மஞ்சி முதிர் தரு பத்தியிற் கூடி , 
யடி தொழுதே மாசிலா தவனே நீள்பிழை பொறுத்தரு ளின்றென் , 
றனைவரும் வணங்கக் கண்டுதா யிறந்தா லருளுடைச் சொக்கனின் 
னருளான் , மனிதரா யுதித்துத் தலைவரா கென்று மறுபெருஞ் சாப 
முங் கொடுத்தான் . 

( அ ) 
வேறு . 
இந்நெறிச் சபிப்பப் போந்தாங் கெல்லைசூழ் முதிய வெற்பில் 
வன்னியர் நெடுமு கத்து மைந்நிறக் கூனற் கேழ 
றன்வயிற் றுதியா முன்னந் தாயையொண் புவியாண் மாறன் 
மின்னிய கணையா லெய்து கொன்றனன் வேட்டை யாட்டில் . ( கூ ) 

வேறு . 
யாயிழந்த போதகங்கள் யாய்வரவு காணாமற் 
காய்துயரங் கொண்டழுங்கல் கண்டுகரு ணைச்சொக்க 
னேயவுரை யாவு முணர்வா னியைந்தவற்றின் 
றாய்வடிவங் கொண்டான் றவத்தோ ரதிசயிப்ப . ( க 0 ) 
சு . தூறு - புதர் . தப்பு - ஒருவகைப்பறை . 

எ . உழுந்தொழில் உமக்கே பரிவுடைத்து . குருளைகளாகி . - குட்டிக 
ளர்கி . முன்பிழை - தப்பெனக்கையைக் கொட்டிப் பாடியது . 

அ . சொக்கன் இன்னருளால் - சொக்க நாயகாது இனிய அருளினால் , 
மறுபெருஞ் சாபம் - சாபவிமோசனம் ; இதனைப் பிறிது சாபமென்றார் முன் ; 


. : கட். 


வன்னியர் - மேற் கூறிய பன்னிரு மைந்தர்கள் ; எழுவாய் . 
க 0 . யாய் - தாய்ப்பன்றி . போதகங்கள் - பன்றிக்குட்டிகள் . அழுங்கல் . 
வருந்து தலை . உரையாவும் உணர்வான் . சொக்க நாயகர் . 

( பி- ம் . ) 1 கொட்டியாடினார் 


உக . 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
வட்ட முறிமதிய மென்ன வளை துண்ட 
நெட்டை முகமிலங்க நேர்ந்ததனி வாறுடிப்பக் 
குட்டிபரிந் துண்ண விருபாலுங் கூர்முலைப்பால் 
விட்டொழுக வோடி நடந்ததால் வெவ்வேனம் . ( கக ) 
படியிடந்த கோலம் பரவுகின்ற கோல 
முடையபெருங் கோல முறுமிக் குறுகி 
யடிபரப்பி யாவு மலைப்பப் படிந்தே 
மடிசுரந்து காட்டிமுலை யூட்டியதால் வாழ . 

( 52 ) 
வேறு , 
அருள்சுரந் தெழில்சேர் மடிசுரந் தளித்த வமுதபா னத்தினா லன்றே 

பன்னிரண்டு மெழிறர வளர்ந்து குஞ்சர நிகரவப் பொருப்பி 
லூரனுறு கோட்டாற் றழல்விழி யுமிழ 1 வொண்டல மேடவ லாகப் 
புரையற வுழுது திரிந்தன வியைந்த பொலிவுறு வலியினா லோங்கி , 

வேறு . 
பொருவி லாத பொதியின் முனிவகே 
ளரிய நாத னருள்கூர் திருமுலை 
வரிசை கூர்வாய் மடுத்துக் குடித்தநற் 
பெரிய கோலங்கள் பின்னரென் செய்தன. ( கச ) 

ஆகத்திருவிருத்தம் - கசுகஎ . 


குருளை 


ருகூ.- பன்றிக்குட்டிகளுக்கு அருள்புரிந்த 

திருவிளையாடல் . 


* 


அருள்பொழியுந் திருமேனி யங்கயற்க ணுமைமங்கை 
தரை புகழு முதுகேழற் றனுக்கொண்ட தலைவனைப்பார்த் 

கியபே ரருள் கண்டாண் டதிசயித்தன் புறத்துதித்துத் 
தெரிதரநின் றுரைசெய்வாள் செய்ய திரு வாய்மலர்ந்து . ( க ) 

கக . வட்டமுறி மதியம் -வட்டம் முறிந்த சந்திரன் ; என்றது பிறை மதி 
யத்தை . துண்டம் 

மூக்கு . இருபாலுமுண்ண இரண்டுபக்கத்தும் 
உண்ணும்படி . 

கஉ . படியிடந்த கோலம் - ஆதிவராகம் . கோலம் - வடிவு , பன்றி . 
சங , அன்றே - அக்காளே . அவல் - பள்ளம் , 

இச்செய்யுள் அகத்தியமுனிவரை நோக்கி முனிவர்கள் வினாவியது . 
* “ கருமுகிற் கனிநிறத் தழற்கட் பிறையெயிற் , தரிதரு குட்டி யாயபன் 
னிரண்டினைச் , செங்கோன் முளையிட் டருணீர் தேக்கிக் , கொலைகள வென்னும் 
படர்களை கட்டுத் , தீப்பட ராணை வேலி கோலித் , தருமப் பெரும்பயி ருலகு 
பெத விளைக்கு , நாற்படை உன்னிய சாக்கிய பெருமான் ” ( கல் , 50.) 

( பி - ம் . ) 1 ஒண்டலமிடம் வலமாகப் 


ருகூ.-- பன்றிக்குட்டிகளுக்கு அருள்புரிந்த திருவிளையாடல் , உகங் 


( 
உ 
) 


வேறு , 
விலங்குகள் கொன்று காட்டு வேட்டையா தெலெப் போதுந் 
தலம்புகழ் மன்ன வர்க்குத் தருமமா மதனாற் பாவ 
மலைந்தவர் மேற்செல் லாது வறிது வெவ் விலங்கு சாக 
நலந்தத னுருவங் கொண்ட தென்கொலோ நாய னீரே . 
அன்றியும் பெருமை மிக்க வலகில்யோ னிகளிற் றோயா 
தென்றுமே லாக வோங்குந் தலைவர்நீரிழிந்த பொல்லாப் 
பன்றியு நாற்கா லுள்ள பல்பெருஞ் சாதிக் கெல்லா 
மொன்றிய கடைய தன்றோ வுளத்திடை யோருங் காலே . 
அப்படி யிருப்ப விந்த வங்கங் கொண் டுலாவு கின்ற 
தெப்படி யருளிச் செய்யுங் காரண மென்றி றைஞ்சத் 
துப்பிதழ் மாதே கேளா யயன்முத லாகத் துன்னித் 
தப்பற வெறும்பீ றாகத் தனுத்தொறு நிற்பேம் யாமே . 
அவ்வவ யோனி தோறு மவ்வவ வுருவங் கொண்டே 
யெவ்வுயிரையும்வ ளர்ப்பே மிரங்கியா மீது நிற்க 
வுய்வுற வளித்த மக்க ளியாவரு மொத்தி ருப்பச் 
செவ்விய வன்பு தாயர்க் கொருவர்மேற் செல்லக் கண்டேம் . 


( 
ச 
) 


( ரு 


வேறு . 


ஆதலா லெமக்கு மீங்கித னளவி லன்புமிக் கதுவது பிறங்க 
வோதுவா மதற்குக் காரண முன்ன மொருபெருந் தவமுனி சபிப்ப 
வேதமில் வராக வயிற்றுதித் திடுமு னிறந்தது தாயுமப் போதே 
வேதனை யுறுதல் கண்டியாம் வளர்ப்பான் கொண்டன மிரங்குதாய் மேனி . 
ஈங்குமுன் வளர்த்த றருமமா மிவைதா மிக்கொடுங் காட்டிடைச் சின்னா 
டீங்கற வுலாவி யிவ்வுடல் விட்டோர் தீதிலா வினியசூத் திரனுக் 
கோங்கிய புதல்வ ராகிநல் லொழுக்க முயர்புக ழறிவுற வுதித்தே 
யாங்குதென் னவற்குச் சேனை நா யகர்க ளாகுகம் மாணையா லென்றான் . ( எ ) 


வேறு . 


துப்பிதழ்ப் பச்சை மேனிச் சுருள்கருங் குழலா ளங்குச் 
செப்பிய மாற்றங் கேட்டுத் திருவுளங் கண்டு வாழ்ந்து 
மெய்ப்புழுப் பிரம னாகப் பிரமன்மெய்ப் புழுவ தாக 
வொப்புட னாக்க வல்லீ ருமக்கிது புதுமை யன்றே . 

( அ ) 
உ , கலந்து - விரும்பி , 

ச . இந்த அங்கம் - பன்றிவடிவம் . காரணத்தை அருளிச் செய்யும் . 
துப்பு - பவழம் . தனுத்தொறும் - உடம்புகள் தோறும் .. இச்செய்யுளின் 
பின்னிரண்டடியின் கருத்து , ருரு : உ.வி - ஆம் செய்யுளிலும் வந்துள்ளது . 

ரு . யாம் எவ்வுயிரையும் வளர்ப்பேம் . 
சு . இதன் அளவில்- இப்டன்றிக்குட்டிகளிடத்தில் ; இது சாதியொருமை , 
எ . நம்மாணையால் இவைதாம் சேனை நாயகர்களாகும் . 


உகூச 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் , 


வேறு , 
அடைந்தது சிறிய தாயினு மருள் கூர்ந் தளப்பரும் பெருமையை 
யளிக்குங் , கடம்பமா வனத்தீர் நும்பெரு முலைப்பாற் கடல்குடித் 
தவைகளி கூர்ந்து , மடங்கல் போல் வலியுஞ் செல்வமு மோங்கி மன்ன 
வர்க் கமைச்சராய் வாழ்ந்து , நெடும்பெருங் கால மிருப்பதிங் குரை 
க்க வேணுமோ நினைத்திடி னென்ன . 

( கூ ) 


வேறு , 


( 
க 
0 
) 


1 திருந்துநா யகன்ம கிழ்ந்து தேவர்பூ மாரி பெய்யப் 
பொருந்திய கோலக் கோலம் பூண்டது விட்டு நீண்ட 
வரந்தரும் பெரிய துங்க மதுரையம் பதியிற் போந்தாங் 
கரும்பெருங் கோயில் புக்கா னங்கயற் கண்ணி யோடும் , 
கனலுமிழ் செங்கட் டுங்கக் கடும்பிறைக் கோட்டு மாக்கள் 
வினையறச் சிறிது கால முலாவிமீண் டருளால் வெற்பிற் 
புனையுரு விட்டுப் போந்து புனிதவே ளாண்கு லத்தோர் 
தனியுயர் தலைவ னுக்கு மைந்தராய்ச் சார்ந்த வன்றே . ( கக ) 
2 பிறந்தபின் மாய்மார் தந்தை பேசரு முவகை கூர்ந்தாங் 
கறம்பல செய்து போற்றி யடைவினின் வளர்ப்ப யார்க்கு 
நிறங்களும் வலியும் வாக்கு நீதியு மறிவு மற்றெத் 
திறங்களு மொப்பக் கண்ட தேவரு மதிச யித்தார் . ( கஉ ) 
மண்ணவ ரதிச யிப்ப வளர்ந்தவா றுயர்ந்தோர் சொல்லத் 
தண்ணளிச் செழியன் கேட்டுத் தன்னுழை வரவ ழைத்துப் 
புண்ணிய வடிவீர் நும்போற் கண்டிலே மென்னப் புல்லி 
யுண்ணிறைந் ததிச யித்தா னொருவர்போ லுருவங் கண்டே . ( கங ) 
3 இந்தவெந் திறஞ்சேர் மைந்த ரெழிலினா லறிவா னந்தஞ் 
சுந்தரன் குமாரர் போலு மிருந்தன ரெனத்து தித்துத் 
தந்திர முற்றும் போற்றத் தனித்தனிப் பட்டங் கட்டி 
மந்திரித் தலைவ ராக வைத்தனன் வரிசை கூர . 

( கச ) 
மழைமதப் புழைக்கை யானை வாம்பரி தேர்ப தாதி 
செழுமையிற் பொங்கு நான்கு சேனைக்குந் தலைவ ராகிப் 
பழுதிலா நினைவா லோங்கும் பன்னிரண் டமைச்சர் கட்குந் 
தழைகதிர் மதிதோய் மாடந் தனித்தனி யிருப்ப வீந்தான் . 

க . அளித்தல் , கடம்பவனத்திற்கு அடை , வேணும் - வேண்டும் . 
க 0 . கோலக்கோலம் : மடக்கு . 
கக . பிறைக் கோட்டு மாக்கள் 

பன்றிக்குட்டிகள் . மாக்கள் சார்ந்த . 
கச . அறிவால் நந்தம் . தந்திரம் - சேனை . போற்ற - பாதுகாக்க . பட்டம் - 
சேனாபதிப்பட்டம் , சேனைத்தலைவர், மந்திரிகளாக இருத்தலும் உள்ளதாதலின் 

( பி- ம். ) 1 திருந்தநாயகன் பிறங்குபன்னிருதாய் தந்தை 3 இந்தவோர் 
பருவமைந்தர் 


(கந ) 


1 


சு.- கரிக்குருவிக்கு அருள்புரிந்த திருவிளையாடல் . உகூடு 
நெறிப்படு மதுரைத் தென்ன னீள்பெருங் கோயில் வாயில் 
சிறப்புற விருந்து நாளுஞ் செய்தியா ராய்ந்து சால 
வறத்தினே ரொழுகிச் சொக்க னாணையால் விளங்கி யெங்கு 
முறப்புகழ் கொண்டார் சேனை யோட்டுசா மந்த ராகி . ( கசு ) 
நலமலி சிறிது காலஞ் சென்றபி னவையொன் றில்லா 
வலியினா லறிவா லோங்கி வன்னியத் தலைவ ராகிச் 
சிலைபொலி தடக்கை வேந்தைத் திசைவிச யஞ்செய் வித்தார் 
தலமெலா மதிச யிப்பச் சாற்றரும் பேகைக டந்தே . ( கஎ ) 


வேறு , 


கொன்றைச் சடில முடிச்சொக்கன் கொற்ற மாறற் கிரவின்க 
ணொன்றிப் புகுந்த செய்தியெலா முணர்த்தச் சொக்கன் குமாரல்லா 
லின்றிப் புதுமை வல்லவரா ரென்று தெளிந்தா னன்றுமுதற் 
பன்றிக் குறும்பர் பன்னிருவ ரென்னச் சிறந்தார் படிமீது . ( கஅ ) 
கருணை கூர்ந்து கேழலுருக் கொண்டு கருதி முலையூட்டி 
வரிசை புனைவன் னியராக்கி மண்மேல் வளர்த்து வாழ்வித்தாங் 
கரிய சிவலோ கமுமளித்தோன் சீர்த்தி விளங்க வவைவளர்ந்த 
கரிய மலையைப் பன்றிமலை யென்பாரின்றுங் காசினியில் . ( ககூ ) 

ஆகத்திருவிருத்தம் - கஙசு . 
கூ 0.- கரிக்குருவிக்கு அருள்புரிந்த திருவிளையாடல் . * 

விரும்பி யுயரமுனம் விண்ணிற் பறக்குங் 
கருங்குருவி யெந்நாளுங் காக்கைக் கொளித்தே 
நெருங்கு வனத்தொதுங்கி நீள்பதங்க முன் 
வருந்த லொழிந்துலர்ந்தாங் கஞ்சியுழல் காலம் . 

( க ) 
" மந்திரித் தலைவராக வைத்தனன் " என்றார் ; ! இதனை , வருஞ்செய்யுட்களாலு 
முணர்க. போலும் : உம்மை , அசைநிலை . 

கசு , மந்திரிகளும் சேனைத்தலைவர்களும் அரசனுடைய அரண்மனை வாயிலி 
லிருந்து தத்தம் தொழில்களை இயற்றுதல் இயல்பு ; சுக : 10 - ஆம் செய்யு 
ளைப்பார்க்க , சாமந்தர் - சேனைத்தலைவர் . 

கஎ . வன்னியத்தலைவராகி - சேனாபதிகளுக்குத்தலைவராகி ; இந்நூற் பதி 
கம் , கூ - ஆம் செய்யுட் குறிப்பைப்பார்க்க . 

கஅ . முன்பு, “ சுந்தரன் குமாரர் போலுமிருந்தனர் ( கச ) என ஐயுற்ற 
வன் , இட்பொழுது தெளிந்தானென்றுணர்க. 
கக , அவை - அப்பன்றிக்குட்டிகள் . 

( 60 ) 
க . பதங்கம் - விட்டில் . 

* " கருக்குருவிக் கன் றருளினை போற்றி " ( திருவா . போற்றி . உ 0+ ) ; 
இவ்வுல குயிரளித்த , பஞ்சின் மெல்லடிப் பாவைகூ றாகிக் , கருங்குரு விக்குக் 
கண்ணருள் கொடுத்த , வெண்டிரு நீற்றுச் செக்கர் மேனியன் ” ( கல் . எ . ) 

( பி- ம் . ) 1 அறத்தினினோங்கிச் பகைகடிந்தே 


உசுசு 


( உ ) 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
ஆங்கவற்றுண் மிக்க வறிவுள்ள தோர்குருவி 
யோங்கு மொருகா லருளா லுணர்ந்தபடி 
யீங்கிவ் வுலகி லியாவர்க்கு முண்பெகை 
தீங்ககல வெல்லாரு முண்டதனைத் தேருங்கால் . 
வென்றிப் புரம்வென்றோன் வேதா முடியறுத்தோன் 
குன்றக் கரியுரித்தோன் கூற்றங் கெடவுதைத்தோன் 
மன்றற் பதம்பணிந்தே வானோ ரதிசயிப்ப 
வின்றிப் பகைவெல்ல வல்லே மெனத்தேறி . 
காணி னினியிதற்கோர் காரணமுண் டெந்நிலத்தும் 
பூணு முருக்கொண்டு பூசைகொளு மீசர்களிற் 
சேணிமிருங் கோயிற் றிருவால வாயனல்லாற் 
பேணுங் கருணை யுடையா ரிலைபிறங்க . 
என்று கருதி யிரணியத்தண் டாமரையிற் 
சென்று விரைவின் முழுகிச் சிறகடித்துத் 
துன்றுபுகழ் கொண்டானைச் சூழ்ந்துலகோர் கொண்டாட 
நின்று பரவப் புகுந்ததுமுன் னீங்காது . 


( ங ) 


( ச ) 


( ரு 


வேறு : 


அருந்தவ னதிசயித்திங் கருங்கருங் குருவி நெஞ்சிற் 
பொருந்திய நினைவு கண்டு பொருவின் மூன் றெழுத்தா லோங்கி 
விரைந்துயர் பலத்தை நல்கு மிருத்தியுஞ் சயம தென்னுந் 
திருந்திய மந்திரத்தைச் செவிப்புலத் துபதே சித்தான் . ( சு ) 
1 வழிபடு வோரி னின்போன் மண்மிசைச் சொல்லற் கில்லை 
பிழையிலை விடியு முன்னம் பிரமமா 2 முகுத்தத் துன்ற 
உனுழையினிம் மந்தி ரத்தை யுவணரா சனுமுள் ளஞ்சும் 
பழுதற வோது னக்குக் காக்கையாற் பயமோ வில்லை . ( எ ) 

உணர்ந்தபடியாவது . 
ஈ . வென்றிப்புரம் - முன்பு வெற்றியையுடைய புரங்கள் ; “ வென்றிக்களிற் 
றை விரிதாரவன் வென்ற வாறும் ” ( சீவக , கச . ) சிவபெருமானுடைய செயற் 
கருஞ் செய்கைகளுள் , பெரும்பகைகளை வென்றமை பகையை வெல்லக்கருதிய 
கரிக்குருவியாற் கருதப்பட்டது . 

ச . சேண் நிமிரும் . 
ரு . இரணியத்தண்டாமரை - பொற்றாமரைத் தீர்த்தம் . 

சு . அருந்தவன் - சிவபெருமான் ; “ தாழ்சடைப் பொலிந்த வருத்தவத் 
தோன் ( புறநா . கடவுள் ) என்பதன் கீழ்க்குறிப்பைப் பார்க்க . 

எ . முகுத்தம் - முகூர்த்தம் . பிரமமா முகூர்த்தமென்பது , இரவில் , 
இருபத்தைந்து நாழிகைக்குப் பிற்பட்டகாலம் . இம்மந்திரத்தை ஓது . உவண 
ராசன் - கருடன் . 

ம் . ) 1 வழிபடுவோர்களின் போன் 2 முகிழ்த்தத்- 3 உழையில் 


( 
அ 
) 


சு.- கரிக்குருவிக்கு அருள்புரிந்த திருவிளையாடல் . உகஎ 
அரும்பெரும் புத்தி யுள்ள வன்புடைச் சடக மேநின் 
பெருங்குலக் கிளைக்கு மப்பாற் பெறும்பெறு மிளம்பார்ப் பிற்கும் 
பொருந்துமிம் மந்தி ரத்தைப் போதியிப் புவன மெச்சப் 
பரிந்தவை யாவு முய்ந்து பயமறத் திரிவ தற்கே . 
அயர்வறு சிறப்பின் மிக்க வவனிமீ தென்று நந்த 
முயர்விளை யாடல் காண வும்பரு மதிச யிப்பச் 
செயிரறு பறவைக் கெல்லாந் தீபமே யனைய வுன்றன் 
1 பெயரது வலியா னென்று பேசிடக் கடவ தென்றே. ( க ) 
கருணையிற் பரிசஞ் செய்து கருதியித் தகவுஞ் சொல்லிப் 
பொருவரு நின்னி டத்துப் போவென விடைகொ டுப்பக் 
குருவியு மாலித் தன்பு கூர்ந்துபோய் விடியு முன்னர் 
விரைவொடும் புகுந்து காட்டில் வெல்லுமந் திரமோ திற்றால் . ( க 0 ) 
மறுவறு சிகரம் பன்னாள் வலஞ்செய்து சிறகு நோவ 
நெறியினின் வணங்கிப் பெற்ற நிகரிலா மந்தி ரத்தைப் 
பிறிவருஞ் சாதிக் கெல்லாம் பிஞ்ஞக னருளாற் கூடி 
யறிவுற வுபதே சிப்ப வப்படி யோதிற் றன்றே. 

( கக ) 
நன்பரி வெய்தி யாவு நவையற வோது முன்னர் 
வன்பெரும் பகையை வெல்ல வல்லநன் னினைவு தோன்ற 
முன்பது கண்ட பின்ன ரவையவை முடுக்கிக் காக்கை 
யின்புறு தலையி லெற்றப் புகுந்தன வெங்கு மெங்கும் . (கஉ ) 
2 கோக்கய நோக்கை நீக்கிக் கூர்க்குமூக் குடைய யாக்கைக் 
காக்கைக டலைபி ளக்கக் கத்தமுற் பகைநி னைந்து 
மேக்குறீஇ யொன்றுக் கொன்று விரைவொடு மாறி மாறிப் 
போக்கறத் தொடர்ந்து குட்டப் புகுந்தன வெங்கு மெங்கும் . ( கங ) 
ஆங்கது கண்ட போதே யதிசயித் தவனி யோர்கள் 
பாங்குடைச் சொக்கன் வல்ல வல்லபம் பாரீர் பாரீ 

அ . சடகம் - கரிக்குருவி . இளம்பார்ப்பு இளையகுஞ்சு . போதி - 
உபதேசஞ்செய் . பரிந்தவையாவும் - துன்புற்றவைகளெல்லாம் ; பரிந்து - நீ 
யன்புற்று என்றுமாம் . திரிவதற்குப் போதி . 

கக . நிகரிலா மந்திரம் - பகையில்லாமைக்குக் காரணமாகிய மந்திரம் 
“ நீலமொடு நெய்த னிகர்க்கு மூரன் " ( ஐங்குறு.உ ) ; “ நிகாடு விலையே ” (சிலப் 
பக்கம் , ந உக . ) 
கங . கோக்கயம் 

தலைமையாகியகரிக்குருவி . நோக்கைநீக்கி - கண் 
ணோட்டத்தை யொழித்து . மேக்கு உறீஇ - மேலேசென்று . 

கச . பாரீர் பாரீர் - பூமியிலுள்ளவர்களே பாருங்கள் ; " பகரரங்கக் கலம் 
பகத்தைப் பாரீர் பாரீர் ” ( அரங்கக்கலம் . தனியன் , உ ) ; அடுக்குமாம் . இறை 
ஞ்சினபின்னரே வன்மையுண்டாயிற்றென்று வருவிக்க . 
( பி - ம். ) 1 பெயரையும் 2 கோக்கை நீனோக்கை , " நோக்கிய நோக்தை 

88 


உகூஅ திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
ரீங்குமுன் கண்ட தன் றிங் கிறைஞ்சின பின்ன ரென்றே 
வாங்கரு முவகை கூர்ந்தார் பெயரையும் வலியா னென்றார் . 


( கச) 


வேறு . 


செந்நெறி நாயன் றேவர்க டேவன் 
முன்வரு நீதி முடித்தன னென்றே 
தொன்னெறி மலரோன் வந்து துதித்தான் 
றன்னுடை யுள்ளஞ் சால வெருண்டே . 

( கரு ) 
வேறு , 
சொற்ற ரும்பெரிய சுந்தர னருளா 
னற்க ருங்குருவி நாமிசைத் தோன்றும் 
விற்பொலி மந்திர மித்திஞ் சயத்தின் 
கற்பனையின்றுங் காணப் படுமே . 

( கசு ) 
ஆகத்திருவிருத்தம் - சசுரு.உ . 
சாக . - மாமேருவிற் கயல்செண்டுபொறித்த 

திருவிளையாடல் . * 


( 


தேர்பரி கரியா ளீண்டுந் திறற்பெரும் படையான் மிக்குப் 
போர்புரி தெவ்வர்க் காய்ந்து புனிதனுக் கன்பு பூண்ட 
சீரிய புகழான் முன்னோர் தென்னனுக் கிரகு லத்து 
வாரிசூ ழுலக முற்று மதுரையி லிருந்து காத்தான் . 

(க ) 
மன்னுயிர் காப்போ னோர்கான் மறையவர் தமையி கழ்ந்து 
தொன்னெறி யருள்சே ரெந்தை சொக்கனுண் டென்றி ருப்ப 
நன்னெறி மறையோ ரெல்லா நல்குர வுற்றே யெங்கு 
மின்னல்கொண் ழெலப் புக்கா ரியாகமுஞ் சடங்கும் விட்டே , ( உ ) 

கடு . ருகூ : ரு ; நாயன் - தலைவன் . 

கசு. இத்தலத்தில் , சோமசுந்தரக்கடவுள் உபதேசித்தருளிய பின்பு , ஒவ் 
வொரு தினத்திலும் விடியற்காலத்தில் , கரிக்குருவிகள் மிருத்தியுஞ்சய மந்திரத் 
தை ஜபித்துக்கொண்டு வருகின் றன வென்பது ஐதிஹ்யம் ; “ ஆற்றல் வேண் 
டுநரெலா மரனை யன்பினால் , போற்றியிம் மனுப்புகல் கென்னல் போன்றமுன் , 
சாற்றிய மந்திரந் தன்னைக் கார்க்குரீஇ , வீற்றுவீற் றாவிருந் துரைத்தன் மேயின " 
( காஞ்சிப்புராணம், பன்னிரு.ச 0ச : விடியல்வருணனை ) என்னுஞ் செய்யுளா 
லுணர்க . மித்திஞ்சயம் - மிருத்தியுஞ்சய மந்திரம் ; சத்தியஞான மித்திஞ் 
சயத்தினையுபதே சித்தான் " ( திருவிளை, கரிக்குருவிக்கு . கஉ ) 
( சுக ) 

[ விக்க . 
ஆள் - காலாட்கள் . உக்கிரகுலத்துத் தோன்றியென ஒருசொல்வரு 
உ . சடங்கு என்றது பாசமல்லாத கர்மங்களை . 

" சேலுடன் செண்டிட்டுமேருப் பொன்வாங்கி ” ( பயகா , சுக . ) ; “ கய 
லெழுதிய விமய நெற்றியின் " ( சிலப் , ஆய்ச்சியர் குரவை . ) 

- ம் . ) 1"மிருத்தியுஞ்சயத்தின் 2 குலத்துள் நல்குரவாகியெங்கும் 


(க) 


போதி 
சுக . - மாமேருவிற் கயல்செண்டுபொறித்த திருவிளையாடல் . உககூ 
ஆங்கவர் நீங்க கில்லா வரும்பெரு வேள்வி முன்னா 
வோங்கிய தருமம் யாவு மொழிதலா லொழிவி லாத 
தாங்கரு மழைம றுத்து நென்முதற் றானி யங்கள் 
பாங்குற விளைவில் லாமற் படைகுடி தளர்ந்த வன்றே . ( 
மாநிலந் தளர்தல் கண்டு வழுதிவெந் துயருற் றோர் நாட் 
டானிருந் தரைக்கி டந்து தனிமனத் தோர்வான் யாமின் 
றீனமின் மறையோர் தம்மை யிகழ்தலா லிறைவி ரும்பு 
மூனமில் வேள்வி குன்ற வொழிந்தது பொழிந்த மாரி .. 

( 
இன்றியா மறிந்தோ முண்மை யெங்ஙன மென்னி னல்லோர் 
சென்றுதே வரையும் வேள்வித் திறத்துளோர் தமையும் பூசித் 
தொன்றுவ ரதனாற் பெய்யு முயர்மழை காலத் தென்று 
நன்றிகொள் பழையோர் சொல்வ சென்றுகள் ளிருட்டு யின்றான் . ( ) 
கருணைசேர் சொக்கன் கண்டு கனவிடைச் சென்று சொல்வான் 
றெரிவுற நமக்கே நல்ல தென்னவ வருந்தே லின்று 
பெருகிய படையு முன்றன் பீடுடைக் குடியு மற்றோ 
ரொருவரும் வாடா வாறிங் குரைப்பனீ யுணர்ந்த தொக்கும் . ( 
விண்படர் துங்கச் செம்பொன் மேருவைச் சென்று ணர்த்தித் 
தண்பெரும் பொன்னு னக்கு வேண்டுப தறித்தெடுத்தாங் 
கொண்கிரி நின்ன தாக வுனதுறு குறியு மிட்டுப் 
பண்பொடு கொண்டு போதி பகட்டிலொட் டகத்தி னன்றே . ( எ ) 
நின்னுடைத் தானைக் கெல்லா நிறைவுற யாண்டொன் றிற்கு 
மன்னுமப் பொன்னிற் செம்பொன் மழையென வெடுத்துப் பெய்து 
செந்நெறித் தேவர் கட்குந் தீதிலா வொழுக்க மிக்க 
நன்னெறி மறையோர் கட்கு நல்கிடு நயங்கள் கூர . 
பொழிமழை மறுத்த நந்தம் புரமதா மறையோர் தம்மைத் 
தொழுதெழா திகழ்த லான்மேற் றுதிசெய்து நம்மேல் வைத்த 
பழுதிலா வன்பு போல வவர்கடம் பாலும் வைத்து 
4 வழிபடின் யாண்டொன் றிற்குள் வையகம் தழைக்கு மன்றே . ( க ) 

கூ . அரசருக்குரிய ஆறங்கங்களுட் சிறந்தமையின் , படையும் குடியும் 
கூறப்பட்டன ; “ பெருகிய படையுமுன் றன் பீடுடைக்குடியும் " ( சு . ) 

6. காலத்துப் பெய்யுமென்க . சு . நமக்கே : ஏகாரம் , பிரிசிலை . 
எ . தறித்து - வெட்டி . உனதுறுகுறி யென்றது , மீனமுத்திரையை .. 
அ . இச்செய்யுளின் கருத்தை கக - ஆம் செய்யுளும் புலப்படுத்தும் . 

க . நந்தம் புரமதாம் = நம்முடைய வடிவமாகிய ; புரம் - உடம்பு . இக 
ழ்தலால் மறுத்த . 

( பி - ம் .) 1 நில்லா 2 பீடுசேர்குடியுமற்றும் , 3 கூர்ந்தே 4 வழிபடு 


( 
சு 
) 


( அ ) 


- 


500 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் , 


( 
க 
0 
) 


வேறு . 
துணைவன் யானெனச் சொல்லிமுன் மறைந்திடக் கனவை 
யுணர்வு ளானெழுந் ததிசயித் தொருவருக் குரையா 
னணைய வாயில்வா யமைச்சர்கள் குறிப்பறிந் தளவி 
றணிவில் சேனையை விடியுமுன் சாற்றினர் கிளா . 

( 
அடர்ந்த தானையோ டாங்கவன் வடதிசை நோக்கி 
நடந்து பல்பெருங் காதமு நாளிடைப் போக்கி 
1 மடங்கல் யாளிகள் வானவர் தானவர் மற்று 
மிடைந்த காஞ்சன மேருமால் வரைமருங் கடைந்தான் . ( கக ) 
மற்றதன் சாரன் மாட்டோர் வளநகர் மேவி யங்க 
ணுற்றதா னையை யி ருத்தி யோங்குதன் றிறலி னோடு 
முற்றிர விற்சென் றீசன் மொழிந்தன மொழிந்து நிற்பச் 
சற்றுண ராமை கொண்டு சாடினான் பாணிச் செண்டால் , ( கஉ ) 
அங்கது கண்டு கம்பித் தமரர்மெய் புனைந்து வந்து 
செங்கணே றனைய மன்னன் றிண்மையை யதிச யித்தின் 
றிங்கியா னுரைப்ப தொன்றுண் டென்னுடை யுருவஞ் சாற்றிற் 
சங்கம மென்றொன் றுண்டு தாபர மென்றொன் றுண்டால் , ( கங ) 

வேறு . 
மன்னிய சங்கம வடிவம் யானிது 
முன்னிகழ் தாபர வடிவ முன்னரிம் 
மின்னிய வெற்பகத் துனக்கு வேண்டுசெம் 
பொன்முறித் தேகெனப் புகழ்ந்து சொன்னதால் . ( கச ) 
முற்றிகழ் தச்சரான் முறித்தி லங்குசெங் 
கற்படு வரையென வெடுத்துக் காஞ்சன 
வற்புதச் சிகரிபண் டார மாகவே 
கொற்றவன் றன்கயற் குறிபொ றித்தனன் . ( கரு ) 
சென்றுகந் துகமென மறுகச் செண்டினாற் 
கன்றின்மு னடித்தவன் பரவக் கண்டு வாழ்ந் 
தொன்றிய சங்கம வுருக்கொண் மேருவும் 
வென்ற போகென விடைகொ டுத்ததால் . ( கசு ) 
க . கனவை ஒருவருக்கும் உரையானாகி அணைய . 

( பொன் . 
கக , மடங்கல் - சிங்கம் . யாளிகள் - யானையாளிகள் . காஞ்சனம் - 

42. செண்டு - ஒருவகையாயுதம் ; " செண்டுகொண்டு கரிகாலனொருகாலி 
லிமையச் சிமயமால் வரை திரித்தருளிமீள" ( கலிங்க , இராசபா , கசுடு .) 

ககூ , சங்கமவுருவம் தாபரவுருவமென் என்க்கு இரண்டுவடிவங்கள் உள் 
கச. யான் என்றது , தன்னுருவத்தை . இது - இம்மலை. 

( ளன . 
கரு . சிகரி - மலை . கயற்குறி மீனமுத்திரை ; " வழுதிக்கொடிச் 
சேலெழுதிய மால்வரை ( கூ ம . சம்பு . க . ) 

( பி - ம். ) 1 மடங்கலாளிகள் 2 இருத்தியோங்கிய திண்மை கண்டு 


சாக .-- மாமேருவிற் கயல்செண்டுபொறித்த திருவிளையாடல் , கூ 0 க் 


வேறு , 


ஒருவரா லணுக வொண்ணா வுயர்வட கிரியிற் செம்பொன் 
கரையறத் தறித்தெடுத்துக் கயலொடு செண்டுந் தீட்டிப் 
பெரியவ னருளை வாழ்த்திப் பெருங்கடற் படையி ருப்பின் 
விரைவொடும் வந்தான் வந்தா னிரவியும் வென்றி காண . ( கஎ ) 
மன்னிய மனிதர் முற்று மற்றுமோர் மேரு வென்னக் 
கொன்னுறு நாவற் செம்பொற் குன்றினைக் கண்டு வாழ்ந்து 
பொன்வரை யடித்து மீனம் பொறித்துயர் பொன்கொணர்ந்த 
தென்னவ நினக்கா ரொப்பா ரென்றனர் செய்தி கேட்டு , ( கஅ ) 
பெரும்படைக் கியாண்டொன் றிற்குப் பெரும்பொருள் விரும்பகல்கி 
யிருங்கிரி மச்ச மாக்கி யீழங்கொண் டொட்ட கங்கள் 
பரும்புழைத் தடக்கை நோன்றாட் பகடுயர் சகடு முன்னா 
வருந்தவோர் வருத்த மின்றி வந்துமா மதுரை புக்கான் . ( ககூ ) 
வந்து தன் னுழைபு காமுன் வள்ளல்பொற் கோயில் புக்கிங் 
கெந்தையே யடைந்தே னின்ற னருளினா லென்று வாழ்த்திச் 
சுந்தர மாக முன்னர் வழங்குவ யாவும் தோன்றச் 
சந்திர மாவ ளித்தான் சந்திர மாகு லத்தான் . 

( 20 ) 
தங்குயர் வேள்வி யோங்கத் தவிசிடை யிருத்தித் தெய்வ 
மங்கல மறையோர் தம்மை மகிழ்ந்துப் சாரத் தோடு 
பொங்குசெங் கனக நல்கிப் பூசனை செய்தான் வையந் 
திங்கண்மும் மாரி பெய்து சிறந்தது செல்வத் தோங்கி ( 
ஆண்டியாண் டொன்றிற் குள்ளீண் டகிலமுந் தழைப்பக் கண்டோர் 
காண்டகு புதுமை யீது கண்டில மென்று வாழ்த்திப் 
பாண்டியன் றனையு மந்தப் பாண்டியற் கன்பு பூண்டு 
வேண்டிய தளிக்குஞ் சொக்க வேந்தையும் வியந்தார் சால . ( உஉ ) 
மாநிலங் காப்போர் வேள்வி மறையவர் தேத்துந் தூய 
வானிரை மாட்டு மீச னளவினு மடியார் கண்ணு 
மீனமி லன்பு பூண்டாண் டினியன செய்வ ரேன்மற் 
நூனமேல் வருமோ வாரா துண்மையீ துண்மை யீதால் . ( உ x ) 

ஆகத்திருவிருத்தம் - ககஎரு 


( 
உக 
) 


கஎ . பெரியவன் - மகாதேவர் . 
கஅ , நாவற்செம்பொன் - சாம்பூகதமென்னும் தங்கம் . 

கக . மச்சம் - வெட்டியெடுத்துக்கொண்டு வைத்திருக்கும் மிச்சப்பொன் . 
ஈழம் - பொன் ; மேருவை மீனாகச்செய்து அதிலுள்ள பொன்னையெல்லாங் 
கொண்டென்பது மற்றொரு பொருள் . 

உ 0 . முன்னர் வழங்குவ - திருமஞ்சனக் கலசமுதலியவை . சந்திரமா - 
பொன்னாக ; சந்திரம் - பொன் . மடக்கணி . 

உஉ. ஆண்டு அப்பொழுது , 


கூ 02 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் , 
கூ உ.- சான்றழைத்த திருவிளையாடல் . 


! 


ஓங்குதன முடையானோர் வணிகன் வையத் துயர்புளதோர் பட் 
டினத்து முன்னோர் நாளி , னீங்கரிய சுற்றமுட னிருப்ப முன்னை 
1 நீள்வினையின் வசத்தாலோர் புதல்வ னின்றி , யீங்குலகி னாணமட 
மச்ச முன்னா வெத்தகவு மிவட்கல்லா தில்லை யென்னும் , பாங்குதி 
கழ் வுறுமொருபெண் ணருமை யாகப் பயந்துசிறப் பொடுவளர்த் 
தான் பரிவு கூர்ந்தே. 

வருத்தமற வளர்கின்ற கன்னி தன்னை மதுரைநக ரிருப்பா 
னோர் மருமகற்குப் , பொருத்தமுறக் கொடுப்பலென வறுதி யிட்டுப் 
பொருவிலருங் குலவணிகன் விருத்த னாகித், திருத்தமுடை மனைவி 
யொடு மரித்த பின்னர்ச் செட்டிகளாங் கவற்கான கடஞ்செய் தஞ்சி , 
விரித்து நிகழ் செய்தியெல்லாந் தோன்ற வோலை விரைவினவன் 
றனக்கெழுதி விட்டார் கட்டி . 

( உ ) 
உன்னுடைய மாமனெழிற் பிள்ளை வேண்டி யுயர் தருமத் தொ 
ருப்பட்டாந் தவங்கள் செய்து , பின்னரொராண் மகவின்றி யருமை 
யாகப் பெறற்கரியபெற்றியினோர் பெண்ணைப் பெற்றிங் , கென்னுடை 
நன் மருமகற்கே கொடுப்ப லென்று யாருமுணர் வுறவுரைத்து விரு 
த்த னாகித் , தன்மனைவி யொடுமிறந்தான் விரைவின் வந்தித் தையலை 
யுங் கைப்பிடித்துத் தனங்கைக் கொள்ளே . 

( ங ) 
இந்தவா சகவோலை செல்லா முன்னாங் கிருங்குலமா தொடும்புத 
ல்வர்ப் பெற்று வாழ்வோன் , முந்தவெதிர் வாங்கிவா சித்துக் கண்டு 
முதிர்ச்சியினாற் சிறிதழுங்கி மகிழ்ந்து சாலச் , சிந்தைவரு நல்லுற்றோர் 
சிலரோ டொன்றிச் சின்னாளிற் பல்காதங் கடந்து சென்றே , யந்தநக 
ரடைந்தளவில் சிறப்பாற் பொங்கு மன்புடைமைத் துனியிருக்கு மக 
த்துட் புக்கான் . 

(ச ) 
நீதியுடை வணிகனுநல் லடிமை முன்னா நிதிகளுங்கண் டெதிர் 
வரவு பார்த்தி ருந்த , மாதையுங்கண் டிரும்பதியோர் விரும்பச் சின் 
னாண் மனைக்கணிருந் தறநெறியை மனத்தி னோர்ந்தின் , றோதுமணஞ் 

க . பட்டினத்து - காவிரிப்பூம்பட்டினத்தில் ; “ முட்டாச் சிறப்பிற் பட்டி 
லம் பெறினும் " ( பட்டினப்பாலை , உக அ . ) 

உ . அறுதியிட்டு - நிச்சயித்து , மரித்தபின்னர் - இறந்தபின்னர் . கடம் - 
அபாக்கிரியை . ஓலையிலெழுதி அதனைக்கட்டி விட்டார் . [ கூட்டுக. 

கூ. கைக்கோள் என்று ஓலையெழுதிக்கட்டி விட்டாரென முன்னதனோடு 

ச . சின்னாளிற் பல்காதம் : முரண் . மைத்துனி- அம்மான்மகள் ; “ மைத் 
துனி நடக்கமாட்டே னினைத்தன னென்ன ” (எ .) 

( பி- ம் . ) 1 நீள்விதியின் 2 வளர்க்கின்ற 3 விரைவில்வணிகனுக்கெழுதி 
4 பின்னொராண் மகவின்றி யினிமைகூரப் , 


50 


( 
ஈ 
) 


சுஉ .-- சான்றழைத்த திருவிளையாடல் .. 
செய்வதுநம் மதுரை மேவு முற்றவர் முன் னாவென்றே யுரைத்து 
வான்றோய் , போது திகழ் பொழின் மதுரை நகரை நோக்கிப் புறப்ப 
ட்டா னொருப்பட்டான் றனக்கட் டோடும் . 

வேறு . 
செந்துவர் வாய்க்க ருங்கட் செப்பிளங் கொங்கை மங்கை 
யிந்திரை யனையா ளோடு மினிமைகூ 1 ரடிமை யோடு 
நந்துபல் பொருள்க ளோடு நண்ணிய சுற்றத் தோடும் 
வந்தன சொல்லி யொல்லை வழியிடை நடக்குங் காலை . 
மைத்துனி நடக்க மாட்டே னிளைத்தன னென்ன வாய்ந்த 
வுத்தமன் பொருளனைத்து முற்றவர் கைக்கொடுத்து 
மெத்தென மாதைக் கொண்டு வருகுவல் விரைவி னீங்கண் 
2 முத்தெயின் மதுரை தன்னிற் போமென மொழிந்து விட்டான் . ( ) 
மற்றவர் போய பின்னர் வல்லியை மெல்லக் கொண்டாங் 
குற்றால் லடியா ரோடு மோசனை காதம் வந்து 
சிற்பான் விரும்பி வாழுந் திருப்புறம் பயம் தென்னும் 
பொற்பமர் திருப்ப திக்கட் பொருந்தியொண் கோயில் புக்கான் . ( அ ) 
3 ஆங்கொரு புடையிற் றங்கி யடிசினன் குறவ மைத்துத் 
தீங்கற வுண்டு முன்னர்த் திகழ்விதி வசத்தா லாங்கட் 
டாங்கருங் கண்படுப்பத் தையலு மரபை நோக்கி 
நீங்கவோர் புடைத்து யின்றா ணெருங்கடி யார்கள் சூழ. ( 
நிறைவினா லறிவால் வாழ்வா னீதியா லிளமை யாலோர் 
குறைவிலா மரபாற் பொங்குங் குலப்புகழ் வணிகன் றன்னைக் 
கறுவிவா ளரவு சென்று கடித்தலு நிசிக்கட் கண்டே 
முறையிடா வீழ்ந்தார் சூழ்ந்த வடியவர் முதிர வாங்கு . 
விரைவின்மின் னசனி யன்னார் வெவ்வலிக் கருட னொப்பா 
ருரனுடைக் கேழல் போல்வா ரொப்பிலா மயூர நேர்வார். 

ந . தனக்கட்டு - பணப்பொதி . சு . இந்திரை - திருமகள் . 
எ . மெத்தென - மெல்ல . முத்தெயில் - முதியமதில் . 

அ . அடியார் - அடிமை வேலைசெய்பவர் ; “ அடிமை முன்னா " ( ரு . ) ஓசனை 
யுங்காதமும் . சிற்பரன் - பரமசிவன் . திருப்புறம்பயம் - சோழநாட்டுத்திருப் 
பதிகளுள் ஒன்று ; பிரளயகாலத்தில் ஊழிவெள்ளம் சிவாஞ்ஞையால் இதன் 

பன் 
புறத்தே சூழ்ந்திருந்ததுபற்றி ,இஃது இப்பெயர் பெற்றதென்பர் ;" பாஹ்யாம்பு 
புரம் " என்பது இத்தலத்தின் வடமொழிப்பெயர் . 

கூ , மரபு - முறைமை , 40. கறுவி - கோபித்து . நிசிக்கட்கடித்தலும் , 

கக . மின் - மின்னல் . அசனி - இடி ; மின்னு தலையுடைய இடியுமாம் . 
கேழல் - பன்றி . மயூரம் - மயில் . நகுலம் - கீரி , எண்கு - கரடி . இச்செய்யு 
ளில் , பாம்பிற்குப்பகையாய் உள்ளவைகள் கூறப்பட்டிருத்தல் காண்க . 

( பி - ம் .) 1 அடியாரோடும் முத்தையின்மதுரை 3 ஆங்கான் றனைப்ப 
ணிந்தே யருகுறுமனையிற்ரங்கித் , தீங்கரவருந்தி முன்னர்த் 4" குலப்பெரு 


( 
க 
) 


( 
க 
0 
) 


50 ச 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
பொருநகு லத்தை யேய்வார் பொருவிலெண் குக்க டுப்பார் 
கருதிமுன் பார்த்துஞ் சாகக் கண்டனர் கைவிட் டார்கள் . ( கக ) 
செங்கயற் கண்ணாள் பாம்பு தீண்டவுந் தீண்டா ளாகி 
யெங்குல வரசே யாற்றே னின்றெனை யிங்குத் தள்ளிக் 
கங்குலி னொளித்தா யென்று கண்ணினீ ரொடும் ரற்றி 
யங்கொரு மதிநினைந்து புலம்புவா ளரனை நோக்கி . 

( கஉ ) 
வாளரா வேணி யானே வாரிநஞ் சுண்ட கோவே 
காளமார் கடல் போய் மீண்ட கலங்கவிழ்த் தவர்போ னின்றேன் 
வேளுரு விரதி வேண்ட மீண்டளித் திலையோ வின்றென் 
னாளரி யுயிர்தா ராயே லவன்வழி யடைவேன் யானே . ( கா ) 
என்றவ ளடியா ரோடு 2 மிரவிடை யரற்ற முன்ன 
நன்றியிற் றொழுவான் வந்த ஞானசம் பந்த ரொல்லை 
வென்றியி னுணர்ந்தெ ழுந்து மெலிவதிங் கென்னை யென்னை 
நின்றவ ருரையு மென்ன வுரைசெய்வா ணிலனை நோக்கி , 

வேறு , 
எந்தையுயர் பேட்டினத்தோர் பெரிய செட்டி யெனைத்தவத்தாற் 
பெற்றழகார் மதுரை மன்னு , முந்தியநன் மருமகற்குக் கொடுப்ப லெ 
ன்றே மொழிந்துவா னுலகெய்த வணிகர் கூடி , நொந்தெழுதி யோலை 
விடக் கண்டு வந்து ஏனெறியிற் போய்மன்றல் செய்வ மென்றே, யந் 
தமில்பல் பொருளையுங்கொண் டென்னை யுங்கொண் டணைந்திரவிங் 
கிவன்மாண்டா னரவு தீண்டி , 

( கரு ) 


( 
கச 
) 


வேறு , 


என்பெருந் தவத்தா லெந்தை யிங்கெழுந் தருளப் பெற்றேன் 
றுன்பமு மகன்ற தென்று சொல்லுமுன் பெரிதி ரங்கி 
மின்பொலி யங்க மென்பூம் பாவையாப் பாடும் வென்றி 
நன்குறு கருணை மேனி ஞானசம் பந்த ராங்கு . 

( கசு ) 
வென்றிகொ ணஞ்சுண் டானை விதிமுறை யிறைஞ்சி யிந்த 
மன்றலங் குழலா ளுற்ற வருத்தநீக் கிடுவ மென்றே 
நன்றிகொ டிருக்க ணோக்கா னான்முகன் மறலி யஞ்சப் 
பொன்றிய வணிகன் றன்னை யெழுப்பினார் புதுமை கூர . ( கன ) 

க , காளம் - கருமை . ஆளரி - ஆண் சிங்கம் ; என்றது வணிகனை . இச் 
செய்யுளில் விடத்தின் கொடுமையையும் , கணவனையிழந்த மகளிர் துன்பத்தை 
யும் எளிதில் மாற்றியருளும் ஆற்றலையுடையவரென்பது புலப்படச் சிவபெரு 
மானைத் துதித்திருக்கும் அழகு மிகப்பாராட்டற்பாலது . 

கச . நின்றவர் : விளி , 10. மன்றல் - கலியாணம் . 

கசு . எந்தை - தேவரீர். அங்கம் - என்பு ; திருஞானசம்பந்தர் அங்கத் 
தைப் பூம்பாவையாகப் பாடியதலம் : மயிலாப்பூர். 

கஎ . வென்றிகொள் மற்றைத்தேவர்களை வென்ற , நஞ்சுண்டானை 
என்பது கருத்துடை அடையணி . அஞ்ச எழுப்பினார் . 

( பி - ம் . ) 1 நகுலீயம் 2 இறைகடையாற்றா 3 பட்டணத்தோர் 


{ 


( 
20 
) 


சுஉ . - சான்றழைத்த திருவிளையாடல் 

ங .0 ரு 
துயின்றவ ரெழுமா போலத் துண்ணென வெழுந்தி றைஞ்சும் 
வயங்கொளி வணிகற் கண்டு வாடிய தொண்ட ரெல்லாம் 
வியந்துற வேத்தி னார்கண் மிகமிக வதிச யித்து 
நயந்திதார் வல்லா ரென்று ஞானசம் பந்தர் தம்மை . ( கஅ ) 
மற்றுநே ரொவ்வா நீதி வணிகனைப் புகழ்ந்த தன்றிச் 
சொற்புக ழணங்கை நெஞ்சங் களிப்பவுந் தொடாது நின்ற 
பொற்பையு மவன்பால் வைத்த வன்பையும் பொருவி லாத 
கற்பையுங் கண்டு சால வாழ்த்தினார் காழி வேந்தர் . 

(கசு ) 
வேறு . 
தொன்மை நீதி வணிகற்குச் சொல்லுவார் 
நன்மை தீமை பயப்பினு நற்சிவன் 
வன்னி கூவம் வருநடு வாகவே 
கன்னி மாதினைக் கைப்பிடி யென்றனர் . ( 
முறைமை மன்னிட முன்ன முனக்கிவள் 
குறைவி றந்தையுங் குற்றமி றாயரு 
முறவி னல்கின துண்டே மருண்டினி 
யறையும் வார்த்தையை யைய முறாயென . (உக ) 
இணையில் வைதிக வாரண மிப்படித் 
துணிவு சொல்லத் துணிந்து வணிகனுக் 
தணிவி லாத விருப்பிற் றயாவுடை 
வணிகன் மாதை விதியின் மணந்தனன். ( 22 ) 
தெய்வ நீதித் திறங்கண் டதிசயித் 
துய்ய வந்தெ னுயிர் தரும் வள்ளலே 
யைய னேநல் லருமருந் தேயெனத் 
தைய லாளொடும் வீழ்ந்தனன் றாண்மிசை . (உங ) 
மற்ற வன்றனை வைதிக வாரணங் 
கற்பி லங்குநின் காதலி , தன்னொடு 
முற்ற நல்லடி யாரொடு மொல்லைநின் 

பொற்ற நன்னகர் போகெனச் செப்பினர் . ( உச ) 
கஅ . இது - இவ்வரிய செயல் . ஞானசம்பந்தர் தம்மை ஏத்தினார்கள் . 

20. சிவன் வன்னி கூவம் - சிவலிங்கப் பெருமானும் வன்னி மரமும் 
கிணறும் . நடுவாகவரும் . 

உஉ . வைதிகவாரணம் - திருஞானசம்பந்தர் . 
உச . பொற்ற - பொலிவுபெற்ற , 

( பி - ம் . ) 1 நீங்கி , நிற்பது கண்டு சால நிறைவுளோர் போற்றுந்தூய , 
கற்பியாங் கண்டி லேமென் றேத்தினார் காழி வேந்தர் 

39 


கூசு 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


வேறு . 


மாண்டுகன வெனவெழுந்த வணிகன் கற்பின் மாதினொடு நல் 
லடியார் போற்றப் போந்து , காண்டகுதென் மதுரைநக ரடைந்து 
பொற்பிற் கருணையுட னெதிர்கொண்ட கிளைஞர் கட்கு , மூண்டபெ 
ருஞ் செய்தியெல்லாம் தோன்ற வங்கண் மொழிந்தெவரு மதிசயிப்ப 
மகிழ்ந்து மாம , னீண்டியநன் பொருளொடுந்தன் பொருளுங் கொண் 
டாண் டிருந்தனனன் னயம்படவா ணிகஞ்செய் தோங்க , ( உரு ) 

மன்னு முய ரற்பொடுவாழ் நாளி னல்ல வடிவுகுண முடையா 
னோர் மதலை தோன்றிப் , பொன்னணியா லிலகுபெருஞ் சிறப்பி னோங் 
கிப் பொலிவினுடன் வளருங்காற் பொறாமை மிக்க , முன்னமவன் 
கொண்டகுல மாதின் மைந்தர் முதிராத சிறுபுதல்வ னோடுங் கூடி , 
மின்னியபாஞ் சாலிகமுன் னான நல்ல விளையாட்டி னொருப்பட்டார் 
வீதி யேறி . 

( உசு ) 
வேறு , 
தகவிளை யாடு நாளிற் றகவிலாப் புதல்வ ரோர் நாட் 
புகலரும் புதல்வன் மேனி புடைத்திட வடிப்பச் சென்று 
மிகவெருண் டழுது சொல்லக் கேட்டலும் விம்மி யாற்றாள் 
பகைப்பட வடித்த தென்கொல் கெடுவிர்கா ளெனப்ப கர்ந்தாள் . ( உ.எ ) 

வேறு . 
ஆங்கது கேட்டு விரைவின்வந் தேடி யார் மக ளார்கொலென் 
கணவ , னோங்கிய விதியிற் கைப்பிடித் தவளோ வொண்பொருட் 
பரத்தைய ரனைய , தீங்குள நீயோ மைந்தரைச் செறுப்பாய் செப்பிய 
வாறுநன் றென்று , பாங்குடை யாளை யெழவெழ வைதாள் பன் 
முறை பரிபவ மாக . 

( உ.அ ) 
இன்னன விளிய முன்னவ ளேச விளையவள் சாலநொந் தழுது , 
பின்னுற நவில்வா ளறிவிலா தவளே பேசருஞ் சிறப்புட னடைவின் , 
வன்னியுங் கிணறும் புறம்பயத் திறையு மருவிய பெரியசான் றாக , 
வுன்னுடைக் கொழுந னெனைமணஞ் செய்தா னுனக்கெனோ வுரைப் 
பதிங் கென்றாள் . 

( உக ) 
இப்படிச் சொல்ல மற்றவ ணகையா வியம்பிய திறமெலா நன்றின் 
றொப்பிலாச் சிவனாம் வன்னியாங் கிணறா மோதிய சான்றுனக் குண்டேற் 
செப்பவா தூரச் சான்றது சான்றோ சிறந்தாம் முற்றவர் முன்னா 
மெய்ப்பட வந்து நவிலுமேற் கற்பார் மெல்லிய லல்லவேற் கணிகை . 

உசு பாஞ்சாலிகம் - மரப்பாவை விளையாட்டு , [ பம் ; அவமானமுமாம் . 
உ.அ. செறுப்பாய் - கோபிப்பாய் . எழஎழ - மி . மிக , 

மி . மிக , பரிபவம் - துன் 
உக . சான்று - சாட்சி . 

[ லாவாயின் . 
» 0. கற்பார்ந்த மெல்லியலாக ஆவாய் , அல்லவேல் - அவைகள் சொல் 
( பி - ம் . ) 1 உயிரற்பொடு , 


சுஉ.- சான்றழைத்த திருவிளையாடல் . 


கூமஎ 


வேறு . 


என்றவள் சொல்லக் குன்றி யிளையவ ளெங்குந் தானாய்த் 
துன்றிய புகழ்க்கு நல்ல சொக்கனே யறிவ னென்று 
சென்றுபொற் கோயில் புக்குச் செங்கணீர் வார வார 
மன்றலங் குழல்கள் சோரப் புரண்டனண் மண்ணில் வீழ்ந்து , ( ஙக ) 
மன்னுபுன் குணத்தான் மிக்க மைந்தரைப் பயந்த பொல்லாப் 
புன்மைசேர் மடந்தை சொன்ன வார்த்தையோ பொறுக்க கில்லே 
னென்னுடை நாண முன்னா யாவையு மழிந்த வின்றே 
யுன்னையல் லாலெ னக்கிங் காருள ருற்றார் மற்றே . ( ங 2 ) 
மறுவினீ யறிய யானோர் பத்தினி மாதே யாயி 
னறிவுளோ ரெவருங் காண வவனிமீ தன்றைச் சான்றின் 
றிறையில்வந் துரைத்தல் வேண்டு மின்னருட் சண்பை வேந்தர் 
துறைபட நவின்ற சான்று பொய்க்குமோ சொக்கே யென்றாள் . ( ) 
ஆங்கது சொல்லா முன்ன மரும்பழிக் கஞ்சு சொக்கன் 
பாங்குளாள் செயல்கண் டுள்ளங் கசிந்து முன் பரிப வஞ்செய் 
தீங்குசேர் மாதி னுள்ளம் தெளிதல்கா ரணம தாக 
வோங்கிய சான்று மூன்று மொல்லையின் வரவ ழைத்தான் . ( ஙசு ) 


வேறு , 


வந்து தோன்ற வணிகர் திரண்டுவந் 
தெந்தை யல்லதுண் டோவென் றிறைஞ்சின 
ரந்த ரத்த ரதிசயித் தேத்தினர் 
சிந்தை யாகுலந் தீர்ந்தன டேமொழி . 

வேறு . 
ஏற்றமார் பெரிய கோயி லீசான திசையின் மீது 
1 தோற்றிய தன்றி யாங்க ளறிவ்மென் றன்று சொல்லச் 
சாற்றரு முவகை கூர்ந்து மூத்தவ ளிளையா டாளிற் 
போற்றிவந் திறைஞ்சி நின்றாள் பொறுத்தருள் பிழையென் றஞ்சி . () 
உத்தமத் தலைவன் கண்டாண் டுளங்களித் தறிவி லாத 
புத்திரர் தமையு மந்தப் புன்மைமா தையுமி கழ்ந்தே . 
யத்தனை நாளு மேத்தி யறிவுடைப் புதல்வற் பெற்ற 
பத்தினி மாதி னோடும் வாழ்ந்தனன் பரிவு கூர்ந்து . 

( ஙஎ ) 
ஙக . புகழ்க்கு நல்லசொக்கன் : சக : உஎ . பொற்கோயில் : “ பசும்பொன 
லிலங்குவான்றோய் , திருந்துமாலயம் என்பர்பின் ; சுச : கூ . 

ங ங . பத்தினிமாது என்றது கற்புடையவளென்னும் பொருளில் வந் 
தது ; “ பத்தினிமாதினோடும் " என்ப்ர்பின்னும் ; ஙஎ . 

சண்பை - சீகாழி .. 
கூஎ . பரிவு - அன்பு . 
( பி - ம் . ) 1 தோற்றுதல் கண்டி யாங்க ளறிவமென்று 


ங்அ திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம். 
முல்லைசே ரணங்கு நெஞ்ச முண்டக மலரிற் பொய்யா 
நல்லருட் சொக்கன் றன்னை நாடொறும் வைத்து வாழ்த்தி 
யில்லினை விட்டு முன்றி லேகிடா திருந்து மிக்க 
பல்பெருஞ் சிறப்பி னோங்கி வாழ்ந்தனள் பழிச்ச யாரும் . 
மருத்தயில் பாப்புக் காப்பு வள்ளலை மனத்து வைத்துத் 
தருக்கமார் காழி வேந்தர் சடையெனும் யாப்பெடுத்து 
விரைத்திரு மருக ரன்னில் வெவ்விடந் தீர்த்த தன்றித் 
திருப்புறம் பயத்த லத்திற் றீர்த்தனர் திருக்கண் சாத்தி . 

ஆகத்திருவிருத்தம் - கஎகச . 


( xஅ ) 


( ஙகூ ) 


காங . - நாரைக்கு அருள்புரிந்த திருவிளையாடல் . 

. 


( 
க 
) 


சு 


முந்தியகா லத்தொருகான் முதுநாரை வடதிசைக்கட் 
கந்தமலி செங்கமலங் காவிதிகழ் வாவிதொறுஞ் 
சிந்தைகளி கூரவுகள் சேல்கள்வரால் வரிவாளை 
வந்தனயா வையுமருந்தி வாழுங்கான் மழையின்றி. 

( 
ஆழியுரு வனையபெரு வாவியினீ ரறக்கண்டே 
யூழுடைநல் விதிவசத்தா னுழன்று நுக ரிரைதேடித் 
தாழ்வகல நயந்தறஞ்சேர் தவமுனிவர் நிறைந்திருந்து 
வாழுமொரு வனத்தணைந்த தங்குளதோர் மலர்வாவி . ( உ ) 
தேங்குபெரும் புனறதும்பிச் சிறந்திலங்கத் தனிகண்டு 
தாங்கரிய பசியினொடுஞ் சென்றிருப்பச் சலசரங்க 
ளோங்குமுயர் வடிவினவா யளவிலவா யுகண்டெழுந்து 
பாங்கணைந்து விளையாடிப் பயமின்றி யுலவினவால் . 

( ங ) 
வேறு . 
தவவள வலியி னாலே சார்ந்து முன் விளங்கக் கண்ட 
நவமுறு நாரை வாழ்ந்து நனிமனத் ததிச யித்திங் 
கிவைதமி லொன்றே காம லிரும்பசி தீர வின்று 
சுவைபட நுகர்வ மென்று சொல்லிமுன் செல்லுங் காலை . ( ச ) 

» அ . முல்லை - கற்பு . 

ஙக . மருத்து அயில் - காற்றை யுண்ணுகின்ற . பாப்புக் காப்பு - பாம் 
பாகிய காப்பையுடைய . சடையெனும் யாப்பு : சடையாயெனுமால் என்னு 
முதற்குறிப்பையுடைய தேவாரம், திருமருகல் - ஒரு திருப்பதி ; அதில் விடந்தீர் 
த்ததை , திருஞானசம்பந்த மூர்த்திகாயனார் புராணத்துள்ள சஅக - ஆம் திரு 
விருத்த முதலியவற்றானுணர்க . 

( கூ ) 
கூ . சலசரங்கள் - நீர்வாழ்வன. 
( பி - ம் . ) 1 கயல்வாளை " வந்தறஞ் 


சுங்.- நாரைக்கு அருள்புரிந்த திருவிளையாடல் 


கூக 


சு 


வேறு . 
மரவுரி யுடையினர் மார்பி னூலினர் 
தரும 2 குண் டிகையொடு தண்டு தாங்கிய 
பொருவருங் கரத்தினர் புனலுண் மூழ்குவான் 
விரைவொடு நணுகினர் விடியு முன்னரே . 
அங்கவர் தங்களத் தளவு நீரினுட் 
பங்குற விழிந்தது கண்டு பான்மைமீன் 
பொங்குமெய் நலிந்திடா தன்பு பூண்டருட் 
டுங்கமா முனிவரைச் சூழ்ந்து கொண்டவால் . 

வேறு . 
உருகிமுன் கண்ட நாரை யதிசயித் துறையை யுண்டு 
பெரியகா யம்ப டைத்தும் பிறிவரும் புதல்வர்ப் போல 
நிரையின் மெய்ந் நலியா வாறு நின்றன வறிந்துங் கெட்டே 
னருவினைப் பாவி நாமே யயின்றன மறிவி லாமல் . 

( எ ) 
இனியுயிர் செகுத்துண் ணேமென் றெண்ணிவெங் கொலைத விர்ந்து 
புனலையே யுண்டு சூழ்ந்து பொய்கையுள் வாழு நாளில் 
வினை தரு முன்னம் போகா வெம்பசி போகக் கண்டு 
மனமகிழ்ந் ததுசி றந்த முனிவர்கள் வரத்தை வாழ்த்தி . ( அ ) 
மருவிய கிளைகள் கண்டு வந்துயிர் செகுத்துண் ணாது 
பெரியநீ மெலிவ தென்கொல் பேசென வுளத்துச் சற்றுங் 
கருணையில் லாதீர் நுங்கள் காரியத் தேகு மென்று 
பரிவுற நவின்று போக்கி யிருந்தது பத்தி பூண்டு . 

( ) 


வேறு . 


சந்தி யோமடத் தேகித் தபோதனர் 
புந்தி நம்பு புராணம் படித்திட 
வந்து கேட்கப் புகுந்தது மாசறன் 
முந்து வேட்டுயர் முத்தியை வேட்டது . 


( 40 ) 


வேறு , 


மற்றொரு தெய்வ மண்ணின் மதுரை நா யகன் போ லில்லை 
முற்றிய கருணை கூர்ந்து முத்தியை யளிக்க வல்லா 
ருற்றுரை செய்யி னென்றாங் குயர் தவ முனிவ ரோர்நா 
ணற்சிவ புராணஞ் சொல்லக் கேட்டது நயந்து நாரை . ( கக ) 

சு . சூழ்ந்துகொண்டவைகள் , மீன்கள். 
எ . உறை - நீர்த்துளி. 
அ . சூழ்ந்து - சுற்றிக்கொண்டு, ஆராய்ந்து . வினை தருபசி . வரத்தை - 
க . நம்பு - விரும்புகின்ற , மாசுஅறல் - குற்றம் நீங்குதலை . 
( பி . ம் . ) 1 இடையினர் 2 கண்டின.க 3 மாமடத்து 


( விசேடத்தை . 


ங்கம் 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
வரமுடைச் சொக்கன் றன்னை வழுத்துவ மென்றெ ழுந்து 
தரைபுக ழோடை விட்டுத் தவத்துளோ ரதிச யிப்ப 
விரைவொடும் பாண்டி நாட்டு மேதகு மதுரை யந்த 
ணருளுடைச் சொக்க நாத னாலயத் தணைந்த தன்றே . ( க 2 ) 
உத்தமக் கனகப் போதா ரோடையின் மூழ்கி யேறிப் 
பத்தியிற் பறந்து நாளும் பகலுட னிரவுஞ் சித்தம் 
வைத்துடல் வருந்தச் சூழ்ந்து வலஞ்செயக் கண்ட மண்ணோர் 
புத்தியு ளதிச யித்தார் புதுமையீ தென்ன வாழ்த்தி . ( க . ) 
எங்குமோ ரிரைதே ராம 1 லினியதன் னுடலம் வாட 
மங்கைபா ரின்று நம்மேன் மண்ணிலோர் பறவை வைத்த 
பொங்குபே ரன்பு தன்னை யென்றிறை புகலக் கேட்ட 
வங்கயற் கண்ணி மங்கை யகமகிழ்ந் ததிச யித்தாள் . ( கச ) 
கொன்னுறு தடத்தி லோர்காற் கடுங்குரற் கொடுங்கூர் மூக்கு 
மின்னெடுங் கழுத்துப் பார வெண்சிறைச் செங்கா னாரை 
மன்னிய கயல் சேல் வாளை வரிவரா லுளுவை யார 
றுன்னிய பனைமீன் றுள்ளித் துறைவிளை யாடல் கண்டு , ( கரு ) 
சாதிவா தனையி னாலே தருமநூ னெறிம றந்தே 
யாதர வுடனே கூடி யயிலுவா னலகங் காந்து 
மீதெழச் சென்று கௌவி மீண்டயி லாது மிழ்ந்து 
நீதிகண் டருவ ருத்து நெஞ்சக மஞ்சி யோரும் . 

( கசு ) 
முன்னைவா தனையை விட்டு முற்றிய வறிஞர் நெஞ்சிற் 
பின்னொரு விகார மின்றி யிருப்பரிப் பிணப்பு லாலை 
நன் னெறி யறிந்த நாமு நாவழி யொழுகிக் கெட்டேன் 
றின்னவே நயந்தே நம்போற் றீங்குளா ருண்டோ வின்றே . 

(கஎ ) 
வல்லவன் வாவி மீனை மாற்றுமே லொன்றோ வென்னப் 
புல்லிய பறவை யாகி யிருப்பவும் பொருவி லாத 
நல்லறி வுடைய தாகி யிருந்ததிங் கெனந யந்தே 
யொல்லையவ் வாவி மீனை யொழிவித்தான் விழியா லாங்கு 

கு . ( கஅ ) 
கங . கனகப்போதா ரோடையில் - பொற்றாமரையில் , 
கச . அன்புதன்னைப்பார் . 

கரு . செங்கானாரை : நாராய் நாராய் செங்கானாராய் ( தனிப்பாடல் ) 
உளுவை , ஆரல் , பனை என்பன மீன் விசேடங்கள் . 

கசு . வாதனை - பழக்கம் , அலகு - மூக்கு .. 
கஅ . வல்லவன் - சிவபெருமான் , ஒன்றோ - ஒருவகையான நலந்தானா. 
( பி - ம் . ) 1 இனியதோருடலம் 2 நெறியறியாநாமும் 


ககக 


சுச.- வேதம் உணர்த்திய திருவிளையாடல் . 
நலமலி யறிவான் மிக்க நாரை வந் தணைய வேண்டித் 
தொலைவிலா மீன னைத்தும் தொலைவித்த புதுமை கண்டு 
பலகலை வல்லான் வல்ல வல்லபம் பாரீ ரென்றே 
யலகிலா மனித ரெல்லா மேத்தினா ரதிச யித்தே. 


( க்க ) 


வேறு . 


உடலி ளைத்த பறவைக் குவகைகூர்ந் 
தடைவி னிற்சிவ லோகத் தடையென 
விடா கற்றி யிருங்கண நாயகர் 
வடிவு பெற்றங் கிருந்தது வான்றொழ . 

( 20 ) 
வேறு . 
2 பிரிவறக் கொன்று தின்னுங் கடைப்படும் பிறப்பு நாரை 
வரனுறு தேவ ராகி வான்றொழ விருப்பக் கண்டீர் 
கருதினிங் கின்றும் பொல்லாக் கடையரா யினுங்கொல் லாதிங் 
கரனைவந் திப்ப ரேல்வா னாள்வதற் கைய மின்றே , 

(( உக ) 
ஆகத்திருவிருத்தம் - கஎஙரு . 


3 


சச .- வேதம் உணர்த்திய திருவிளையாடல் . * 


நந்தலி லாத கால நான்குக வடிவ மாக 
வந்தமில் கற்பக் தோறு மடைவினில் வாரா நின்ற 
திந்தவொண் பிரம கற்பத் தியைந்தவைந் தாவ தான 
முந்திய வுகங்க ணான்கின் முதலுகத் தாதி தன்னில் . 

( க ) 
கண்ணுவன் முதலா வுள்ள காரண முனிவர் யாரு 
மண்ணிலோ ரிடத்துக் கூடி மனத்திடை யோர்வா ரங்க 
ணெண்ணுமுற் கலியு கத்தி னிருக்குமுன் வேத நான்கும் 
பண்ணமை நெறியி னோதா தொழிந்தனர் பார்ப்பார் யாரும் . ( உ ) 
ஒருமைநெஞ் சகமு முன்னை யிருபிறப் பொழுங்கு மோங்கும் 
பெருமைமுத் தழலு நான்காச் சிரமமும் பீடி லங்கு 
மரியபால் வேள்வி யைந்து மாதிர லங்க மாறுந் 
தருமவேழிசையு மற்றுந் தவிர்ந்திழி தொழிலிற் சார்ந்தார் . ( B ) 

க , காலம் : எழுவாய் , 

கூ , வேள்வி ஐந்தாவன : பிரமயாகம் , தேவயாகம் , மானிடயாகம் , பிதுர் 
யாகம் , பூதயாகம் என்பன . ஆறங்கங்களாவன : நிருத்தம் , வியாகரணம் , 

* வேத நூல்பயில் இன்றது வாயிலே , " மறையிலங்கு பாடலாய் , 
" நால் வேதமும் பொருள்களு மருளி, யங்கயற் கண்னி தன்னொடு மமர்ந்த வா 
லவா யாவது மிதுவே ( திரஞா. தே . திருவாலவாய் ) ; “ வேதியா வேதகீதா " 
( திருநா . தே . க்ஷ . ) 

( பி - ம் . ) 1 வந்தனையை 2 பரிவர 3 கருது திரென்றும் 4 " கொல்லாமல் 


நக 2 .. 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
தொன்மைகன் கிலாத கால சுபாவத்தா லோரோர் நாட்டு 
நன்மறை 1 யோதி னோரு நயந்தரும் பொருடே ரார்கண் 
மன்னிய பொருடேர்ந் தோரு மனத்திடை யழுக்கு வைத்துப் 
பின்னொரு வர்க்கு நல்கார் பெரியபா வியர்க ளாகி . 


( ச ) 


வேறு . 


மறந்திக ழவ்வுக மறைந்த தொப்பிலா 
நிறந்திக ழிவ்வுக நிகழ்ந்த தின்றியா 
மிறந்தநால் வேதமு மிலங்க மண்மிசை 
யறிந்திடு மாறெவ்வா றென்ற ழுங்குமுன் . 


வேறு . 


சு 


வரனுறு மண்ம கட்கு மணிமுடி யாகுந் தொல்லை 
விரிபொழின் மதுரை தன்னு ளிருப்பநா மெலியா தங்கண் 
வருவிரேல் வேத நான்கு மயக்கற நவில்வ மென்றே 
தெரிதா வுரைத்தான் விண்மேற் றீதறு புகழ்க்கு நல்லோன் . ) 
அந்தநல் லுரைகே ளாமு னழகன்வாக் கென்றா லித்து 
வந்துமா மதுரை தன்னுள் வள்ளல் பொற் கோயில் புக்குச் 
சந்தையே வடிவாம் வேத புருடனே தாழா தெங்கள் 
சிந்தையா குலங்க டீரத் தெளிதர வுரைத்தி யென்றார் . ( எ ) 
மணங்கம ழிறைவன் யாரும் தொழுங்குரு வடிவங் கொண்டாங் 
கணைந்துயர் முனிவர் யாரு மதிசயித் திறைஞ்சி யேத்த 
விணங்கு நூல் வேத நான்கு மினியவங் கங்க ளாறும் 
பிணங்குத லறா வின்றான் பிணங்குநூ லிணங்கு மார்பன் . ( அ ) 
பொருந்திய தவத்தான் மிக்கோர் பொருளொடு மடைவிற் கேட் 
கரும்பெரு நிறைவு கூரு மளவினி லெழுந்து காணப் 
பருங்கைவெங் கயங்க டாங்கும் பசும்பொனா லிலங்கு வான்றோய் 
திருந்துமா லயத்தொளித்தா னருளுடைத் தேசி கேசன் .. ( கூ ) 

வேறு . 
அன்னை யொப்ப வருள்சுரந் திப்படி 
நன்ன பத்தி னடிமைக்கு நல்லவர் 
சொன்ன யப்புறு சொக்கரை யல்லதிங் 
கெந்நிலத்தினு மில்லென வாழ்த்தினார் . 

( க ) 
கற்பம் , கணிதம் , பிரமம் , சந்தம் என்பன : இச்செய்யுள் இரத்தினாவளி யென் 
னும் அணி . 

சு . புகழ்க்கு நல்லோன் : ருசு : ச . 
எ . அழகன் : அழகனீபுயங்கனீ" , " முப்புரஞ் செற்றவழக ( திருஞா. 

அழகனே யால வாயிலப்பனே " ( திருநா. தே .) சந்தை - வேதம் . 
( பி - ம் . ) 1 ஓதியோரும் 2 அங்கங்களோடு 


கூகக 


சுச.- வேதம் உணர்த்திய திருவிளையாடல் . 
ஏட்டை 1 நீக்கு மிருடிகண் மன்னுயிர் 
வாட்ட நீங்க மகிழ்வொடு மோதியே 
கேட்ட வேதங் கிளாப் பொருளொடு 
நாட்டி னெங்கு நயக்க விரித்தனர். 

( கக ) 
வேறு . 
அண்டம டங்கலும் வெந்துக டுங்கனல் கொண்டொழி யுங்கடை நாட் 
2 கண்டக டம்பவ னத்தர னருளது கலவலின் மாலுந்தி 
புண்டரி கந்தர வந்தவி ரும்பிர மன்றரு புந்தியினின் 
றெண்டிசை யும்மறை யும்பிர வஞ்சமும் யாவையும் வந்தனவே . ( ) 

ஆகத்திருவிருத்தம் - கஎசஎ . 


பயன் முதலியன. 


( 
உ 
) 


சொக்கனென் றொருகா லோதிற் றுயர்கெடும் பகையு மாளுஞ் 
சொக்கனென் றொருகா லோதிற் றொலைவிலாச் செல்வ முண்டாஞ் 
சொக்கனென் றொருகா லோதிற் சுருதிசொல் யாண்டுஞ் செல்லுஞ் 
சொக்கனென் றொருகா லோதிற் சொர்க்கமு மெளிதா மன்றே . ( க ) 
திருந்திய விறைவ னெண்ணெண் டிருவிளையாட்டி லொன்றைப் 
பொருந்திமுன் கற்போர் கேட்போர் புவிபுக ழரசராகிப் 
பெரும்பயன் றுய்த்து நீங்காப் பிறப்பிறப் பொழித்திங் கெய்தா 
வரும்பெருஞ் சிவலோ கத்தி னணைவதற் கைய மின்றே . ( 
* சுந்தர னவதானங்கள் . 

...சிவலோகத்தே . 
தீதில்வண் டரும ரூபத் திருவிளை யாட றன்னை 
யாதொரு போதி யாவ ரோதுவார் யாவர் கேட்பா 
ராதரத் தோடு மங்க ணங்கயற் கண்ணி யோடும் 
வேதநா யகனுங் கேட்பான் மேவுதற் கைய மின்றே. 

( கூ ) 
வரனுளீர் முற்றுஞ் சொன்னே னென்னவோர் மாற்ற மின்றிச் 
சுரர்தொழு முனிவர் கண்ணீர் துளிப்பமெய் விதிர்ப்பச் செங்கை 
நிரைமலர் குவியச் சிந்தை நிறைமல ரவிழத் துங்கக் 
கரையழி பேரா னந்தக் கடலிடைத் திளைத்தா ரன்றே . ( ச ) 
கக , ஏட்டை - இளைப்பு , கஉ , கலவலின் கலத்தலினால் . 

இச்செய்யுளின் முழுப்பாகத்தை இப்புத்தகம் கருக - ஆம் பக்கத்திற் 
காண்க . 

( பி - ம் . ) 1 நீங்கும் 2 கண்டுகடம்ப வனத்தானுத்திகள் கலவிடமால் 
கடலிற் 

40 


* 


கூகச 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் , 


வேறு . 


மின்னுபுகழ் தரும் 

பெரிய கருணைச் சொக்கன் விளையாட லறு 
பத்து நான்குஞ் சொன்னே , னென்னமறை விதியின்கட் கேட்ட 
பத்தி யிருடிகளெய் தாதபே றெய்தி யார்த்தார் , கன்னிதிரு மால் 
காளி யீசன் காக்குங் கடிமதில்சூழ் மாமதுரைப் புராண மின்று , முன் 
னரிய விதியின்கட் கற்போர் கேட்போ ருயரும்ப ருலகாள்வ ருண் 
மை யீதால் . 

வேறு . 
வியாதன்வான் மீகி யெச்சன் விரித்திறை விளையாட் டோங்க 
வாதியில் வருமென் றாய்ந்த வறுபத்து நாலி லக்கந் 
தூய்தகு கவிக டம்மைச் சுருக்கிமூ வாயி ரத்தி 
லோதினா னகத்தி யன்பின் புரைத்தனன் றமிழா லின்றே . 


( 
சு 
) 


கள் 


ஆகத்திருவிருத்தம் - கஎருகூ . 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் 

முற்றுப்பெற்றது. 


திருச்சிற்றம்பலம் . 


சில கையெழுத்துப் பிரதிகளில் மட்டும் 

மிகையாக முதலில்வரையப்பெற்றிருந்த 
கடவுள் வாழ்த்துச் செய்யுட்கள் . 


க . 


சித்திவிநாயகர். 

விருத்தம் . 
அத்த னார்விளை யாடல்க ளாமறு 
பத்து நாலையும் பாடுந் தமிழ்முற்ற 
மத்த யானை யவுணனை மாய்த்தருள் 
சித்தி யானை தன் சேவடி யேத்துவாம் , 

பொய்யாவிநாயகர் . 

வெண்பா . 
2. செய்ய புகழ் மேனியனைத் தேவர் தொழுந்தேவை 

மெய்யருளும் பொய்யா விநாயகனை - வையமெலாங் 
காத்தானை யார்க்கு மிளையானைக் கந்தற்கு 
மூத்தானை நாவே மொழி . 

முருகக்கடவுள் . 
மன்றல் கமழ்குழல்சேர் வள்ளிக்கு வாய்த்தானை 
வென்றி மயிலேறும் வேதியனை - யொன்றின் 
முளையானை யாவர்க்கு மூத்தானை யானைக் 
கிளையானை நெஞ்சமே யேத்து . 

கலை மகள். 
ஆடகனா நின்றுறையு மன்னமே நின்னுடைய 
பாடகமுஞ் சீறடியும் பற்றினேன் - றேடரிய 
வற்புதமே யம்மே யணங்கே மணநாறுங் 
கற்பகமே நாயேனைக் கா . 

கவியின்கூற்று , 
ரு . பல்லக்கு மேலேறிப் பல்லக்கு மேலிட்டோம் 
பல்லக் கணிசொக்கைப் பாடினோம் - பல்லக்கு 
மன்னு குறையுண்டு மண்மதிக்கும் விண்மதிக்கு 

மென்ன குறையுண் டெமக்கு . 
ரு . பல்லக்குமேல் - சிவிகையின்மேல் . பல் அக்குமேல் இட்டோம் . அநேக 
மாகிய உருத்திராக்கங்களை உடம்பின் மேலணிந்தோம் . பல் அக்கு அணி 
பலவாகிய எலும்புகளை யணிந்த , பல் அக்கும் மன்னு குறையுண்டு . பலருடைா : 
கண்களும் சேரப்பெற்ற குறையுண்டு ; மேற்கூறிய காரணங்களால் எமக்கு 
என்ன குறையுண்டு என் றபடி . 

* இச்செய்யுளுள்ள பிரதியில் , புத்தக மக்க மாலை ( பக் . எ ) என்னும் 
செய்யுள் இல்லை . 


ங்க்சு 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 

நூற்சிறப்புப்பாயிரம் . 


வெண்பா. 
அம்பதுமத் தார்ச்சல்லி யாண்டான் கவுணியர்கோ 
னம்பெரும்பற் றப்புலியூர் நம்பிவியர் . தெம் பெருமா 
னாதிவிளை யாட லறுபத்து நான்கினையு 
மோதி முடித்தா னுவந்து . 


விருத்தம். 
2 கார்வளங்கொண் மண்டலத்துக் கப்பிஞ்சி நாட்டுமைத்தோன் 
சார்பரசு ராமச் சதுர்வேதி மங்கலமாஞ் 
சீர்தகுதென் செல்லிநக ராண்டான்சொற் றில்லைநம்பி 
3 யார்புனைவான் விளையாட வறுபத்து நான்கன்றேறே . ( உ ) 


நூற்சிறப்புப்பாயிரம் . 
க . பதுமத்தார் - தாமரைப்பூமாலை ; அந்தணர்களுக்குரியமாலை தாமரைப் 
பூமாலை யென்பது நூல்வழக்கு . தாமரைத் தாராரூரன் ” ( சுந்தா . தே . ஓமாம் 
புலியூர் ) செல்லி ஆண்டான் - செல்லியூரையுடையான் ; இவ்வூர் பரசுராம சதுர் 
வேதி மங்கலமென்றும் வழங்கப்பெறும் . கவுணியர்கோன் -- கௌண்டின்னிய 
கோத்திரத்தார்களுள்ளே தலைமைவாய்ந்தவர் . பெரும்பற்றப்புலியூர் நம்பி 
என்பது நூலாசிரியரது இயற்பெயர் ; அது தில்லைநம்பியென்றும் வழங்கும் . 

உ , கார்வளங்கொள் மண்டலமென்பது மதுரையம்பதிக்குக் கிழக்கேயுள்ள 
தான , மழைக்குப் புணை கொடுத்த மங்கல நாடென்னுமிடமென்றும் , கப்பி 
ஞ்சி நாடென்பது , மேற்கூறிய நாட்டிலுள்ள ஒரு சிறிய நாடென்றும் சிலர் 
கூறுகின்றனர் . உரைத்தோன் - உரைத்தான் ; வினைமுற்று ; ஈற்றயல் ஆகாரம் 
ஓகாரமாயிற்று . சொல் - புகழ் . தில்லைநம்பி - பெரும்பற்றப்புலியூர் நம்பி . 
புனைவான் - ஆத்திப்பூமாலையை யணிந்தருளுகின்ற சோமசுந்தரக்கடவுளுடைய . 
விளையாடல் - திருவிளையாடல் . தில்லைநம்பி விளையாடல் அறுபத்துநான்கையும் 
கப்பிஞ்சி நாட்டில் உரைத்தானென்க. 

( பி - ம் . ) 1 நான் கடைவே 2 கார்வளவன் மண்டிலத்துக் , காரவளமண் 
டிலத்துக் 8 ஆர்வானவிளையாடல் 


ஆர் 


கணபதி துணை , 


வீரபத்திரக்கம்பரியற்றிய 
திருவாலவாயுடையார் திருவிளையாடற் 
பய கரம லை , 


காப்பு . 
சித்தி விநாயகர் . 

கட்டளைக் கலித்துறை. 
மன்னிக் கிடக்குநின் பொற்றாளல் லாற்கதி மற்றில்லையென் 
றுன்னிக் கிடக்குமென் னுள்ளங்கண் டாயர வொன்றொடொன்று 
பின்னிக் கிடக்குஞ் சடைமீதஞ் சாமற் பிறைக்கொழுந்து 
மின்னிக் கிடக்குந் தமிழ்க்கூடற் சித்தி விநாயகனே . 

கற்பகவிநாயகர் . 
பரிவொடு செல்வ மதுரா புரிச்சொக்கர் பாங்கிற்செய்த 
திருவிளை யாடற் பயகர மாலையைச் செப்பிடவே 
சொரிதரு மும்மத நால்வாய்த் தழைசெவித் துங்கச்செங்கட் 
கரிமுகக் கற்பகக் கன்றே கழறந்து காத்தருளே . 

( 


( 
2 
) 


நூல் . 


க.- இந்திரன் பழி தீர்த்த திருவிளையாடல் . 
பூவிற் கவட விருத்தா சுரனைப் பொருது கொன்று 
மேவுற்ற பாவத்தை மண்பெண் புனன்மர மேனிறுத்திச் 
சேவித் தொளிர்பொன் விமானமுஞ் சாத்திய தேவர்கள் கோன் 
பாவத்தைத் தீர்த்தசொக் கேபர தேசி பயகரனே . 

( க ) 
காப்பு . 
க . கதி - புகலிடம் ; “ கதியாரு மில்லை என்பர் பின் ; கஉ , கண்டாய் : முன் 
னிலையசை, பிறைக்கொழுந்து - மிக்க இளமையை யுடைய பிறை , பயகரன் - தம் 
மை நினைப்பவர்களுடைய பயத்தைக் கெடுப்பவர் ; என்றது சோமசுந்தரக்கட 
வுளை ; அவர்மீது செய்யப்பட்ட சொன்மாலை பயகரமாலை . 

உ . பாங்கு - அழகு . நால்வாய் - தொங்கியவாய் . தழைசெவி - தழைந்த 
சாது . கழலைத்தந்து . 

நூல் . 
க . பூவில் - பூமியில் , கவடம் = கபடம் - வஞ்சனை , விருத்தாசுரன் - 
விருத்திராசுரன் . தேவர்கள் கோன் - இந்திரன் . சொக்கே - சொக்கநாதக்கட 


ங்க்அ 


( 
க 
) 


திருவிளையாடற் பயகரமாலை . 
உ.- வெள்ளானைக்குச்சாபந்தீர்த்த திருவிளையாடல் . 
இந்திரன் கையிற் றுருவாச னிட்ட விணைமலரைச் 
சிந்திவெண் சிந்துரந் தீங்கணைந் தேதென் மதுரைவந்து 
முந்துறச் சென்று பணிந்தேத்த மெச்சி முதுபெருஞ்சா 
பந்தனைத் தீர்த்தசொக் கேபர தேசி பயகரனே . 

( 2 ) 
கூ.- தடாதகையார் அவதரித்த திருவிளையாடல் . 
சீராக வாழு மதுரா புரியிற் செழியர்குலப் 
பேரா மாசன் மகவேண்டித் தந்தருள் பிள்ளையென்ன 
நேராக மூன்று முலையா ளொருபெண்ணை நீதியுடன் 
பாராளத் தந்தசொக் கேபர தேசி பயகரனே . 

ச .-- மணஞ்செய்த திருவிளையாடல் . 
தாண்டிய வெம்பரித் தேரேறி மன்னர் தளத்தைவென்று 
மீண்டிடு மூன்று முலையா டடாதகை மேவிநின்கண் 
டீண்டி யிரண்டு முலையா மணஞ்செய்து தென்மதுரைப் 
பாண்டிய னானசொக் கேபர தேசி பயகானே . 

( ச ) 
ரூ.- பதஞ்சலிக்கு நடஞ்செய்த திருவிளையாடல் , 
விதம்பெற லேய்தென் மதுரையி லேமண வேள்வியிலற் 
புதம்பெற வந்த முனிவர் குழாத்தைப் புசியுமென்ன 
இதம்பெறத் தில்லை நடங்கண் டலாதுண லில்லையென்ற 
பதஞ்சலிக் காடுஞ்சொக் கேபர தேசி பயகரனே . 
வுளே . பரதேசி பயகரன் - யாதொரு துணையுமில்லாதவருடைய அச்சத்தை 
க்கெடுப்பவர் ; அடுபழி யஞ்சா நீச ராயினு நினைக்கி னச்சம் , படுபழி யஞ்சான் 
செய்த பாதகத் தொடக்குண் டெங்கும் , விடுவதை யின்றி வேறு களைகணு மின் 
றி வீயக் , கடவனைக் காப்ப தன்றோ காப்பென்றான் கருணை மூர்த்தி ( திருவிளை . 
மாபாதகம் . கூடு ) , “ அடியவருக் கெளியரிவர் பரதேசி காவலரென் மடியில் 
வீழ்ந்து ” ( ஷை அங்கம் . உஎ ) என்னும் திருவிருத்தங்களும் இதனைப் புலப்படு 
ததும் , பரதேசி பயகரனே 

அடியேனையும் காத்தருள்வாயாகவெனச்சில 
சொல்வ நவித்து முடிக்க . 

உ . இணைமலர் - தாமரைப்பூவும் துளவமாலையும் ; " பங்கய நறும்பூ வொ 
ன்றும் பகர் துள வத்தா ரொன் றுஞ் , செங்கையினல்க ” ( 4s : சு ) என்பதனாலுண 
ர்க . வெண்சிந்துரம் - வெள்ளையானை . சாபம் - காட்டானையாகு 

குக வென்று துரு 
வாச முனிவர் இட்டசாபம் . 

கூ . பேராம் - புகழையுடையவனாகிய ; அரசன் - மலயத்துவசன் ; பிள்ளை 
யைத் தந்தருள். 

ச . தளம் - சேனை ; நன்றென்று தளமிரண்டி னாபாலர் பலர் திரண்டு 
நவிலாநிற்ப் " ( வி . பாரத . கங - ஆம் போர் . கசரு ) என்பதனாலும், தளகர்த் 
தன் , தளநாயகன் , தளவாயென்னும் வழக்கானும் அறியலாகும் . நின்கண் தீ 
ண்டி - உம்முடைய திருவிழிகள் நோக்கப்பெற்று . 

ரு . விதம்பெறல் ஏய் - வந்தோர் பலவகைப்பயன்களையும் பெறுதல் 
பொருந்திய மணவேள்வி - திருக்கலியாணம் ; இருபெயரொட்டு , அற்புதம் 


திருவிளையாடற் பயகரமாலை . 


ககக 


( 
அ 
) 


சு . - பூதமுண்ட திருவிளையாடல் . 
சுசியா ரமுதி னறுசுவை கூட்டித் துலங்குமன்ன 
முசியா தளித்தவை யெல்லாரு முண்டு முடிவிலவாப் 
புசியாக் குறையமு தூட்டக்குண் டோதரப் பூதத்திற்குப் 
பசியாக் கியசொக்க னேபர தேசி பயகரனே . 

( சு ) 
எ . - ஆறழைத்த திருவிளையாடல் 
அருகிருக் குங்குழி யன்னமெல் லாமுத ரத்தடக்கி 
மருவுறு கேணி குளமுத லாவுண்டு வற்றியபின் 
பெருகுவிக் கும்வையை வெள்ளமெல் லாம்பெரும் பூதத்தினாற் 
பருகுவிக் குஞ்சொக்க னேபர தேசி பயகரனே . 

( எ ) 
அ.- கட்லழைத்த திருவிளையாடல் . 
பிரியா வெனது பிதாவின் றிவசம் பெருங்கடல்போய்த் 
தரியா திரங்கி யருள்புரி வாயென்று சாற்றிடவே 
1 முரியா ரளகத் தடாதகை பாரன்னை மூழ்கமுந்நீர் 
பரிவா யழைத்தசொக் கேபர தேசி பயகரனே . 

க . - மலயத்துவசனையழைத்த திருவிளையாடல் . 
வித்தார மாக மதுரா புரியின் முந் நீரைவிடக் 
கத்தா வுடனன்றி யான்மூழ் குவது கணக்கல்லவே 
மைத்தா ரளகத் தடாதகை யென்ன மலயத்வசப் 
பத்தாவைக் காட்டுஞ்சொக் கேபர தேசி பயகரனே . 

) 
க 0 . - உக்கிரன் பிறந்த திருவிளையாடல் . 
தடாதகை யார்தென் மதுரா புரியிற் றவமுமன்பும் 
விடாவகை யாலுக் கிரனாம் புதல்வனை மேதினிமே 
லடாவகை யின்றி யரசாளும் வண்ண மழகிற்குறை 
படாவகை யீந்தசொக் கேபர தேசி பயகரனே . 
பெற - அறிவை அடைவதற்கு ; “ அற்புத மூர்த்தி ” என்பர் . புசியும் - உண்ணு 
மின் . இதம் - இனிமை ; " இதமாநடித்தனை என்பர்பின் ; ஙஉ தில்லை நடம் 
பரமாநந்த தாண்டவ மெனப்படும் ; " பதஞ்சலிக்காடிய பரம நாடக ” ( திருவா . ) 

சு . சுசி - சுத்தம் . அமுதின் - அமுதம் போலவே . முசியாது - இளைப்பு 
உறாதபடி , அன்னம் முடிவிலவாக , 

எ . உதரம் - வயிறு . 

அ . திவசம் - பராத்ததினம் , தரியாது - தாமதியாதபடி , முரி - வளைவு , 
சுருள் , பரிவாய் - அன்புடன் , 

க . கத்தா = கர்த்தா - கணவன் . கணக்கு - முறை . தடாதகை : விளி . 
பத்தா = பர்த்தா - கணவன் . 

க 0 . புதல்வனை யீந்த 
( பி - ம் . ) 1 முரியாவளகத் 


( 
க 
0 
) 


ங 20 


திருவிளையாடற் பயகரமாலை . 
கக.-- வளைவேல் செண்டுகொடுத்த திருவிளையாடல் . 
தெரியலர் வந்து வணங்கித் திறையிடுஞ் சீர்மதுரை 
தரிபெற வேண்டுஞ் சடைமன்ன னேதரு நாட்டரையன் 
கிரிகட லேபகை கிட்டின் வளைசெண்டு சத்திதந்தோம் 
பரிகரி யென்னுஞ்சொக் கேபர தேசி பயகரனே . 

( கக ) 
கஉ . - நான்மாடக்கூடலான திருவிளையாடல் . 
மதியா வருணன் மழையால் வருத்தவிம் மாநிலத்தோர் 
கதியாரு மில்லை சரணெனப் புட்கலா வத்தமுன்னா 
னதியார் மதுரையை நான்மாடக் கூட னலஞ்சிறக்கப் 
பதியாக் கியசொக்க னேபர தேசி பயகரனே . 

( கஉ ) 
கங . - சித்தரான திருவிளையாடல் , 
சகம்புக ழுந்தென் மதுரா புரியிற் றரைமதிக்க 
வகந்தொறு நீசெய்த வாடல்கண் டேயழ கார்வழுதி 
யிகழ்ந்துநின் னாமமென் னென்னவெல் லாம்வல்ல சித்தரெனப் 
பகர்ந்தருள் காட்டுஞ்சொக் கேபர தேசி பயகரனே . 

( கங ) 
கசு . - கல்லானை கரும்புவாங்கின திருவிளையாடல் . 
நீங்காத செல்வ மதுரைநன் னாட்டி னிறைபுவியைத் 
தாங்காவ லிற்புய மீதுவைத் தோர்தண் மதிக்குலத்தோ 
ராங்கார மார்மன் னவன்கைக் கரும்பைக்கல் லானையினாற் 
பாங்காக வாங்குஞ்சொக் கேபா தேசி பயகரனே . 

கரு. - சங்கப்பலகை கொடுத்த திருவிளையாடல் . 
உலக மகிழ்வெய்த முன்னாட் புலவ ருடனிருக்கு 
மிலகு தவிசை யளித்தருள் வாயென் றெதிர்புகழும் 
புலவர் மதுரையி லேழேழு பேரும் பொருந்தச்சங்கப் 
பலகை தருஞ்சொக்க னேபர தேசி பயகரனே . 

( கரு ) 
கக . தரிபெற - தரித்தலைப் பெற ; நிலைபெற , உக்கிரபாண்டியர் சடைய 
டன் அவதரித்தமையால் , சடை மன்னனே என்றார் . தரு நாட்டரையன் 
இந்திரன் . கிரி - மேருமலை . இந்திரன் முதலிய மூவரே ஒருகாலத்துப் பகை 
யாவார் . கிட்டின் - வருவாராயின் . வளையும் செண்டும் ஒவ்வோராயுதம் . சத்தி 
வேல் . பரிகரி - ஒழிப்பாய் . 

கஉ . வருத்த - வருந்தச்செய்ய . புட்கலாவத்தமுன்னால் - புட்கலாவர்த்த 
முதலிய நான்கு மேகத்தால் ; மதுரையை நான்கு மேகத்தால் நான் மாடக் 
கூடற்பதியாக்கியவரே . நான்மாடங்களின் பெயர்களாவன - கன்னி , கரியமால் , 
காளி, ஆலவாயென்பன . 

கங . அகந்தொறும் - வீடுகள் தோறும் . 
கச . வைத்தோர் - பாண்டியவரசர் . ஆங்காரம் - அகங்காரம் . 
கரு . தவிசு - ஆசனம் , 


( 
கச 
) 


க 


கூக 


திருவிளையாடற் பயகரமாலை . 

கசு.- கிழியறுத்த திருவிளையாடல் . 
மாப்பாடலஞ்செறி மாமது ராபுரி வாழ்வழுதி 
காப்பா னினைந்த படிகவி பாடிக் கனகத்தினாற் 
கோப்பாகக் கட்டுங் கிழியை யறுத்துக் குலதிலகப் 
பாப்பானுக் கீந்தசொக் கேபர தேசி பயகரனே . 

( கசு ) 
கஎ . - நக்கீரனைக் கரையேற்றின திருவிளையாடல் . 
உயர்ந்தநற் கூடல் வழுதிமுன் னேயுன் னுடனெதிர்க்க 
வியந்திட நன்னுதற் கண்ணழல் காட்டி மிகவஞ்சியே 
கயந்தனில் வீழுகக் கீரனை நீர்க்கரை யேற்றியவன் 
பயந்தனைத் தீர்த்தசொக் கேபர தேசி பயகரனே . 

( கன ) 
கஅ . - குறுமுனிக்குத் தமிழரைத்த திருவிளையாடல் . 
எண்ணுந் தமிழின் பெருமையிந் நாட்டி லிசைந்திடவு 
முண்ணின்ற ஞானநக் கீரற்குண் டாகவு மோங்குபுகழ் 
நண்ணுங் குறுமுனி வற்குப தேசநற் கூடலிலே 
பண்ணுந் தமிழ்ச்சொக்க னேபர தேசி பயகரனே . ( கஅ ) 

ஊமை தமிழறிந்த திருவிளையாடல் . 
எழிறிகழ் கூடலி னின்பா லகப்பொரு ளின்பயனை 
வழிபடு சங்கத் தவர்மொழி வாயென்று வந்து நிற்க 
வொழிவிலிவ் வூர்ச்செல்வ னுப்பூர் கிழார்மக னூமன்றன்னாற் 
பழுதொழி கென்னுஞ்சொக் கேபா தேசி பயகரனே . ( க . ) 


( 


கக . 


உO .. 


இடைக்காடன் பின் போன திருவிளையாடல் . 
திருந்திய செல்வ மதுரைச் செழியன் முன் சென்றடியே 
னருந்தமிழ் பாடினன் றள்ளின னேயென் றவன் செல்லவே 
கரும்பன சொல்லி யுடன்வட பாலிடைக் காடனுக்காப் 
பரிந்துபின் போனசொக் கேபர தேசி பயகரனே . 

(20 ) 
கசு . பாடலம் - பாதிரிமரம் , காப்பால் - சோலையின்கண் , ---கோப்பு 
கோத்தல் , பெருமை . கிழி - கிழிக்கப்பட்ட துணியாற்கட்டிய பொன் முடிப்பு . 
குலதிலகம் - குலத்தில் மேலான . பாப்பான் - தருமியென்பவன் . 

எதிர்த்தலாலும் தன்னை வியந்திடலாலும் . நக்கீரன் : ந ; சிறப்புப் 
பொருளைத் தருவதோரிடைச்சொல் . 

கஅ . உள் நின்ற . -குறுமுனிவற்கு - அகத்திய முனிவருக்கு . உப்தேசத் 
தைப்பண்ணிய , 

கசு , அகப்பொருளின் பயனை - இறையனாரகப் பொருளென்னு நூலின் 
பொருளை . உப்பூர் : ஓரூர் . ஊமன் - உருத்திரசன்மர் . 
20 , அவனென்றது இடைக்காடரை, கரும்பை அன்ன , 

41 


ங 22 


திருவிளையாடற் பயகரமாலை . 


உக. - கடல் சுவற வேலெறிந்த திருவிளையாடல் . 
செருவேறு மன்ன ருடன்புவி மீதிற் றிகழ்சனமு 
மருவே தனையுட னீங்கணைந் தாரணி கூடனகர்ப் 
பெருவேலை வந்தது வாலுக் கிரனே பிடித்தெறிநின் 
பருவேலை யென்னுஞ்சொக் கேபர தேசி பயகரனே . 


( 


( 
உக 
) 


உஉ. - வலைவீசின திருவிளையாடல் . 
இருமீன் பிடிக்கு மதியரை யன் முன் பெழின்மதுரைப் 
பொருமீன்கண் ணாளைத் தருகெனக் கென்று பொருந்தியபின் 
வருமீனுங் கப்பலு மங்குற வேசெயு மாமகரப் 
பருமீன் பிடித்தசொக் கேபர தேசி பயகரனே . 

( 22 ) 


உ . - வளையல் விற்ற திருவிளையாடல் . 
நிகரற்ற தாரு வனமட வார்நின் மதுரைதன்னிற் 
றகவுற்ற செட்டிப் புதல்விக ளாகச் சமைந்தவந்நாண் 
மிகவுற்ற நல்வளை கொள்ளுமென் றேயவர் வீதிதொறும் 
பகர்செட்டி யானசொக் கேபர தேசி பயகரனே . 

( உங ) 
உச .-- இலச்சினையிட்ட திருவிளையாடல் . 
ஓங்கிய கூடற் பதிச்செம் பியன்வர வுள்ளஞ்சியே 
யாங்குள வாச லிலச்சினை யிட்டிறை யாங்கிருப்ப 
வீங்கொரு வாசல்விட் டேதொழு வித்திட பக்குறியே 
பாங்குடனிட்ட சொக் கேபர தேசி பயகரனே . 

(உச ) 
உரு.-- மாணிக்கம் விற்ற திருவிளையாடல் . 
சாத்திய மேன்மை தவறா மதுரைத் தலமதனில் 
வாய்த்தநற் செல்வ வணிகனைப் போல வளர்மதியின் 
கோத்திர மன்னன் முடிசூட மாணிக்கங் குற்றமறப் 
பார்த்திவற் கீந்தசொக் கேபர தேசி பயகரனே . 

(உரு ) 
உக , அருவேதனை - தீர்த்தற்கரிய துன்பம் . பெருவேலை - பெரியகடல் , 
ஆல் : அசை ... வேலையெறி , 

உஉ , இருமீன் - பருத்தமீனை . அதியரையன் - வலைச்சாதிச்கு - அரசன் . 
தருக எனக்கு . மகாப் பருமீன் - நந்திதேவராகிய பருத்த மகரமீனை . 

உக , தாருவனம் - தாருகாவனம் . பகர்தல் - விற்றல் . 

உச. செம்பியன் - சோழன் ; சிபிமரபிற் பிறந்தவ னென்றபடி . வாசலில் . 
இலச்சினை - மீனமுத்திரை , இறை - அரசன் ; இங்கே பாண்டியன் . இடபக் 
குறி - இடபமுத்திரை . 

உரு . கோத்திரம் - குலம் . மன்னன் - பாண்டியன் , 


திருவிளையாடற் பயகரமாலை . 


கூஉங 


உக . - ஆனையெய்த திருவிளையாடல் . 
வகையான தொன்றை யறியார் மறுமண் டலத்தமணர் 
தொகையாக மேவி வழுதிதன் மேல்விடச் சூழ்ச்சியினான் 
மிகையானை வேந்தினைக் கூடற் பதியை விழுங்கவந்த 
பகையானை யெய்தசொக் கேபர தேசி பயகரனே . 

(உசு ) 
உஎ . - ஞானோபதேசஞ்செய்த திருவிளையாடல் . 
ஞாலத்தர் போற்று மதுரைமன் னன்பொரு ணல்கியனு 
கூலப் பெரும்பரி கொள்ளப் பெருந்துறை கூடியநா . 
ளாலித்த ஞான வுபதேசம் வாதவூ ராளிக்கன்பிற் 
பாலித் தருளுஞ்சொக் கேபா தேசி பயகரனே . 

( உஎ ) 
உஅ . - நரி குதிரையான திருவிளையாடல் . 
அரியார்க்குஞ் சோலை மதுரையின் மன்ன னடற்பரிக்கா 
வெரியார்த்த கோபத்தின் வாதவூ ராளி யிடுக்கணுறத் 
தரியாத் திருவுளத் தாலே நரிதன்னைத் தாரணியிற் 
பரியாக் கியசொக்க னேபர தேசி பயகரனே . 

(உஅ ) 
உக . - குதிரை நரியான திருவிளையாடல் . 
வரிபயின் மீனத் துவசன்முன் னேதென் மதுரை தன்னில் 
விரிவுறச் செண்டு வெளிதனிற் காட்டி விழுப்பமுட 
னெருகலின் முன்றந்த பொன்னுக்கெல் லாம்பரி நேரென்றபின் 
பரிநரி யாக்குஞ்சொக் கேபர தேசி பயகரனே . 

( உக ) 
» 0 .-- மண்சுமந்த திருவிளையாடல் . 
அடல்வந்த மானப் பரிக்கு நரியிட் டமைச்சனுக்காக் 
கடல்வந்த வெள்ள மழைப்பித்துத் தென்கரை கட்டுதற்காச் 
சுடவந்த பிட்டுக்குக் கூடையி லேமண் சுமந்தடியும் 
படவந்த தென்சொக்க னேபர தேசி பயகரனே . 

( K0 ) 
நற்செயலின் கூறுபாடு , மறுமண்டலம் - வேறு நாடு ; 
பகைவர்காடு , அமணர் - சைனர் . அமணர் சூழ்ச்சியினால்விட , யானை வேந்து - 
யானையையுடைய பாண்டியன் . 

உஎ. நல்கி - நல்குதலால் ... பெருந்துறை - ஆளுடையார் கோயில் ; பிரு 
ஹத்தீர்த்த மென்பது இத்தலத்தின் வடமொழிப்பெயர் . ஆலித்த - களிப்புறு 
தற்குக் காரணமாகிய , வாதவூராளி - திருவாதவூரை ஆள்பவர் ; திருவாதவூரர் . 

உஅ . அரி - வண்டு , எரியார்த்த நெருப்பை யொத்த , தரியா - தாங்காத . 

உக , வரி - கீற்று . மீனத்துவசன் - பாண்டியன் . செண்டு வெளி - குதி 
ரையைச் செலுத்தும் முற்ற வெளி , விழுப்பம் - சிறப்பு . நெருகல் - மேற் 
றைத்தினம் . 

KO . அமைச்சனுக்கு . மந்திரிக்கு . என் - யாது , 


உசு. வகை 


, 


. 


திருவிளையாடற் பய்கரமாலை . 
உக.- விருத்தகுமார பாலரான திருவிளையாடல் , 
சேலிகல் கூடற் புரத்தே மறையவன் செல்வமின்னை 
மாலடி போற்று மறையோன் புதல்வன் வதுவைசெய்யக் 
கோலமென் னென்ன விருத்தனு மாகிக் குமாரனுமாய்ப் 
பாலனு மானசொக் கேபா தேசி பயகரனே . 

( ஙக ) 
கூஉ .--- மாறியாடின் திருவிளையாடல் . 
விதமான வெண்ணெண் கலைவல்ல கூடலின் மீனவன் 
புதமா நடத்தி னருமைகண் டேபொற் பதம் வருந்த 
விதமா நடித்தனை யெத்தனை கால மெனவிரங்கிப் 
பதமாறி யாடுஞ்சொக் கேபா தேசி பயகரனே . 

( தூஉ ) 
ங ங . - பழியஞ்சின திருவிளையாடல் . 
செழியன் றமிழ்தெரி கூடலிற் பூசுரன் றேவிவடத் 
திழியுமம் பாலுயி ரேகிற்றென் னாதிந்த வேடன் கொன்றான் 
மொழியும் பரிசிவை யென்றாற்கும் வேந்தற்கு மூதலித்துப் 
பழியஞ்சி யான சொக் கேபர தேசி பயகரனே . 

( ந.. ) 
நசு . - மகாபாதகந்தீர்த்த திருவிளையாடல் . 
தோதக வாசகன் மாமது ராபுரி சூழ்பதியிற் 
பேதக மாக மறையோன் புதல்வன் பிதாவைக்கொன்று 
தீதகந் தன்னிலுஞ் செய்யா ததுசெய்யச் சேர்ந்தபெரும் 
பாதகந் தீர்த்தசொக் கேபர தேசி பயகரனே , 

( ஙச ) 
கூரு.- அங்கம் வெட்டின திருவிளையாடல் . 
புடவிக்குள் வீறு மதுரா புரியிற் புகழ்ப்பணிக்கன் 
றிடமுற்ற மைந்தரிற் சித்தனென் போன் செய்த தீமையினாற் 
கடகொட்டி வாளிட் டெதிரிட் டவன்றனைக் கண்டதுண்டம் 
படவெட் டியசொக்க னேபர தேசி பயகரனே . 

( கூடு ) 
ஙக . கூடற்புரம் - கூடல் நகரம் . என்னென்ன - என்னவென்று கூறிக் 
கண்டோர் ஆச்சரியமடையும்படி . 

கூஉ . வல்ல மீனவன் - பாண்டியன் . அற்புதமா - ஆச்சரியமாக , என - 
என்று பாண்டியன் வருந்திக் கூறினமையால் , 

கூ. வடத்து - ஆலமரத்தினின்றும் , என்னாது- என்று நினையாமல் . என் 
றாற்கும் -என்ற பிராமணனுக்கும் . மூதலித்து ஒப்புவித்து . அஞ்சி - அஞ்சியவன் , 

உச . தோதக ஆசுஅகல் - வஞ்சகமாகிய குற்றம் நீங்கிய , பேதகம் - 
வேறுபாடு. 

கூரு . வீறு - ஒப்புயர்வற்று ஓங்கிய . பணிக்கன் - ஆயுதவித்தை கற்பிக் 
கும் உபாத்தியாயன் ; ஙரு : க , பார்க்க . * மைந்தரில் மாணாக்கருள்ளே . 

. எதிரிட்டவன் - சித்தன் . ஒட்டி - பொருந்தி ; சபதஞ்செய் 
தென்றுமாம் . வாள் இட்டு - வாள் கொண்டு , 


5 


கடகு - கேடகம் , 


திருவிளையாடற் பயகரமாலை . 


கூஉரு 


நசு . - மதுரையான திருவிளையாடல் . 
கதியங்கெய் தாத வமணர்க ளேவுங் கடியரவைத் 
துதிகொண்ட பாண்டியன் வில்வாங்கிக் கொல்லத் தொடர்விடத்தை 
மதிபொதி நீர்கொண்டு மாற்றிக் கடம்ப வனமதுரைப் 
பதியெனப் பண்ணுஞ்சொக் கேபர தேசி பயகானே . ( ஙசு ) 

ங எ.- வெப்புத்தீர்த்த திருவிளையாடல் . 
வந்தித் தவர்த மனத்துயர் தீர்க்கு மதுரையென்றே 
சிந்தித் துயர்கதி சேராமற் றீநெறி சேர்ந்தபொல்லா 
நிந்தைச் சமணும் வழுதிவெப் புங்கெட நீறிடச்சம் 
பந்தர்க் கருள்சொக்க னேபர தேசி பயகரனே . 

( ஙஎ) 
ந.அ. - கழவேறின திருவிளையாடல் . 
இதத்த செழுந்தமிழ் சேர்கூடன் மன்னன்மு னேடெழுதி 
விதத்துடன் சம்பந்தர் தீநீரிற் போட்டிட வெற்றிகண்டே 
மதத்தபொல் லாத சமணரெண் ணாயிரர் வன்கழுவிற் 
பதைத்திட வேறுஞ்சொக் கேபர தேசி பயகரனே . 

( ஙஅ ) 
ஙக. - மெய்க்காட்டிட்ட திருவிளையாடல் . 
விண்சணாடர் போவது மதுரை தன் மேன்மறு வேந்தன்வரத் 
தண்ணாரு மந்தீரிக் கொந்தக னார்செய்த தன்மங்கள் கண் ( போர் 
டெண்ணாப் பெரும்படை மெய்க்காட்டிட் டேயன் றெதிர்த்துவெம் 
பண்ணாமல் வெல்லுஞ்சொக் கேபர தேசி பயகரனே . ( ங கூ ) 

0.- உலவாக்கிழி கொடுத்த திருவிளையாடல் . 
கோத்திர மன்னவன் வேதாந்தத் துண்மைகொள் ளாமன் முனஞ் 
சாத்திர வேள்வி மறந்திட மாமழை தாழ்த்ததனாற் 
காத்தரு ளென்ன மதுரையி லேகன கக்கிழியப் 
பார்த்திபற் கீந்தசொக் கேபர தேசி பயகரனே . 

( 10 ) 
கூசு . கதி - முத்தி , கடியரவு - கடிக்கும் பாம்பு ; கடி - அச்சமுமாம் . 
மதிபொதி நீர்கொண்டு - அமுதத்தைக்கொண்டு , 

கூஎ . சிந்தித்து - நினைத்து , தீநெறி - பாவமார்க்கத்தை . சமணும் 
சைனமதமும் . வழுதிவெப்பும் - பாண்டியனது சுரநோயும் . நீறிட அருள் : 

கூ.அ. இதத்த - இனிமை செய்தலையுடைய . விதம் - வகை தீநீரில் - 
தீயிலும் வையையாற்று நீரிலும் . வெற்றி - ஏடு வேவாததும் எதிரேறியதும் . 
ஏறும் - ஏறுதற்குக் காரணமான . 

ங க . மறுவேந்தன் - வேற்றரசன் . மந்திரிக் கொந்தகனார் - கொந்தகக் 
குலத்திற்பிறந்த மந்திரியாகிய சுந்தர சாமந்தன் .. மெய்க்காட்டிட்டு - உடம்பு 
களைக்காட்டி . 

50. கோத்திரம் - குலம் . தாழ்த்தல் - தாமதித்தல் . 


கூஉசு 


திருவிளையாடற் பயகரமாலை . 


சக . - மாமனாகவந்து வழக்குரைத்த திருவிளையாடல் . 
எண்பார் மதுரை வணிகன் புதல்வரில் லாமையினா 
னண்பா மருகை மகவாக்கிச் சென்றபி னாதியர்கள் 
கண்காணி கைக்கொள்ள மாமனைப் போல்வழக் காடச்செட்டிப் 
பண்பாக வந்தசொக் கேபர தேசி பயகரனே . 

( சக ) 
சஉ . - அட்டமாசித்திபகர்ந்த திருவிளையாடல் . 
நலங்கிளர் வெள்ளிப் பொருப்பினின் மூவிரு நாரியர்க 
லெங்கு தேசம் பராமுகஞ் செய்திடத் தொன்மரத்தி 
னிலங்கிய நீழலிற் கல்லாக்கி மாற்றி முன் பெண்சித்தியும் 
பலந்தரச் சொன்னசொக் கேபர தேசி பயகரனே . 

( சஉ ) 
சங . - தண்ணீர்ப்பந்தர்வைத்த திருவிளையாடல் . 
முந்திப் பருதி குலத்தடன் மன்னன் முதிர்படையால் 
வந்திடக் கண்டு மதுரையர் கோன் செய்யும் வாறெதென்னத் 
தந்திரத் தாலவன் றான்றோற்கு நீசெல்க வென்று தண்ணீர்ப் 
பந்தரை வைத்தசொக் கேபா தேசி பயகானே . 

( சங ) 
சுசு . - இந்திரன் முடிமேல் வளையெறிந்த திருவிளையாடல் . 
மடலவிழ் சோலை மதுரையர் வேந்தன் மழைபொமியர் 
திடர் செயுங் காரைச் சிறைவைக்க நீக்கென் றிமையன் கோ 
னடல்செயு நாளி லவன்முடி மேல்வளை யார நின்று 
படவெறி யென்னுஞ்சொக் கேபர தேசி பயகரனே . ( சசு ) 

சரு . - பொன்னனையாளுக்கருள் புரிந்த திருவிளையாடல் . 
மணிதிகழ் மாட மலிமது ராபுரி வாழ்சித்தரேக் 
துணிவுட னின்னன்பு கேட்டணைந் தேமென்று சொல்லிப்பின்ன 
ரணிதிகழ் பூவணப் பொன்னனை யாளுக்கன் றாணிப்பொன்னைப் 
பணிவிடைக் கீந்தசொக் கேபா தேசி பயகானே . 

சக , மருகை - சகோதரியின் பிள்ளையை , நாதியர்கள் - ஞாதியர் ; தா 
யாதியர். கண்காணி - கண்காணிக்கப்பட்ட விளைநில முதலியவை . செட்டிப் 

வைசியவேடமாக . 
உ . பராமுகஞ்செய்திட - அசட்டை செய்ய . தொன்மரம் - ஆலமரம் , 
மாற்றி - மாறச்செய்து ; பெண்வடிவமாக்கி . முன்பு எண் சித்தியும் . பலம் - 
பிரயோசனம் . 

சக , வாறு - விதம் ; பிற்காலத்து நூல்களில் இச்சொல் இந்த உருவத் 
துடன் மோனையில் வழங்குகின்றது . தந்திரத்தால் - சேனைகளுடன் . தோற் 
கும் - தோற்பான் . 

சச . காரை - மேகத்தை . அடல் - போர் . வளையை எறி . 

சரு . பூவணம் - திருப்பூவணம் . ஆணிப்பொன் உரையாணியாகிய பொன் . 
பணிவிடை - கைங்கரியம் ; “ மூர்த்தி பணிவிடை " என்பர்பின் ; ருக . 


பணபாக 


( 


ங 2எ 


திருவிளையாடற் பயகரமாலை . 
சசு . - சோழனைக்கொண்டாழியிற்றழ்த்த திருவிளை யாடல் . 
வேதா வணங்கு மதுரா புரியில் வெகுண்டடைந்தான் 
மீதாக வந்த வளவனென் றோதச் செழியனுக்கா 
வாதார மாய்ச்சென் றமராடிப் பண்டுகொண் டாழியென்னும் 
பாதாளத் திட்டசொக் கேபர தேசி பயகரனே . 

( சசு ) 
ஈஎ.- திருவாலவாயான திருவிளையாடல் . 
ஆம்பா ரனைத்து மலைகோத்து நீங்குமந் நாளினின்னை 
வேம்பார் தொடைப்புய னெல்லை விளம்பென வேண்டிடவே 
தேம்பாத செல்வத் திருவால வாயெனச் சீருடைய 
பாம்பால் வளைத்தசொக் கேபர தேசி பயகரனே . 

(சஎ ) 
- சஅ. - வாதணனுக்குச் சிவலோகங்காட்டின திருவிளையாடல் . 
வரகுண தேவன் பிரமத்தி வந்து வருத்திய நாட் 
டிரமுட னேயிடை மாமரு தூரிற் செறுத்ததனை 
யுரகமுற் சூழ்ந்த மதுரையி லேயவற் கூரறியப் 
பரகதி காட்டுஞ்சொக் கேபர தேசி பயகரனே . 

( சஅ ) 
சக.- விடைக்குறியம் பெய்த திருவிளையாடல் . 
மடைத்தலை முத்தங் கொழிக்கு மதுரையின் மேல்வளவன் 
றிடத்துட னேவரப் பாண்டிய னுள்ளந் தெளியச்செய்து 
விடைக்குறி தீட்டிய வம்பாற் கரிபரி வீழ்ந்துமுற்றும் 
படத்தொலை வித்தசொக் கேபர தேசி பயகரனே . 

(சக ) 
ரு ) , - உலவாக்கோட்டைவைத்த திருவிளையாடல் . 
பெருங்கோ டுலாவும் வயல் சூழ் மதுரைப் பெரும்புரியின் 
மருங்கோடு வாழ்கின்ற சூத்திர வாதித்தன் மாதவர்க்கா 
யிருங்கோ டிலாத வமுதிட் டிளைத்தன னென்றவற்குப் 
பருங்கோட்டை யீந்தசொக் கேபா தேசி பயகரனே . ( ரு ) 

சசு . வளவன் - சோழன் . வளவன் வெகுண்டடைந்தான் . கொண்டாழி . 
தன்பாற் கொண்டு உள்ளேயழுத்திய இடம். பாதாளம் 

பாதாளம் - மிகவும் ஆழமான 
நீர்நிலை . 

சஎ . அலை - கடல் , விளம்பென்று நின்னை வேண்டிடவே , தேம்பா த 
குறையாத . ஆலவாயென்பது அன்மொழித்தொகையாகப் பாம்பின் பெயரா 
கிப் பின் அதன் வேண்டுகோளின்படி மதுரைக்காயிற்று . 

சஅ . தேவரென்று அரசரைக் கூறுதல்மரபு . அதனைச் செறுத்தென்க. 
பரகதி - மேலான முத்தி . 

சக . மடைத்தலை - நீர்மடையில் . திடம் - வலி. விடைக்குறிதீட்டிய 
அம்பு - இடபமுத்திரை பொறித்தபாணம் , அழிய , 

ரு . கோடு - கரை, மருங்கோடு - சுற்றத்தாரோடு , சூத்திரவாதித்தன் . 
வேளாளருள் உயர்ந்தோன் ; சூத்திரசூளாமணியென்று முதனூலில் இவன் 
பெயர் கூறப்படும் , கோடு - மறு , பருக்கோட்டை - பருத்த தெற்கோட்டையை . 


கூஉஅ 


திருவிளையாடற் பயகரமாலை . 


* 


ருக . - மூர்த்தியார்க்கு அரசளித்த திருவிளையாடல் . 
கலித்துயர் தீர்க்கு மதுரையி லேயன்பர் காதலினா 
லொலித்திடு பூசைக்குச் சந்தன முட்ட வுரைத்துச் செங்கை 
சலித்திடு மூர்த்தி பணிவிடை யிம்மையிற் றாழ்வறவே : 
பலித்திட வீந்தசொக் கேபா தேசி பயகரனே . 

( ருக ) 
ருஉ . - காரியார் நாரியார் பாப்பகுந்த திருவிளையாடல் . 
மாப்பல வுங்கமு கும்புடை சூழு மதுரை தன்னிற் 
கோப்புடன் காரியர் நாரியர் மேற்குல வேந்தன்றன்மேல் 
யாப்பலங் கார மெழுத்துப் பொருட்சொற் கியையச்செய்த 
பாப்பகுந் திட்டசொக் கேபர தேசி பயகரனே . 

( 2 ) 
ருங . - புலிழலை புல்வாய்க்கருளின் திருவிளையாடல் . 
மாலொடு தேவர் மகிழ்ந்தேத்து நீப வனத்துழையைக் 
கோலொடு வேடுவர் கொல்லக்கண் டேயதன் குட்டிக்குத்தாய் 
போலுடன் வந்தந்தப் புல்வாய் மறிக்குப் புலியைமுலைப் 
பால்கொடு வென்னுஞ்சொக் கேபர தேசி பயகரனே . ( ருகூ ) 

ருச.- சாதாரிபாடின திருவிளையாடல் . 
புயவறழ் சோலை மதுரையின் மன்னன் புகழவந்தோ 
னியலிசை வல்ல னெனவே வரவியற் பாணனுக்கா 
வியனுற வேழிசைச் சாதாரி பாட விறகுசுமை 
பயனுற வேந்து சொக் கேபர தேசி பயகரனே .. 

( ருச ) 
ருரு . - திருமுகங்கொடுத்த திருவிளையாடல் . 
வேடிக்கை யாக மதுரா புரிமன்னன் மேன்மையெலா 
நாடிப் புகழு மியற்பாண பத்திர னல்லிசைக்காத் - 
தேடிக் கொடுக்கவும் போதாமற் சேரற்குச் சீட்டுக்கவி 
பாடிக் கொடுத்தசொக் கேபர தேசி பயகரனே . 

டுக , கலித்துயர் - வறுமை முதலியவற்றின் துயர் . ஒலித்திடு - மணி 
முதலியவைகள் முழங்கப்பெற்ற .. மூர்த்தி - மூர்த்திநாயனார் . ஈந்த - அர 
சாட்சியைக்கொடுத்தருளிய . 

ருஉ . மாப்பலவும் - மாமரமும் பலாமரமும் ; பெரியபலவுமாம் . காரியர் 
நாரியர் - காரியார் நாரியார் என்னும் புலவர்கள் . யாப்பும் அலங்காரமும் எழு 
த்தும் பொருளும் சொல்லும் என்னும் ஐந்திலக்கணத்திற்கும் பொருந்த . பாப் 
பகுந்திட்ட - செய்யுட்களைப்பிரித்திட்ட . 

ருகூ , நீபவனம் - கடம்பவனம் ; மதுரை , உழையை - மானை . கோலொடு . 
அம்பைக்கொண்டு , புல்வாய் மறிக்கு - மான் குட்டிக்கு; " புலி முலை புல்வாய்க் 
கருளினை போற்றி " ( திருவாசகம் . ) 

ருச . பாணணுக்கு - பாணபத்திரர் பொருட்டு , சாதாரி - சாதாரியென் 
னும் பண்ணை ; இப்பண்ணைத் தேவகாந்தாரி என்பர் வடநூலார் . 

ருரு . பாணபத்திரன் - மேற்கூறிய பாணபத்திரர் . சீட்டுக்கவியென்பது 
“ மதிமலி புரிசை " என்னுங்கவியை , 


- 


திருவிளையாடற் பயகரமாலை . 


கூஉக 


ருசு . - பலகையிட்ட திருவிளையாடல் . 
முத்தமி ழோரெண் மதுரையி லுன்னைமுப் போதுமல்லான் 
மெத்திய யாமத்தும் பாடப்பெய்ம் மாரிக்கு வேண்டியதோர் 
சித்திர மாம்பொற் பலகை செழுந்தமிழ்ப் பாணனென்னும் 
பத்திரற் கீந்தசொக் கேபர தேசி பயகானே . 

நிஏ.- இசைவாதுவென்ற திருவிளையாடல் . 
முடிவொன் றிலாத மதுரா புரிமன்னன் முத்தமிழ் நூல் 
குடிகொண்ட வெற்றி விறலி தன் னோடிசை கூறென்றநாள் 
வடிவந் திகழ்பத் திரன்மனை யாளிசை வாதுவெல்லும் 
படிவந் துதவுஞ்சொக் கேபா தேசி பயகரனே . 

( ருஎ ) 
ரு அ . - பன்றிக்குட்டிகளுக்குத் தாயான திருவிளையாடல் . 
வென்றிகொள் கூடலில் வேளாளன் சேய்கண்மென் றூறகழ்ந்து 
வன்றிறன் மாமுனி சாபத்துக் கேழல் வடிவுறத்தாய்க் 
கொன்றிடப் பாண்டியன் றாய்போல வந்து கொழுமுலையப் 
பன்றிகட் கீந்தசொக் கேபர தேசி பயகரனே . 

( ரு.அ ) 
ருகூ , - பன்றிக்குட்டிகளுக்கு அருள்புரிந்த திருவிளையாடல் . 
நீலக் கரும்பன் றிக் குட்டிமுந் நான்குநின் பாலருந்திக் 
கோலத் துடன்வளர்ந் தக்கோல நீங்கித்தென் கூடலிலே 
சீலத் தவர்புகழ் வேளாளர் கோத்திரத் திற்செனிக்கப் 
பாலர்க் கருள்சொக்க னேபா தேசி பயகரனே. 

( ருசு ) 
சு . - கரிக்குருவிக்கு அருள்புரிந்த திருவிளையாடல் . 
பொறையற்ற காகத்துக் காற்றாம லேதினம் போதநொந்தே 
குறைவற்ற செல்வ மதுரைவந் தேதன் குறையனைத்து 
மறையமித் துஞ்சய் மந்திரத் தாலக் கரிக்குருவிப் 
பறவைக் கருள்சொக்க னேபர தேசி பயகரனே. 

( சு 0 ) 
ருசு , எண் 

எண்ணுகின்ற. மெத்தியயாமத்தும் - நிரம்பிய பாதியிரவி 
லும் . மாரிக்கு - மழையாலுண்டாகும் துன்பத்தை நீக்கும் பொருட்டு . 
ருஎ . விறலி தன்னோடு - மாற்றாளாகிய விறலி தன்னோடு . 

த்திரை 
ருஅ . சேய்கள் - பிள்ளைகள் . தூறு அகழ்ந்து - புதர்களைப் பெயானம் - 
கேழல்வடிவு - பன்றிவடிவம் . பாண்டியன் தாய்ப்பன் றியைக் கொன்றி 
ருசு , முந்நான்கும் - பன்னிரண்டும் . கோலத்துடன் . 

அழகுடன் இந்திரன் . 
களுடன் என்றுமாம் . அக்கோலம் நீங்கி - அந்தவடிவம் நீங்கப்பெற்று . அடிக்கப் 
க்க - பிறக்க . அருள் - மந்திரிகளாக இருக்கும்படி கருணை செய்த . 

சு 0 . காகத்திற்கு ஆற்றாமல் - காகம்செய்யுந் துன்பத்தைப் பொருத்தலின் , 
வலியில்லாமல் , போத கொந்து - மிக நொந்து . மித்துஞ்சயமந்திபர் ; ச : க . 
மிர்த்தியுஞ்சய மந்திரத்தால் , 

42 


நங O 


திருவிளையாடற் பயகரமாலை . 
சுக.- மாமேருவிற் கயல் செண்டுபொறித்த திருவிளையாடல் . 
நான்மறை யோரை வழுதி யிகழநன் மாரியின்றி 
மேலுயர் பூதலத் தெல்லோரு மாழு மிடிகெடவே 
சேலுடன் செண்டிட்டு மேருப்பொன் வாங்கித் திகழ்மதுரைப் 
பால்வரச் செய்தசொக் கேபர தேசி பயகரனே . 

( சக ) 
சுஉ , - சான்றழைத்த திருவிளையாடல் . 
கதிசேர் வணிகன் விடத்தா லுயிர்விடக் கன்னிகையால் 
விதிசேர் சம்பந்த னெழுப்ப மணந்தவர் மேவுறுநா 
ணதிசேர் புறம்பயக் கூவ மிறைவன்னி நன்மதுரைப் 
பதிசோப் பண்ணுஞ்சொக் கேபர தேசி பயகரனே . ( சுஉ ) 

காங.- நாரைக்கு அருள்புரிந்த திருவிளையாடல் . 
கத்திக் கழனி தொறுமீ னருந்துஞ்செங் கானாரைதான் 
முத்திக் குரிய பெரியோரைச் சேர்ந்த முகிழ்த்தத்தினா 
லெத்திக்கு மெண்ணு மதுரா புரியிற்சென் றேகிச்செய்த 
பத்திக் கருள்சொக்க னேபா தேசி பயகரனே. 

( சுங ) 
சுச .-- வேதமுணர்த்திய திருவிளையாடல் . 
மரியாத மாமறை மாய்ந்திட முன்னுகம் வந்தவந்நாட் 
டெரியாம லந்தண ரெல்லாந் திகைப்பத் தெளிந்திடவே 
விரிவான வேதத்தை யெல்லாருங் கண்டு விளம்புகென்னப் 
பரிவாய்ப் பகர்ந்தசொக் கேபர தேசி பயகரனே . 

(காசு ) 
திருவிளையாடற் பயகரமாலை முற்றிற்று . 


திருச்சிற்றம்பலம் . 


. 


நாரியா சுக . மிடி - தரித்திரம் . சேலுடன் செண்டிட்டு - செண்டென்னும் ஆயு 
த்தும் எலடித்து மீனமுத்திரைவைத்து . 
பகுந்திட்சு உ . சான்று - சாட்சி . கதி - விளங்குதல் , நடை . கன்னிகை - விவாக 

ருகவள் . அவர்மணந்து - அவ்வணிகனும் அக்கன்னிகையும் கலியாணம் 
அம்பைக்கொண்டு , கூவம் - கிணறு . இறை - சிவலிங்கப்பெருமான் . வன்னி - 
கருளினை ( ரம் . 
ருசா 

கத்தி - முழங்கி . முகிழ்த்தம் - முகூர்த்தம் ; நல்வேளை . 
* னும் பண்க ) 

மரியாத - இறவாத . முன்யுகம் - முதல்யுகம் . தெளிந் திடவே 
ருரு . 

கண்டு - தரிசித்து . 
" மதிமலி புரி 


ன்ன . 


. 


கணபதி துணை . 


கடம்பவன புராணம் . 


பத்தாவது 
லீலாசங்கிரகவத்தியாயம் . 


க . - இந்திரன் பழி தீர்த்த திருவிளையாடல் . 
புரந்தரன் முன் விருத்திரா சுரனை வீட்டும் புன்பழிநாற் கூறாக்கி 
நீக்கி வந்தே , யாந்தைதவிர் நிருத்தங்கண் டிருக்கத் தேவர் மனங்க 
வரு மடல்வேட்ட மென்னப் போந்து , வரந்தருநற் கதம்பவனத் 
தருளா லெய்தி வரதனைக்கண் டாவிப்பொற் கமலஞ் சூட்டித், திரக் 
தருசித் திரையில் விடாப் பழிநீங் கற்கெண் டிண்கயமா னஞ்சாத்திச் 
சிறப்பின் வாழ்ந்தான் . 

( க ) 
உ . - வெள்ளானைக்குச் சாபந்தீர்த்த திருவிளையாடல் . 
வாசவன்கூ றிடவயிரா வதநீ பக்கான் வந்தருளா லீசனைக்கண் 
டிறைஞ்சி வேந்தன் , றேசுபெறு துருவாசன் கொடுத்த சேடந் திரு 
முடிசூ டாதிகழத் தென்னர் கோவாற் , பேசுறுமா முடிபிளக்க வெற்று 
ணென்றும் பெரிது துகைத் திடுமெனைவிண் ணகன்று மண்ணிற் , 
காசுறச்செல் கென்றுமுடன் சபிப்பப் போந்தே னெனக்கழறிக் கடுஞ் 
சாபந் தீர்ந்தே கிற்றால் . 

( உ ) 
ங . - தடாதகையார் அவதரித்த திருவிளையாடல் . 
தென்னன்மல யத்துவசன் காதன் மாதர்ச் சேர்ந்து நெடுங் 
காலங்கள் போக்கி வேந்த, ரின்னகைமா தினைமணந்து மகவி லாம 
லியற்றுதவத் தான் மூன்று முலையி னாலோர் , மின்மகவை யருளவரு 

க . வீட்டும் - கொன்ற . புன்பழியை . அரந்தை - துன்பம் . நிருத்தம் 
ஆடல் , வேட்டம் மனங்கவருமென்று தேவர்கள் கூற . கதம்பவனம் - கடம்ப 
வனம் ; கதம்பம் - கடம்பு . ஆவி = வாவி . திரம் - நிலைபெறுதலை . சித்திரை 
யில் - சித்திரைமாதத்தில் , சித்திரை நட்சத்திரத்தில் . எண் திண் கயமானம் 
திண்ணிய எட்டு யானைகளாற் சுமக்கப்பட்ட விமானம் , 

உ . கூறிட - சொல்ல . நீபக்கான் - கடம்பவனம் . வேந்தன் - இந்திரன் . 
தேசு - ஒளி. சேடம் - சேஷம் . இகழ - இகழ்தலால் , எற்றுண் - அடிக்கப் 
படுவாய் , காசு - குற்றம் , 

கூ . மலையத்துவசன் : கொடியில் பொதியில்மலை எழுதப்பெற்றிருத்தலின் , 
இவனுக்கு இப்பெயர் வந்தது ; இவனை மலைக்கொடி மன்னனென்பர் ; ச : க . 


நீங்உ 


கடம்பவன புராணம் . 


ளால மைச்சன் விளங்கியபேர் தடாதகையாங் கணவற் கண்டான் , 
மன்னுமுலை மறைந்தரசா மெனப்பொன் மோலி வைத்தரசன் வான 
டைந்தான் மதுரை யாண்டாள் . 

( ந .) 
ச.- மணஞ்செய்த திருவிளையாடல் . 
மும்முலையாள் கணவனைவேட் டெழுந்தெண் டிக்கு முடுகிவிச 
யஞ்செய்து கயிலை மேவ , வம்மினென விமையவர்போர் புரிந்தாற் 
முது வந்துரைப்ப வஞ்சலென்றீ சன்முன் கண்டான் , செம்மையிற் 
காண் பளவின்மற்றைத் தனம றைந்த செயலறிந்தே யருளெனலுந் 
திருக்கண் சாத்தித், தம்முறையான் மணந்து முடி சூடி வையந் தனை 
யாண்டு சிவலிங்கார்ச் சனையுஞ் செய்தான் . 

( ச ) 
கு . - பதஞ்சலிக்கு நடஞ்செய்த திருவிளையாடல் . 
திருமணத்தின் வந்தோர்க டமை நீ ராடிச் சென்மினிவ ணென 
மூழ்கி முனிவர் தேவர், வருமவரிற் பதஞ்சலிமா முனிவன் றில்லை 
மன் றினடங் கண்டல்லாற் புசியே னென்னத், தருமகவான் சாத்திய 
பொன் மான மீது தளிர்ப்பொடுகண் டறிதியெனக் காட்டி முன்னை , 
யருமறைசூழ் கனகசபைத் தென்பால் வெள்ளி யம்பலத்தி னடம் 
புரிந்தான் புசித்தான் கண்டு . 

சு .-- பூதழண்ட திருவிளையாடல் . 
தடாதகைசொல் வாளிறைவ நின்னோ டிங்குத் தாவில்பலர் வருவ 
ரென வமைத்த வன்னம் , விடாதசுரர் சுரர்நாகர் நரர்க ளுண்டு மிக 
வளருந் தொலைந்த திலை யென்னும் வேலை , யடாதபசி யால்வருந்தி 
மெலிந்த குண்டோ தரனாற்றே னெனவலற வீசன் காட்ட , வடாது 
கயிலைக்கிரிநே ரன்னக் குன்றை வாரியயின் றது நொடியின் மங்கை 

( சு ) 
எ . - ஆறழைத்த திருவிளையாடல் . 
பொருவருமா தபத்திரந்தாங் கிய நான் சிற்றூண் புசித்திளைத்தே 
னென்றன்னங் குழிக ணான்கின் , வருதலுநாற் றிரளையாய் விழுங்கித் 
தெண்ணீர்த் தாகத்தான் மடுப்பொய்கை வாவி கூபப் , பொருபுன 
லுள் ளனகுடித்தும் புனிதா நீரென் றோலிட்ட பூதநதி யழைத்துக் 
காட்ட , வொருவுகிழக் ககன்ற புனன் மீண்டுஞ் செல்ல வுறிஞ்சியது 
மணல்பிறங்க வாயங் காந்து . 

( எ ) 
காதல் மாதர் - போகஸ்திரீகளை . அமைச்சன் கூறியதை , ஐயமில் " ( 5 : அ ) 
என்னுஞ் செய்யுளாலறிக . வேந்தரின்னகைமாது - குலஸ்திரீ . 
வேட்டு - விரும்பி . வம்மின் - வாரும் . ஆற்றாது 

ஆற்றாது - வலியில்லாமல் , 
அஞ்சல் - அஞ்சர்க . சிவலிங்கம் என்றது நடுவூரிற் பூசித்த சிவலிங்கப் பெரு 
மானை . 

அந்தச் சிவலிங்கத்தின் திருநாமம் இம்மையே நன்மை தருவார் 
என்பது . 

ரு . கனகசபை , இப்போதுள்ள வெள்ளியம்பலத்திற்கு வடக்கே யிருந்த 
தாக வேறு நூல்களாலும் தெரிகின்றது . 

வடாது - வடக்கின் கண்ணுள்ளது . 
எ . ஆதபத்திரம் - குடை . கூபம் - கிணறு . ஒலிட்ட - ஓலமிட்ட , 


காண . 


இலீலாசங்கிரகவத்தியாயம் . 


நங்கூ 


அ . - கடலழைத்த திருவிளையாடல் . 
அன்புடைய வன்னைகட லாடற் கெண்ண வவண்மொழிகேட் 
டீசனைத்தன் வயத்த தாக்கு , நன்புடையா டொழுதுரைத்தம் மாற் 
றங் கூற நயந்தறியா ரெனவிருந்து முகம்வா டக்கண் , டின்புடைநின் 
முகவாட்டர் துணிந்து காண்பா னெண்ணியிருந் தேனெனவேழ் 
கடலுங் கூவத், தென்புடவி கடவாதவ் வடைவின் வந்து சிவதீர்த் 
தத் தடத்துறவேழ் கடலென் றார்கள். 

( அ) 
க . - மலயத்துவசனையழைத்த திருவிளையாடல் . 
வாருதியொன் றுவந்தனையேழ் கடலு மிங்கு வந்தனநம் மிறை 
யருளா லாடு கென்னப் , பேருத்தி மாமடவா ராடிற் கொண்கன் பிறங் 
குசுத னான்கன்றோ டாடி னல்லாற் , சாருறவா டாரென்பர் வர 
ரென் றியாய்முன் சாற்றுதல்சாற் றப்பதியை யழைத்துக் காட்டிச் 
சீருதவு கணவெனொடா டிப்போற் முமுன் சிவலோகங் கொடுக்கவவர் 
சேர்ந்து வாழ்ந்தார். 

( கூ ) 
க 0 . - உக்கிரன் பிறந்த திருவிளையாடல் . 
பொன்மலய மயிலாசு புரிந்து காக்கும் புவிமுழுதோர் புரமென 
வே புரக்கும் வேந்தன் , மன்மதிநன் மரபோங்க விருங்கோ மாறன் 
மாற்றுசுந் தரமாற னாதி மாறன் , மென்முளரிக் கண்ணுவந்தோ னரு 
ளால் வேலோன் விமலை தடா தகைவயினுக் கிரனா ரென்றோர் , நன் 
மகவாய்ச் சடையொடு முற் பவிக்க மோலி நனிகவித்தான் கோச்சடில 
வரும னென்றார் . 

( க ) 
கக.-- வளைவேல்செண்டுகொடுத்த திருவிளையாடல் , 
தாவருமுக் கிரன்றலையிற் புவிவன் பாரம் தாங்கென்வைத் 
தருள் புரிந்தங் கிமையோர் வேந்த , னோவமுடி சாடுகென வளையுந் 
தந்து நூக்குகடல் சுவறவெறி கெனவே லீந்து , மேவருகந் துகம் 
போல விமையோர் வாழ்பொன் மேருவினை யடிக்கெனவன் செண் 
டை நல்கித், தேவர்புகழ் மணம்புணர்வித் தமலையோடுஞ் சிறந்த 
கணத் தொடுமறைந்தான் செழிக்க வையம் . 

( கக ) 
அ . நன்பு - நன்மை . சிவதீர்த்தம் - எழுகடலுண்டாகிய தீர்த்தம் ; கட் 
ம்ப , ச : சஎ - பார்க்க , 

க , வாருதி = வாரிதி - கடல் . உததி - கடல் , சுதன் - பிள்ளை . ஆன் 
கன்று - பசுக்கன்று , சாருற - பொருந்த . வரர் - பெரியோர் . 

க 0, மலயம் - பொதியில் மலை , புரம் - நகரம் . மதிகன்மரபு - சந்திர 
குலம் . முளரிக்கண் - அக்கினிக்கண் . வேலோன் - முருகக்கடவுள் . வயின் 
வயிறு , இடம் . உற்பவிக்க பிறக்க . சடிலம் - சடை , வருமன் - இரண்டாம் 
வருணத்தார்க்குரிய பொதுப்பெயர் . 

கக . தாவரும் - கேடற்ற . ஓவம் - சித்திரவேலை . நூக்கு கடல் - செலு 
த்துகின்ற கடல் . கந்துகம் - பந்து . செண்டு - ஓராயுதம் , அமலை 

தடாதகை 


- 


- 


கடம்பவன புராணம் . 
கஉ . - நான்மாடக்கூடலான திருவிளையாடல் . 
தாணுவலி யறிவானங் கெண்ணி யேவுந் தடங்கடலைச் சுரர்சித் 
தர் மனிதர் நாகர் , பூணரவா வெனுமுன்விடக் குடித்த வென்றிப் புட் 
கலா வருத்த முதற் புயல்க ணான்கா , மாணுறுமா மழையையே வுற 
நான் மாட மாக்கிவலி தொலைவிக்க விகல்விட் டேகி , நாணொடு 
தாழ்ந் தருச்சித்தான் வருணன் தூய நகரிதனை நான்மாடக் கூட 
லென்றார் . 

( கஉ ) 
கங.- சித்தரான திருவிளையாடல் . 
மாத்திரைபொக் கணம்யோக பட்டத்தோடு மதுரையிலெல் 
லாம்வல்ல சித்த ராகி , யேத்திமட வாரெல்லாம் வீதி தோறு மின 
வளைசிந் திடவெங்கும் வந்து லாவிச் , சேர்த்திடுமன் னாள் பிடிப்ப 
வகப்ப டாது சென்று மருத் தின்றிசைக்கல் லிபத்தின் பாங்கர்த் , 
தோத்திரஞ்சே ராலயத்துட் டென்னர் கோமான் றொழுதிடுவான் 
வரமதியா திருந்தான் சொக்கன் . 

( க ) 
கச.- கல்லானை கரும்புவாங்கின திருவிளையாடல் . 
வல்லவநீ யாக்கினா சித்த னாயின் வாங்குவிகல் லிபத்தால்யாங் 
காண்ப மென்றே , யெல்லவர்கா ணக்கைக்கன் னலைக்காட் டாமுன் 
வாங்கியயின் றிதுகமல நாள மென்றே, சொல்லருமார் பணிதரள 
வடமும் பற்றித் துணைவினயின் றதிரமுழங் கிடமுன் சீறும் , வில் 
லரச னஞ்சியதி சயிப்ப வானில் விரைவினொடு நகைத்தொளித்தான் 
விமலச் சித்தன் . 

( கச ) 
கரு.- சங்கப்பலகைகொடுத்த திருவிளையாடல் . 
தவிசுவிரும் பிப்புலவர் வேண்டக் கன்மாப் பாவறிவ தொரு 
பலகை தந்தே பின்பு, புவிபுகழ்கீ ரன்பரணன் கபிலன் முன்னாப் 
புகழ்ந்தடைவி னிருந்து தமிழ் வைத்தாங் கெய்தி , விவிதமெனுங் காலநீ 
ளத்தாற் செய்யு டலைமயங்கி மீண்டொருகான் மலைதல் கொண்டாண் , 
டவைபொருந்து பொருள் செய்து கூட்டித் தானு மேறினானரனாற்பத் 
தொன்ப தென்றார். 

( கரு ) 
கஉ . தாணு = ஸ்தாணு - சிவபெருமானுடைய , பூண் அரவா - அரவைப் 
பூணாகவுடையாய் , இகல்விட்டு - மாறுபாட்டைவிட்டு. 

க . பொக்கணம் - ஒருவகைப்பை ; திருச்சிற் . உசஉ - பார்க்க . மன் ஆள் - 
அரசனுடைய ஆள். மருத்தின் திசை - வாயுமூலை. கல் இபம் - கல்லானை . 
கச . ஆக்கினாசித்தன் - ஆஞ்ஞாவித்தன் ; இஃது அவருடைய திருநாமம் . 
வாங்குவி - வாங்கச்செய்வாய் , கன்னலை - கரும்பை , நாளம் - தாமரைக்காம்பு . 
மார்பு அணி - மார்பில் அணிந்த , துணைவின் - விரைவாக , கமலநாளமென்று 
வாங்கி அயின்றது . 

கரு . கன்மாப்பாவறிவ தொருபலகை - பாக்களை அறிவிப்பதாகிய பெரிய 
தொரு கற்பலகை ; இது சங்கப்பலகை ; “ கன்மாப்பலகை யேறியிருந்து ஆராய் 
வழி " , " கன்மாப் பலகையேற்றி " ( இறை . சூ . க- உரை. ) விவிதம் - பலவகை . 
மலைதல் - போர்செய்தல் . அரன் ஏறினான் . 


இலீலாசங்கிரகவத்தியாயம் . , 


காரு 


கசு . - கிழியறுத்த திருவிளையாடல் . 
திருந்துசிவ முனிதருமி தளர்ந்தேன் மன்றல் செய்வான்வண் 
பொருளிலையென் றேத்த விங்குப் , பொருந்துமடந் தையரொடுயர் 
தலத்து லாவும் புகழ்மாற னணைந்தமணங் கண்டீ தென்கொ, லருந் 
தமிழா லிது பொருந்தப் பாடு வாரே லளிப்பலென்றோர் பொற்கிழிநற் 
சபையுட் க்ேக , மருந்தனையான் கொங்கென்றோர் கவிதை பாடிக் கிழி 
யறுப்பான் வழங்கியொப்பித் தனன்கீழ் நின்றே . 

( கசு ) 
கஎ . - நக்கீரனைக் கரையேற்றின திருவிளையாடல் . 
நாவலவ ரன்பர்பிழை பொறுக்குஞ் சொக்கே நக்கீரன் பிழை 
பொறுத்துன் னுதற்கட் டீயால் , வேவுறச்சுட் டிடுதுயர்நீத் தருளை 
நல்கி விளங்கியசொல் லெனும்புகழந் தாதி கேட்டுப் , பூவைகயற் 
கண்ணிபொடும் பொய்கை மேவிப் பொன்மலர்ச்செங் கைகொடுத் 
துக் கரையேற் றென்றே , தேவர்புக ழாலயத்துட் சென்று போற் 
றத் தேவியொடுஞ் சென்றுகரை யேற்றி னானே . 

( கஎ ) 
கஅ.- குறுமுனிக்குத் தமிழரைத்த திருவிளையாடல் . 
ஒண்கவிகுன் றும்பின்ன முறுகீ ரற்கிங் குரைதமிழ்நூ லருள் 
பவர்யா ரெனவெம் மன்னை , திண்புவிப்போந் துயர்தருதென் றிசை 
வை கென்று தென்முனிக்குக் கயிலையின் முன் புகன்ற ஞான்று , 
விண்புகழ்முத் தமிழுரைத்தா யென்றி றைஞ்ச விளம்பியயான் மறக் 
தனனீ நினைத்திருந்தா, யெண்வழிநன் றென்றவற்கு முணர்த்து வா 
யென் றியன்முனிவா வெனவழைத்துள் ளுபதே சித்தான். (கஅ ) 

ககூ. - ஊமை தமிழறிந்த திருவிளையாடல் . 
சங்கத்தா ரிறையனார் பொருட்கே னோருந் தகைமைபெற வுரை 
யெழுதி மலைந்து முன்சென் , றெங்கட்கீ தறிபவனே நல்ல சொல் 
லென் றியம்பவெல்லா மறிவனிவ்வூர் வணிகன் மைந்தன் , றுங்க 
வுருத் திரசன்ம னூமன் றன்னைத் தூயமண்ட பத்துவைத்துச் 
சொன்மி னன்மைக் , கங்கமுறும் புளகெனப்போர் திருத்திக் கண்டே 
யக்கீரன் முதன்மூவ ருரைகொண் டார்கள் . 

( ககூ ) 
கசு , சிவமுனி - தருமியின் தந்தை , தருமி - ஒரு பிரமசாரிப் பிராமணன் . 
மன்றல் செய்வான் - கலியாணம் செய்துகொள்வதற்கு . பொற்கிழி - பொன் 
முடிப்பு . தூக்க - தொங்கக்கட்ட . மருந்து - அமுதத்தை . 

கஎ . நக்கீரன் - சிறப்பையுடைய கீரன் . வேவுற - வேகும்படி , சொல் 
எனும்புகழ் அந்தாதி - சொல் என்பதை முதலிலே பெற்ற கைலைபாதி காளத்தி 
பாதியந்தாதி யென்னும் பிரபிந்தம் ( கஎ : ரு .) பூவை - நாகணவாய்ப்புள் . கயற் 
கண்ணி - மீனாக்ஷியம்மை , பொய்கை - பொற்றாமரை . 

கஅ . யாரென - யாரென்று சோமசுந்தரக்கடவுள் வினாவ . தென்முனி 
அகத்தியர் . எண்வழி - ஞாபக ஆற்தல் . 

கக . இறையனார் பொருட்கு - . இறையனாரகப்பொருட்கு . ஏனோரும் - 
மற்றையோரும் , மலைந்து - சொற்போர் செய்து , நன்மைக்கு - நல்ல பொருளை 
உங்களுக்குத் தெரிவித்தற்கு . மூவர் - நக்கீரர் , கபிலர், பரணர் . 


கடம்பவன புராணம் . 


கூநசு 


20 .-- இடைக்காடன்பின்பேர்ன திருவிளையாடல் . 
கூறுமிடைக் காடனியற் கவிதை பாடிக் கொடுகாண மன்னி 
கழ்ந்து தள்ள நொந்தே , வீறுயரா லயத்தணுகிப் பொருணீ சொல் 
லுன் மெல்லியென மறைபுகலு மிகழ்ந்த துன்னை , மாறகலுன் றேவி 
யைமற் றிலையென் றேத்தி வரைந்தேக யானுமே குவலென் றேகி , 
யேறியசங் கத்தொடிருந் தழைப்பப் போந்தா னிடத்தைவட திரு 
வால வாயென் றார்கள். 

( 20 ) 
உக.- கடல் சுவற வேலெறிந்த திருவிளையாடல் . 
சீலமது ரையையாழி கொள்வான் மேவச் சிவனருண்ஞா னக் 
கண்ணாற் கண்ட போதே , யேலவருங் கனவினிலுக் கிரமா றன்பா 
லெய்தியரும் புதல்வகே ளெதிர்சென் றேநின் , றோலமொடுங் கழிய 
வருங் கடலை யாமுன் னுதவியவே லெறிந்து சுவற் றென்னப் போதும் , 
வேலைசுவ றிடவேலை யெறிந்தா னாமம் வேலைவடிம் பலம்பநின்றா 
னென்றா ரன்றே . 

( உக ) 
உஉ . - வலைவீசின் திருவிளையாடல் . 
அம்பிகைக்கா கமங்களியம் புங்காற் கேட்ட வரியபொருண் 
மறந்திடக்கண் டமலன் சீறி , வெம்பரதர் குலத்துதிபோ கெனவு 
தித்த மெல்லியைக்கொள் வானுருக்கொண் டணுகிக் கேட்பக் , கம்பு 
ததிக் கொலைமகர வரையொன் றுண்டெங் கவலறநீ வலைவீசிப் 
பிடித்துவந்தா , னம்புதரு குவமெனவம் முறையி னோடு நளிமகரம் 
பிடித்தடைவின் மணஞ்செய் தானால் . 

( 22 ) 
உங .-- வளையல் விற்ற திருவிளையாடல் . 
மாதவர்க ளாச்சிரமத் தெய்தி மாதர் மாமைகவர்ந் தவர்கொழு 
நர் சவிப்பப் போந்தே , கோதையர் நீள் வணிகர்குலத் துதித்திலங்கக் 
கோலவளை வணிகனாக் கூறிச் சென்று , வீதியின்மா லாக்கிச்சூ லாக் 
கித் தீயில் வீழ்ந்திடுவா னொருப்படுங்கால் விருப்போ டஞ்சி,யாதியுரு 
மறைத்தொருதன் னுருவங்காட்டி யவருவப்ப வுயர்குலமென் றரு 
ளிச் செய்தான் . 

( உக ) 
20. மன் - அரசன் ; இங்கே பாண்டியன் . மெல்லி - மென்மையையுடைய 
அம்பிகை ; மெல்லியென்பர் பின்னும் ; உஉ . 

உக . ஆழி - கடல் . ஓலம் - முழக்கம் . கழிய - மிக . போதும் வேலை 
வருகின் றகடலை . வேலை எறிந்து - வேற்படையை எறிந்து . வடிம்பு - விளி 
ம்பு . இதனால் உக்கிரகுமார பாண்டியருக்கு வடிம்பலம்பநின்ற பாண்டிய 
ரென்பது பெயராயிற்று ; உக : சு , எ - ஆம் பாடல்களின் குறிப்பைப்பார்க்க . 

22. , கண்டு - அறிந்து , குலத்து உதி - குலத்தின்கண் உதிப்பாய் , 
கம்பு - சங்கம் . . மகரவரையொன்று - மலைபோன்ற மகரமீன் ஒன்று . எம் 
கவல்அற - எம்முடைய கவலை நீங்க , நம்பு - நம்புவாய் . 

உங. ஆச்சிரமத்து - முனிவரிருப்பிடத்தில் ; தாருகாவனத்தில் . மாமை - 
பேரழகு . மாலாக்கி - மயக்கமுடையவர்களாகச்செய்து , சூலாக்கி - கருப்பத் 
தை அவர்களுக்கு உண்டாக்கி . ஒருப்படுங்கால் - துணிந்தகாலத்தில் ; சீவக . 


இலீலாசங்கிரகவத்தியாயம் , 


2 


கூகஎ 


உசு . - இலச்சினையிட்ட திருவிளையாடல் 
காடுவெட்டி யென்பானோர் பழுதில் சோழன் கனப்படையோ 
டெய்தி வையை வடதீ ரத்தி , னாடிவணங் குதற்கிரங்க வல்ல சொக்க 
னயந்திரவு பகலாக்கிச் சென்று மாற , னீடுகயல் பொறித்தடைத்த 
வடபால் வாயி னெமெதிலி னொடுமுரித்துக் கொணர்ந்து தான்றன் , 
சேடுருவங் காட்டிவிடுத் தடைத்தா னேற்றின் றிகழுமிலச் சினை 
வாயி லெனப்பொ றித்தே , 

( உச ) 
உரு.-- மாணிக்கம் விற்ற திருவிளையாடல் . 
செழியர்குலத் தருளினா வதித்தோர் மைந்தன் செலும்பருவ 
மைந்திலடல் வேட்டைக் காட்டிற் , றழியபுலி தாதையைக்கொண் 
டேகவங்குச் சார்பில்லாப் புதல்வர் நிதி கவர்ந்தே கக்கண் , டொழிவின் 
முடி சூடுவான் மறைத்துக் காத்த வமைச்சர்முடிக் காமணியின் றென் 
றோ யுங்காற் , கொழிதமிழ்தேர் பட்டினத்துச் செட்டி யென்று கொ 
ணர்ந்துவிற்றான் மாணிக்க மவுலி சூட்ட . 

( உரு ) 
- ஆனையெய்த திருவிளையாடல் . 
தவற்றுமீ னவனையொரு சோழன் சென்று தன்படையால் 
வெலமாட்டான் சமணர் தம்மாற் , புவனிவளர் மதுரையை யோர் கவ 
ளமாகப் போந்துவிழுங் கெனவிட்ட களிற்றை வீழ , விவர்புகழ் 
பே ரட்டாலை மீது நின்றோ ரேவிடக்கண் டியானைமலை யென்றா 
ரன்று, குவைகொள்சொரி யிலத்தியிலத் திமலை யென்றார் கோரெட் 
டா னட்டாலை வீர னென்றார் . 

( உசு ) 
உஎ . - ஞானோபதேசஞ்செய்த திருவிளையாடல் . 
கணநாதர் தமிலொருவன் விடையிற் போந்து கமழ்மதுக மகிழ் 
வாத புரத்து வாழந் , தணராமாத் தியர் குலத்துட் டோன்றி மாறன் 
றனக்குரிய மந்திரியா யிவுளி கொள்வான் , வணமார்பொன் னோடு 
பெருந் துறைசேர்ந் தாசான் வழங்குபதே சமும்பெற்றுத் தமிழ்பா 
டித்தன் , னிணையாந்தொண் டருக்கிரும்பொ னீந்தே கென்ன வேகி 
னான் றென்மதுரை வேந்தன் றன்பால் . 

( உஎ ) 
உச . வடதிரம் - வடகரை, பொறித்து - எழுதி , முரித்து - உடைத்து . 
பெருமை . 
உரு . பருவம் ஐந்தில் - ஐந்தாம் பிராயத்தில், தழிய = தழுவிய - அகப் 
படுத்திக்கொண்ட . 

உசு . இவர்புகழ் - பரவிய கீர்த்தி . அட்டாலை - மதின் மேற் செய்யப்பட் 
டுள்ள மண்டபம் , ஏவிட . அம்பைப் பிரயோகிக்க . யானைபை யானைமலை 
யென்றார் ; இலத்தியை இலத்திமலையென்றார் . 

உஎ. விடையில் - கட்டளை பினாலே . மதுகம் மகிழ் - இருப்பைமரமும் 
மகிழ மரமும் ; இவை திருவாதவூரிலுள்ள ஸ்தலவிருக்ஷங்கள் . அந்தணர் 
ஆமாத்தியர் குலத்துள் - அந்தணரில் ஆமாத்தியர் பாம்பரையில் , இவுளி - 
குதிரை . வணம் - வண்ணம் . தமிழ் - தமிழ்ச்செய்யுட்கள் . தன் என் 
திருவாதவூரரை . 

43 ) 


சேடு 


கருஅ 


கடம்பவன புராணம் . 


வெ 


உஅ . - நரி குதிரையான திருவிளையாடல் . 
வருமிவுளி யிடம்போதா மதுரை யென்றோர் மண்டபத்து மாற 
னுயர் சிறப்பின் வைகி , யொருமையொடு வினவவரும் வருமென் 
றோதிப் பரிதவிப்ப வுரைத்துவிட்ட முறைசெய் வோர்க , ளிருநிலெ 
னக் கொடுந்தண்ட மாற்றாராகி யின்புறுவா சகமோத விரங்கிச் 
சொக்க , னருநரிமா வாய்க்கொணர்ந்திட் டுகைத்துக் காட்டி யாடை 
யும்வாங் கிப்பரிமாற் றறுதி யென்றான் . 

( உஅ ) 
உக . - குதிரை நரியான திருவிளையாடல் . 
அருளாற்பந் தியிற்கட்டும் பரிக ளெல்லா மருக்கனெழு முன் 
னிமையோர் நகைப்ப வாழ்ந்த , பொருளாரம் புவிமாறன் பொருமி 
யேங்கக் குறுநரியாய் நெடியகுரல் காட்டப் போந்து , மருளாருக் 
துறையாள ருரைப்பச்சால மகிழ்ந்திருந்த மன்னவன் பால் வாத 
வூபர் , வெருளாதுண் மகிழ்ந்தறியார் போன்று செல்ல வெகுண்டு 
கண்டு சிறைவைத்தான் மிகவுஞ் சீறி . 

( உக ) 
» 0.- மண்சுமந்த திருவிளையாடல் . 
மீதுயர்ந்து பௌவமெனப் பெருகும் வையை மேன்மைநதி 
யுடைப்படைப்பா னடைந்த வம்மை , யாதரிக்கும் பிட்டுதிர்க்கு 
மண்சு மந்தாண் டடிப்பட்ட மாறெங்கும் படவீ தேதென் , றோதுங் 
கான் முனியைவிடு விடென்றோர் வாக்காங் குயர்வான்றோன் றச் 
சிறைவிட் டழைத்துள் ளஞ்சிப் , பாதமல ரிறைஞ்சி நும்மிச் சையிற் 
போ மென்று பகர்ந்துவிட்டான் பெயர்மாற்றான் மாற னென்றார் . ( ) 

க.க.- விருத்தகுமார பாலரான திருவிளையாடல் . 
வரமுனிவ னொருவன்றன் மகவைப் பாக வதன்வரவே தங்கண் 
டீர் திடச்சீ றுற்றா, ருரைசெயவுண் டென்றாறி விடுப்பச் சென்றோ 
னுறுசைவன் மகளென்று தொடானம் மீச , னரைவிருத்த னாய்ப் 
உன . மதுரை இவுளிக்கு இடம் போதாது . 

வினவ 
செய்வோர்கள் - தண்டிப்பவர்கள் . இரு நில் என- இருப்பாய் நிற்பாய் என்று . 
வாசகம் - திருவாசகம் . கரி மாவாய் - நரியைக் குதிரையாய் , உகைத்து -செலு 
த்தி . பரிமாற்று அறுதி என்றான் - குதிரையைவிற்றது இதனோடு முடிவாகும் 
என் றான் . 

உக . பந்தி - குதிரைகட்டும் சாலை . அருக்கன் - சூரியன் . துறையாளர் 
பலவகைத் தொழில்களை ஆள்பவர் . 

ⓇO. பௌவம் - கடல் , உடைப்பு - உடைந்த இடம் . அம்மை - பிட்டு 
வாணிச்சி : இவள் செம்மனச் செல்வி யெனவும் வந்தியெனவுங்கூறப்பவெள் ; 
" சீருடைத் தவத்தின் மிக்காள் செம்மனச் செல்வி யென்னும் , பேருடைநரை 
மூ தாட்டி ( திருவாதவூரர் . மண்சுமந்த , 22. ) பெய்துடைய பெம்மான் 
நன் பிட்டுண்ணப் புண்ணியஞ் செய்துடைய செம்மனச் செல்வியும் " ( திருவாடு 
நலா , சக .) பிட்டு உதிர்க்கு - உதிர்ந்த பிட்டுக்கு , மாறு - பிரம்பு . முனி 
யை - திருவாதவூரரை . மாற்றால் - பிரம்பையுடைமையால் , 

ஙக , பாகவதன் - திருமாலடியவன் . கண்டு - அறிந்து , சீறு உற்ரர் - 


கேட்ப , முறை 


இலீலாசங்கிரகவத்தியாயம் . . 

நீங்க 
புகுந்துட் குமார னாகி நனிமாமி வரவழும்பா லனுமாய்க் காட்டிப் , 
பெரிதுமழ கிதென்று தள்ள வுருவங் காட்டிப் பேதையையுங் கொண் 
டகன்றான் வியக்க யாரும் . 

( ஙக ) 
ங 2... - மாறியாடின திருவிளையாடல் . 
தென்னனுவந் தறுபத்து மூன்றாய்ந் தெண்ணெண் டிண்கலை 
வல் லானெனவாங் கணைந்தோர் பாட்டன், பன்னியநாட் டியமறியாய் 
வளவ னாமம் வருசகல கலாவலவ னென்னக் கற்றாங் , குன்னு முன் 
னோர் தாள் வருத்தம் பொறானோய்ந் தீச னொருதாளி னின்றானென் 
றழுங்கு வாற்கண் , டன்னவட கீழ்பாலிந் திரற்கு முன்ன மாடினான் 
கான்மாறி யாடி னானால் . 

( 52 ) 
ங ங . - பழியஞ்சின திருவிளையாடல். 
மனைவியொடும் போந்திருந்து வழிக்க ணான்மேல் வனசரன் 
முன் கிளியெய்த வம்பு வீழ்ந்து , தனிமரணம் வரவருவே டனைத்த 
டுத்துத் தலைக்கடைசார்ந் தபயமிடும் பனவ னோடு , நனியிருளின் 
மணமனைபோ யருளானிற்ப நமன்படர்மா தினைக்கொன்ற விசேடஞ் 
சொல்லி , யினிவரனைப் பசுவாற்கொல் வமெனக் கொல்ல வெழில் 
வழுதி யினுந்தெ ளிந்தான் மறையோ னுள்ளம் . 

( ங ) 
நசு . - மகாபாதகந்தீர்த்த திருவிளையாடல் . 
அனையை மன மருட்டியொரு மறையோன் புல்லி யுளவறியா 
வத்தனைமண் கொட்டால் வெட்டாக் , கனையிருளிற் கொடுபோங்கால் 
வேடர் மாதைக் கைக்கொடுசெல் வாரடித்த புண்ணீ மொய்ப்பத், 
துனைவினின்மண்ணுலகினில்வா வென்பா ரின்றிச் சுழன்று தவத் 
தாற்கடம்ப வனத்தின் மேவத் , தனையடைந்தோர்க் கருள்சொக்கன் 
வெறுத்து வேளைத் தவிராமா பாதகத்தைத் தவிர்த்தா னன்றே. ( ஙச) 

கூரு . - அங்கம் வெட்டின திருவிளையாடல் . 
அன்பர்தமக் கிடர்வருமோ கருணைச் சொக்குண் டாகவெனும் 
பணிக்கனிடத் தடைந்து கற்குந் , தென்பரவா யுதகலைகள் பயில் 
கோபித்த உறவினர் . உண்டென்று - எல்லா நலமும் இப்பாகவ தன்பால் 
உள்ளன . வன்று . நரைவிருத்தனாய் - நரையையுடைய கிழவனாசி .. 

கூஉ . அறுபத்து மூன்று - அறுபத்து மூன்று கலைகளை . பாட்டன் - பாட் 
டையுடையவன் . 

ஈட் , அழுங்குவான் - வருந்துவான் . 
ஙகூ , ஆல்மேல் ஆல மரத்தின் மேல் . வனசரன் 

- வேடன் . தலைக் 
கடை - வாயில் . பனவனோடு - பிராமணனோடு , - நமன்படர் - யமதூதர்கள் . 

. 
வரனை மணமகனை . 

கச . உளவு - இரகசியம் , மண் கொட்டு - மண்வெட்டி , கனையிருள் . 
மிக்க இருட்டு , புண்ணில் ஈ மொய்ப்ப . 

வேளை வெறுத்து - மன்மதனை 
வெறுத்து . 

கூரு. சொக்கு - சொக்கநாயகர் : பணிக்கன் உபாத்தியாயன் . தென் 


తారి 

கடம்பவன புராணம் , 
வோர் தம்முட் சித்தனெனு மொருதீம்பன் முற்றுங் கற்று , மின்பர 
வா சான்மனைகை . தொடக்கண் டீசன் விருத்தனென்றோ விதுநினைந் 
தாய் வெட்ட வாவென் , றென்பகர்வ தவனுருக்கொண் டறைகூ விச் 
சென் றில்லினுட்போய் மறுகேறி வெட்டி வீழ்த்தான் . 

நசு. --மதுரையான திருவிளையாடல் . 
வெஞ்சமணர் வைதிகநன் னெறிபொறாது விடுமரவை நாகமலை 
யென்ன முன்னம் , பஞ்சவனோர் கணையினா லெய்ய வாயாற் படக்கக் 
கும் விடம்பரந்து நரராற் றாது , நஞ்சணிகண் டாவெனச்சென் றேத் 
தத் திங்க ணல்லமுதான் மதுரையென மதுர மாக்கி , வஞ்சகர்பின் 
பசுவைவிட விடையை யேவி வலிதொலைத்தா னிடபகிரி பசுவெற் 
பென்றார் . 

( ஙசு ) 
ங எ.- வெப்புத் தீர்த்த திருவிளையாடல் . 
புகலியினில் வைதிகவா ரணமென் றியாரும் போற்றியசம் பந் 
தரென்றோர் புதல்வர் தோன்றித், தகவுமையா டிருமுலைப்பா லமுத 
முண்டு தந்தருண்ஞா னம்பெற்று மதுரை மேவிப், பகவனரு ளால் 
விட்ட மடத்தி விட்ட படுதழன்மா றனுக்கேவித் தணியா வெப்பும், 
திகையமணர் காணவொழித் தொழியாக் கூனுந் தீர நிமிர்த் தார்புனி 
தத் திருவெண் ணீற்றால் , 

( ந எ ) 
ங அ . - கழவேறின திருவிளையாடல் . 
திரண்ட மண ரெரியினிடை யெழுதி யிட்டாற் றிறல்வேகா வே 
டுடையார் வென்றா ரென்று , முரண்டருவா துரைத்தேறி யழலார் 
வன்னி முடுகி மிசை யேடெவையும் வேவ வேவா , தரண்டருகல் 
லேடெடுத்தார் தம்மோடின்னு மாற்றிலிட வாவென்றாற் றிட்டுத் தங் 
கள் , காந்தருமே டாழிசெலக் காழி யாரே டெதிரேற வேறினார் கழு 
வாய் மீது . 

( ங அ ) 
ஙக . - மெய்க்காட்டிட்ட திருவிளையாடல் . 
அடற்படையா ளெனவேண்டு மம்பொ னல்கி யரனடியார்க் கமு 
தாக்கி யளித்த வென்றிச் , சுடர்ப்படைவேற் படைத்தலைவன் கொந்த 
பரவு - அழகுபரவிய , தீம்பன் - தீங்கு செய்பவன் ; கீழ் மகன் ; சிவன் பொற் 
கோயிற் செம்பொனுங் கவர்ந்த தீம்பர் " ( அருணகிரி . நாட்டு . உங . ) 

அறை 
கூவி - பொரவழைத்து . 
கூசு . பஞ்சவன் - பாண்டியன் . 

உண்டாக . 
ங எ . புகலி - சீகாழி . பகவன் - சிவபெருமான் . விட்ட - தங்கிய . திகை 
அமணர் - திகைத்தலையுடைய சைனர் . 

நஅ . வேகாத்திறலையுடைய ஏடு என்க . வன்னி - நெருப்பு . அரண் 
காவல் , கரம் தரும் ஏடு - கையினால் கொடுக்கப்பட்ட ஏடு . 

ஙக . படையாள் - படையை ஆள்வாய் . கொந்தவீரன் - கொந்தகக்குலத் 
திற்பிறந் தவீரன் . யாவென்ன - எவையென்ன . புள்ளியும் வடுவும் வீரருக் 


. 


இலீலாசங்கிரகவத்தியாயம் . . 

கூச்க் 
வீரன் சுந்தாசா மந்தனென்போன் றன்னைக் கூவி , மிடற்படைமீ 
னவனாண்ட படையா வென்ன விமலனுண்டே லவையுண்டென் 
றுரைத்தோ னுக்காத் , திடப்படுபுள்ளியும்வடுவுங் காட்டிச் சொக்கன் 
சேனைகொணர்ந் தரியுகைத்து மெய்க்காட் டிட்டான் . ( ஙசு ) 

ச0.- உலவாக்கிழி கொடுத்த திருவிளையாடல் . 
ஈசனையுண் டென்றேத்தி மறையோர் தம்மை யிகழ்ந்திமையோ 
ரவிவேள்வி குன்றி வானம் , பேசுலகம் பொழியாமல் வாடக் கண்ட 
பெருவழுதி தளர்ந்திரவு துயிலும் போது , நேசமுனி வரைமறந்த 
தானின் னாடு நிலை தளர்ந்த தவரைநம்போற் பழிச்சீ தென்றும் , தே 
சொடுகா ணப்பொலியும் பெயும்வா னென்றே செப்பினன்பொற் கிழி 
கனவில் வைத்தான் சென்றே . 

( 10 ) 
சக . - மாமனாகவந்து வழக்குரைத்த திருவிளையாடல் . 
மகவிலா வொருவணிகன் றங்கை மைந்தன் மைந்தனெனத் 
தன்செல்வ நல்கி யிங்குத் , தகைமைபெற விருமெனவைத் தேகத் 
தள்ளித் தாயத்தா ரில்லமொடு தனங்கைக் கொள்ள , விகழப்போம் 
வனிதைமக வொடுங்கோ யிற்போர் திறைவவெனச் செய்திசொல்ல 
விரங்கிச் சொக்கன் , மிகையுறுமா துலனுருக்கொண் டவையி லேறி 
வேண்டாரை விடவென்றான் வியப்ப யாரும் . 

(சக ) 
சஉ.- அட்டமாசித்திபகர்ந்த திருவிளையாடல் . 
அரன்கயிலை யின் கணிறைஞ் சியக்கி மாரோ ரறுவருயர் சித்தி 
யெட்டுங் கேட்குங் காலைத் , திரமுறக்கே ளாதுமறந் திறைஞ்ச நீர் 
போய்த் தென்னாட்டிற் பட்டமங்க லத்தாற் கீழ்வீழ்ந் , துரனுறுகல் 
லாக்கிடத்திர் நீபக் கானத் துறைகுவம்யா மவணுற்றே சித்தி யாவும் , 
விரவவறை குவநுங்கல் லுருநீத் தென்ன மேவினர்க்கு மேவியறி 
வித்தா னுய்ய . 

( ச 2 . ) 
சங . - தண்ணீர்ப்பந்தர் வைத்த திருவிளையாடல் . 
பரிவேத்தா வெனவழுதி தமையன் கொள்வான் பகர்ந்திடுபெண் 
கொண்டபய னொடுங்கூ டிப்போய் , வரவேற்று வடநாட்டுப் பகையும் 
வென்று வந்து தமிழ் மதுரைகொள்வா னெ திரக் கண்டு , தெரிவேகத் 
குள்ள சின்னங்கள் ; ஙக : ஙக - ஆம் பாடலைப் பார்க்க . அரி உகைத்து 
குதிரையைச் செலுத்தி . 

ச O. அவி - அவிர்ப்பாகம் . வானம் - மேகம் . பழிச்சு - துதிப்பாய் . 

சக , இரும் - இருங்கள் . மிகையுறும் - மிகுதியுற்ற வேண்டாரை 
பகைவரை . 

சஉ . இயக்கிமார் - யக்ஷப்பெண்கள் . பட்டமங்கலமென்னுமூரில் ஆல 
மரத்தின் கீழே , நீபம் - கடம்பமரம் . அவண் - அவ்விடம் , 

சங , பரிவேத்தா என்று சொல்லும்படி ; டாவேத்தா - தமையனுக்கு 
விவாகமாகாமலிருக்கும்பொழுது விவாகஞ்செய்து கொண்டவன் . அபயன் 


கூச்உ 


கடம்பவன புராணம் . 


துடன் முன்னோன் சொக்குண் டென்று சிந்தித்தேற் றிடச்சென்று 
பாலை யாக்கி , யரிபோற்றுங் கடவுளனை யெனத்தற் சேர்ந்த வரசுவெல 
வுதவிவைத்தான் றண்ணீர்ப் பந்தர் . 

( சக ) 
சசு . - இந்திரன் முடிமேல் வளையெறிந்த திருவிளையாடல் . 
மன்னவர்மூ வரும்வர விந் திரனிங் கென்னீர் வந்ததென விரு 
வர்மழை யென்று போற்ற , வுன்னுமுன முதவியுரை கொடாத மா 
றற் குறுவலிகாண் பானார முதவப் பூண , வின்னருளா லிருந்துளங் 
கண் டேகு மென்ன வேகி னருள் வழுதிபுய லரசர் தம்மை , மின் 
னிகள மிடவவெனாந் தோலை போக்க வேளாளர் பிணையில் விட்டான் 
மழைமல் கிற்றால் . 

( சச ) 
சரு.- பொன்னனையாளுக்கருள்புரிந்த திருவிளையாடல் . 
பூவணத்திற் பொன்னனையாள் பதியி லாண்முன் புனிதனுருக் 
கும்பிடுவாண் மெழுகு சாத்தி , மேவணநற் பொருள்பெறாள் சொக் 
குண் டென்று மிகவருந்துங் காற்சித்த ராச்சென் றாண்டு , மாவண 
வல் லிரும்புதரச் சொல்லித் தீயின் மாட்டென்று பரிசனஞ்செய் தொ 
ளித்தான் றந்து , பாவணத்தாள் சொலிச்செய்திறை யுருக்கண்டாண் 
மெய்ப் பத்தியெழில் கண்டள்ளி முத்தங் கொண்டாள் . (சரு ) 

சசு . - சோழனைக்கொண்டாழியிற்றழ்த்த திருவிளையாடல் . 
செம்பியன்றென் மதுரைகொள்வான் றிறங்கள் பேசிச் சென்ற 
டா வெந்தையுண்டென் றிசைக்கு மாறன் , றம்பமென வவனெதிரே 
தோன்றச் சொக்கன் றாண்டு பரி மேல்வேடக் குதிரை யாளாய், நம்பு 
விசைப் போந்துபரி காட்டிக் காட்டி நனிபாய்ந்து மேற்றடத்துத் தீர 
த்தேறி , வம்பினுடன் பாய்ந்துகுசை தாங்காச் சோழ மனைக்கொண் 
டாழ்த் தத்தடங்கொண் டாழியென்றார் . 

( சசு ) 
சுஎ . - திருவாலவாயான திருவிளையாடல் . 
ஓங்குபிர ளயத்தச்சுக் குலையா வாறிங் குயர்ந்திடநிற் றலினடுவூ 
சென்றார் மாறி , நீங்கியபி னொருசெழியன் றோன்றிச் சொக்கே நீண 
சோழன் . டாலையாக்கி - பாலைநிலமாகச்செய்து . அரி - திருமால் . 

அரசு - 
பாண்டியன் , 

சசு . நீர்வந்தகாரியம் என்ன . இருவர் - சேரனும் சோழனும் . ஆரம் - 
ஆரத்தை , ஏகினருள் . சென்ற மூனறரசருள் . புயலாசர் - மேக அரசர் . 
நொந்து ஓலைபோக்க . பிணை - புணை ( ஜாமீன் . ) 
சரு . பூவணம் - திருப்பூவணம் . பதியிலாள் - கணவனில்லா தவள் ; வே 

உரு - திருவுருவம் , மேவு அண்ண . விரும்புதல் பொருந்த . ஆண்டு . 
அங்கே . பரிசனஞ்செய்து - தொட்டு , 

சசு , திறங்கள் - வன்மைகள் . எந்தையுண்டு - பாதுகாத்தற்குச் சிவபெரு 
மான் உளர் . தம்பம் - தூண் . வேடஆளாய் - வேடவீரனாகி , வம்பு -புதுமை . 
குசை - கடிவாளம் . மனை - அரசனை ; தொகுத்தல் . 

சம.அச்சு - அச்சம் . படிவாய் - பூமியில் . கதி - நடை , முடங்கல் - 
மதில் வளைந்து வளைந்திருத்தலையுடைய ஊர் . வாலம் - வால் , பாம்பின் வாலை 


சை . 


கசக 


இலீலாசங்கிரகவத்தியாயம் .. 
கருக் கெல்லைகாட் டென்று போற்றப் , பாங்குபெறக் காட்டென்று 
விட்ட பாந்தள் படிவாய்வால் வைத்துத்தன் கதியாற் சூழத் , தேங்கு 
புகழ் மதுரை தனைத் திருமுடங்க றிருவால வாயால வாயென் றார்கள் . 

சஅ .-- வரகுணனுக்குச் சிவலோகங்காட்டின திருவிளையாடல் . 

சினமாவேட் டம்போய்மீள் வாசித் தாளிற் றிகழ்சியில் வழி 
யுறங்கு மறையோன் றுஞ்சக் , கனசாயை பலதருமஞ் செய்து நீங் 
கக் காணான்மெய் வருந்துங்கால் வெல்வான் போந்த , வினமார்செம் 
பியற்சயித்துத் தேயங்கைக்கொண் டிடைமருதிற் பிரமகத்தி யொ 
ழித்துப் போகி , மனமார்நின் னுலகிங்குக் காட்டென் றேத்தும் வர 
குணற்குச் சிவலோகங் காட்டி னானால், 

(சஅ ) 
சக.- விடைக்குறியம் பெய்த திருவிளையாடல் . 
அன்புடையோ னொரு சோழன் மதுரை கொள்வா னணுகலுங் 
கண் டுளந்தளர்ந்தா லயத்துட் சென்றே , மன்பரம னருள் பெற்றுச் 
சிறிய தானை மருங்குவரப் போரின்கட் பொருவான் போந்த, பொன் 
பரவு முளந்தெளிந்த செழியற் காவோர் பொருகணையா லருகணையுஞ் 
சேனை மாளக் , கொன்பரவ வணைந்தறிவான் பொறித்துவிட்ட கோலில் 
விடை கண்டுவிடை கொண்டு போனான் . 

( சசு ) 
ரு .--உலவாக்கோட்டைவைத்த திருவிளையாடல் . 
அஞ்சியவன் புடைவேளாண் டலைவ னாளு மரனடியார்க் ககம 
கிழ மாதுந் தானும் , விஞ்சுமனத் தமுதுபடைத் தொழுக மாய மிடி 
புகுந்தாங் கமுதளித்தன் முட்டக் கண்டே , யெஞ்சினமண் ணிற்றனி 
சுக் தருவா ரில்லை யீபவரைக் காட்டாயேன் மடிவ லென்ன, வுஞ்சிட 
நன் கனவினன விற்கா ணப்போய்க் காட்டியுல வாவரிசிக் கோட்டை 
வைத்தான் . 

( ரு ) 
ருக. - மூர்த்தியார்க்கு அரசளித்த திருவிளையாடல் . 
வைதிகத்தை யொழித்தமணர் கையில் வீழ்ந்து மதுரைகொண்டு 
வழுதியைவென் றுலகை யாளுங் , கைதவக்கன் னடனையுமண் 
முன்னிட்டு வாலவாயென்றும் அதன் வாயை முன்னிட்டு ஆலவாயென்றும் 
மதுரை பெயர்பெற்றது . 
சஅ . வாசித்தாள் - குதிரையின் அடி . 

கு திரையின் அடி . நிசி - இரவு , துஞ்ச - இறக்க , 
பிரமகத்தி . செய்தும் . செம்பியன் - சோழனை . தேயம் - இங்கே 
சோழவளநாடு , இடைமருது - திருவிடைமருதூர் . 

சசு , கொன் - அச்சம் . அணைந்து - சென்று , பொறித்துவிட்ட கோலில் . 
எழுதிவிடுத்த அம்பில் . விடை 

விடை - இடபமுத்திரை , விடுத்தல் , 
ரு 0. அமுதுபடைத்து - உணவளித்து , மாய - அவ்வொழுக்கம் மாயும் 
படி . மிடி - தரித்திரம் , முட்ட - குறைய ; “ செய்கடன் முட்டா வண்ணந் திருப் 
பணி செய்யு நாளில் ( பெரிய, அரிவாட் , கஉ, ) தனிசு - கடன் . உஞ்சிட . 
உய்ந்திட , 

நிக . கை தவக்கன்னடனை - வஞ்சனையையுடைய கன்னடதேயத்தாசனை . 
உம் : எதிரது தழீஇயது , மண் மழையாற் கன்னடனை அழித்து ; ருக : அ -பார்க்க ; 


சாயை - 


நசச 


கடம்பவன புராணம் . 


மழையான் மாற்றிக் காதலினாற் சாத்தொரு காண் முட்டக் கண்டு , 
பைதலொடு சந்தரைத்த முழங்கை வட்டப் பாறையிற்றேய்த் திடும் 
வணிக மூர்த்தி தன்னை , மொய்சடைமா மவுலியக்க மணிபூ ணீறு 
முழுப்பூச்சா மும்மையா லுலகாள் வித்தான் . 

( ருக ) 
ருஉ.- காரியார் நாரியார் பாப்பகுந்த திருவிளையாடல் . 
இலகுபுகழ்க் காரியார் நாரி யாரா மிருவர்கவிப் புலவர்வட நாட் 
டினின்று , நிலவுபுகழ்த் தென்னனைநன் கவிதை பாடி நேருங்கா னெ 
றிமயக்க முறக்கண் டீசன் , றிலகவடி- விடையனாய் நிரையான் மேய்த் 
துச் செலும்வனத்திற் றோன் றியிது முன்னர் தென்னர்க் , குலகு 
புக ழுரியதென நவின்று காட்டி யுடன்பகுந்து சாத்து தமிழ் மாலை 
கொண்டான் . 

( ரு ) 


ருங.--புலிழலைபுல்வாய்க்கருளின திருவிளையாடல் . 
சித்திரைச்சித் திரைக்குவந்து மகவான் பூசை செயுங்காலை 
மணற்புரத்தை நோக்கிச் செல்லு , மெத்து புகழ் வணிகன்கண் டவண் 
டரித்து வியன்வனத்தை மற்றைநாட் சென்று சொல்லப் , பத்தி 
யொடு வருஞ்செழியன் புலிமு லைப்பால் பயந்தபுல்வா யுணக்கண்டு 
விசேட முள்ள , நித்தியவிப் பதிக்கெல்லை காட்டென் றேத்த நிகழ் 
சித்த னெனவெல்லை காட்டி னானால் . 

( ருகூ ) 
ருச .-- சாதாரிபாடின திருவிளையாடல் . 
இசைவல்லா னெனும்பாணன் வடதே யத்தா னெய்திடமா 
றன்பத்தி ரனைவாவென்றே, வசையில்லா யவனொடுபா டுகவாதென்ன 
வந்து சொக்குண் டென் றிருப்பப் பாணர் வேந்த , னசைவில்லா வடி 
மையென விறகு கூறி யரையிருளிற் சாதாரி யிறைவன் பாடத், 

சைமில்லா தொளித்துவிடி வதன் முன் போனான் றிறற்பாணன் 
கிளைஞரொடும் வெருக்கொண் டாங்கு . 
சாந்து - சந்தனம் , முட்ட - குறைய . பைதல் - துன்பம் , வட்டப்பாறை 
சந்தனக்கல் . சடையே மௌலி , உருத்திராக்கமே பூண் , நீறே சந்தனம் . 

–உ . செறி மயக்கமுற - மதுரைக்குச்செல்லும்வழி இதுவோ அதுவோ 
வென்னும் மயக்கமுண்டாக , திலகவடிவு - மேலான வடிவையுடைய . நிரை 
ஆன் - பசுக்கூட்டங்களை . பகுந்து - பகுத்து . 

ருகூ . சித்திரைச் சித்திரைக்கு - சித்திரைமாதத்துள்ள சித்திரை நக்ஷத் 
திரந் தோறும் . மணப்புரம் - மணலூர் . மெத்து - நிரம்பிய , தரித்து - 
தங்கி . பயந்த புல்வாய் - பெற்ற மான்குட்டிகள் ; பயந்த - பசிக்கு அஞ்சிய 
வென்றுமாம் . 

டுச . வசை - நிந்தை. பாணவேந்தனுடைய அடிமையென்று . திறற்பா 
ணன் - வாதுக்குவந்தபாணன் ; இஃது இகழ்ச்சி . 


இலீலாசங்கிரகவத்தியாயம் . 


2 . 


ருரு.- திருமுகங்கொடுத்த திருவிளையாடல் . 
இன்னிசைபாடும்புகழ்ப்பத் திரன்கொடுப்பா னிறைவநிதி யில்லை 
யென வருந்துங் காற்போய் , மன்னுமதி மலிபுரிசை மாட மென்று 
வரைந்தொர் திரு முகங்கனவி னனவிற் காண , முன்னுதவி நம்மன் 
பன் சேர மான்பான் முடுகென்று விடைகொடுப்பப் போனான் சால , 
மின்னுபொருள் வேண்டுவன நல்க வாங்கி மேவியிருந் தனன்வழல் 
கிச் சொக்கை வாழ்த்தி . 

( ருரு ) 
ருசு . - பலகையிட்ட திருவிளையாடல் . 
பெருகுபொருள் கண்டுமனம் பொறாது மற்றப் பெரும்பாண 
ரிருப்பப்பத் திரனு மன்பா, லுருகுமிசை முச்சந்தி யன்றிக் கங்கு 
லுறுநள்ளும் பாடுதுமென் றெய்திப் பாட , வெருவுறமெய்ந் நோவக் 
கன் மாரி யேவி மெய்யன்பு கண்டியாரும் வழுத்தச் சங்கக், கிருமை 
யியற் பலகைதந்தோ னிருந்து பாடென் றிசைப்பலகை கொணர்ந்திட் 
டானினிமை கூர்ந்து . 

( ருசு ) 
ருஎ. - இசைவாதுவென்ற திருவிளையாடல் . 
நவையறுபத் திரன் மனைவி முல்லை மாலை நனிவழுதி நினைவுதனைத் 
தள்ள நாணிப் , புவனியிற்றீ பாந்தரத்து நின்றுந் தேடிப் பொருவி 
லொரு பாடுவாட் கொணர்ந்து தன்பே , ரவையினிற்றோற் றாள்சுமக்க 
வென்று பேசி யறு தியிசைத் திடவவையிற் பாடிச் சார்ந்த , சிவனரு 
ளால் வரும்விறலி மாலை முல்லைத் தேமாலை கழுத்திலிடப் பெற்றா 
ளன்றே , 

( ரு எ ) 
ரு அ . - பன்றிக்குட்டிகளுக்குத் தாயான திருவிளையாடல் . 
உயர் தந்தை பிறந்திடப்பன் னிருவர் மைந்த ரூழ்வினையாற் 
காட்டுறைவன் னியர்கள் போந்தோ , ரயர்வறு தூற் றிருப்பமுனி வன் 
சூழ்ந் தேதம் மங்கைகொட்டி யிகழவவர் தம்மைப் பன்றி , வயினு 
திமி னெனமுனிவன் சபிப்பத் தாயும் வந்து தியா முனம்பேட்டைக் 
காட்டிற் றுஞ்ச , வியலுறுதா யிழந்தகுருளைகளீ ராறு மினிதுயத் 
தாய் வடிவின்முலை யூட்டி னானே . 

( ருஅ ) 
திரு. " மதிமலிபுரிசைமாடம் " என்பது ஒருசெய்யுளின் முதற்குறிப்பு . 
நனவிற் காணும்படி திருமுகத்தைக் கனவிலுதவி. முடுகு - விரைந்து செல் . 

ருசு . பெரும்பாணர் - ஒருவகைப்பாணர் . முச்சந்தி - காலை உச்சி மாலை , 
கங்குல்கள் - பாதி இரவு . 

- பாதி இரவு . கல்மாரி - கல்மழை . சங்கக்கு - சங்கப்புலவர்க்கு . 
இயற்பலகை - இயற்தமிழ் நூல்களை அறியும் கன்மாப்பலகையை , 

குஎ , முல்லைமாலை - பத்திரன் மனைவியின் பெயர் . தீபாக்தாம் - வேறு 
தீவு . அறுதி - முடிவு . 

ரு.அ. காட்டுறை - காட்டுமாட்டி லுரைகின்ற , வன்னியர் - ஒருவகைச் 
சாதியார் . அயர்வு - சோர்வு . துத்தன் கண் இருப்ப . முனிவன் : எழுவாய், 
சூழ்ந்து - ( முனிவனைச் ) சுற்றி நின்று , உயின் - வயிற்றில் , உதியாமுனம் - 
பிறக்குமுன்பே . குருளை கள் - குட்டிகள் . உ . u = உய்ய - பிழைக்கும்படி . 


நசசு 


கடம்பவன புராணம், 


ருக.- பன்றிக்குட்டிகளுக்கு அருள்புரிந்த திருவிளையாடல் . 
அருளுமையாள் பெரியவனீசிறிய பன்றி யாகமெடுத் தணிமுலை 
ப்பா லளித்தா யுண்ட , குருளைகளீ ராறுமுய்யும் வண்ணங் கண்பார்த் 
தருளெனரும் மிறைகருணை கூர்ந்து பார்ப்பத் , தெருளுறுவே ளாண் 
டலைவன் மைந்தராகித் தென்னனுக்கு மந்திரியாய் விசயஞ் செய்த , 
மருளறுவன் னியர்பன்றிக் குறும்ப ரென்பார் வளர்ந்தமலை யைப் 
பன்றி மலையென் பாரால் . 

( ருக ) 
சு0.- கரிக்குருவிக்கு அருள்புரிந்த திருவிளையாடல் . 
- கொடிக்கஞ்சிக் கருங்குருவி போந்துகூடற் கோயில்வல நாளுஞ் 
சூழ் தரவே சொக்கன் ,படிக்கஞ்சா மிருத்தியுஞ் சயம தென்னும் பகர் 
வென்றி மந்திரத்தை யுபதே சித்து , மிடிக்கஞ்சாய் கிளைகளொடு 
முச்ச ரித்து வெம்பகைவென் றிருக்கெனவந் தினங்க ளோடும் , வடிக் 
குங்கூர் மூக்கலகாற் காக்கை யாதி வலிதொலைக்கக் கண்டுலகோர் 
வலியா னென்றார். 

( சு 0 ) 
சுக.- மாமேருவிற் கயல்செண்டுபொறித்த திருவிளையாடல் . 

அந்தணரை யிகழ்ந்திடுமோர் வழுதி தாங்கு மவனியுளோர் 
மழையின்றி வருந்தல் கண்டிங் , கெந்து செய்வே னெனக்கனவி லீச 
னெய்தி யிருஞ்செண்டான் மேருவைச்சென் றுணர்த்தி வேண்டு , 
மைந்து தனந் தறித்தெடுத்துன் கயலு மிட்டு வந்தவரை வாழ்வித்தி 
யாக மோங்கக் , கந்தரவான் பொழியுமெனச் சொன்ன செய்து கால 
மழை பொழிதரப்பல் லூழி வாழ்ந்தான் . 

( சுக ) 
சுஉ.- சான்றழைத்த திருவிளையாடல் . 
மல்குபொருளுடைவணிகன் கன்னி தன்னை மதுரைவளம் பதி 
யிருக்கு மருக னார்க்கே , நல்குமெனச் சொலித்துஞ்சக் கேட்குஞ் 
சுற்ற நகரத்தா ரோலைவிட வந்தோன் பாம்பா, லொல்குமிடையொடும் 
போங்காற் புறம்பயத்தி லொழிந்தெழுப்புங் கவுணியரான் மணந்து 
போத ,வல்குமனம் பொறாத முன்கொண் மனைவி காண வழைத்தான் 
முச் - சான் றீசன் கிணறு வன்னி . 

( சு ) 
குக .. விசயம் - மிக்கவெற்றி . 
+0 . கொடிக்கு - காக்கைக்கு . உச்சரித்து - ஓதி . வடிக்கும் - கூரிதா 


சுக . எந்துசெய்வேன் - யாதுசெய்வேன் ; “ அதெந்துவேயென்று " ( திரு 
வாசகம் . ) மைத்து - வலி , 

மைத்து - வலி , தறித்து - வெட்டி , யாகம் ஓங்கவே . வான் 
மேகம் . 
கூஉ . துஞ்ச - இறப்ப . ஒல்குமிடை - வணிகக்கன்னி. ஒழிந்து 

அல்கு மனம் - சுருக்கியமனம் , முன்கொண்மனைவி - முதல்மனைவி . 
முச்சான்று - மூன்று சாட்சி . 


கசா 


இலீலாசங்கிரகவத்தியாயம் . 
காங . - நாரைக்கு அருள்புரிந்த திருவிளையாடல் . 
வதிவாவி வற்றமீ னற்றுப் போந்தோர் மாதவராச் சிரமத்தா 
வியுட்பு காமுன் , புதுநீரா இறுதவமா முனிவர்ச் சூழ்ந்து புணராமீ 
னலியாது நிற்பக்கண்டு, துதிஞானம் பிறந்து கொலை தவிர்ந்து போந்து 
சொக்கனரு ளுடைய னெனக் கோயில் சூழும் , விதிநாரை வந்தனை 
யை விரும்பி வாவி மீனொழித்துச் சிவலோகங் கொடுத்தா னன்றே . 

சுச.- வேதமுணர்த்திய திருவிளையாடல் . 
பொற்புறுகண் ணுவன்முதலா முனிவ ரெல்லாம் போந்துகிரே 
தாயுகத்தா திக்கட் கூடி , முற்புகலுங் கலியுகத்தி லிறந்த வேத மொழி 
பவர்யா ரென்றுவருந் துங்கால் விண்மேற் , றற்பரன்மா மதுரைதனி 
லிருப்பல் வந்தாற் சாற்றுவலென் றருளக்கேட் டணைந்து போற்ற , 
நற்பரம குருவடிவாய்ச் சொக்கன் வந்து நான்மறையும் வியாகரணத் 
தொடுந வின்றான் . 

( சுச ) 


சுங.. வதிதல் - தங்குதல் . ஆவியுள் - , தடாகத்தினுள்ளே . 

சுச . தற்பரன் - பரமசிவன் . இருப்பல் - இருப்பேன் . தற்பரன் வின் 
மேலருள , 


கணபதிதுணை, 


திருவுசாத்தான நான்மணிமாலை , 


உ அ - ஆம் செய்யுள். 


அகவல் . 


உண்மையி னுணர்ந்த வுறுபொரு ளன்பர் 
கண்ணினு ணிறைந்த காட்சியை யுரைப்பி 
னிந்திரன் பழிதீர்த் திபத்தினுக் கருளி 
வந்து மும்முலைத் தடாதகை பிறந்துழி 
ரு யிதம்பெற மணஞ்செய் திறையா னதுவும் 
பதஞ்சலி முனிக்குப் பரநட நடித்தது 
நீறணி பூத நிறையா துண்டதற் 
காறழைத் ததுமுய மலைகட லழைத்ததுஞ் 

சக்கர மலயத் துவசனை யழைத்தது 
40 முக்கி ரப்பெரு வழுதி பிறந்ததுங் 

கூனல் வளைவேல் செண்டு கொடுத்தது 
நான்மா டத்திருக் கூட லானது 
மெல்லாம் வல்ல சித்த ரானதுங் 

கல்லாம் யானை கரும்புவாங் கியதுஞ் 
கரு சங்கப் பலகை தனையளித் ததுவும் 

துங்கப் பொற்கிழி தொடர்ந்தறுத் ததுவு 
மறுவறு கீரனை வண்கரை யேற்றிக் 
குறுமுனிக் குத்தமிழ் கூறியீந் ததுவு 

முண்மை நற்றமி மூமை யறிந்ததும் 
20 பண்புட னிடைக்கா டன்பின் போனது 

மலைகடல் சுவற வயில்வே லெறிந்ததும் 
சு . பராடம் - மேலான்நடம் ; சொக்கதாண்டவம் . 
க , சக்கரம் - ஆஞ்ஞை. 


ங சீக 


ஊற்றம் - வலி . 

திருவுசாத்தான நான்மணிமாலை . 
வலைவீ சியதும் வளையல்விற் றதுவு 
மேணுறு மிடப் விலச்சினை யிட்டது 

மாணிக்கம் விற்றதும் வல்லிப மெய்தது 
உரு. முரிய ஞான முபதே சித்தது 

நரிபரி யானதும் பரிநரி யானதும் 
வருத்த மின்றி மண்சுமந் தருளி 
விருத்த குமார பாலரா னதுவும் 

பதமா றியதும் பழியஞ் சியது 
கூ0 மதிபா தகந்தீர்த் தங்கம் வெட்டியது 

மதுரை யானதும் வன்சுரந் தீர்த்ததுங் 
கதியி லமணர் கழுவே றியதும் 
விலகா தரசன்முன் மெய்க்காட் டிட்டது 

முலவாக் கிழிகொடுத் துயர்வழக் குரைத்தது 
கூரு மட்டமா சித்தி யருளிய வதுவு 

மிட்டமாய்த் தண்ணீர்ப் பந்தர்வைத் திருந்தது 
முன்னமிந் திரன் முடி மிசைவளை யெறிந்ததும் 
பொன்னனை யாளுக் கருளது புரிந்ததும் 

வெருவாச் சோழனை யாழியில் வீழ்த்தித் 
சO திருவால வாயெனச் செப்பிய செயலும் 

வரகுணன் றனக்குச் சிவலோ கத்தினை 
விரைவினிற் காட்டி விடைக்குறி யெய்தது 
மூற்றமிக் குலவாக் கோட்டை வைத்தது 

மூர்த்தி யார்க்கு முதலர சளித்ததுங் 
ரு காரியார் நாரியார் கவின்பாப் பகுந்ததும் 

வார்புலி முலைபுல் வாய்க்கரு ளியதுஞ் 

சாரமா விசைச்சா தாரிபா டியதுஞ் 
உக . ஏண் - வலி , நிலைபேறு , 
உச . வல் இபம் - வலியயானை . 
உசு . பதமாறியது - கால்மாறி யாடியது . 
கூக . சுரம் 

சுகோய் . 
கக , வெருவா - அஞ்சாத . ஆழி - கொண்டாழி . 


சசு , புல்வாய் - மான் , 
சா , சாரம் . ஸாரம் , 


Cho 


திருவுசாத்தான நான்மணிமாலை . 


சேரமா னுக்குத் திருமுகங் கொடுத்ததும் 

பலகை யிட்டதும் பாட்டிசை வென்றது 
ரு தலமிசைப் பன்றித் தாயா யருளிக் 

கானக் கரிக்குரு விக்கரு ளியது 
மீனக் கொடிபொன் மேருவிற் பொறித்ததும் 
சாட்சி யழைத்ததுந் தரைவியந் தருள 

வாட்சி நாரைக் கரும்பத மளித்ததும் 
ருரு வேதங் கரைகண் டருளிய வீறுமா 

நாதனெண் ணெண்டிரு நடன நடித்தே 
தெள்ளிய தில்லைச் சிற்றம் பலத்தும் 
வெள்ளியம் பலத்தும் வியன்மா வனத்த 

னமிர்தமெய் வடிவா யருளிய பெருமை 
சு 0 நமர்களே யலது நவிலுவ தரிதே . 


திருவிளையாடற் கருணைத்திருவிருத்தம் . 


கக - ஆம் பாடல் . 
சந்தனமுட் டிடமுழங்கை தனையுரைத்தார்க் கினியவர சளித்து 
ஏலோர் , செந்தமிழைப் பாதிபகுக் திகல்செய்கொடும் புலிமுலையைச் 
சிறிய புல்வாய் , வந்தருந்தும் படியளித்த மாமதுரை யங்கயற்கண் 
மணவா ளாசீர்க் , கந்தமலர்க் கடம்பவன மேவுசுந்த ரேச்சுரனே 
கருணை வாழ்வே . 


ரு அ . மாவனம் - மாமரம் ; திருவுசாத்தானத்திற்குரிய தலவிருட்சமாத 
லின் அத்தலம் மாவனமென்று கூறப்பட்டு இப்போது சூதவனம் என்று 
வழக்கப்படுகின்றது . 


திருவிளையாடற்புராணச் 
செய்யுண் முதற்குறிப்பகராதி . 

( எண் - பக்க எண் . ) 


37 


அக்கவிதைகேட் 
அக்கிழியிற் 
அங்கங்குலு 
அங்கடர்ந்த 
அங்கணிவ்வா 
அங்கணேவ 
அங்கதுகண்டு 
அங்கதுகாணா 
அங்கது கேட்டு 
அங்கது கொடு 
அங்கருள்புரி 
அங்கவர்கொடு 
அங்கவர்தங்களத் 
அங்கவனியைய 
அஞ்சலஞ்சலெ 
அஞ்சியநெஞ்ச 
அஞ்சேனஞ்சே 
அடர்ந்ததானை 
அடிக்குரிய 
அடித்தபுளி 
அடிமையிலாசை 
அடியவர்க்கெளி 
அடிய 

உயவர்நன்மை 
அடியிணைகாணீ 
அடுகுறவர் 
அடைந்தது சிறிய 
அடைந்தவர் 
அடைவினித்தக 
அண்டம் விள்ள 
அண்டமடங்கலு 
அண்ணலேய 
அணிபொலிதே 
அணிபொலிமறை 
அணிபொழில் 
அணிமாமகிமா 
அணியார்தமி 
அணைந்திது 


262 | அத்தனப்படு 164 அரனரியய 

130 
210 அத்தனார் விளையா 315 ) அரியசடை 

4 
68 அத்திறங்கேட்ட 208 | அரியசந்தனமணி 259 
60 | அத்திறங்கேட்டி 271 | அரியநாயக 137 
115 அத்திறங்கேளா 125 | அரியபெருஞ் 203 

59 அத்திறஞ்சொல் 135 அரிய பேரவனி 225 
300 அதர்படத் 

98 அரியமாதவத்தீர் 

276 
220 அதிரமாமுழவரு 182 | அரியயர்கட் 

91 
284 அந்தணரமைச் 246 | அரியவெந்தை 164 
227 அந்தணாளர்தப 236 ) அரியவொண் 74 

32 அந்தநல்லுரை 312 அரிவையை 
126 | அந்தமன்னவன் 229 | அருட்புனை 

40 
309 | அந்தவுயர்திரு 149 | அருடங்கியவடி 270 
187 | அந்தித்திருக் 144 | அருண்ஞானசம் 179 
211 ) அந்நகரணை 112 அருந்தவம் 

85 
171 | அந்நாண்முதலா 245 | அருந்தவர் 

112 
267 அப்படியிருப்ப 293 அருந்தவன திசயி 296 
300 அப்பெருந்துன்ப 247 அரும்பெருஞ் 135 
14 அப்பெரும்பாவிக் 167 | அரும்பெருநகரி 115 
148 | அப்பெருமை 257 அஈம்பெரும்புத் 297 
194 ) அப்பொழுததி 54 அரும் பெருவிர 281 
155 அப்பொழுதிகல் 37 அருமையாவொரு 283 
170 அப்பொழுதிறை 217 அருவமெய் 

56 
128 | அப்பொழுதெவ 55 அருள்சுரந்தெழில் 292 
16 அம்பதுமத்தார் 316 அருள்பொழியுக் 292 
294 ) அய்யமில்லா 135 அருளாருக் 

82 
26 அய்யனே செய்ய 

209 | அருளினவரை 55 
290 அயர்வறுசிறப்பின் 297 அருளினானிறை 103 
124 அயன் றலையறுத் 281 அருளுடைச்சுந்த 223 
313 | அரசகேள் 

100 அருளுடைச்சொக் 89 
73 | அரசனஞ்சி 60 அருளுடையாசே 61 
220 அரசனாலயத் 208 ) அருளுக்தொ 

3 
163 | அரசனுஞ்சிவன் 277 | அலைவிலாநெஞ்ச 226 
96 ) அரசனுந்திங்க 204 அவ்வயின்வந்த 154 
218 | அரசிளங்குமா 98 அவ்வயின் வருந்தி 208 
51 அரம்பையங்கு 154 அவ்வயினில் 146 
140 | அரவாபரணா 

175 அவ்வயினெங்கு 129 


கூருஉ 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


அற்புதன் மேனி 


165 


அவ்வவயோனி 293 ) அன்னவரொல்கி 114 ஆங்கவன்மதையா 891 
அவ்வுரைகேட்கு 253 அன்னவனுடனோர் 219 ஆங்கவன் தன்னை 12 
அவ்வுரை கேட்ட 25 அன்னியசொ 70 | ஆங்கவன் றனக்கு 

290 
அவ்வுரை ...ரரு 

200 | அன்னையொப்ப 312 ) ஆங்கவன் றிசை 237 
அவ்வுரை ... ரா 257 அனைத்தும்வல் 191 ஆங்கவெனொருகால் 245 
அவ்வுரைதெரிய 172 அனைவரும்புறத் 186 ஆங்கவையிருக் 214 
அவமுறுபுதல் 93 ) ஆக்கியவுலகத் 

167 ஆங்கிடங்கொ. 63 
அவனிவேந்த 

78 ஆங்கணைந்தபெரு 85 ஆங்கிலங்கு 109 
அவைாடு 

8 ஆங்கணை மறை 98 ஆங்கிறையிறைவி 218 
அவையுறுதுறக் 49 ஆங்கதினீழலி 217 ஆங்கினியபாதே 

152 
அழகிய சொக்க 89 | ஆங்கது கண்டதென் 247 ஆங்கினியம் 

13 
அழகினாலருங்கு 159 ஆங்க துகண்டபோ 297 ஆங்குக்காணு 199 
அழகினுக்கழகார் 104 ஆங்கதுகண்டமன் 183 ஆங்குண ரிதுவே 189 
அள்ளியுண்டிட 236 ) ஆங்கதுகண்டுசால 195 ஆங்குமர 

109 
அளந்தபுலவீரான 262 ஆங்கதுகண்டுநீ 83 ஆங்குயரால 

76 
அளந்தபே 

8 ஆங்கதுகண்டுவா 

225 ஆங்குலகமனு 202 
237 ஆங்கதுகண்டோ 178 ஆங்குறக்கண்ட 129 
அற்புறநினைப்ப 

207 ஆங்கதுகேட்டுவி 306 ஆங்கொருபுடையிற் 303 
அற்றவர்க்கற்ற 252 ஆங்கது கேட்டுவேட் 24 | ஆங்கொருவரறி 
அறநெறிக்காழி 

201 ஆங்கது ... ரக 49 ) ஆசிலான்கண் 26 
அறமலிதனது 52 ) ஆங்கது ...ரழ 

230 ஆசிலீர் நல்ல 186 
அறமலிநந்தி 

167 | ஆங்கதுசெண்டி 136 | ஆடகனாகன்று 315 
அறமலிமதுரை 89 | ஆங்கதுசொல்லஞா 224 | ஆடுபவர்பாடு 

5 
அறமலிவைதிகத் 174 ஆங்கதுசொல்லப்பா 185 ஆடுவன்விறலி 271 
அறமறக்கொல்ல 177 ஆஙகதுசொல்லா 307 

டைசோறளவு 

212 
182 ஆங்கது தூங்க 66 ஆண்டகைதெய் 53 
அறிபவனெ 

75 ஆங்கதுபக 58 ஆண்டவதிகா 142 
அறியுமிவன்கொ 

274 ஆங்கதுவிழு 45 ஆண்டியாண்டொ 301 
அறிவால்விற 51 ) ஆங்கரிமுரற்சி 287 ஆண்டு முன்சென் 181 
அன்புடைகாவுக் 179 ) ஆங்கவடானுக் 234 ஆதாஞ்சேர் 

73 
அன்புடையவள் 214 ஆங்கவர்களியை 263 ) ஆதரத்தொடு 256 
அன்புடையாளே 

286 ஆங்கவர்காணுமு 261 ஆதரவடியார் 124 
அன்புமிக்கவறிவு 280 ) ஆங்கவர்கோலா 148 ஆதரித்தடிய 

117 
அன்புறவிறை 26 ) ஆங்கவர் தம் 141 ஆதலாலறிஞ 135 
அன்புறுவளவன் 155 ) ஆங்கவர்நீங்க 

299 ஆதலாலிவன்கட் 168 
அன்பொடுவிளங் 

244 ஆங்கவர்பணி 72 ஆதலாலெமக்கு 293 
அன்றியும் பெருமை 293 ஆங்கவர்போந்து 121 ) ஆதலானல்குர 210 
அன்றியும் விசே 

246 ஆங்கவர் போயு 113 ஆதிநாதரையன் 247 
அன்றியுமொரு 

156 ஆங்கவர்முன் 86 | ஆதிநாதனறி 57 
அன்றினார்புரங் 37 ஆங்கவர்விதித்த 246 | ஆதிநாயக 

115 
அன்று முன்னதிர 158 ஆங்கவற்கானா 

132 ) ஆதிகான்மரு 
என்றுமைக் 86 ) ஆங்கவற்றுண் 295 ஆதிநான் முகன் 

39 
அன்னந்திகழு 16 ஆங்க ... னாடு 212 ஆதிமாமா 

52 
அன்னவர்புலம் 128 ஆங்க .. 

91 | ஆதியாதித்தன் 1051 


அறமுறகண் 


... னால் 


5 


செய்யுண் முதற்குறிப்பகராதி ,, 


கூடுகூ 


1 


ஆயிரம்பசும் 65 இத்தகவென்ன 1911 இம்மணவாளன்மே 163 
ஆயினும்வே 28 இத்தகுதியினி 121 | இயமதூதரை 

162 
ஆயுதகலைகள் 169 இத்தகைமையிய 64 ) இயல்படவெங்கு 197 
ஆர்ந்தபெரும்பு 166 இத்தகைமையிற் 83 இயற்சிவன 

69 
ஆர்ந்தமங்கை 89 இத்தலத்து 59 இயைந்தனன்பொ 279 
ஆர்ந்து செல்கதி 199 இத்தலமதி 63 இரதியுமொவ்வா 283 
ஆரணமும்பகலு 111 இத்திருக்கோல 159 | இரந்திதுபல்காற் 279 
ஆணமோதிற் 

140 இத்திருமுகத் 116 இரவிடைமறைத்து 284 
ஆரவுந்தொ 

46 இத்திறப்பாடல் 272 இருகரங்குவித்தி 251 
ஆரியமொழியு 123 இதமுறமுன் 245 | இருங்குண திசை 36 
ஆரிருள்விடப் 134 | இந்தத்தெய்வப் 265 | இருந்தணிமாமுத 216 
ஆலகாலங்கடு 100 இந்தநல்லுரை 

34 இருந்தவன் றன்னை 278 
ஆலநீழறன்னி 162 இந்தவாசகவோ 302 இருந்திறல்வழு 

92 
ஆலயத்துளணைந்துவ 60 இந்தவாறுறுங் 181 ) இருமைசேர் திரு 277 
ஆலயத்துளணைந்து 282 ) இந்தவெந்திறஞ் 294 இருமைதருமதுரை 138 
ஆவியந்தெ 

4 இந்திரன் கேளா 26 இருவருமுகம் 222 
ஆவியிற்சிற 31 இந்திரன் வெம்பழி 91 இலகுகன்றுக்கிர 282 
ஆழ்ந்தசெழு 28 | இந்திரனயன்மால் 172 இலகுவாள்வி 

171 
ஆழிமண்கட் 56 | இந்திரனயன்மாலாதி 88 | இவ்வண்ணம் 110 
ஆழியுருவனையபெ 308 இந்திரனுன்ன 11 இவ்விடத்தென் * 103 
ஆறிடையிலலறி 165 இந்து நாயிறு 247 இளமைமெய் 87 
ஆன்றவரிய 

33 இந்துமன்னர் 255 இறுகிக்குவித்து 133 
24 இந்நெறிசபிப் 291 இறையவன்மு 

27 
இக்கணக்கிப்படி 216 இந்நெறிநிகழு 154 | இறையவனரு 

93 
இக்கனவு 80 | இந்நெறிபரவ 128 | இறையவனழகு 

207 
இக்குணங்களி 75 இந்நெறிமன்னர் 136 இறையவெனொளி 148 
இகலமண்பரிச 

200 ) இந்நெறியாகாயத் 259 | இறைவனைக் * 37 
இங்கதுகாணா 

184 இந்நெறியாகுங் 221 | இன்பநாவல 171 
இங்குரைசெய் 

161 இந்நெறியிருப் 238 இன்பமுறுபா 152 
இங்குளீர் 

120 இந்நெறியொழுக்கங் 225 இன்புறவழைத்த 210 
இச்சையினடி 103 இந்நெறியொழுகு 256 இன்புறவினிய 167 
இசைப்படுமுகி 127 இந்நெறிவிளைந்த 139 இன்றிதற்கே 25 
இடம் வலம்பரி 131 இப்படி குடிப் 45 இன் றியாமறிந் 299 
இடரொழிந்திறை 220 இப்படிச்சபி 31 | இன்றுதானி 59 
இடவியகதியின் 131 இப்படிச்செய்தலி 284 | இன்றுபூசைகுடமு 267 
இணையில் வண்ண 87 | இப்படிச்சொல்ல 306 | இன்றுமாமு 

31 
இணையில்வைதிக 305 | இப்படி சொல்லி 88 | இன்றுவிரைவி 147 
இணையிலான் 34 இப்படிவருந்தல் 157 இன்ன தன்மையி 276 
இத்தகவமைச்சர் 238 இப்பரிமாவொரி 134 | இன்னதென் றறி 181 
இத்தகவறியாராகி 268 இப்பெருங்கொற் 

206 இன்ன பூவா 

70 
இத்தகவாற்சிறக் 

230 இப்பெருவிரதம் 280 இன்னருள் சேர்தய 90 
த்தகவிற்றூதர் 118 இப்பொழுதளங் 187 | இன்னருள்சேர 182 
இத்தகவினிரு 

151 இப்பொழுதுவம 28 இன்னல்கூர்ந்தை 275 
இத்தகவுதனிநட 274 ) இம்மணவாளன்மெ 1611 இன்னல்கூர்பசி 44 

45 


ஆன செய்தி 


. 


4 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம். 


256 


இன்னல் செய்கு 122 ) உரனொடுங் 

58 | எம்பெரும்பொரு 275 
இன்னவென்றறி 138 உருகாத 

5 எரிந்தசெங்குஞ்சி 247 
இன்னறீர்ந்துள் 213 உருகிமுன் கண்ட 

309 

எல்லைநடவாவொ 265 
இன்னன சொல் 166 உருத்தகுமனைவி எழிலுமை 

83 
இன்னனபகர்ந் 89 உரைகெழுவேத 187 எழிறருமன்னவ 157 
இன்னனபலவுஞ் 249 | உவமையின் 76 எழின்மடமாத 187 
இன்னனபேசி 

231 உழுவைவேழ 22 எற்றிகழ்பலவி 127 
இன்னனவகை 206 உழையிடையமுது 153 எற்றிகழுமுடன் 169 
இன்னனவிளிய 

306 உளநெகிழ்ந்திட 183 என்பெருந்தவத்தா 304 
இன்னியல்வாண் 156 உளப்படுமமை 

195 என்றடிதொ 

54 
இனக்கனவ 

88 உளமகிழ்ந்தரவு 244 என்றது சொல்லச் 92 
இனிதொர்கவி 228 உளமாரையு 

51. என்றது சொல்லவா 108 
இனிமைகூர்செழி 207 உற்றதுகேளா 119 என்றது சொலவி 84 
இனிமைகூர்தரு 57 | உற்றவவத 

84 என் றருள்செய் 28 
இனிமைசேர் 21 ) உற்றவைமற்றவ 139 | என்றலுமேதநீ 236 
இனிமையுறவித் 219 உற்றொருங் 48 என்றவர் கூறக் 169 
இனிய தாண் 

58 ) உறவுக்கிரமா 51 என் றவர்சொல்ல 2731 
இனியனபெற்றா 144 உறுபிரமகத்தி 251 என்றவள்சொல் 307 
இனியுயிர்செகுத் 309 | உறைத்தமன்ன 198 | என்றவளடியாரோ 304 
ஈங்கிது சொல்ல 120 | உன்னரும்பெரும் 168 என்றார்வரை 110 
ஈங்கிதுபகரக் 161 ) உன்னரும்லிசேடம் 85 என்றியாய் 

49 
ஈங்குமுன்வளர் 293 உன்னருமிறைவ 238 என் றிறைகூறாமு 27 21 
ஈசனார்மகி 

20 உன்னருமுன்னோர் . -65 என்று கருதியிர 296 
ஈசனுங்கற்றுச் 

68 உன்னருமேழ் 9 ) என்றுகொண்டி 2481 
ஈசனோர்மனி 120 / உன்னவரியான் 147 என்று போற்றிட 183 
ஈதொழிந்தெமக் 238 உன்னான்மறை 

245 என்றுமன்றாடி 261 
ஈனமாநெறிக 209 உன்னிமாலுமுவ 

201 என்றுமிவன் 

64 
ஈனமில்வளங்க 224 ) உன்னுடைய மாம 

302 என்றுமுறை 

45 
ஈனமிலாவிக் 21 உனக்கினியளித்த 275 என்றுமென் 

27 
உடலிளைத்தபறவை 311 ஊட்டுநாளி 

22 | என்றுரைசெய் 119 
உண்டலுஞ்செய்தி 120 ஊர்தொறும் 17 ) என்னதுநீங்கள் 187 
உத்தமக்கனகப்போ 310 | ஊழுடைமு 68 ) என்னவின்னுட 

209 
உத்தமத்தலைவன் 307 ஊறிடுமருவி 101 | என்னறிவின் 

79 
உத்தமவிரலிற் 133 ஊனெழுகுன் 

103 என்னுடன் பிறக் 215 
உத்தமனெத்தல 209 ) எங்கண்மாகி 

225 என்னுடைவிரு 240 
உத்தரகோசமங் 

150 எங்குமோரிரைதே 310 என்னுமத்திரு 205 
உந்தையருள் 80 | எண்டருதேசி 95 என்னுமுன்னண 284 
உயர்கனவட்டம் 133 | எண்துேஞ்சொன் 196 என்னையாளு 

180 
உயர் தருசித்தர் 236 | எண்ணரியதொ 73 எனவாழ்த்தியொ 200 
உயர்வு ரவுலக 

228 ) எண்ணில்பெரும் 109 ஏங்கிமுன் கிடை 259 . 
உயிர்நிலையாமை 163 எண்பயிலு 

521 ஏட்டை நீக்கு 313 
உரகநாயக 43 எந்தைகேண்முற் 156 ) ஏத்திமாவறி 

135 
உரவிதுநெடிது 270 எந்தையுயர்பட்டி 304 ஏதநீங்கு 

50 
உரனழிந்து 102 எந்தைவல்லன 2 22 ஏதமகலவித் 33 


செய்யுண் முதற்குறிப்பகராதீ . 


கருடு 


22 


ஏதமொழிமறை 
ஏந்து தண் 
ஏந்துமறைவே 
ஏயபத்தி 
ஏயவழுவின்றி 
ஏயுறவச்சமுற் 
ஏர்தரும்வல 
ஏர்படப் 
ஏற்றமார்பெரி 
ஏறலுமற்று 
ஏன் றவங்கங்க 
ஏனமெய்தி 
ஐயமில்கணி 
ஐயமில்பதிகத் 
ஐயமில்லென 
ஐயமிலையென்றி 
ஜயனேநினக் 
ஒக்குமொக்கு 
ஒடுக்குள்ளாள 
ஒண்சராசா 
ஒண்பொரு 
ஒப்பிலானுரை 
ஒருமைநெஞ்சக 
ஒருவராலணுக 
ஒருவருமிக 
ஒருவிளையா 
ஒழுக்கந்தரு 
ஒள்ளிய கிள்ளி 
ஒள்ளிய வடல் 
ஒளித்தசென்னி 
ஒளிவளர் வீர 
ஒன்றியசாப 
ஒன்றியபெரு 
ஒன்றியவடி 
ஒன்றுநீர்மிசை 
ஓங்கியமன்னன் 
ஓங்கிய முன்னோ 
ஓங்கிருளை 
ஓங்குகோலறை 
ஓங்குதனமுடை 
ஓங்குபோரு 
ஓசனையகலநீள 
ஓடுவன் மீள்வ 
ஓனட்யானைப் 


160 ஓதரியவுத் 

29 | கருணைசேர்கடவு 285 
16 ஓதரும்பரிவு 206 கருணைசேர்சொக்க 299 
181 இத நம்பிரமா 242 கருணைமேனிய 216 

8 ஓதரூமனத்தால் 273 கருணையன்கண் 821 
64 | ஓதருமனோ 48 கருணையன்றானு 214 
180 ஓதருமுலகுக் 250 கருணையிற்பரிச 297 
157 ஓதியப்பகுதி 217 கருத்தினை 

12 
84 ஓதுபாகபலர் 

8 கருத்துடைச்சே 204 
307 ஓது புகழ்வாள் 118 கருதிடின் வல 94 
131 ககனமீது 

72 கருதிடினொரு 129 
169 கங்குலிலிறை 281 கருதிநின்று 

87 
25 கஞ்சுகம்விலங்கு 133 கருதியென்னு 173 
34 | கட்டுகழன்மா 

190 கருதின் வண் 134 
189 | கட்டுசெஞ்சொ 1.90 கருதினிச்சிறுவ 192 
192 கடந்தருவாரை 

257 | கருது காதல 
181 கடப்பனகுதி 127 கருதுமப்பதி 111 
279 கடம்பமாவ 28 கல்வியிற் 

19 
272 கடம்பரேயுயர் 214 கலகவெஞ்சமண் 191 
271 ) கடல்வலிய 

81 கழறுமாமறை 193 
243 கடிகமழ்சடை 269 கழுமலப்பால 

180 
167 கடியபாம்புமிழ் 175 கழுமலமுனியை 186 
211 கடுகிமோதி 102 கழையதண் 

87 
511 கண்டதுநெடு 69 கள்ள நீங்கிட 129 
301 ) கண்டமாலை 107 கள்ளனைக்கட்டி 249 
76 கண்டவந்நகர் 264 களக்கமில்லா 256 
14 கண்டவர்பயந்த 172 கற்பமார்முன்னோ 261 
123 கண்டவர்வருந்தே 185 கற்பவெங்க 

56 
253 கண்டவர்விரை 230 கற்றைவெண் 110 
286 கண்டவரமை 137 கன்றியசமணர் 103 
242 கண்டன 
படனம்பெரி 

25 கன்னன் மொழி 191 
230 கண்டனமெங்கூ 289 கனகவொண்குழை 261 

32 | கண்டனன்கா 45 கனத்திறைசொல் 273 
243 | கண்டுபாரிடங்கள் 36 கனலுமிழ்செங் 294 
35 கண்ணிலானென் 235 கனவரைவில்லி 47 
227 கண்ணுதலழக 

266 கனவிடைக்கண்ட 211 
209 கண்ணுவன் முதலா 311 கனவுநிலை நீங்கி 118 ) 
266 கணங்கொள்சிறு 124 காசில்வான 

38 
91 கணைபடுக்கான் 263 காசினான்மறை 113 
145 கதிதரும 

6 காடுகாவல் 

25 
302 கந்தரம்வேர்ப்ப 270 காண்டகுகுரலொ 

282 
72 கயவருக்தம்பி 223 காணினினியிதற் 296 
244 கரிபரிதிண்டேர் 107 காத்தருளா 

109 - 
206 கருகலவெளி 97 காதல்சோடி 185 
278 | கருணைகூர்ந்து 295 காதலியோர் 85 


ண 


குணங்கொண் 


தன் சார்ந்தநாவுக் 
கூருகா திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
காதி வந்தவடன் 285 கைதவகேள்கை 286 | சாலி நீள்கழனி 110 
காமனைக்காய்ந்த 70 கையர் தங்களை 197 சாற்றருமிடும் 240 
காய்ந்தசெங்கன 236 கையறவெட்டர் 172 சாற்றுமீசனைய 259 
காய்ந்துவிரை 147 கையுறுகுடை 

153 | சான் றவர்தே 62 
கார்வளங்கொண் 316 கொங்கவிழ 37 சிட்டர்வாழ்தென் 217 
காரியவுலகு 20 கொடியதின் 145 சிட்டன்ருட் 

144 
காரிருட்டிடி 

22 | கொடியநெஞ்சு 196 சித்திர நுதற்கணி 200 
காலமல்லா 

53 கொடியவெஞ் 189 | சித்திரமனைய 173 
காவமர்கற்ப 29 கொடுந்தலைமேரு 178 சிதைவிலா 

34 
காவலன் வியக் 26 கொண்முமா 

55 சிந்தைசெய்து 232 
காவலன் றனக் 66 கொத்தலர்முடி 232 சிந்தைவாழ் 

27 
காவலனெய்ய 

176 கொந்தகப்பெரு 208 சிரபுரப்பாலரெ 193 
காழிகாயகர் 196 கொந்தவிழு 30 சிரித்தமுகமு 

114 
கானநெறிபாடி 274 | கொல்சுரநீக்கி 202 | சிவனொடு 

11 
கானெருங்கு 16 கொல்லுமை நீல 235 சிறியனேன் பனு 

200 
கீற்றுமல 

96 கொள்ளவோர் 90 சிறுபாலகனீ 200 

124 கொற்றவன்றிரு 132 சிறுவநின்னேடெ 194 
குணந்தருகணங் 

137 / கொன்ரைச்சடில 295 சீதமண்ட லக் 229 
குணமோடடைந்தி 265 கொன்னுறு தடத்தி 310 சீர்மணி தாளஞ் 

205 
139 கோக்கய நோக்கை 297 சீர்விளங்குமுன் 151 
குலந்தரு நீதி 195 கோகனகவா 45 சீலமன்னசிறந் 222 
11 கோடிபொன் 211 சீலமார்வரு 

53 
குழுவொடு திரண் 

126 கோடியலேனமா 159 ) சுடர்கொண்மா 94 
குளிர்ந்தருள் புரி 250 கோதிலாத 107 சுத்தமாவு திரை 

145 . 
30 | கோதிலாமனப் 171 சுந்தரமாக 

13 
குறைவறமாமன் 214 கோலியபொன் 

124 சுந்தரவணியணி 268 
6 சகம்பரிவறு 112 சுந்தரன் றனை 190 
குறைவின்மண்ட 

131 சகமகிழ்வெய்த 226 சுந்தரனகையி 241 
குன் றமனந்தா 151 சடைமுடிமுடியர 260 சுந்தரனவதான 

151 
குன் றவிலீசனாடு 155 சடைமுடியமுதவி 

176 | சுரருலகுபுக் 

182 
குன்றியமனத் 217 ) சண்பைநாயக 

185 சுரிகுழலுமை 

9.1 
குன்றியோர்தமை 187 சசமுறைதுதி 47 சுருதிகான்மறை 1 
கூசமுன் விட்ட 241 சதமுறையடித் 

18 

146 சுருதியோசை 
கூரியவுளத்து 55 சந்தியாமடத்தே 309 சுற்றநற்றவர்க 193 
கூருந்தொடை 

129 சந்திரகுலத் 104 சூடுமாலைகடயங் 2301 
கூறரும்போ 

24 , சமையமாமு 24 சூத்திரர் தலைவன் 258 
கூறிய பின்னர் 

271 சயந்தரும்பெரு 137 | செங்கயற்கண் 304 
கேட்குமுன் பழை 

235 சாணகம்பூசி 198 செந்தமிழ்பயி 187 
கேட்டமாறன்றிரு 267 சாத்தியநற்றமிழ் 263 செந்துவர்வாய் 305 
கேட்டருளாய் . 30 | சா திமுறையறி 179 செந்நெறிசேர்சுந் 160 
கேட்டருளுக் 82 | சாதிவா தனையினா 310 செந்நெறிசேர்வி 149 

108 செந்நெறித்தானை 265 
கேட்டிடுமினென 262 சார்ந்தவெம் 44 செந்நெறிநாயன் 
கைத்தொழிற் 46 / சார்ந்தவென 149 | செந்நெறியினுற்ற 184 


குருமொழி 


குழுவினோடு 


குறுகுமுனம் 


குறைவறவடசொல் 


298 


4 


செய்யுண் முதற்குறிப்பகராதி , 


கூருள் 


செப்பியமாற்ற 78 | தக்கவேங்கை 229 தாதவிழ்கழுநீ 221 
செப்புறுமிவன் 269 தகநுரை 48 தாதையுந்தாயு 

66 
செம்பியன் றன் 2201 தகவிளையாடு 306 தார்வேந்தன் 10 
செம்மையின் 145 தகவொடுநா 139 தாரணிமவு 

15 
செய்தவமுயற்சி 211 தங்கியமுள் 96 தாரார்குழன் 51 
செய்ய புகழ்மேனி 315 தங்குயர்வேள்வி 301 தாரார்கிம்ப 

7 
செருவார்கணச்எக் 142 தடங்களையுடை 252 தாருறுநெடிய 

177 
செல்லமரெயி 101 தடமணிக்குடம் 260 தாவில்வெண்க 269 
செல்வமார்செழியர் 190 தடமலிசெல்வ 83 தான துகண்டோ 174 
செல்வமார்செழியன் 174 தணிவின்மாத்திரை 288 திக்குறுந்தல 42 
செல்வமுற்றிய 212 தந்திர நூன்மறை 152 திசைவிசயஞ் 36 
செழுமைசேர் 255 தந்திரமிக்க 99 திண்டிறன்மன் 

134 
செறிவொடுமா 217 | தந்துமேவிய 60 திரள்பரிகயங் 278 
செறுத்துமேனட 171 தந்தைதாய் 146 திருக்கடை 

10 
சென்றவன்கண் 220 தந்தையில்லது 35 திருத்தலாகப் 222 
சென்றவோலை 180 தந்தைவானுலகத் 66 திருந்தியசிகை 113 
சென்றுகந்துக 

300 தப்பினன்மற் 57 திருந்தியபொற் 240 
சேணுளார்போற்ற 72 தரமுற்றெதிர்வரு -254 திருந்தியவிறைவ 313 
சேணுளார்மண் 226 " தருக்கமார்சம 194 திருந்திருக்குள 71 
சேமப்படு 18 தருகனமுது 

157 திருந்து நாயகன் 294 
சேயவேற் 221 - தருங்கனகக் 

116 திருந்து முற் 112 
சேர்ந்தநன் 79 தரும்பிறர்பாலன் 

125 திருமதிற்புடைய 255 
சேர்ந்தவொ 40 தருமநெறிகோ 219 திருமேவுஞ் 

3 
சொக்கனென் 313 தருமப்பரத 130 திருவமரருள் 176 
சொல்லருஞ் 62 தருமம்வாய் 22 திரைபடுங்குருதி 254 
சொல்லரும்பரி 230 தருமமோவென 21 : 5 திறம்படுகொடி 186 
சொல்லுநம்முரை 75 தருமலிபரங்கு 

227 திதமுறுமு 

58 
சொற்பகவினாய 1 தரையிற்பழுதில் 

283 | தீதில்வண்டரும் 313 
சொற்றரும்பெரிய 298 தலம்புகழ் 

4 தீதிலாவடிவி 154 
சொன்றிமலை 44 தலமகிழ்தமிழ் 228 தீதிலாவினிமை 169 
சோகநீயுதேன் 232 தலமிசையெ 

77 தீயவெம்புர 

69 
சோதிசேர்கட் 73 தலமிலங்கமுன் . 263 | நரமிக்கமும் 

37 
சோதிசேர்பா 54 தவமுறுபத்தி 98 துங்கமாறனு 227 
சோதிசேர்மரு 249 தவவளவலியினா 308 துங்கவெம்பரி 128 
சோதியுரு 85 தளம்பு நெஞ்சு 

198 | தும் 

மணைவன்யானென 300 
சோதிவேதியர் 191 தளர்வில்பல்புகழ் 212 துப்பமர்மெய்யன்வை 87 
ஞாயில்வாய் 

92 தன்வயிற்சுந்தரன் 277 துப்பமர்மெய்யனோ 253 
ஞாலமோங்குக 2 தன்றிருக்கரங்கள் 173 துப்பிதழ்ப்பச்சை 293 
ஞானசம்பந்தர் 199 தன்னுணர்வால் 166 | தும்பை மலர் 

19 
ஞானமுற்றிய 178 தன்னுழைகடந் 205 துய்ய கீரன் 

11 
தக்கதோ மனிதர் 144 தனமுறுபொற் 211 துய்ய தண்ணீரளி 222 
தக்கதோவென 78 தாங்கருஞ்ச 

22 துய்யான்னெஞ்ச 27.6 
தக்க பேரணு 54 தாங்கரும்பசியா 

276 துய்ய நீநணுகா 188 
தக்கபேரால 58 தாதகித்தெரியன் 241 துய்யமன்னவ 122 


+ 


* 


கூருஅ 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


T 


துயில்கொளுந் 265 | தேமளித்த 

80 நயமெய்தியதென் 201 
துயின்றவரெழு 305 ) தேமாலயனு 117 நரபதியதுகேளா 

231 
துளங்கியபத்தி 107 தேர்பரிகரியாள 298 நல்லகாரிய 

146 
துற்றமற்றை 108 | தேவர்கடேவே 61 | நல்லவடிவனுமாகி 262 
துறைச்சிறுவிரன் 269 தேவர்கோனெ 232 நல்லவர்பரவுஞ் 211 
துன்புறலென் 67 தேவர்தொழு 

44 | நல்லவவதாத் 

143 
துன் றமர்தெரியா 254 தேற்றுதாதியர் 234 நலங்கொள் பேரா 254 
துன்றுபல்படை 242 தேனலர்நிம்ப 

243 நிலந்தரு 

13 
துன்நெயி 84 தேனிமிருக் 

4 ) நலமலிகானநாதா 

268 
துன்னியசி 

97 தொண்டர்கள்ப 2-31 நலமலிசிறிதுகா 295 
துன்னிய வெய்ய 206 தொண்டர்கள் விடி 157 நலமலியறிவான் 311 
துன்னுசேனை 258 தொல்லுலகினம் 257 நலமுறுமொ 

15 
துன்லுபன்மணி 154 தொல்லை மாமன் 150 நவையின்றி 

67 
தூண்டுரும்பாக்கி 202 தொல்லையம்பதி 290 நற்குருமனைவி 

170 
தூவிடவெண்பத் 167 | தொழுதிறை 

100 நற்றமிழ் நூற் 

73 
தெண்டிரைவாரி 168 தொழுதுதேவர் 242 நற்றவன்கண்டு 235 
தெய்வநீதித்திறங் 305 தொழுதுபோ 78 நற்றவன் போகப் 

279 
தெரிதருகருணை 158 தொழுது முன்னெ 233 | நற்றிருமேனிக் 136 
தெரிதருகாள 126 தொன்மைதன் கிலா 312 நறைமுடிச்சொ 186 
தெரியமுத்தழ 209 தொன்மைநீதி 305 கறையிலங்கசோ 176 
தெரியவோ 

67 தொன்னிலமா 20 நன்கவிகேட்ட 77 
தெரிவுறச்செ 213 தொன்னெறிவாத 150 நன்குறுமித்தலத் 243 
தெரிவுறத்தடுப் 174 தோரண நாட் 38 நன்குறுமொழி 88 
தெரிவுறவிவரை 161 தோரணவாயி 18 கன்பரிவெய்தி 297 ) 
தெரிவையர்விழி 106 | தோன் றுநாட் 

76 | நன்புடையறத் 210 
தெரிவையரருளி 218 நஞ்சளையஞ் 

15 நன்புளீர் நீங்க 115 
தெளிந்தவருயிர் 221 | நட்பொடுமெல்ல 203 கன்மறையோரை 

245 
தெளிவுறக்கண்டு 

194 | நடநவிறும்புரு 250 நன்றி கொண்ட 162 
தெற்றிசேர் . 101 கடமொடு 

89 நன்றெழில்வீர 

207 
தென்மலயக் 74 | நண்ணருமு 101 நன்னுதன்மாத 

170 
தென்றமிழ்க் 75 நண்ணியவை 

64 நன்னெறிக்கண் 

163 
தென்றமிழ்நாடு 161 நத்தமார்நடு 

157 நன்னெறிசேர் 179 
தென் தமிழ்ப்புல 

76 ) நந்தலிலா தகால 311 நன்னெறியேடு 199 
தென்னமன்னனு 226 நந்தார்கார் 119 நாகமாபுரத்து 

171 
தென்னவர்பரவு 116 | நந்திதன் 

85 | நாணமிலாதோர் 176 
தென்னவனமைச் 117 நந்திமாமுனி 39 நாணிலீர்மன் 195 
தென்னவனாட 

234 நம்பனேயும்பர் 203 நாதப்பறையன் 143 
தென்னன்வா 59 நம்புறவாழ்வோன் 251 நாதனேகடியன் 153 
தேங்குபெரும்பு 308 நம்பெருமடிகள் 99 நாதனேயருளி 125 
தேசிலங்கு 

43 | நம்மடியவர்க 167 நாலிருங்குழி 46 
தேசுடைமடவா 26 | நயந்தரு தாண் 

39 நாளும்புது 

15 
தேடருஞ்சிறப் 249 நயந்தவையா 

47 நானிலமுய்ய 

156 
114 | நயந்துறுநனவின் 276 நித்தனருளான 

284 
தேம்படுபழன 248.) நயமுறுபொ 

2591 
64 | நிருபகேளஞ்சனி 


தேடு நீசிவ 


செய்யுண் முதற்குறிப்பகராதி . 


நிலவுசாமரை 125 நெறியுளீரெ 

29 பரிந்தது புதுமை 
நிறங்கட்கப் 2 | நெறிவசத்தா 

25 பரிந்திடைமருத 
நிறங்கள் 

வேறாய் 197 நென்முதற்றானி 233 பரிந்து திரு 
நிறுத்து தல்கரும 208 நென்னனின் குதி 246 பரிபடுந்து 
நிறைபனிநீ 

38 நேசமார்ஞான 197 பரியகையா 
நிறைபெருந் 111 நேசமார்தேவி 249 பரியவாளெ 
நிறைவினாலறிவா 303 நேர்வலிகண்டு 226 பரிவினான்மிக்க 
நிறைவுறுமதியங் 150 நோக்கினாற்பாவ 114 பரிவினிங்கெய்த 
நின்ற திருவுரை 

286 பகர்ந்தனர்வந்து 108 பரிவினெண் 
நின்றது சொல்ல 252 பகையறக்கூப 223 பரிவுகூர்க் 
நின்ற துவாங்கி 144 பகையிலாவே 140 பரிவொடுகண்ட 
நின்றமாடியனே 250 பங்கயஞ்செங் 95 பரிவொடுபருப்பு 
நின்றமன்னவனை 277 பங்கயாறு 

* 31 பரிவொன்றி 
நின்றவர் தம்மை 113 பச்சிம திசையை 264 பல்படையைப் 
நின்றெனைவென் 170 படிபுகழ் 

7 | பல்பெருஞ்செல் 
நின்னுடைத்தானை 299 படிமிசையெவ 177 பல்லக்குமேலேறி 
நின்னெழிற்புரவி 207 படியகமிசை 158 பல்லியங்க 
நின்னொடு 

79 படியிடந்தகோல 292 பல்விதப்பொற்ப 
நினக்கியாமுண் 118 படுமெழுமதி 147 பல்விதமாகமெல் 
நினைப்பினிங்கிறு 256 | படுவழிநினக் 192 பல்விதவலங்கா 
நினையவெம் 

20 படைத்தவெய்ய 177 பல்விதவிலங்கு 
நினை வினைமுடி 

195 பண்டாழுமொழி 241 பலகைவாள்கடி 
நீக்கலரும்புகழ் 166 பண்டிதர்தமை 

186 பலந்தரு 
நீக்கினோக்கடி 

125 பண்டிதர் நீங்கு 189 பலர்புகழ்சென்னி 
நீங்கரும்வெ 41 பண்டைநான் 16 பவங்கணீக்கும் 
நீடுசெல்வநிதி 280 பண்டைமந்திரங் 188 பவமுறுகையர் 
நீண்டநன் 

24 பணிந்தவரு 142 பழுதறுசத்கி 
நீணயவடியார் 250 பணிபவளழகு 236 பழுதில்கண் 
நீதிசேர்செழியர் 193 பணியடியார் 

173 பழுதிலாநாயன் 
நீதிமன்னவ் 107 பணிவிடையமைச் 277 பழுதிலாமார 
நீதிமாமதூக 

105 பத்தர்கள்பத்தன் 244 பழுதினூல்வல்ல 
நீதியுடைவணிக 302 பத்தரெங்குள்ளீர் 277 பழுதுளம்வேவா 
நீரிடை நுரைய 

23 பத்திமன்னவ 59 பற்றலர்சொல் 
நீளவளர் 

17 பத்தியான் மிக்கவே 258 பறையுமதுகொ 
நீறணிந்தருள்சேர் 204 பத்தியிற்போ 

76 பன்னியபொரு 
நெஞ்சம்வே 79 பத்திரன் புலருமுன் 272 பாகமங்கய 
நெற்றியிற்பாய் 

254 பத்திரன்றானு 289 பாங்கடியா 
நெற்றியிற்றிலக 269 பதறாவந்தவிசை 

267 பாங்குடைம 
நெறிகெடவாரம் 285 பதிந்து முன் காட்ட 131 பாக்குறுபொறு 
நெறி தருமறை 210 பதியின்வைபவ 114 பாசமற நீறணி 
நெறிப்படக்கண்டு 251 பந்திவையாளி 121 பாடன்மாமுனி 
நெறிப்படக்கிட 146 பரந்தவன் கண்டு 

287 பாண்டியன்கந்த 
நெறிப்படுமதுரை 295. பரமுனிவரரு 42 பாண்டியன்பல் 
நெறியிலைசாத 

204 பரிந்ததுகாணா 233 பாண்டியனி 


288 
248 
11 . 
15 
135 

94 
270 . 
113 ) 
34 
49 
203 
153 . 

67 . 
208 
256 
315 

39 
282 
284 
137 
280 
170 

7 
266 
195 
198 
189 
139 
276 

88 
185 
190 
213 
160 
204 
19 
90 
48 
215 
198 
136 
224 
273 
58 


கூசும் 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம், 


பாண்டியனே 148 | புண்ணியவடிவ 125 பொருவருங்கோயி 150 
பாணன்பகருமது 266 புத்தகமக்க 

7 பொருவருந்தி 

38 
பாதகங்க 23 புத்திநன்குள்ளீ 252 பொருவருமறி 

232 
பாதாரவிந்தஞ் 271 புத்தியுளொழி 146 பொருவருமாலய 244 
பாதிமாதுடை 41 புரவியாயிர 238 பொருவில் வில்லா 253 
பாந்தளஞ்சடி 70 புரலிவந் தனவோ 121 பொருவிலாதபொ 292 
பாமறையந்தணர் 21 ) | புரிதீபாந்தரத்தி 132 | பொருவிலாதவெஞ் 43 
பாய்புலியுமிரங் 264 | புன்மைதீர் 227 பொருவிலெரி 123 
பாய்விடையிறைவ 260 புனைபெருக்குரல் 287 பொருளினுமொழு 264 
பார்மிசை 80 | புனையுமாயி 88 பொலிவின்வ 

43 
பார்வையினா 74 பூதிசாதனங்கண் 255 பொழிமழைமறுத் 299 
பாரின்மன்னவ 227 பூமகட்குமணி 202 பொழிலார்மது 201 
பாரோர்பரவும் 175 பூமிதெற் 

12 பொற்பமர்த 

57 
பாலகனால் 10 பூழியகழ்ந்த 21 பொற்புறும் 

68 
பாலேமொழி 283 பெருகிமுன் விரை 194 பொறையகத்து 141 
பாவியர்விட்ட 104 பெருந்துறை 

122 பொன்பரிதிலமி 246 
பானலங்கட் 179 பெரும்படைக்கி 301 பொன் முடிம 

79 
பிடர்மிசையெடுத் 260 பெரும்பொருளி 262 பொன்னகர்மன் 

31 
பிடிகளோடு 

102 பெருமரின் 100 பொன்னிநாட்டுய 247 
பிடித்தலுநமக் 230 பெருமைசேர்செ 254 பொன்னினீடிய 109 
பிடி நடையா 

82 பெருமை தரும் 65 பொன்னுயர்பீடத் 189 
பிண்டிவேரற்று 181. பெருமையே 40 போதுகாய் 

93 
பிரளயகாலஞ் 243 | பேசருந்தக 

65 | போதுமெல்லை 183 
பிரிவரக்கொன்று 311 | பேசரும்புய 

55 போயெங்கும்புக் 263 
பிறக்கியவடி 141 பேசுவதென்கொ 273 போற்றியென் 117 
பிறந்தபின்றாய் 294 | பேணுற்றகாவற் 278 மங்கலநாணிழக் 213 
பிறரறியினீதி 165 பேறுசால்பத 

157 மங்கைகேளறி - 168 
பிறிவிலாவானும் 84 | பேறு றவிந்நெறி 32 மங்கையங் 

43 
பிறிவிலாவெறுப் 229 பைந்தமிழ்ப் 225 மஞ்சமைகுழலு 

218 
பின்னமாநெறி 192 பொக்கணச்சித் 57 மட்டவிழ்பூம்பொ 262 
பின்னமில்குண 

252 | பொங்குமங்கை 197 மண்டழன்மாற்ற 187 
பின்னவமான 170 பொங்குருச் 

4 மண்டனிற் 

31 
பீடுசேர்முகில் 54 பொதியில்வரை 141 மண்டுசெல்வ 50 
பீடுடையுணர் 66 பொய்ம்மையின்றி 109 மண்டுமமரர் 138 
பீடொன்றியவன் 267 பொய்யிலாத்தெய் 208 மண்ணகத்தெவ 

131 
புக்கவாயிரம் 239 பொருந்தவோ 32 மண்ணவர திசயி 294 
புகல்வதேதெதி 198 பொருந்திய தவத்தா 312 மண்ணினீண்மறு 108 
புகலருஞ்செலவு 119 பொருந்தியவொழு 23 மண்மிசைப்புர 

78 
புகலெனவந்து 

175 பொருந்து தலத் 148 மண்மிசைவழக் 216 
புகழ்தருபத்திர 286 பொருந்து தில்லை 117 மண்முழுது 

90 
புகழ்ந்தது 

145 பொருந்து பூங் 205 மணங்கமழிறை 312 
புகழ்நீடிய பூழி 

201 பொருந்துபே 35 மணமலிபெரு 236 

17 பொருப்பைப் 3 மணிதிகழுன் 192 
புண்ணியஞ்செய் 129 ) பொருவருங்கவி 67 மதஞ்சொரி 

42 


புகறற்கரிய 


செய்யுண் முதற்குறிப்பகராதி , 


ந.சுக 


மதன்கணையா 166 மற்றவர் கொடுப் 188 மன்றுறுமவை 24 
மதிநெறி 39 மற்றவர் சென்று 273 மன்னகேள் 

207 
மதியிலாதவரா 184 மற்றவர் தம்மை 289 மன்னதீமனம் 134 
மதியினைநிகர் 158 மற்றவர்பாடக் 268 மன்னதுகள் 

கண்டு 278 
மதுரைநீட் 100 மற்றவர்புகழா 225 மன்னமைச்சன் 

179 
மந்திரவாதஞ் 178 மற்றவர் போய 

303 மன்னர்க்கரசன் 50 
மத்திரிகட்கு 156 மற்றவரியம்ப 108 மன்னவகேண்மதி 184 
மந்திரிகளஉன் 160 மற்றவரிருப்ப 192 மன்னவர்மன்னவன் 237 
மம்மர்சேர்சமண 260 மற்றவன்கண் 220 மன்னவர்மன்னன் 158 
மரணம் வந்தகாற் 

162 மற்றவன் செயலி 239 மன்னவர்முடி 53 
மரவுரியுடையி 309 மற்றவன் றனை 305 மன்னவரிதய 120 
மருத்தயில்பாப்பு 308 மற்றவனணையவி 238 மன்னவரிவரே 1.07 
மருமலா 

6 மற்றவனுந்தங் 165 மன்னவன் கேட்டு 250 
மருவவீந்த 

24 மற்றுநேரொவ்வாநீ 305 மன்னவன் விண் 161 
மருவியகிளைகள் 309 மற்றுநேரொவ்வாவ 247 மன்னவன திசயி 200 
மருவியவிறலி 271 மற்றும்பு துமை 265 மன்னிடவடிப்ப 147 
மருவுநாய்கழுதை 132 மற்றுமன்னவன் 173 | மன்னிய குருவடி 218 
மருவுபுகழ் 

91 மற்றுமூணொழி 122 மன்னியசங்கம 300 
மருவுபொற்பத 114 மற்றுளபெரு 145 மன்னியசிறு 

57 
மருவுமுன்னொரு 219 மற்றொரு தெய்வ 309 | மன்னிய செய்தி 258 
மல்லல்சேர்நக 181 மற்றைமன்னவ 227 மன்னியசொல் 78 
மல்லலஞ்... மாமலை 276 மறங்கடி பொரு 118 மன்னியதென் 38 
மல்லலஞ்... வரிசை 107 மறந்திகழவ்வுக 312 மன்னியசித்தில 127 
மல்லலஞ்... வான் 216 மறுத்தது கண்டு 283 | மன்னிய புகழ்க்க 173 
மல்லலோங்கு 

121 மறுவறுசிகரம் 297 மன்னியபெரிய 158 
மல்லிகைகோங்கு 133 மறுவறுசிறப்பி 98 மன்னியமனிதர் 3011 
மலரயனாணிமுன் 264 மறுவறுதென்ன 251 மன்னியவமைச்ச 265 
மலருமித்தி 17 மறுவறுபொற் 

9 மன்னியவிபூதி 188 
மழுவார்படை 175 மறுவறுமுயர்மெ 270 | மன்னியவிலக்க 119 
மழுவைப்பிரமன் 143 மறுவறுமுனி 

78 மன்னுசுந்தா 123 ) 
மழைமதத்தொந்தி 82 மறுவில் சுந்தர 289 மன்னுதுரகம் 120 
மழைமதப்புழைக் 294 மறுவினீயறியயா 307 |மன்னுநம்மறை 238 
மற்பொலிதிண் 288 மறைஞானியென் 184 |மன்னுநீதிகோ 

162 
மற்றதன் சாரன் 300 மறைப்பொ 

83 மன்னுநீள் 

59 
மற்றதுகண்ட 259 மன்றல்கமழ் 315 மன்னுநோக்குப் 189 
மற்றதுகண்டிரங் 213 மன் தலத்தொடை 

60 மன்னுபுகழ் 219 
மற்றதுகண்டுசால 92 மன்றறிகழ்தென் 142 மன்னுபுன்குண 307 
மற்றதுகண்டுநின்ற 138 மன் றறிகழ்பிட்டு 147 மன்னுமன்னு 

74 
மற்றதுகண்டுமுற்ற 291 மன் றிடை முன் 213 மன்னுமா தவம் 35 
மற்றதுகண்டுவந்த 285 மன்றிடையிருக் 

215 மன்தமிச்சங் 68 
மற்றது சொல்லக் 69 மன் றிடையின்று 285 மன்னுமிந்நகரி 106 
மற்றது சொல்லகல் 125 மன்றுணாய 

50 மன்னுமுத்தம 36 
மற்றமடவார் 33 மன்று நீடசோக 

99 மன்னுமுயரற் 306 
மந்தவண்மதி 47 1 மன்றுளேவழக் 215 மன்னுமுத்றொ 106 

46 


டமை 


உசும் 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் , 


மன்னுயிர்காப் 298 மின்னியவுலகு 136 முன்னமோர்கா 
மனத்தின்ப 

81 மின்னுபுகழ்தரு 314 முன்னமோர்பிரம் 
மனத்தினைக்கவ 156 மின்னுபுகழ்ப்பத்தி 274 முன்னவனி 
மனத்துறுசெரு 131 மின்னும்புகழ்க் 266 முன்னிகழ்புங்க 
மனநலமுடைய 

239 மின்னும்புகழா 123 முன்னுறச்செ 
மனைகுடியடிமை 

215 மின்னும்வெம்பு 245 முன்னுறநின்ற 
மனையிடையமுது 

234. மின்னுயிர்கோயி 242 முன்னையவணல் 
மாசறுபூம்பொழி 182 முக்கணனா 

86 முன்னையூழ்வினை 
மாசில் கைகூப்பி 183 முட்டவெண் 

99 முன்னையெண் 
மாசிலாமதுரை 159 முட்டிப்பார்ப்பான் 164 முன்னைவாதனை 
மாசின்மதுரை 

33 முடி சிகை 

102 முன்னொருகா 
மாடுறக்கண்டு 140 முண்டம்வெம்ப 

229 முனிவர்கக் 
மாண்டகுகடல் 49 முத்தவெண்ணகை 287 முனிவர்கள் கேட் 
மாண்டுகனவென 306 முதிருமாமறை 182 முனிவரன் சபிப் 
மாதர்கடில 

48 முதுகவிப்பு 63 ழடுபாயுடைக் 
மாநிலங்காப்போர் 3 : 1 முதுபேர் நகரி 143 மூதுரைவாணர் 
மாநிலந்தளர் 299 முக்தியகாலத்தோ 308 மெத்திய தழலி 
மாலயன றியா 72 முந்தியசெழுங் 

130 மெத்துந்தகவு 
மாலைக்குமா 33 முந்துறவ 

30 மெய் திகழப்பர் 
மாலைமுடி 

81 முந்தையோர்கா 237 மெய்ந்நெறி 
மாலையங்குழல்சே 270 முருக்கும் வெம் 134 மெய்ப்படத் 
மாலையைக்கழுத் 288 முருசன்சங் 

14 மெய்ப்படவுயர் 
மாவலவீரன் 126 முருகெழவமைத்த 255 மெய்ப்படுசாபம் 
மாற்றலர்வெய் 220 முல்லை சேரணங்கு 308 மெய்ப்படுசி 
மாற்றவரொளிக் 215 முற்றவெந்தை 281 மெய்மையற்ற 
மாறிநின்றென் 

115 முற்றிகழ் தச்சரா 300 மெய்யார்சுர 
மாறிலாமறை 197 முற்றியசீற்றம் 196 மெய்யிற் பூசி 

மில்சமன் 101 முற்றியபய 62 மெய்யுறக்கேட் 
மானமிலாதோர் 193 முறைமைகெ 97 மெல்லெனச் 
மிக்கபாலககே 199 முறைமைமன்னிட 305 மென் புலவரது 
மிக்கமந்திரி 132 முறைமையினவி 216 மேகநாதனெ 
மிகவின்பு 67 முன்புயிர் 

13 மேதகுசம 
மிகவுறுத 

95 முன்புரந்தானை 272 மேலுயர்குரு 
மிஞ்சநெஞ்சஞ்சி 268 முன்புறநின்று 278 மேலெழின்முக 
மிஞ்சிடவடைந்த 203 முன்மலர் நான் 

5 மேவருந்தலத் 
மிஞ்சிடைமருதர் 248 முன்வளை தனுவ 

153 மேவருநான்மறை 
மிடற்றிலுறு 

138 முன் றிகழின் 282 மேவிய திறங்க 
மிண்டுறுகயவ 170 முன்னங்கருங் 3 மேவிய புதல்வி 
மிறைகள் செய்ய 259 முன்னமதுகேட் 202 மைக்குலமெற்று 
மின்பரிவுகூர 130 முன்னமிங் 

52 மைத்திகழளக் 
மின்வளைத 

87 முன்னமோர்காலஞ் 61 மைத்துனிநடக்க 
மின் றிகழ்தென் 282 முன்ன மோர்காலந் 155 மைப்படுகண்ட 
மீன்னணியா 10 முன்னமோர்காலம் 290 மையமர்வி 
மின்னியதெ 

95 முன்னமோர்தென் 92 மையறுகற்பகக் 


77 
243 

86 
281 
136 
223 
152 
197 

21 
310 
29 
41 
224 
291 
185 
255 
235 
131 
180 
121 

23 - 
223 
291 

27 
280 
51 
56 
196 
186 
261 
142 

12 
140 
133 
221 
210 
196 
173 
281 
213 
303 
218 

34 
183 


மானர் 


ண 


சை 


செய்யுண் முதற்குறிப்பகராதி . 


நசுங. 


94 


226 


மையிலாள்கடை 283 வரகுணற்கு 

10 வாங்கருங் 

62 
மொஞ்சகக் 100 வரந்தருக்தொல்லை 8 வாங்குமுன் 

60 
மொழி தரு 16 வரந்தருமரா 

93 வாசவன்கண் 231 
மொழியறியா 69 வரமுடைச்சொக் 310 | காசவன்வேள் 
யாயிழந்தபோதக 291 வரர்புகழாடி 

113 வாசிகைமுடி 

154 / 
யாவையுங்கூ 63 வரன்முறைமற் 284 வாடியமாலை 289 
யாவையும்வேவ 194 வரனுளீர்முற் 313 வாடுவோர் 
யானு முன் 31 வரனுறுமண்மக 312 வாதபித்தக் 

22 
யானையாழ் 101 வரிசைநீடுயரா 185 வாதுறவைதல் 

284 
யோக பட்டம் 56 வரிவிழிமானி 190 காதைமறலி 

126 
வங்கர்கலிங்கர் 206 வருத்தம வளர் 

302 வாய்கொந்தம 
வஞ்சகர் தள்ள 214 வருந்திநான் 

68 வாய்ந்தபுவி 

73 
வஞ்சனை செய்வா 

193 வருந்தியுடலூ 116 வாரடாசிறுவநீ 193 
வட்டப்பாறையி 259 வருந்துபேரமை 

93 வாரிதியுலகின் 

209 
வட்டமுறிமதிய 292 வருந்துமவ 

143 வாலினைச்சு 

244 
வடகரையேறி 199 வருபவர்நெறி 

261 வாவி மருப் 

18 
வடிதரநொட்ப 

171 வரும் பரிதாழ் 135 வாவியின் பெரு 46 
வடிவமிஞ்சுகவி 162 வரையறுசிவிகை 

272 வாவு றுவடிவா 

177 
வடிவுடைக் 103 வல்லவன் வாவி 310 வாழ்ந்தருள்பெற் 

149 
வணங்கியே தொ 257 வலம்படு திறத் 171 வாழ்ந்துபொற் 

137 
வணங்குமி 64 வழிபடுவோரினி 296 வாளகிரி நூறு 

127 
வணிகசூரியரே 214 வழிவசத்தினிரு 204 வாளரவதனை 175 
வந்தநாவலர் 280 வழுத்தமைச்ச 164 ( வாளராவேணியா 304 
வந்தவர்கு 62 வழுத்திய 66 வானொழுகு 

2 
வந்தவன்றொழு 172 வழுதிகண்ட 126 விக்கிதம் 

130 
வந்தவோலையினி 232 வழுதிபால்விரை 272 விசையவெம்படை 206 
வந்தனை செய் 74 வள்ளன் மென்மு 

155 விட்டவாறது 184 
வந்தனையடியே 204 வளந்தரு பிட் 144 விடங்கரு 

6 
வந்திருந்தாரம் 233 வளந்தருமட 70 விடைக்குறியம் 

253 
வந்து காதலிற் 183 வளம்படுகூத்து 156 விண்ணகத்தலை 

224 
வந்து கூறும் 87 வளமுறுகீர 

77 விண்ணுயர் 

44 
வந்து தன்னுழை 

301 வளமை நீடிய- காலம் 258 விண்ணுலகெவற் 250 
வந்துதோன்றவ 307 வளமை நீடிய தென் 209 விண்படர் துங்க 299 
வந்துபோற் 50 வளமைமறை 152 விண்விரும்ப 

56 
வந்துமாமறை 

41 வளமையோங்கிய 239 வித்தகமன்ன 273 
வந்து றக்கயிறு 136 வளர்கரைபார் 

145 வித்தகவே 

86 
வந்துனைவண 32 வளர்த்தநன்பு 212 விதமுறு தனங் 

275 
வந்தெயிலிட 92 வளவன் பொன்னி 267 விதுமரபிலங்க 93 
வம்பவிழலங்கம் 279 வளவியதோர்கன் 

165 விதுவரவ 
வம்பவிழி தழி 241 வளைமதிகாட்ட 111 வியனுறு சிறப் 281 
வயங்கொள் 

18 வறுவியப்படையர் 253 வியா தவான்மீகி 314 
வயமுறுமன் 

47 வன்சமணிருள் 260 விரிவுடைப்பகை 239 
வயலெலாங் 112 வன்புறுகவந்த 222 விருத்தரைமை 

57 
வரகுணமன்ன 

251 வன்பெருஞாளி 229 விருத்திரா ... வெம்ப 27 


நசுச 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் , 


38 


விருத்திரா.... வென்றி 231 வினையறவந்தி 178 வெறிகமழ்சடில 

82 
விரும்பியமட் 86 வினையுறுவேடுவ 160 வெறிகமழ்தாரான் 246 
விரும்பியுயாமு 295 வீரன்விட்ட 102 வெறிகமழ்நீறு 269 
விரைகொண் 139 வீறுசான் மழை 256 வென்றிகொண்மை 172 
விரைவின் மின்ன 303 வெண்டிருநீறு 111 வென்றிகொணஞ்சு 304 
விரைவின் வெங்க 240 வெண்பிறையெயி 174 வென்றிகொள் 225 
விரைவொடுகொடு 163 வெந்தழல்கண் 147 வென்றிதரு 
விரைவொடுங்கள 172 வெந்திறல்பேசி 240 வென்றிப்புரம் 296 
விரைவொடுஞ்சென் 70 வெந்திறல் வீரர் 221 வென்றிபட 

81 
விரைவொடுபோயின 159 வெந்திறற்சிவை 140 வென்றியாலாரம் 226 ) 
விரைவொடும் விடை 119 வெந்திறன்ஞா 36 

வேகாவேடுடை 193 
விரைவொடுமவன் 233 வெம்பரிவரவு 125 

வேடனைச்சிறை 164 
விரைவொடுமென் 239 வெம்பெருந்துயரா 248 வேண்டியதடியார் 268 
விரைவோடிகலா 201 வெம்முனைய 

36 
வேண்டிய தரு 

248 
வில்லொடுகணை 205 வெய்யசாயை 248 

வேதனைப்பட 123 
விலங்குகள் கொன் 293 வெய்யபாணர் 

282 

வேந்தர்பொன் 140 
விழுந்தவர் 110 வெருவரமுற்று 150 

வேந்தனார்செவிப் 288 
விழுமியகுதிரை 128 வெல்பரிநிறத் 

128 

வேர்த்தனணடுங் 287 
விழுமியபே 80 வெல்லருங்கோ 

177 

| வேலையுலகில் 143 
விழைதருநாளி 290 வெல்லவுட் 

84 
விளங்கயானென 241 வெள்ளிமால் 44 வைத்தருணமச் 149 
விளம்புமுனெழு 244 வெறிகமழ்குழலா 

213 
205 வையகத்தோர் 


பயகரமாலைச் செய்யுண் முதற்குறிப்பகராதி . 


அடல்வந்தமான 323 நிகரற்றதாரு 322 
அரியார்க்குஞ்சோலை 323 நீங்காதசெல்வ 320 
அருகிருக்குங்குழி 

319 | நீலக்கரும்பன்றி 329 
ஆம்பாரனைத்தும் 327 பரிவொடுசெல்வ 317 
இதத்தசெழுந்தமிழ் 325 

பிரியாவெனது 

319 
இந்திரன்கை 318 புடவிக்குள் வீறு 324 
இருமீன்பிடிக்கும் 322 புயறவழ்சோலை 328 
உயர்ந்தநற்கூடல் 321 | பூவிற்கவட 

317 
உலகமகிழ்வெய்த 320 | பெருங்கோடு 327 
எண்ணுந் தமிழின் 321 பொறையற்ற 329 
எண்பார்மதுரை 326 | மடலவிழ்சோலை 326 
எழிறிகழ்கூடலின் 321 

321 ) மடைத்தலைமுத்தங் 327 
ஓங்கியகூடற்பதி 322 மணி திகழ்மாட 

326 
கத்திக்கழனி 330 

மதியாவருணன் 320 
கதிசேர்வணிகன் 330 மரியாதமாமறை 

330 
கதியங்கெய்தாத 325 மன்னிக்கிடக்கு 317 
கலித்துயர் தீர்க்கும் 328 மாப்பலவுங்கமுகு 328 
கோத்திரமன்னவன் 325 | மாப்பாடலஞ்செறி 321 
சகம்புகழுந்தென் 320 மாலொடுதேவர் 328 
சாத்தியமேன்மை 322 முடிவொன் றிலாத 32S 
சீராகவாழுமதுரா 318 முத்தமிழோரெண் 329 
சுசியாரமுதின் 319 முந்திப்பருதி 326 
செருவேறுமன்னர் 322 வகையானதொன் 

323 
செழியன் றமிழ் 324 வந்தித்தவர்தம் 

325 
சேலிசல்கூடத் 324 வரகுணதேவன் 327 
ஞாலத்தர்போற்று 323 

வரிபயின்மீனத்து 

323 
தடாதகையார்தென் 319 விண்ணாடர் போற்று 325 
தாண்டியவெம்பரி 318 வித்தாரமாக 319 
திருந்திய செல்வ 321 விதம்பெறலேய் 318 
தேரியலர்வந்து 320 விதமானவெண்ணெ 324 
தோதகவாசகன் 324 வென்றிகொள்கூட 329 
நலங்கிளர்வெள்ளி 326 | வேடிக்கையாக 328 
நான் மறையோ 330 

வேதாவணங்கு 

327 


* 


இலீலாசங்கிரகவத் தியாயச் 
செய்யுண் முதற்குறிப்பகராதி . 


344 


அஞ்சியவன்புடை 343 
அடற்படையாளென 340 
அந்தணரையிகழ் 346 
அம்பிகைக்காக 336 
அரன் கயிலையின் 

341 
அருளாற்பந்தி 338 
அருளுடையாள்பெரி 346 
அன்பர் தமக்கிடர் 339 
அன்புடையவன்னை 333 
அன்புடையோனொரு 343 
அனையைமன 339 
இசைவல்லானெ 
இலகுபுகழ்க்காரி 344 
இன்னிசைபாடும் 345 
ஈசனையுண்டென் 341 
உயர் தந்தை 

345 
ஒண்கவிகுன்றும் 335 
ஓங்குபிரளய 342 
கணநாதர்தமில் 337 
காடுவெட்டி 337 
கூறுமிடைக்காடன் 336 
கொடிக்கஞ்சிக்கருங் 346 
சங்கத்தாரிறையனார் 335 
சித்திரைச்சித்திரை 344 
சினமாவேட்டம் 343 

336 
செம்பியன்றென் 

342 
செழியர்குலத்த 337 
தடாதகை சொல்வா 332 
தவற்றுமீனவ 

337 
தவிசுவிரும்பி 

334 
தாணுவலியறிவான் 334 


தாவருமுக்கிரன் 333 
திரண்டமணரெரி 340 
திருந்து சிவமுனி 335 
திருமணத்தின்வந் 332 
தென்னன்மலயத் 331 
தென்னனுவந்தறு 339 
நவையறுபத்திரன் 345 
நாவலரன்பர் 335 
பரிவேத்தாவென 341 
புகலியினில் 

340 
புரந்தான் 

331 
பூவணத்திற்பொன் 342 
பெருகுபொருள் 345 
பொருவருமாத 

332 
பொற்புறுகண் 347 
பொன்மலய 

333 
மகவிலாவொரு 

341 
மல்குபொருளு 

346 
மன்னவர்மூவ 

342 
மனைவியொடும் 339 
மாத்திரைபொக் 334 
மாதவர்கள் 

336 
மீதுயர்ந்து 338 
மும்முலையாள் 332 
வதிவாவிவற்ற 347 
வரமுனிவ 

338 
வருமிவுளி 

338 
வல்லவநீ 

334 
வாசவன் கூறிய 

331 
வாருதியொன்று 333 
வெஞ்சமணர் 340 
வைதிகத்தை 

343 


சீலமதுரை 


அறுபத்து நான்கு திருவிளையாடல்கள் 

முதலியவற்றின் அகராதி . 


பக்கம் . 


கசுஅ 


உகசு 


கரு 


... 


கூஅ 
உஅங 


... 


எள 


உங 


2 உச 


கம் 


கூக 

ரு 
A0 க 
உருடு 
எரு 
அ 0 


அங்கம் வெட்டின திருவிளையாடல் ( கூரு ) 
அட்டமாசித்திபகர்ந்த திருவிளையாடல் ( சஉ ) 
அதிகமாக இருந்த கடவுள் வாழ்த்துச் செய்யுட்கள் 
அவையடக்கம் 
ஆறழைத்த திருவிளையாடல் ( எ ) 
ஆனையெய்த திருவிளையாடல் ( உசு ) 
இசைவாதுவென்ற திருவிளையாடல் ( ருஎ ) 
இடைக்காடன்பின்போன திருவிளையாடல் ( 20 ) 
இந்திரன்பழிதீர்த்த திருவிளையாடல் ( க ) 
இந்திரன் முடிமேல்வளையெறிந்த திருவிளையாடல் ( சச ) 
இலச்சினையிட்ட திருவிளையாடல் ( உச ) 
இலீலாசங்கிர்கவத்தியாயம் 
உக்கிரன் பிறந்த திருவிளையாடல் ( க ) .... 
உலவாக்கிழிகொடுத்த திருவிளையாடல் ( 50 ) 
உலவாக்கோட்டைவைத்த திருவிளையாடல் ( ரு. ) 
ஊமைதமிழறிந்த திருவிளையாடல் ( கக ) 
கடல் சுவறவேலெறிந்த திருவிளையாடல் ( உக ) 
கடலழைத்த திருவிளையாடல் ( அ ) 
கடவுள்வாழ்த்து 
கரிக்குருவிக்கருள் புரிந்த திருவிளையாடல் ( Fo ) 
கல்லானைகரும்புவாங்கின திருவிளையாடல் ( கச) 
கழுவேறின திருவிளையாடல் ( நஅ ) 
காப்பு 
காரியார்நாரியார்பாப்பகுந்த திருவிளையாடல் ( ருஉ ) 
கிழியறுத்த திருவிளையாடல் ( கசு ) 
குதிரைநரியான திருவிளையாடல் ( உக ) 
குறுமுனிக்குத்தமிழுரைத்த திருவிளையாடல் ( கஅ ) 
சங்கப்பலகைகொடுத்த திருவிளையாடல் (கரு ) : 
சாதாரிபாடின திருவிளையாடல் ( ருச ) ... 
சான் றழைத்த திருவிளையாடல் ( சு ) ... 
சித்தரான திருவிளையாடல் ( க .. ) 
சோழனைக்கொண்டாழியிற்றாழ்த்த திருவிளையாடல் ( சசு ) 
ஞானோபதேசஞ்செய்த திருவிளையாடல் ( உஎ ) 
தடாதகையாரவதரித்த திருவிளையாடல் ( ங ) 
தண்ணீர்ப்பந்தர்வைத்த திருவிளையாடல் ( சங ) 
திருநகரச்சிறப்பு 
திருநாட்டுச்சிறப்பு 


உ 


உ கரு 
ருக 


... 


ககள் 


... 


உசுக 


கஙஅ 


... 


... 


எங் 


சுக 


2 சுசு 


கூ 02 


ருசு 


உஙஎ 


கச 


கூகூ. 


.. 


கஎ 


கச 


கூசுஅ 64- திருவிளையாடல்கள் முதலியவற்றின் அகராதி . 


பக்கம் . 


உஎச 


... 


கூரும் 


கூகஎ 


கூசஅ 


... 


எக 


கஉக 


கூ 0 அ 


... 


& A 


நகசு 


உக 


சிக 


... 


ககக 


உஅ O 
கருக 
உக 
உகா 


2 சுங 


சக 


உஙசி 


திருமுகங்கொடுத்த திருவிளையாடல் ( ருரு) 
திருவாலவாயான திருவிளையாடல் ( சஎ ) 
திருவிளையாடற் கருணைத்திருவிருத்தம் 
திருவிளையாடற் பயகரமாலை 
திருவுசாத்தான நான்மணிமாலை 
நக்கீரனைக்கரையேற்றின திருவிளையாடல் ( கஎ ) 
நரிகுதிரையான திருவிளையாடல் ( உ.அ ) 
நாரைக்கு அருள்புரிந்த திருவிளையாடல் ( சுகூ ) 
நான்மாடக்கூடலான திருவிளையாடல் ( க 2 ) 
நூல்வரலாறு 
நூற்சிறப்புப்பாயிரம் 
ஏற்பயன் 
பதஞ்சலிக்குநடஞ்செய்த திருவிளையாடல் (ரு) 
பதிகம் 
பயன் முதலியன 
பலகையிட்ட திருவிளையாடல் ( ருசு ) 
பழியஞ்சின திருவிளையாடல் ( ங ங .) 
பன்றிக்குட்டிகளுக்கு அருள்புரிந்த திருவிளையாடல் ( ருக ) 
பன்றிக்குட்டிகளுக்குத்தாயான திருவிளையாடல் ( ருஅ ) 
புலிமுலைபுல்வாய்க்கருளின திருவிளையாடல் ( ருகூ ) 
பூதமுண்ட திருவிளையாடல் ( சு ) 
பொன்னனையாளுக்கு அருள் புரிந்த திருவிளையாடல் (சரு ) 
மகாபாதகந்தீர்த்த திருவிளையாடல் ( ஙச ) 
மண்சுமந்த திருவிளையாடல் ( x.o ) 
மணஞ்செய்த திருவிளையாடல் ( ச ) 
மதுரையான திருவிளையாடல் ( ஙசு ) 
மலயத்துவசனையழைத்த திருவிளையாடல் ( கூ ) 
மாணிக்கம் விற்ற திருவிளையாடல் (உரு ) 
மாமனாகவந்துவழக்குரைத்த திருவிளையாடல் ( சக ) 
மாமேருவிற்கயல்செண்டுபொறித்த திருவிளையாடல் ( சுக ) 
மாறியாடின திருவிளையாடல் ( தூஉ ) .... 
மூர்த்தியார்க்கு அரசளித்த திருவிளையாடல் ( ருக ) 
மெய்க்காட்டிட்ட திருவிளையாடல் ( ஙக ) 
வரகுணனுக்குச்சிவலோகங்காட்டிய திருவிளையாடல் (சஅ ) 
வலை வீசின திருவிளையாடல் ( உஉ ) 
வளையல்விற்ற திருவிளையாடல் , உங ) ... 
வளைவேல்செண்டு கொடுத்த திருவிளையாடல் ( கக ) 
விடைக்குறியம்பெய்த திருவிளையாடல் ( சக ) 
விருத்தகுமாரபாலரான திருவிளையாடல் ( ஙக ) 
வெப்புத்தீர்த்த திருவிளையாடல் ( ங எ ) 
வெள்ளானைக்குச்சாபந்தீர்த்த திருவிளையாடல் ( உ) 
வேதம்உணர்த்திய திருவிளையாடல் ( சுசு ) 


கசக 


... 


கஎரு 


கம் 


... 


உகூசு 
கருடு 
உருஅ 

-02 
உசரு 

அடி 


... 


உருக 
கருக 


கஎன 


... 


... 


ககக 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 
அரும்பத முதலியவற்றின் அகராதி . * 


( எண் - பக்கஎண் . ] 
அ : உலகறிசுட்டு , 2 . 

அங்கயற்கண்ணி , 4 . 
அக்கமணி , 344 . 

அங்கயற்கண்மணவாளன் , 350. 
அக்கமாலை - உருத்திராக்கமாலை , ஜப அங்கவர் . அவ்விடத்திலுள்ளார் , 206 . 
அக்கரம் - வித்தை, 75 . ( மாலை , 7. அங்காந்து , 45 . 
அக்கரம்பிறர்கண் பொறாதவன் , 75 . அங்கி - அக்கினி, 48. [ வித்தை, 194 . 
அக்கினித்தம்பம் - ஒருவித்தை, 194. அங்கித்தம்பனை அக்கினித்தம்பன 
அகண்டம் , 2 . 

அங்குலிச்சுவடு - விரற்றழும்பு , 236 . 
அகத்தடிமை, 45. 

அச்சம் , 302 . 
அகத்திய முனிவர் , 292 . [ 73. அச்சு - அச்சம், 342. 
அகத்தியர் பூமியைச் சமஞ்செய்தது , அச்சுவம்.வியாபிப்பது , குதிரை, 135 . 
அகத்தியர் பொதியின்மலையிற் சிவலிங் அச்சோப்பதிகம் திருவாசகத்துள்ள 
கம் தாபித்தது, 12. 

ஒருபதிகம் , 114 . 
அகத்தியன் , 314 . 

அச்சோவழகியது , 236 . 
அகப்பொருள் , 321 . 

அச்சோவழகியவா, 236. 
அகம் - பாவம், மலை, வீடு, 1,108,320 . அசஞ்சலன் , 42 . 
அகமருடணங்களாகிய மந்திரங்கள் - அசன் - அசமகாராஜன் , 162 . 
ஒருவகை வேதமந்திரங்கள் , 246 . 

அசனி - இடி , 129 , 303. 
அகரம் - அக்கிரகாரம் , 248. ( 283. அசைவு - மெலிவு , 204 . 
அகற்றியோர் - நீக்கிய வேலைக்காரர் , அசோகம் , 99 . 
அகில் , 17 . 

அஞ்சல் - அஞ்சற்க , 73 , 191 . 
அகிலகாதன் - விசுவநாதர் , 12 . அஞ்சின ஈசன் , 161 . 
அங்கங்கள் ஆறு - நிருத்தம் , வியாகர அஞ்செழுத்துச் சம்பு , 3 . 
ணம் , கற்பம், கணிதம் , பிரமம், சந் அட்டமங்கலக்குதிரை, 133. 
தம் என்பன , 311, 312 . 

அட்டமங்கலங்கள் , 38 . 
அங்கங்கள் வென்று , 171 , 

அட்டமாசித்தி , 216 , 349 . 
அங்கங்குலுங்க என்னும்பாடல் , 68 . அட்டாலம் = அட்டாலகம் (சிரோகிரு 
அங்கணம் - சலதாரை , 138 . 

கம் ) - மதின் மேல்மண்டபம் , 101 . 
அங்கத்தைப் பூம்பாவையாகப் பாடி அட்டாலை மதின் மேல் மண்டபம் , 
அங்க நூற்றெட்டு , 171. [ யது , 304 . 100 , 337 . 
அங்கப்பதக்கிணம் , 167 . 

அட்டாலைச்சேவகன் , 101 , 103 , 254 . 
அங்கம் - என்பு , போர்,யுத்தபரிபாஷை அட்டாலைமண்டபம் : இப்பெயருள்ள 

விசேஷம் , 169 , 170, 171 , 293 , மண்டபமொன்று , பண்டைக்கால 
அங்கம் வெட்டல் , 171 , 349. [ 304 . த்து மதுரையின் கீழைமதிலைச்சார 

* இங்கே கொடுத்திருக்கும் பதங்களுட் பெரும்பாலனவற்றிற்குப் பொருள் 
முதலியன குறித்த எண்ணுள்ள பக்கங்களின் அடிக்குறிப்பில் உள்ளன . 

47 


( 1 


அடவி , 166 . 


கூஎ O 

திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் , 
இருந்ததென்றும் இதற்கு வடக்கே | அணிமாமுதலிய சித்திகள் , 218 , 
யுள்ளது யானைமலையென்றும் தெரி அணியல் - ஆபாணம் , 119 . 
கின்றன , 255 . 

அணுக்கட்குல்லவர் , 168 . 
அட்டாலைவீரக்கோலம் , 101 . அணுக்கள் - உயிர்கள் , 54 , 168 . 
அடர்ப்பன , 127 . 

அத்தபுளகிதம் , 130 . 
அடல் - போர் , 326 . 

அத்தம் = அர்த்தம் - பொருள் , 22 . 

அத்தமண்டலம் , 130 . 
அடி - அடிபடுதல் , பாதம் , 14 . 

அத்தர் - தலைவர் , 71 . 
அடிகண்மார் , 185 . 

அத்தன் , 64 . 
அடிசில் , 303 . 

அத்தி - கடல் , 29 , 59 , 83 . 
அடிமைக்கு நல்லவர் , 312 . 

அத்தியன்றெய்தசேவகன் - அட்டாலைச் 
அடியவர்க்கெளிய சுந்தரன் , 204 . சேவகன் , 252.| [ 252 , 261 . 
அடியவர்க்கெளிய சொக்கன் , 155 . அதர் - முறை , வழி, 47,63,98 , 146, 
அடியவர்க்கெளியவெம்பெருமான் , 72. அதர்படப்போ 

பாயடை வழியோடே 
அடியவர்கட்கெளியான் , 82 . 

அதர்வு , 275 . ( போய் அடை , 146 . 
அடியவர் திறத்து நல்லவன் , 223 . அதி - வலைச்சாதி , 83 , 85 . 
அடியவர் நன்மை தின்மை யறிபவன் , அதிக்கை : ஓரூர் . 
170 . 

[ கன் , 61. அதிகாரி , 142 , 146. [ பதிகம் , 115 . 
அடியார்க்கினியனகொடுக்குஞ் சொக் அதிசயப்பத்து- திருவாசகத்துள்ள ஒரு 
அடியார்க்கு நல்லார் ---த்திரம் , 173 . அதிமதுரம் , 221 . [ 83 , 85 , 322 . 
அடியார்க்குநல்லான் , 169 . 

அதியரையன்- வலைச்சாதிக்கு அரசன் , 
அடியார்க்கு நல்லோன் , 171 . அதிர்வு . நடுக்கம் , முழக்கம் , 93 , 100 , 
அடியார்குறை தீர்ப்பான் , 54 . அதிரவீசியாடுதல் , 6 , 157 . [ 184 , 
அடியார் தங்கட் கெளியர் , 103 . அதிரவீசியாடுவான் , 158 . 
அடியார் தங்கட்கெளியவன் , 273 . அதுலர் , 5 . 
அடியார் தங்களுறுகுறைதீர்ப்பான் ,54. அந்தகன்றிசை - தென்றிசை, 20 . 
அடி வடிம்பு - அடியின் விளிம்பு , 136 , அந்தணர் குணலையிடல் , 182 .. 
அடி வாயில் , 153 . 

அந்தணன் - பிரமன் , 111 , 140 , 
அடுக்களை - மடைப்பள்ளி, 44 . அந்தநாயகன் - சுந்தரன் , வடிவுடைக் 
அடுக்கு , 3 , 18 , 62 , € 4 73 , 80 , 82 , கடவுள் , 26 . 

87-8,120 , 122 , 125 , 148 , 248, அந்தம் - அழகு , 26 . 
249 , 251 , 252 , 267 , 270 . அந்தாம் - ஆகாயம் , 273 . 
அடைக்கலப்பத்து - திருவாசகத்துள்ள அந்தித் திருக்கும் - முடித்துவைத்திரு 
ஒருபதிகம் , 126 . 

[ 124 . க்கும் , 144 . 
அடைத்து - ஒப்படைத்து , ஒப்பித்து , அந்திப்பிறையோன் , 265 . 
அடைய 

எல்லாரும் , முழுவதும் ,101 , அந்தோ , 103 , 117 . 
அடைவு , 26 , 55 , 67 . 

( 180. அந்தமாமுனி - பதஞ்சலி , 41 . 
அண்டத்தைக் குமரன் வலம் வந்தது , அநுபமன் - ஒப்பில்லாதவன் , 58 . 
அண்டம் , 133 . 

[ 109. அபதானம் - அவதானம் என்பதைப் 
அண்டர்கோன் , 50 . 

அபயம் , 73 . 

[ பார்க்க . 
அணங்கு, 35 , 

அபயன் - சோழன் , 240 , 341 , 
அணரிட்டு , 262 . 

அபாயம் - ஆபத்து , 246 . 
அணி - அழகு , சேனையை வகுப்பாய் , அபிடேகச் சொக்கன் , 53 . 
அணி நூல், 235 . [ 27 , 220 , 239. அபிடேகம் - கிரீடம் , 53 . 


அரும்பத முதலியவற்றின் அகராதி . 


கூகை 


. 


அம்பலத்தை விழுங்கியுமிழ்தல் : சிலே அயினி - சோறு , 46 . 
அம்பிகைதுதி , 110 . ( டை , 57. அரக்கன் , 15 , 20 , 174 , 281 . 
அம்பு - நீர் , 281. [ ஒருபதிகம் , 115. அரகர , 251 . 
அம்மனைப்பத்து - திருவாசகத்துள்ள அரங்கக்கலம்பகம் , 297 . 
அம்மே - அம்மையே , 143 . 

அரங்கத்தந்தாதி , 102 , 
அம்மை , 150 , 338 . 

அரங்குள் , 257 . 
அம்மையின் கூந்தலுக்கு இருள்வாசம் அரசன் , 203 . 
தேசு உரியன , 70 . 

அரண் , 340 . 
அமங்கலமங்கையர் , 22 . 

அரந்தை - துன்பம் , 331 . 
அமங்கலி , 47 . 

அரம்பை , 154 , 
அமண் , 189 . 

அரவந்தருகோயில் , 67 . 
அமண்குண்டர் , 180 . 

அரன் , 268 , 311 . 
அமணமலை : சைனர்கள் இருந்தமலை ; அரி - திருமால் , வண்டு , 22 , 287,323 . 
இது மதுரைக்கு மேற்கேயுள்ளது ; அரிக்குருளை , 11 . 
இதிற் சைனர்களிருந்த குகைகள் அரிசிக்கோட்டை , 257 , 343 . 
பல காணப்படுகின்றன. ( 340,343 . அரிமுகமால்வாளி - நரசிங்காஸ்திரம் , 
அமணர் - சைனர் , 185 , 323 , 325 , அரியநாதன் , 292 . 

[ 101 . 
அமணர்க்குண்டான தீநிமித்தம் , 181. அருக்கன் - சூரியன் , 281 , 338 . 
அமணர்கழுவேறியது , 349 . 

அருகாருகரா , 187 . 

[ பதிகம் , 123 . 
அமணரெண்ணாயிரவர் , 197 . 

அருட்பத்து - திருவாசகத்துள்ள ஒரு 
அமரர்கோன் , 214 . 

அருடேங்குநாதன் , 109 . 
அமராமல் - அடங்காமல் , 45 . 

அருண்மழை - கருணைவான் , 233 . 
அமலன் , 336 . 

அருணகிரிப்புராணம் , 340 . 
அமலை , 333 . 

அருணாசலபுராணம் , 3. [ 279 , 296 . 
அமாத்தியர்குலம் , 106 . 

அருந்தவன் 

சிவபெருமான் , 
அமிர்தமெய்வடிவு , 350 . 

அரும்பழிக்கஞ்சியசொக்கன் , 307 . 
அமுதபாகம் , 189. 

அருமருந்து , 305 . 
அமுதம் - அமிர்தம் , முத்தி , 19 . அருவமெய்யினன் , 46 . 
அமுதமன் - அமிருதேசர், மதுரேசர், அருள் - தொடர்புபற்றாதே யாவரிடத் 
அமுதவாக்கன் , 75 . 

[ 19 . 

துந்தோன்றும் இரக்கம் , 103 , 170. 
அமுதவாயான் , 104 . 

அருள்சேர்முனி, 142 . 
அமுது , 78 , 319, 343 . 

அருள்விநாயகன் , 8 . 
அமுது செய்வித்து , 234 . 

அருளாகரன் , 175 . 
அமுதுபடி - அரிசி , 153 . 

அருளுடைச்சுந்தரன் , 223 . 
அமுதுபடை - உணவளிப்பாய் , 153. அருளுடைச் சொக்கநாதன் , 310 . 
அமைச்சர்க்கெல்லாமன்னர் , 125 . அருளுடைச்சொக்கன் , 89 , 291 . 
அமைச்சன் , 277 , 323 , 337 . அருளுடைச்சொக்கு , 207 . 
அமையும் - போதும் , 238 . 

அருளுடைத்தேசிகேசன், 312 . 
அயம் = ஐயம் - சந்தேகம் , 162 . அரையன் , 320 . 
அயர்வு - சோர்வு , 345 . 

அல் - இரவு , 264 . ( 310-11 , 346 . 
அயன்முதலா எறும்பீறா - பிரஹ்மாதி அலகு - அளவு ,பறவையின் மூக்கு, 17 , 

பிபீலிகாபரியந்தம் , 279 , 293 . அலகை ஒருதாளால் நிற்றல் , 198 . 
அயிராவதம் , 9 , 29 , 331 . 

அலகைச்சுழல் - பேய்க்காற்றின் சுழற் 
அயில் , 348 . 

சியில் அகப்படல் , 22, 


ܕ2܂ 


பு 


ங எஉ 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் , 


-- 


அலம் - நிறைவு , 4 . 

அறுதியிட்டு - நிச்சயித்து , 113 . 
அலர் - பழிமொழி , பூ , 14 . 

அறுபத்து நால்வர் பத்தர் , 85 . 
அவதரம் = அவஸரம் - சமயம் , 214 . அறுபத்து மூன்றுகலைகள் , 339 . 
அவதரித்தல் - தங்கல் , 183 .. 

அறுவை - ஆடை , 

214 . 
அவதானம் = அபதானம் - திருவிளையா அறை -பொன்னறை , வரையறை செய்த 
டல் , 13 , 104 , 151 . 

கோட்டம் , 142 , 238,274 . 
அவமானவஞ்சம் அவமானத்தைத் அறைகூவி - பொர அழைத்து , 340 . 

தரும் வஞ்சனைத்தொழில், 165,170 . அன்பர்க்கன்பன் , 239 . 
அவல் - பள்ளம் , 292 . 

அன்பர்சுமை பூண்டுகொண்டான் , 118 . 
அவி, 341 . 

அன்பர் தம்பிழை பொறுப்பவன் , 71 . 
அவை சபை, 49 . 

அன்பிற்பூண , 72 . 
அழகர்கலம்பகம் , 2 , 15 . 

அன்பின்மிகுதியால் அடுக்கிக்கூறல் , 3 . 
அழகன் - சோமசுந்தரக்கடவுள் , 28-9 , அன்பினைந்திணை , 63 . 
175 , 196 , 266 , 312 . 

அன்றினர் - விரோதித்தவர் , 35 . 
அழகார் சங்கமண்டபம் , 62 . அன்றினார்புரம் - பகைவர்புரம் , 37 . 
அழகார்சொக்கர் , 53 . 

அன்ன : நெஞ்சறிசுட்டு , 150 . 
அழகார்மெய்யன் , 53 . 

அன்னக்குழிகள் நான்கு , 9 . 
அழகிய சொக்கன் , 89 . 

அன்னக்குழி மண்டபம் : மதுரையில் 
அழகிய சொக்கனென்னும் தோலாக் மேலைச்சித்திரை வீதியில் உள்ளது ; 
அழகிய சொக்கு , 98 . ( கை , 173 . 

இது பூதமுண்ட திருவிளையாடல் 
அழகியபெருமான் , 236 . 

விழாநடைபெறுதற்கு இடமாக இரு 
அழகினுக்கழகார் மேனி , 104. [ 193 , க்கின் றது ; இதிற்பல தெய்வவடிவ 
அழல் - நெருப்பு , விஷம் , 22 , 175 ,, ங்கள் உள்ளன ; இதிலிருந்த குண் 
அழல் விழித்து - தீப்புறப்படவிழித்து , டோதரவடிவம் இக்காலத்துத் திரு 
அழுக்கு , 312 . 

[ 59 . 

க்கல்யாண மண்டபத்தில் வைக்கப் 
அழுங்க , 49 . 

பெற்றுள்ளது , 45 . 

. 
அழுங்குதல், 93 . 

அன்னப்பொருப்பு , 43 . 
அழுந்த , 110 . 

அன்னுழை - அவ்விடம் , 74,94 . 
அளகைக்கோன் - குபேரன் , 89 , 214 , அன்னைப்பத்து - திருவாசகத்துள்ள 
அற்பு , 306. 

ஒரு பதிகம் , 128 . 
அற்புதசொக்கமூர்த்தி , 92 . 

அன்னையில் புதல்வன் , 154 . ( 168 . 
அற்புதம் - அறிவு , 318 . 

அன்னையொப்ப அணுக்கட்கு நல்லவன் , 
அற்றம் - சோர்வு , 224 . 

அனந்தமாமுனி - பதஞ்சலி , 41 . 
அற்றரும் - அல் தரும் , 69 . 

அனல் , 14 . 
அற்றவர்க்கற்றசிவன் , 252 . 

அனலும்புனலுந்தமிழியலறிதல் , 14. 
அற்றவர்க்கற்ற செல்வன் , 213 . அனிலமார்மூலை - வாயுமூலை , 57 . 
அற - மிக, 44 . 

அனுமதி , 285 . 
அறங்கரைநாவினான் , 186 . 

அனுமனியா - ஒலித்து , 130 . 
அறிஞர் , 263 . 

[ 38. அனையவும் - எல்லாம் , 252 . 
அறுகு - மங்கல திரவியங்களுள் ஒன்று , ஆக்கினாசித்தன் , 334. 
அறுகொடுத்தருப்பை சூட்டல் , 38 . ஆக்கினைச்சித்தன் , 59 . 
அறுசுவை , 278 , 319 . 

ஆகண்டலன் - இந்திரன் , 41 , 101 .. 
அறுதற்கச்சை , 143 , 

[ 345. ஆகம் - மனம் , 119 . 
அறுதி - நிச்சயம் , முடிவு, 242,338, ஆகமங்கள் , 82 , 336 . 


அரும்பத முதலியவற்றின் அகராதி , 


கூஎங் 


ஆகாயவாணி , 220 , 239 . 

ஆமாத்தியர்குலம் , 106 , 337 . 
ஆகுலக்கண் - பசுவின்கண் , 96 . 

ஆராய , 61 . 
ஆங்காரம் - அகங்காரம் , 320 . 

ஆயுதகலைகள் , 339 . 
ஆங்காரித்து அகங்காரங்கொண்டு , ஆயுதவிசேடங்கள் , 205 . 
54 , 73 , 169 . 

ஆர்த்த - கட்டிய , 16 !. 
ஆச்சிரமம் , 36 , 336 , 347 . 

ஆசண காயகன் , 201 , 
ஆச்சிரமம் நான்கு , 311 . 

ஆரணம் , 111 . 
ஆசாரம்பூட்டி , 114 , 

ஆரம் , 226 . 
ஆசிரியர் - சங்கப்புலவர் , 65 . ஆரம் பூண்டபாண்டியன் , 226 . 
ஆசு - கவசம் , குற்றம் , 26 , 235 , 324. ஆரல் - மீன்விசேடம் , 310 . 
ஆசை - திக்கு, விருப்பம் , 55 , 241 . ஆரவும் - உண்ணவும் , 46 . 
ஆசைப்பத்து - திருவாசகத்துள்ள ஒரு ஆரா - தணியாத , 28 . 
பதிகம் , 115 . 

ஆராமம் - சோலை , 209 , 244 . 
ஆசையாள் வளவன் , 241 . 

ஆராவமுதானவன் , 51 . 
ஆசையானை - திக்கயம் , 27 . ஆராவமுது.தெவிட்டாத அமுது, 175 . 
ஆசையில்லார் , 107 . 

ஆரியர் , 206 . 
ஆசையுடையன் : சிலேடை , 137 . ஆல் - ஆலமரம் , 339 . 
ஆடக நீவி - பொன்முடி , 211 . ஆலகாலம் , 100 . 
ஆடகம் , 156 . 

ஆலயம் . கோயில் , விமானம் , 30 , 58, 
ஆடற்பூவையர் , 234 . 

76 , 90 , 101 , 110 , 119,170,209 , 
ஆடித்திங்கள் , 113 . 

228 , 238 , 247 , 249 , 265, 336 . 
ஆடையின் தலைப்பை முடிந்து கொள் ஆலவட்டம் - விசிறி ; தாலவிர்த்தம் 
ளல் ( ஞாபகத்திற்கு ) , 239 . 

என்னும் வடமொழிச்சிதைவு , 39 , 
ஆண் சிங்கம் தேவிக்கு உவமை , 36 . 125 . 

( 327 . 
ஆண்டகை , 58 . 

ஆலவாய் - சிவபெருமான் , 20, 244 , 
ஆண்டது , 204 . 

ஆலவாய்சத்திபீடமென்பது, 19 . 
ஆண்டவெந்தை , 124 . 

ஆலவாய்த்தருமமூர்த்தி , 20, 78 . 
ஆண்டனை , 204 . 

ஆலவாய்நகரான் , 81 . 
ஆண்டு - அப்பொழுது , 255 , 301 . ஆலவாய்மாலை : பாணபத்திரர் மனைவி 
ஆண்மையே துணை , 161 . 

யின் சிறப்புப்பெயர் , 289 . 
ஆணிப்பொன் , 278 , 326 . 

ஆலவாய்மெய்யன் , 53, 180, 183, 
ஆணை - கட்டளை , 278 , 

ஆலவாயமுதமன் , 19 . 

[ 252 . 
ஆத்திமாலை , 241 . 

ஆலவாயமுதவாக்கன் , 75 . 
ஆதபத்திரம் - குடை , 332 . 

ஆலவாயமுதவாயான் , 104 , 
ஆதரம் - அன்பு, 54 , 208 . 

ஆலவாயமுது , 78 . 
ஆதவன் - சூரியன் , 159 . 

ஆலவாயரன் , 268 . 
ஆதிநாதர் , 247 . 

ஆலித்த , 323 , 
ஆதிராதன் - சிவபெருமான் , நவசித்தர் ஆலித்தாய் , 192, 
களில் ஒருவர் , 57 , 123 . 

ஆலித்தான் - முழங்கினான் , 26 , 157 . 
ஆதிநாயகன் , 66 , 115 . 

ஆலித்து - முழங்கி , 161 , 239 , 297. 
ஆதிமரபு - சூரியவம்சம் , 33 , 52 . 

ஆலை , 18 . 
ஆதிமுனி, 85 . 

ஆவணிமூலான்னாள் , 135 . 
ஆதியாதித்தன் , 106 . 

ஆவி - குளம் , புகை, வாவி , 44 , 221 , 
ஆபத்திற்குத்தெய்வமேதுணை , 238 . 249 , 331 , 347 . 


கூஎச 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


ஆள் 


ஆவிநன்கு - மனமகிழ்ச்சி , 66 . இட்டதிசை , 169 . 
ஆவிநாயகன் , 173 . 

[ 15. இட்டவாள் , 145 . 
ஆவியெழுதண்ணீர்த்தாங்கரிய தாகம் , இட்டிறுத்திட்டது , 178. 
ஆழி - கடல் , கொண்டாழி , மோதிரம் , இடக்கை , 205 . 
24 , 68 , 336 , 349 . 

இடந்தருமிடந்தரும் , 61 . 
- ஆள்வாய் , காலாள் , வீரன் , 203 , இடப்பொத்சேவடிக் கூத்து , 158 . 
ஆளரி - ஆண் சிங்கம் , 304. [ 279,298 . இடபக்குறி , 322 . 
ஆளுடையநாயகன் 

திருப்பெருந் இடபகிரி : இதுசோலைமலை யெனவும் 
துறைச் சிவபெருமான் ; ஸ்ரீமாணி வழங்கும் , 178 , 340 . 
க்கவாசகரை ஆண்டருளினமையின் , இடபம் , 178 . 

இவர் இப்பெயர்பெற்றார் , 124 . இடபவிலச்சினை , 349 . 
ஆளுடையார் கோயில் - திருப்பெருந் இடபவெற்பு : இதில் ஊறாக்கிணறும் 
துறை ; சிவபெருமான் ஆசிரியவடி உறங்காப்புளியும் உள்ளன, 178 . 
வங்கொண்டு 

திருவாதவூரடிகளை இடம் - சமயம் , 170 . 
ஆட்கொண்டருளிய இடமாதலின் இடம் வலம்பரிவத்தித்தல், 131 . 
இஃது இப்பெயர் பெற்றது ; இது இடவியகதி , 131 . 
துறையெனவும் , துறைசையெனவும் , இடுக்கண் , 323 . 
திருப்பெருந்துறையெனவும் , பெருந் | இடுகுறி - இட்டபுண்டரம் , 152 . 
துறையெனவும் வழங்கும் , 111 , இடும்பர், 226 . 
ஆறலைக்கும் , 165 . [ 117 , 124. இடுப்பை - துன்பம் , 257 . 
ஆறுசுவை , 255 . 

இடைக்காட்டூர் : மதுரைக்குக் கிழக்கே 
ஆறெழுத்து , 227 . 

முத்தனேந்தலென்னு மூருக்கு வடக் 
ஆன் , 16, 150 . 

கே உள்ளது . 
ஆனனன் , 101 ,. 

இடைக்காடர் : சங்கப்புலவருளொரு 
ஆனிரை , 252 . 

வர் ; இவருடைய ஊர் இடைக்காட் 
இக்கு - கரும்பு , 96 . 

டூர் என்று கூறுவதுண்டு , 77 , 79 . 
இகல் - மாறுபாடு , 334 . 

இடைக்காடர் கபிலர் தோழரென்பது , 
இங்கிதம் , 284 . 

77 , 79 . 

[ 348 
இங்கிவர் - இவ்விடத்திலுள்ளார் , 206. இடைக்காடன் , 77 , 79 , 321, 336 , 
இசைக்கு நல்லசங்கரன் , 311 , இடைச்சாதிக்கோலம் , 261 . 
இசைக்குவமை , 267 . 

டைதல் - மெலிதல் , 270. 
இசைச்சொக்கன் , 267 . 

இடைநடு : ஒருபொருட்பன்மொழி , 62 . 
இசைத்தொழில்பத்து , 271 . இடைமருது - திருவிடைமருதூர் , 343. 
இசைத்தொழிற்குற்றமெட்டு , 287 . 

234 . 
இசைப்பலகை , 345 . 

இணங்கன் - நண்பன் , 126 . 
இசைப்புலவர் , 286 , [ 288. இணை - இரண்டு , ஒப்பு , 277 , 318 . 
இசைமரபு , 267 , 271 , 285 , 287 , இணையிலான் - சிவபெருமான் , 34 . 
இசையேழு , 282 , 311 . 

இதத்த-இனியசெய்தலையுடைய, 325 . 
இசையோசை , 287 . 

இதவிய - இனிய , 139. [ வன் , 77 . 
இசைவல்லான் , 266 , 268 , 344 . இதவியோன் 

இன்பத்தைச்செய்ப 
சைவாணர் , 286 . 

இதழி - கொன்றை , 4 , 14 , 241 . 
இசைவாது , 329 . 

இந்திரஞாலம் - இந்திரஜாலம் , 140 . 
இஞ்சி , 100 . 

இந்திரவிமானத்தைத் தாங்கும் யானை 
இட்டகொற்றாள் , 147 . 

முதலியன , 90 . 


டைய , 


1 


அரும்பத முதலியவற்றின் அகராதி . 


ங எரு 


| 


இந்திரவிமானம் , 32 , 41 . 

இரட்டல் - மாறியசைதல் , 39 . 
இந்திரன் , 111 , 339 , 342 , 348-9 . இரட்டியர் : ஒருதேயத்தார் , 206 . 
இந்திரன் விருத்திரஹத்தியைப்போக் இரணியத் தண்டாமரை பொற்றமரை , 
கப்பலவிமானங்கள் செய்வித்தமை , இரத்தினத்தின் குற்றங்கள் , 93. [ 296 . 
27 . 

இரத்தினாவளியென்னும் அணி , 311 . 
இந்திரன் வேண்ட ஈசானத்தில் சோம இராசநீதி, 301 . 

சுந்தரக்கடவுள் ஆடியது , 5 , 157. ) இராசா அனுமதி தருமம் , 285 . 
இந்திரேசுவரர் இந்திரன் பெயரால் இராமேச்சரம் , 15 . 

[ 135. 
ஐராவதம் தாபித்துப்பூசித்த சிவலிங் இராவுத்தராயன் - குதிரைச்சேவகன் , 
கப்பெருமானுடைய திருநாமம் ( திரு இராவுத்தன் , 136 , 242 . 
விளை . வெள்ளையானை . உஎ , ங O. ) இருக்கால் ஒருக்கால் , 12 . 
இந்திரை - திருமகள் , 112 , 303 . இருக்கு - வேதம் , 40 , 71 , 
இந்து - சந்திரன் , 111 . 

இருஞ்சிறை - பாண்டியராசன் மேகங் 
இந்துமதி.அசமகாராசன்மனைவி , 162 . களைக்கட்டிச்சிறைப்படுத்திய இடம் ; 
இந்துமதி இறந்தகதை , 162 . 

கட்டுநல்லூர் இருஞ்சிறை யெனவழ 
இந்துமன்னவன் , 60 . 

ங்கும் ; மானாமதுரை (வானரமது 
இப்பால் - மேலே, 247 . 

ரை )க்குச் சமீபமானது , 230 . 
இப்பக்கடவுள் - தெய்வயானை , 30 . இருந்தமிழ்கள் , 63 . 
இபம் - யானை , 90 , 104 , 254 , 334 , இருந்தமிழ்ச்சங்கம் , 68 . 
348-9 . 

இருந்திர் - இருந்தனிர், 63 . 
இபமருப்புத்தோடு -யானைக்கொம்பாற் இருப்புமுட்டு - இரும்பாலாகிய பொ 
இம்மை , 40. [ செய்த காதணி , 240. இருப்பு மோதிரம் , 269. ( ருள் , 235 . 
இம்மையே தருவார் - சுந்தரமாறர் பூசி இரும் - இருங்கோள் , 54 . 

த்த சிவலிங்கப்பெருமான் , 40 . இரும்புதருமனத்தேன் , 141 . 
இமவான் றிருமகள் , 109 . 

இருமை - புத்திமுத்தி , பெருமை , 21 , 
இமைப்பு - இமைமூடல் , 235 . 37 , 61 , 138 , 277 . 
இமையவர் , 24 . 

இருமைமுத்தனம் , 21 , 37 . 
இமையோர் , 266 . 

இருள் - மயக்கம் , 67 . 
இயக்கமாதர் அறுவர் யக்ஷமகளிர் இரேகை , 93 . 
இயக்கிமார் , 341 . [ அறுவர் , 21.6 . இலக்கணக்கொத்து : திருவாவடுதுறை 
இயல் - அழகு, இலக்கணம் , 153,237 . ஸ்ரீசுவாமிநாததேசிகர் இயற்றிய ஓர் 
இயல்வாணர் - சங்கப்புலவர் , புலவர் இலக்கண நூல் , 76 . 
17 , 61 , 77 , 79 . 

இலக்கண சூத்திரங்கள், 73 . 
இயல்வாணன் , 156 . 

இலக்கு - இலட்சியம் , 101 .. 
இயலிசைகள் , 266 . 

இலக , 17 . 

( 337 , 349 . 
இயலிசைவல்லன் , 323 . ( 267. இலச்சினை - முத்திரை, 90 , 91 , 322 , 
இயவன் - வாத்தியத்தையுடையவன் , இலச்சினை வாயில், 92 . 
இயற்சிவன் - இலக்கணத்தையுடைய , இலத்தி , 101 , 102 , 127 , 337 . 
இயற்சொக்கன் , 82 . ( சிவன் , 263. இலத்திமலை : இது பாண்டியனைக்கொ 
இயற்பலகை - சங்கப்பலகை , 281 , 345 . ல்லச் சைனர்கள் அனுப்பிய யானை 
இயற்பலகையிட்டது , 281 . 

யின்மீது அட்டாலைச் சேவகர் நரசிங் 
இயற்போதம் - இயற்கையறிவு , 217 . 

கக்கணையை ஏவிய பொழுது அந்த 
இரகுவம்சம் - ஒருநூல் , 171. [பலம் , 4 . யானை அஞ்சிச்சொரிந்த இலத்தியா 
இரசதம்படர்சிதம்பரம் - வெள்ளியம் லாகியது , 103 .. 


5.எசு 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


இலத்தியைமலையாக்கியது , 102 . ஈடுகொண்டு - மனங்கனிந்து , 277 . 
இலத்திவாய் - அபானம் , 101-2 . ஈரைந்து பொருத்தம் , 33 . 
இலவங்கம் , 221 . 

ஈழக்கஞ்சம் - பொற்றாமரை , 26 . 
இலாகவம் - இலகுத்தன்மை , 25 . ஈழம் - பொன் , 26 , 56 , 301 . 
இலாடர் : ஒருதேயத்தார் , 206. [ 95. ஈறாம்வரிசை - கடைமுறை , 49 . 
இலைச்சுமி - மாணிக்கத்தின் குற்றம் , ஈறு - பூமியின் அந்தம் , 45 . 
இவுளி - குதிரை , 117 , 337-8 . 

ஈனம் , 21 . 
இழிகுலப்பாணன் , 278 . 

உக்கிரகுலம் , 226 , 298 . 
இழிச்சி - இறக்கி , 260 . 

உக்கிரச்செழியன் , 80 . 
இளம்பிறைமவுலி , 244 . 

உக்கிரப்பெருவழுதி , 348 . 
இளைப்பு , 217 . 

( 95. உக்கிரப்பெருவழுதியார் சடையொடு 
இறுகுதல் மாணிக்கத்தின் குற்றம் , பிறந்தமை , 51 . 
இறுத்தற்கு - கொடுத்தற்கு , 256 . உக்கிரப்பெருவழுதியார் துதி , 336 . 
இறை.அங்கயற்கண்ணிமங்கை, அரசன், உக்கிரபெகிரமண்டலம் , 130 . 
சிவபெருமான் , 32 , 112 , 191 , உக்கிரம் , 80 . 

271 , 287 , 299 , 310 , 322 , 330 , உக்கிரவேல் விறற்செழியன் , 80 . 
இறைகோயில் , 259 . [ 348. உக்கிரன் , 51 , 319 , 322, 333 . 
இறைச்சி , 94 . 

உக்கிரனார் உக்கிரப்பெருவழுதியார் , 9 . 
இறைபணி - சிவபெருமான் திருவிளை உக்கிரனார் சங்கமிருந்து தமிழாராய்க் 
இறையவன் , 75 . ( யாடல், 85 . 

தீது , 7 . 
இறையனார் : இவர்பெயர் மதுரைப்பே உக்கிரனென்னும் பெயர்க்காரணம் , 51 . 

ராலவாயரென வழங்கும் , 63 . உகங்கள் நான்கு , 311 . 
இறையனார் பொருள் - இறையனாரகப் உகம் - யுகம் , 330 . 
பொருள் , 65 , 335 . 

உகிர் - நகம் , 281. 
இறையனாரகப்பொருள் , 63 , 76 , 334. உகைத்து - செலுத்தி , 338 . 
இறைவன் - சிவபெருமான் , 58 , 150 , உங்குவர் - உங்கே ( எதிரே ) யுள்ளவர் , 
இன்னல் , 179 . [( 289. உச்சி , 200 . 

[ 206 . 
இன்னிசைப்பாணன் , 273 . ( 92. உசீரம் - விலாமிச்சவேர் , 221 . 
இன்னெறி - இனியநெறி , நல்லநடை , உஞ்சிட - உய்ந்திட , 343 . 
இனிமை . இன்பம் , மகிழ்ச்சி , 23 , 26 , உட்கயிறு , 84 . 

30 , 32 , 64 , 180 , 207 , 220, 225 , உட்கி , 156 . 
இனிமைதருஞ்சீர்த்தி , 109 . ( 256. உடம்பிடிப்படை , 7 , 
இனிமையின் , 205 . 

உடல்புடைப்ப அடித்தல் , 165. [ 22 . 
இனியபல , 152 . 

உடற்குறை - கவந்தம் , குட்டநோய் , 
ஈகை , 75 . 

உடு - நட்சத்திரம் , 14 . 
ஈசர்பத்தர் , 177 . 

டுகுலம் , 43 . 
ஈசன் , 167 , 346 . 

உடுக்கை , 205 . 
ஈசன் திசை - ஈசான திசை , 124 . உடுமீன் - நட்சத்திரம் , 17 . 
ஈசான கோணத்தில் இந்திரன் வேண்டச் உடையவனறிந்திடாதசரக்கிலை , 89 . 
சோமசுந்தரர் அதிரவீசியாடியது , உண்டென் போர் - 

உண்டென் போர் - ஆஸ்திகர் , 173 . 
5 , 157 . 

உண்பித்தல் , 153 . 
ஈசான கோணத்துமன்றம் , 157 . உண்ணுநீரிற் சேர்த்தற்குரிய பொருள் 
ஈசானகோணம் , 157 . 

கள் : ஏலம் முதலியன , 221 . 
ஈசான திசை , 307 . 

உணர்த்தி - துயிலுணர்த்தி , 117 . 


அரும்பத முதலியவற்றின் அகராதி 


கூஎஎ 


மை , 86 , 


உணராத, 5 . 

யென்பது , 70. 
உணவு நால்வகை , 255 . 

உய - உய்ய , 345 . 
உத்தமநாயனார் , 235 . 

உயர்குலம் , 15 . 
உத்தமப்பத்தர் , 86 . 

உயர்கோயில் , 254 . 
உத்தமமன்னன் , 116 . 

உயர் துறக்கம் - சிவலோகம் , 150. 
உத்தமமான இசையோசை , 287 . உயர்ந்தவாக்கு - அசரீரி , 257 . 
உத்தமன் , 303 . 

உயர்விமானம் , 248 . 

( 265 . 
உத்தரகோசமங்கை - பிரதிகோசபுரம் , உயராலயம் , 76, 90, 209, 228, 247 , 
85 , 86 , 150 . 

[ 106. உயர்பெருங்கணக்கர், 145 . 
உத்தரகோசமங்கைப்புராணம் , 83 , 85 , உயரும்பருலகு , 314 . 
உத்தரகோசமங்கையில் திருநோக்கால் உயிர்க்கழு - ஒருவகைக்கழு , 195 . 
64 - முனிவர்களுக்கு உபதேசித்த உயிர்மருந்து - மிருதசஞ்சீவினி, 221 . 

உயிருணிப்பத்து-திருவாசகத்தின் ஒரு 
உத்தரகோசமங்கையென்னும் பெயர்க் 

உரகம் , 22 , 

( பதிகம் , 115 . 
உத்தரம் , 64 , 98 , 208. ( காரணம் , 86 . உரம் - மார்பு, வலி , 174, 288 , 
உத்தரமாபுராணம் , 6 , 29 . 

உரவு - வன்மை , 270 . 
உத்தராகமகோசங்கள் - விடையாகிய 

உரன் 

வைரம் , 270 . 
ஆகமபுத்தகங்கள் , 86 . 

உருத்திரசன்மர், 14, 76, 335 . 
உதகஞ்செய்தல்- தாரைவார்த்தல் , 151 . | உருத்திரசன்மனார், 9 . [ 195 . 
உதகம் - தாரை , 152 . 

உருத்திரசாதனம் . உருத்திராக்கம் , 
உததி - கடல் , 47 , 333 . 

உருத்திரம் - ஸ்ரீருத்திரம் , 167 . 
உதப்பி - வயிற்றில் சீரணியா திருக்கும் | உருத்திராக்கமகிமை , 195 . 
உணவு , 101 - 2 . 

உருத்து - கோபித்து, 231 . 
உதாநெருப்பு - வயிற்றுத்தீ , ஜாடராக் உரை - புகழ் , பொருள் , 216, 276 . 
உதரம் - வயிறு , 319 . 

[ கினி, 32 . உலகநாதன் , 270 . 
உதிர் , 143 . 

உலகவேந்தன் , 191 . 
உதிரை, 145 . 

உலவாக்கிழி , 349, 
உந்தி - வயிறு , 9 . 

உலவாக்கோட்டை எடுக்க எடுக்கக் 
உந்தை - உன் தந்தை , 50 . 

குறையாத அரிசிக்கோட்டை , 10 , 
உந்நிரை , 206 . 

257 , 349 . 
உப்பால் - பின்பக்கம், முதுகு , 178. உலூகம் - கோட்டான் , 132, 
உப்பூர் : உருத்திரசன்மருடையஊர் ; உலோத்திரம் , 95. 
பரம்பக்குடிக்கு ஈசானத்திலுள் உவணராசன் - கருடன், 296 . 
ளது ; இதில் இராமராற் பூசிக்கப் 

உவர் , 23 . 
பட்ட விநாயகராலயமொன்றுண்டு , உழப்பாது , 144 . 
உப்பூர் கிழார்மகன் , 76 . 

[76 . உழப்பி , 147 . 
உப்பூர் கிழான்மகன் ஊமன் - உருத் 

உழுவை , 22 , 24 , 93 . 
திரசன்மன் , 321 . 

[ 31 . 

உழை - இடம் , மான் , வீடு , 18, 24, 80, 
உபகாரம் - காணிக்கை , கையுறை , 30 , 83 , 88, 100, 137 , 153, 175 , 
உபதேசத்தைநோக்காற்செய்தல் , 85 . 205 , 215 , 245 , 250 , 272 , 273 , 
உபதேசம் 74.5 . 

276 , 282 , 290, 294, 301 , 328 . 
உம்பர் , 25 . 

உழையின்-இடத்தில் , 296. 
உம்பல் - யானை , 27 . 

உள்ள , 138 . 
உமக்குமக்கு : அடுக்கு , 87 . 

உள்ளரங்கில் - அரங்குஉள்ளில் ; என் 
உமாதேவியாரின் கூந்தலுக்கு இரு றது அறையின் உள்ளேயுள்ள மற் 
ளும் மணமும் ஒளியும் இயற்கை றோர் அறையை , 257 , 

48 


. 


ங எது 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


உள்ளுறை , 228 . 
உளங்கண் -உள்ளமும்கண்களும் , 251 . 
உளங்குளிர்ந்து , 73 . 
உளத்தடைத்து , 47 , 299 . 
உளநிறைஞ்சு - மனமகிழ்ந்து , 42 . 
உளம்பட - மனம்மெலிய , 156 . 
உளம்பறையறைதல் - நெஞ்சு நடுங்கு 

தல் , 287 . 
உளம்வாழ்ந்து - மனம்மகிழ்ந்து , 249 . 
உளவு - இரகசியம் , 339 . 
உளுவை - மீன்விசேடம் , 310 . 
உற்றகாலத்து - ஆபத்துவந்த காலத் 

தில் , 238 , 
உற்றகாலத்துத்தெய்வமலாதிலை , 238. 
உற்றவர்கட்குற்றவன் , 152 . 
உற்றவன் , 152 , 173 . 
உறிஞ்சி , 46 . 
உறிஞ்சியது , 332 . 
உறை - நீர்த்துளி, 309 . 
உறைத்த , 198 . 
ஊசல் , 
ஊசும் , 43 . 
ஊடி - வெறுத்து , 280 . 
ஊதுதல் - உடம்பு புடைத்தல் , 196 . 
ஊமன் - உருத்திரசன்மனார் , 9 . 


43 . 


ப்பகைவர் தம்முடம்பு 

வீங்கத் தூங் 
கும் வெங்கழுவிற் கேதப்படுமெண் 
பெருங்குன்றத் தெல்லா வசோகு 
மெறிகெனவே (தக்க . 216 ) , 99 , 
எண்கு - கரடி , 24 , 304. [ 181 , 185 . 
எண்சித்தி , 326 . 
எண்டிசை , 313 . 
எண்டிசைக்கயங்கள் , 21 . 
எண்ணப்பத்து - திருவாசகத்துள்ள ஒரு 
பதிகம் , 115 . 

( மின்றி , 78 . 
எண்ணமொன்றுமின்றி - புத்திபூர்வ 
எண்ணாயிரஞ்சமண்டலைவர், 198 . 
எண்ணாயிரத்தோர் , 99 . 
எண்ணாயிரவர் , 191 - 5 . 
எண்ணாயிாவேடு , 196 . 
எண்ணெண்கலை , 155,192 , 324 , 339 . 
எண்ணெண்கலைவல்லான் , 155 . 
எண்ணெண்டிருநடனம் , 350 . 
எண்ணெணுத்தமப்பத்தர் , 86 . 
எண்பார் 

எண்ணு தலார்ந்த ; 
ரெண்ணுகின்றவென்றுமாம் , 263 . 
எண்பெருங்குன்றத்தமணர் , 185 . 
எண்பெருங்குன்றம் , 185 . 
எண்மாடு - எட்டுத்திசைப் பக்கம் , 25 . 
எண்மை 

எளிமை , 44 . 
எண்வரை, 181 . 
எண்வரைப்பெருந்தலைவர் , 192 . 
எண்வழி - ஞாபகசக்தி , 335 . 
எதிரணிந்தான் , 253 . 
எந்து - என்ன ( திசைச்சொல் ) ( திரு 

வா . திருவெம் . ) , 172 . ( 346 . 
எந்து செய்வேன் - யாது செய்வேன் , 
எந்தை , 252 ,. 
எந்தைபிரான் , 30 . ( தேவரீர் , 279 . 
எம்பெருமக்கள் - எம்பெரியோராகிய 
எய்து - எய்தலால் , 159 . 
எயில் , 17 . 

( வாயில் , 91 . 
எயின்முரிவாய் - மதிலையிடித்த ஒரு 
எருத்தம் - பிடரி , 79 , 273 . 
எல்.ஒளி , பகல் , 92 , 169 , 264 . 
எல்லாம்வல்லசித்தர் , 320 , 334 , 348 . 
எல்லாம்வல்லநாயகன் . 177 .. 
எல்லாம்வல்லான் , 256 . ( 268 . 
எல்லார் நெஞ்சையுங்கடந்தசெல்வன் , 
எவ்வளவுபோது , 118. [ 163 , 233 . 
எழ - எழும்ப, மிக , 48 , 101,122,124 , 


ஊமை, 348. 


ஊ 


, 


ஊர்கள் ஏழு , 233 . 
ஊர்ப்பொதுவன் - ஊர்ப்பொதுவிலு 
ஊழ் , 68 .. 

( ள்ளவன் , 262 . 
ஊழி - பலநாள் , 70 , 77 , 98 , 346 . 

ஊற்றம் - வலி, 349 . 
ஊன்றுகட்டு - ஒருவகைக்கட்டு , 269 . 
எங்குமுள்ளான் , 240 . 
எச்சன் - ஒருமுனிவன் , 29 , 314 . 
எஞ்சழல் - குறையச்செய்கின்ற நெரு 

ப்பு, 193 . 
எட்டால் அஞ்சினால் - அட்டாங்க வந்த 

னத்தினாலும் , பஞ்சாங்கவந்தனத்தி 
எட்டி , 184. 

[ னாலும் , 113 . 
எடுத்தல் - சாதித்தல் , 195 . 
எண்கிரி 

சைனர்களுடைய மலைகள் ; 
ஆனைமாமலை யாதியாய விடங்களி 
ற்பல வல்லல்சேரீனர்கள் என்பது 
தேவாரம் (திருஞா. ); “ எண்பெருங் 
குன்றத்தெண்ணாயிரவரு மேறினார் 
கள் ( பெரிய திருஞ 855 ) ; வே 


அரும்பத் முதலியவற்றின் அகராதி 


கூக் 


உள்ளது , 


2 


எழுகடல் - ஒரு தீர்த்தம் , காஞ்சனமா - ஏடகன் , 201 . 
லைக்காக வருவித்த ஏழுகடல்களும் 

ஏடழகன் , 201 . 
தன்பால்வந்து அடங்கப் பெற்றமை ஏடா : ஆண்பால் முன்னிலைப்பெயர் , 
யின் இஃது இப்பெயர் பெற்றது ; 

ஏடி , 212 , 306 . 

( 58 , 68 , 231 . 
இதன் நிருதி மூலையில் மிகப் பழைய ஏடு , 5 , 193 , 196 , 325 , 340 . 
தானகாஞ்சனமாலைகோயிலொன்று ஏடுகாணவடகீழ்க்கோணத்து நெருப் 
48 . 

பிட்டது , 193 . 
எழுகடற்றெரு : இது மதுரையிலுள்ள ஏண் - நிலைபேறு , வலிமை , 24 , 349 . 
எழுகடலென்னும் தடாகத்தின் வட ஏதம் - துன்பம் , 23 , 34 , 48 , 50 , 
கரையில் உள்ளது . 

ஏதிலான் , 169. [ 118 , 191 , 209. 
எழுத்தண்டு - எழுவும் தண்டும் , 205 . ஏது - காரணம் , 25 , 118 . 
எழுத்து - கையொப்பம் , 40 . 

ஏமம் - பொன் , 18 . 
எழுத்துப்பதின்மூன்று, 288, 

ஏயென - விரைவாக , 69 . 
எழுந்தருளும் , 279 . 

ஏலத்திமிரக்குழற்கா, 33 .. 
எழுநிலைக்கோபுரம் , 183 . 

ஏலம் - மயிர்ச்சாந்து , 33. 
எழுநூற்றுமங்கலம் : ஒரூர் ; ஆளுடைய ஏலவார்குழலி , 72 . 
நாயகர் எழுநூறு நரிகளைக் குதிரை 

ஏழ்கடல் , 333. 
களாகச்செய்த இடம் ; ஆளுடை ஏழ்பொழில்வாழ்கோகிலம் , 110 . 
யார்கோயிலுக்குத் தெற்கே , 2 - நாழி | ஏழிசை, 282 , 311. 
கைவழித்து ரத்தில் உள்ளது . 

ஏழிசைச்சாதாரி , 328 . 
எள்ள - ஒப்ப , 176 . 

ஏழூர்கள் - மேகத்துக்குப்புணைகொடுத்த 
எளியசொக்கன் , 209 . 

உபகாரியின் ஊர்கள் ; இவைகள் கள 
எளியவர்க்கெளிய சொக்கநாதன் , 286 . வேள்வி நாட்டிலுள்ளன ; இவற்று 
எற்றல் - எதிர்த்துத்தள்ளல் , 31 . ளொன்று நாமுனூரென்பது , 233 . 
எற்றி - அறைந்து , 192 . 

ஏழேழுபுலவர் , 320 . 
எற்றுண் - அடிக்கப்படுவாய் , 31 , 331 . ஏழேழுபேர் - சங்கப்புலவர் நாற்பத் 
எறிகோல் , 205 , 

தொன்பதின்மர் , 320. 
என் கையில்வளை நெரிந்தது , என்கை ஏற்றிலச்சினை - இடபமுத்திரை, 91 . 

யில்வளை நெரிந்தது : அடுக்கு , 88 . ஏற்று - எதிர்த்து , 215 . 
என்போதும் - யாதுவரும் , 214 . ஏறு - இடபம் , 150 , 288 , 337 . 
என்றார்வரை- சூரியனை ஒத்த அல்லது எனம் , 25 , 132 . 
பொருந்திய மலை , 110. 

( 255 . 

ஏனோரும் , 184 . 
என்று - எந்தநாள் , சூரியன் , 110 , ஐங்குறு நூறு : எட்டுத்தொகை நூல் 
என்னபாக்கியம் செய்தேம் , 225 . 

களுள் மூன்றாவது , 297 . 
என்ன புண்ணியம் செய்தேன் , 278 . ஐந்திணைவளம் , 16 . 
என்னாம் - யாதாமோ , 181 . 

ஐந்திலக்கணம் , 328 . 
என்னாமென , 204 . 

ஐந்து தாரை - ஐந்துகதி , 208 . 
என்னைவிடு என்னைவிடு : அடுக்கு , 88. ஐந்துநிலத்து ஓங்கும் நகர்கள், 17 . 
எனக்கெனக்கு : அடுக்கு, 87 . 

ஐய - சிறிய , 57. 
ஏ - மேன்மை , 41 . 

ஐயகோ , 214 . 
ஏக நாயகன் , 171 , 

ஐராவதம் , 10 , 29 . 
ஏகாவலி ஒற்றைவடமாகிய முத்த ஐராவத கணேசர் : ஆனையூருணிக்கரை 

( மாலை , 60. 

யில் ஐராவதத்தாற் பூசிக்கப்பெற்ற 
ஏட்டை- இளைப்பு, 267 , 313 . 

வர் (திருவிளை . வெள்ளை . 27, 30 ); 

மதுரைத் திருப்பணிமாலை , ஆங் 
ஏடகம் , 200 , 201 . 

கதன்பின் என்னும் செய்யுள் . ) 


ஏச , 306. 


ஏட , 261 . 


கூஅப் 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


ஒரை , 22 . 


ஐராவததீர்த்தம் : ஐராவதத்தால் உண் ஒதாதுணர்ந்தவன் , 192 . 
டாக்கப்பெற்றது ; யானையூருணியெ ஓதிமம் , 69 , 110 . 
னவும் , கணபதியேந்தலெனவும்வழ ஓம் என்பது உடன்பாட்டை யுணர் 
ங்கும்; மதுரைக்குமேற்கேயுள்ளது த்தும் வடசொல் , 191 . 

(திருவிளை. வெள்ளை . 27 , 30. ) ஓரம் - பட்சபாதம் , 286. 
ஐராவதநல்லூர் : ஐராவதம் உண்டாக் 
கிய ஊர்; மதுரைக்குக் கிழக்கேயுள் ஒலம் - முழக்கம் , 336 . 
ளது (திருவிளை. வெள்ளை . 27,30 . ) ஒலிடல்- முழங்குதல் , 46 . 
ஐராவதேசுவார் : ஐராவததீர்த்தக்கரை ஒலை , 232 , 346 . 
யில் ஐராவதத்தாற் பூசிக்கப்பெற்ற ஓலையைக்கட்டியனுப்பல் , 232 . 
சிவலிங்கப்பெருமான் ( திருவிளை . ஓவம் - சித்திரவேலை , 333 . 
வெள்ளை . 27 , 30. ) 

ககனம் , 72 . 
ஒக்கும் - சரி , 92 . 

கங்குல்நள் - பாதியிரவு , 345 . 
ஒக்குமொக்கும் : அடுக்கு , 74 . கங்கை - பொற்றாமரை , 81,166,212 . 
ஒக்குமே - ஒக்குமா , 69 . 

கங்கைக்கரையுயர்மண் - திருமுடியில் 
ஒட்டி - சபதஞ்செய்து , பொருந்தி ,171 , வைத்திருந்தமண் , 147 . [ 166 . 
ஒட்டியர், 206. 

( 324 . கங்கைகன்னி முதலான தீர்த்தங்கள் , 
ஒப்பார் - இராசகாரியங்களை ஒழுங்கு கச்சம் - ஒருவகை அளவு , 103 . 

படச்செய்பவர் , 113 , 117 - 8 . கச்சை , 143 , 269 . 
ஒப்பிலழகன் - சுந்தரேசர், 28 . கசை - குதிரையை ஒட்டுங்கருவி , 129 . 
ஒப்பு - பொருத்தம் , 217 - 8 . 

கஞ்சம் - தாமரை , வெண்கலம் , 26 , 
ஒருக்கல் - ஒதுக்கிப்பாடுதல் , 287 . கஞ்சமணி , 130 . ( 130 , 205 , 215. 
ஒருக்கால் - ஒருமுறை , 12 , 192 . கஞ்சரீடபுரம் : பெருங்கரையென்னும் 

ஊர் ; கரிக்குருவி பூர்வஜன்ம புண் 
ஒருப்பட்டு , 206 . 

ணியத்தால் , ஒருமரத்தின் மீதிரு 
ஒருப்படுதல் - துணிதல் , 335 . 

ந்து தனக்குப்பறவைகளால் உண் 
ஒல்குமிடை , 346 . 

டாகும் துன்பத்தையும் அதனைமாற் 
ஒல்லை , 307 . 

றுதற்குரிய வழியையும் நினைத்துக் 
ஒல்லையில் , 62 . 

கொண்டிருந்த இடம் . 
ஒவ்வா - ஒத்து , 17 . 

கஞ்சரீடம் - கரிக்குருவி . 
ஒழித்துக்காட்டணி , 14 . 

கஞ்சவாள் , 171. 
ஒழுங்கி - ஒழுங்குபடுத்தி , 193 . கஞ்சுகம் - சட்டை , 42. 
ஒளி - தெய்வத்தன்மை , 224 . கஞ்சுகியர் - சட்டையிட்ட பிரதானி 
ஒளிநிற்பான் - ஒளித்துநிற்பவன் , 263 . கட்குன்றம் , 260 . ( கள் , 58 . 
ஒளிநிற்றல் , 263 . 

கட்செவி - பாம்பு , 2 . 
ஒளிவளர் சேரன் சோழன் , 225 . கட்டவிழ்த்தல் , 99 . 
ஒற்றி - உணர்ந்து , 25 . 

கட்டுநல்லூர்: பாண்டியராசன் மேகங் 
ஒற்றை - ஒருவகைவாத்தியம் , 254 . களைப்பிடித்துக் கட்டியஇடம் ; இரு 
ஒன்றொழியாயிரவர் , 115 . 

ஞ்சிறையென்னுமூர்க்கு அருகிலுள் 
ஒன்னார் , 290 . 

ளது , 230. 
ஓங்கல் - மேருமலை , 22 , 256 . 

கட்டோலை - முத்திரையோலை , 99 , 
ஓசனை - யோசனையளவு , 199 , 220, 

கடகு , 205 , 324. 

[ 118 . 
உட்டு - ஓட்டுதல் , 129 . ( 251 . கடம்பமர்கந்தன் , 7 . 

f278 . கடம்பமாவனம் , 28 , 294 . 
ஒடை - யானையின் நெற்றிப்பட்டம்,, சடம்பர் , 214 . 

கடம்பவனத்துதி , 4 . 


ஒருங்க , 93 . 


ஒடு , 122 , 


ஓதனம் , 43 . 


அரும்பத முதலியவற்றின் அகராதி. 


கூ அகி 


கடி , 16 . 


கடிது , 45 . 


கடிய , 175 . 


கடம்பவனபுராணம் , 31 , 39,51,105 கணங்கள் , 25 . 

6, 333 , [ 265,313 , 325,339 , 350 . கணநாதர் , 131 . 
கடம்பவனம் , 2 , 4 , 18, 24 , 73 , 263, கணநாயகர், 311 . 
கடலேழு , 333 . 

கணம் - கூட்டம் , 156 . 
கடவுள் - முனிவன் , 8 , 103 , 

கணாதிபர் - கணங்களின் தலைவர் , 52 . 
கடவுளாலயம் , 249 . 

கணிச்சி - ஒருவகையாயுதம் , 205 . 
கடனிறுத்தல் , 256 . 

கணித்து , 202 . 

கணித நூல் , 34 . 
கடிகை ( வினைத்தொகை ), 102 . கணைச்செலவு , 130 . 

கத்தா = கர்த்தா - தலைவன் , 319 . 
கடிப்பொழில்கள் , 14 . 

கத்தி - முழங்கி , 330 . 
கடிமை விளக்கத்தன்மை , 194 . கத்திரியர் ஒருவகைத்தேயத்தார், 206 . 

கதம்பக்கான் - கடம்பவனம் , 47 . 
கடியாவு , 325 . 

கதம்பவனம் , 331 . 
கடு - விடம் , 10 . 

கதலி , 15 , 38 . 
கடுகி , 192 . 

கதி - நடை , புகலிடம் , முத்தி , 317, 
கடுப்ப , 100 . 

கதை , 205 . 

( 325 , 330. 
கடைத்தலை - ஓராயுதம் , 205 . கந்தபுராணம் , 12 , 74 , 76 , 128 . 
கண்கள் - வலையின் இடைவெளி ,84. கந்தம் - கழுத்து , மணம் , 30 , 257 . 
கண்காணம் - மேல்விசாரணை , 15 . கந்தமலி பந்தமுறு மரிசிக்கோட்டை , 
கண்காணி - மேற்பார்வையுள்ளோன் , | கந்தர் தந்தாய் , 66. 

( 257. 
நம்பிக்கையாகப்பார்ப்பவன் , அறை கந்தரம் , 270. 
காரன் , 109 , 326 . 

கந்தாவாசர் , 233 . 
கண்ட - அறிந்த , கேட்ட , செய்த, 7 . கந்தவனச்சோமன் , 111 . 
கண்ட துண்டம் , 324, [ 157 , 273 . கந்தவனம் - காளையார்கோயில் , 111 . 
கண்டி , 195 . 

கந்தன் , 7 . 
கண்டிகை , 87 . 

கந்தித்து - மணம்வீசி , 144 . 
கண்டீர் , 16 . 

கந்துகம் , 34 , 134 , 333 . 
கண்டீர்கள் , 215 . 

கப்பிஞ்சிநாடு - பாண்டிவள நாட்டின் 
கண்டு - அறிந்து , கேட்டு , 68 , 70 , 75 , சிறுநாடுகளுள் ஒன்று ; இஃது இந் 
கண்டுமுட்டு : சைனபரிபாஷை ;" சைவ நூல் இயற்றப்பெற்ற இடம் , 316 . 

வேதியர் தா மேவலா லின்று கண்டு கபிலர் , 61 - 2,105 . 
முட்டியா மென்று விளம்ப " ( பெ . | கபிலரந்தாதி , 79 . 
ரிய . திருஞா. 653 ) , 184 . 

கபிலன் , 77 , 79 , 334 . 
கண்டுவாழ்ந்து கேட்டுமகிழ்ந்து, 300 . கபிலன்தோழன் , 77 . 
கண்ணி மாலை , 64 , 89 , 

கபோலம் - கன்னம் , 236. 
கண்ணீர் - கள்ரீர் , 

கம்பம் - நடுக்கம் , 2013 . 
கண்ணீர் துளிப்ப , 126. 

கம்பராமாயணம் , 38, 50 , 54 , 73 , 
கண்ணு தலழகன் , 266 . 

104 , 126, 135 , 174 , 191 , 231, 
கண்ணுவர் , 11 , 311 , 347 . 

கம்பலை, 15. 

[ 265 , 276 . 

கம்பளை : ஒரு நதி ; இலங்கைத்தீவில் ,சம 
கண்ணுறில் - நினைத்தால் , 250 . 

னொளியிலிருந்து உண்டாவது , 94 , 
கண்படைகொள்ளல் , 120 . 

கம்பித்தல் , 26 , 176, 207 , 215, 300 . 
கண்வலை - கண்களையுடைய வ 

வலை , 25 . கம்பிப்பன் - நடுங்குவன் , 166. 
கணக்கர் , 142 , 145 . 

[ 216 , 319. ! கம்பு - சங்கம் , 336 . 
கணக்கு - நியாயம் , முறை , வழக்கு, கமடம் , 114 . 


16 . 


கண்ணுற 


கருத , 224 . 


A அஉ 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


. 


கமலம் - பதுமநிதி, 24 . 

கருநாடமன்னன் 

கருநாடகதேசத் 
கமுகின்பாளை , 15 . 

கருநாடர் , 206 , 251 , ( தாசன் , 258 . 
கயம் - யானை , 21 , 229 . 

கருப்பஞ்சருகு எரிதல் , 194 . 
கயவன் , 170 . 

கரும்பன - கரும்பையன்ன , 321 . 
கயற்கண்ணி , 335 . 

கருவி - நீர் , மின்னல் முதலியவற் 
கயற்குறி - மீனமுத்திரை, 300 . 

றின் தொகுதி , 55 . 
கயிலை , 72 , 335 . 

கருவிவானம் , 55 . 
கயிலைபாதிகாளத்திபாதி யந்தாதி : நக் கல்மாரி - கல்மழை , 281 . 

கீரரால் இயற்றப் பெற்ற நூல் , 72 . கல்யாணன் - நல்லநடையும் குணமும் 
காகம் , 38 . 

--உள்ளவன் , 121 , 140 . 
கரடி , 205 . 

கல்லணை - இலங்கைத்தீவில் , சமனொ 
கரப்பெருங்குன்று - யானை , 57 . 

ளியிலிருந்து உண்டாகும் ஒருநதி , 
கரப்பொற்குன்று - யானை , 3 . 

94 , 
காமுந்தானும் , 172 . 

கல்லாடம் , 1 , 6 , 9 , 10 , 11 , 27 , 40 , 
கரவாளம் - கைக்கத்தி , 128 . 

41 , 46 , 51 , 59 , 63 , 67 , 75 , 78 , 
காளநதி - விடாதி , 5 . 

80 , 84 , 88 , 92 , 94 - 5 , 122 , 
கரி , 15 . 

132 , 142 - 3 , 155 , 168 , 212 , 
கரிக்குருவி , 11 , 295 , 329 , 350 . 237 , 241 , 243 , 258 , 263 , 266 , 
கரிக்குருவிமிருத்யுஞ்சயமந்திரமோது 274 , 287 , 292 . 
தல் , 295 . 

கல்லானை , 320 . 
கரிகரியாக யானை கரிக்கட்டையாக , கல்லிபம் - கல்லானை , 9 , 334 . 
கரிமுகன் , 1 . 

( 100 , | கல்லுரு, 341 . 
கரியமால் - கரியமாணிக்கப்பெருமாள் , கல்லோலம் - அலை , 49 . 
கரியுரித்தோன் , 296 . ( 20. | கல்விமன்னன் , 121 . 

கலவல் - கலத்தல் , 313 . 
கருகிட - கோபிக்க, 284, 

கலவை , 278 . 
கருகுதல் - மாணிக்கத்தின் குற்றம் , 95 . கலிங்கத்துப்பரணி : கருணாகரத்தொண் 
கருங்குருவி , 296 , 298 , 346 . 

டைமான்மீது சயங்கொண்டார் 

பாடிய நூல் , 9 , 300 . 
கருடி - கெருடி , 169 . 

கலிங்கம் - 

ஆடை , 

87 . 
கருணாகரன் , 175 . 

கலிங்கர் , 206 . 

கலித்து - சப்தித்து , 48 , 53 . 
கருணைச்சொக்கநாதன் , 161 . 

கலித்துயர் , 328 . 
கருணைச்சொக்கன் , 273, 291 , 314 . கலித்தொகை : எட்டுத்தொகை நூல் 
கருணைசேர்கடவுள் , 285 . 

களுள் ஆறாவது , 17 , 20 . 
கருணைசேர்சொக்கன் , 289, 299 . கலியாணன் - நல்ல நடையையுடைய 
கருணைமெய்யன் , 166 - 7 . 

கலியுகம் , 311 , 347 . (வன் , 121 . 
கருணைமேனிப்புண்ணியன் , 223 . கலை , 24 . 
கருணையன் , 221 . 

கலைகள் அறுபத்து மூன்று: பாதம் ஒழி 
கருணையுடை நாயகன் , 118 . 

ந்த கலைகள் , 339. 
கருணையுடையார் , 296 . 

கலைச்சங்கம் - ஆடையின் தொகுதி , 
கருணைவாழ்வு , 268 , 350 . ( 304. வித்தையின் தொகுதி , 112 . 
கருத்துடையடையணி , 174, 225-6 , கலைமகள் துதி , 7 . 
கருதிய பொருள்கள் வேண்டுபவளிக் கவ்வை , 146 . 
கருநடர், 253 - 4. [ குங்கடவுள் , 98 . கவசம் , 253 . 
கருநாடதேயம் , 206 , 251 . 

கவடம் - கபடம் , 317 . 


கரு , 24 . 


கருடன் , 303 .. 


கருணை , 15 . 


அரும்பத முதலியவற்றின் அகராதி : 


ங அங 


கழு , 325 . 


கவடி - பலகறை , 198 , 240 , 269 . களவேள்வி நாடு - பாண்டிவளநாட்டின் 
கவடித்தாமம் - பலகறைமாலை , 240. சிறுநாடுகளுள் ஒன்று ; பண்டைக் 
கவடிவெண்பல் , 198 . 

காலத்தில் , ஒரு பாண்டியன் சோழ 
கவந்தம்- தலையில்லாத உடம்பு, 222 . னொருவனைக்கொன்று களவேள்வி 
கவளம் , 337 . 

செய்தற்கு இடமாக விருந்தது 
கவிதை, 65, 336, 344 . 

பற்றி இஃது இப்பெயர் பெற்றது ; 
கவிதை தொடா -கவிபாடி , 65 . 

காட்டு நாடெனவும் கூறப்படும் ; இந் 
கவிமனர் - கவிமன்னர் , கவியரசர் , சங் 

நாடு மூவரையன் 

வண்ணத்திற் 
கப்புலவர் , 78 . 

கூநப்பட்டுள்ளது ; மதுரைக் 

ரக்குக் 
கவிவாணர் -சங்கப்புலவர் , 69 . 

கிழக்கேயுள்ளவீரசோழனென்னும் 
கவின் , 93, 349. 

ஊர் இதன் கண்ணதென்று தெரி 
கவின்குழல் , 114. 

கிறது , 233 . 
கவுணியகோத்திரம் , 179 . 

களாசி - காளாஞ்சி , 119, 150 . 
கவுணியர் , 346 . 

கற்கிகள் - குதிரைகள் , 132. 
கவுணியர்கோன் - சம்பந்தர் , 316. கற்பகதரு வாகனவிசேடம் , 190 . 
கவுரியன் -பாண்டியன் , 103 , 202 . கற்பகப்பொழில் , 32 . 
கழகம் - கல்விச்சாலை , 265 . 

கற்பகவிநாயகர் , 1 . 
கழங்கு , 34 . 

கற்பவெங்கனல் , 56 . 
கழறி - சபதங்கூறி , 176 . 

கற்பித்தல் -செய்தல் , 28. 
கழறிற்றறிவார் நாயனார் , 275 . 

கற்பு - கல்வி , பாதிவிர்த்தியம் , 288 . 
கழனி, 330 . 

கற்பூரம் , 221 . 
கழி , 16 . 

கற்றுச் சொல்வோர் , 68 . 

கற்றை , 69 . 
கழுக்காணிச்சமணர் , 198. 

கற்றைவார் சடிலச்சொக்கன் , 289. 
கழுக்குன்று, 150 . 

கறங்கு , 147 . 
கழுக்கோல் , 205 . 

[ தல் , 196 , 

கறம் - கருமை , 186 . 
கழுமரங்கள் ஏறுவோராற் சுமக்கப்படு கறுத்த - கோபித்த, 146. 
கழுமலம் -சீகாழி , 186 . 

கறுத்து - கோபித்து , 146 , 283 . 
கழுவர்படைவீடு : இது சமணர்கள் கறுவி - கோபித்து , 148 , 174 , 303 . 

ஏறிய 8000 -கழுமரங்களின் வரிசை கறுவினர் , 197 . 
முடிந்த கீழைக் கோடியாகிய இடத் கறுழ் - கடிவாளம் , 126 . 
திலுள்ளது ; திருப்பூவணத்தின் கறை - அழுக்கு , இரத்தம் , 25 , 269 . 
பக்கத்தது ; இக்காலத்து , கழுவேறு கன்மாப்பாவறிவதொருபலகை , 334 . 
மடை, கழுவேறு கடையெனவழங் கன்றல் - வாடுதல் , 169 . 
கும் ; கழுக்களின்வரிசை முடிந்த கன்றினர் - பகைவர் , 215 . 
மேலைக் கோடியில் மேலைக்காலென 

கன்னடன் , 

343 . 
ஓர் ஊர் உள்ளது , 198 . 

. 

கன்னத்தில் விரலாற்குத்தல் , 190 . 
கழைக்கோல் , 205 . 

கன்னல் - கரும்பு , 59 , 112 , 199, 334. 
கழைய தண்டு - மூங்கிற்றண்டு , 87 . கன்னல் மொழி , 191 . 
கள்ளர் நாடு - மதுரைக்கு வடக்கே 8 . கன்னி - எட்டுப்பிராயமுடையவள் ,கன் 
மயிலில் உள்ளது . 

னியாகுமரிநதி , 20 , 151 , 166, 
கள்ளன் , 248-9 . 

192 , 302 . 
களக்கம்- கலகம் , களங்கம் , குற்றம் , 256. கன்னிகை - விவாகமாகாதவள் , 330 . 
களங்கம் , 93 . 

[ து , 261 . 

கன்னி நன்னாடு , 237 . 
களங்கனிக்கொத்து . களாப்பழக் கொத் கன்னிநாடு - பாண்டிநாடு , 249 . 
களம் - கழுத்து , 16 , 194.5 . 

கன்னிமண்டலம் - பாண்டி நாடு , 258 , 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


கன்னிமன்னவன் - பாண்டியன் , 192 . யில் இளையான்குடிக்குமேற்கில் 
கன்னிமாடம் , 34 . 

உள்ளது ; இதில் ஏழ் ஊர்கள் 
கன்னிமாது , 305 . 

( 226 . உண்டு , 233, 290 , 345. 
கன்னிமால்காளியீசன் காக்குமாநகரி , காடவர் , 206 . 
கன்னியர் , 22 . 

காடுவெட்டி - ஒருசோழன் , 90 , 337. 
கன்னியாகுமரி , 166 . 

காண மறைந்தனன் , 236 . 
கன்னியோங்குமாடம் , 34 . 

காணாச் சிவலிங்கத்தைத் தவத்தாற் 
கனகக்கிழி , 325 . 

காணல் , 25 . 
கனக்கோகனகம் , 28 . 

காணார் விளங்க அறியார் , 27 ; 
கனகசபை , 332 . 

காணி -உரியநிலம் , 215 . 
கனகதோராவல்லி , 97. ( மரை , 310 . காத்திரம் - உடம்பு , 195 . 
கனகப்போதாரோடை பொற்றா 

காதலர் , 22 . 
கனகம் , 108 , 301 . 

காதலன் - கணவன் , 49 . 
கனகமாளிகை , 215 . 

கா தன் மாதர் , 92 . 
கனத்திறை - ( விறகின் ) சுமையை காதும் - துன்புறுத்தும் , 183 . 
யுடைய சிவபெருமான் , 273 . 

காந்தன் - தலைவன் , 57 . 
கனவட்டம் - பாண்டியன் குதிரை , காப்பு- திருநீறு , 199 . 
கனவிடை , 299 . [133 , 241 , காம்போசக்குதிரை, 119 . 
கனையிருள் , 339 . 

காமதேனு , 253 . 
கா , 19 , 33. 

காமரூபப்புயல்கள் , 54 . 
காக்கை , 297 , 346 . 

காமனுக்குக் கண்ணில்லை, 235 . 
காகசுரம் , 285 , 

காமனைக்காய்ந்த கண்ணன் , 70 . 
காகதாலிகநியாயம் , 192 . 
காகம் , 329. 

காயகன் -இசைவல்லான் , 110 , 268 . 
காகவாகனர் , 96 . 

கார் - மேகம் , 326 . 
காகவோசை , 287 . 

கார்வளங் கொண்மண்டலம் - பாண்டி 
காகுளி - பேய்கத்தினாற் போலப்பாடு நாட்டிலுள்ள மண்டலங்களுள் ஒன் 
காங்கெயா , 83 . 

( வது , 287 . 

று ; இது தன்பாற்கப்பிஞ்சி யென் 
காசி , 12 , 

னும் சிறுநாட்டை யுடையது ; 
காசினி , 295 . 

பரம்பக்குடிக்கு வடக்கேயுள்ள தாத 
காசு - குற்றம் , 331 . 

லால் , மழைக்குப்புணைகொடுத்தமங் 
காஞ்சனம் -பொன் , 300 . 

கலநாடென்பது இதுவேயென்று 
காஞ்சனமாலை கோயில் : எழுகடற் சொல்லுகின்றனர் , 316 . 

தீர்த்தத்தின் தென்மேற்கிலுள்ள காரணமுதல்வன் -சிவபெருமான் , 38 . 
மிகப் பழமையான கோயில் ; இதில் காரணமுனிவர் , 311 . 
ஜலகண்டேசுவர ரென்ற சிவலிங் காரணவன் -சிவபெருமான் , 111 . 
கப் பெருமானும் அவரைத் தரி காரணவான் -சிவபெருமான் , 15 . 
சித்த வண்ணமாக அமைந்த காஞ் காரணன் , 201 . 

சன மாலையின் வடிவமும் உண்டு . காராக்கிரகக்குகை- திருப்பரங்குன்றத் 
காஞ்சன விமானம் , 27 . 

திலுள்ள குகைகளில் ஒன்று ; 
காஞ்சி - காஞ்சிப் பூமாலை , 220 . நக்கீரரைப்பூதம் சிறைவைத்த இட 
காஞ்சிப் புராணம் , 298 . [270. காரியத்தோர் , 219. [ மாம் . 
காட்சியால் சூல் கொள்ளுதல் , 128 , காரியர் , 328 . 
காட்டுநாடு - களவேள்வி நாடு ; மழை காரியார் 344,349 . 
க்குப் புணைகொடுத்த மங்கல நாடு காரியார் நாரியார் - இருபுலவர் , 216 . 
என்று ஒருநாடு சிவகங்கைச் சீமை கால் - காற்று , வாய்க்கால் , 142 , 240 . 


காமுற , 236 . 


அரும்பத முதலியவற்றின் அகராதி . 


கூ அரு 


கிணறு , 


. 


கால் மாறி , 262 . 

கானலம்பதிவிசேடம் , 110 . 
கால - கால்களையுடையன , 

134 . கானையம்பதி - கானப்பேரூர் , காளை 
காலகாலன் , 282 . 

யார் கோயில் , 110. (வழக்கு , 79 . 
காலமேகம் , 177 . 

கிஞ்சில் - கிஞ்சித் , சிறிது , மலைநாட்டு 
காலனைப்பாய்ந்தகாலன் , 70 . 

. 

கிடை -கிடத்தல் ; ஒப்புமாம் , 145 . 
காலி - பசுக்கள் , 261 . 

346 . 
காவணநல்லூர் - தாகந் தீரும்பொருட் 

தாகந்தீரும்பொருட் கிம்புரி , 100 . 
டுக் குளம் முதலியவற்றிலுள்ள ஜல கிரமாலங்காரம் , 308 . 
த்தையுண்ட குண்டோதரன் , மனி கிராதர் - வேடர் , 202 . [ 202 . 
தர்களுடைய ஜலகஷ்டத்தைத் தீர் கிராதர்கோமான் சேதியர்கோன் , 
த்தற்காகச் சிவபெருமானுடைய கிரியை பத்து (இசை யிலக்கணம் ) , 
கட்டளைப்படி உண்டாக்கிய கிரேதாயுகம் , 347 . 

( 288 . 
நிலைகளுள் , பந்தர் சூழ்ந்த நீர்நிலை கிழத்தன்மை , 87-8 . 
யையுடைய ஊர் ; காவனூர் என கிழவன் , 228 . 
வும் வழங்கும் ; மதுரைக்கு வடக்கே கிழி கிழித்ததுணியாற் செய்த முடிப் 
ஒரு காதத்தில் உள்ளது, 46 . 

ப்பு , துகிற்பொதி , பொற்பொதி , 
காவணம் -பந்தர் , 38 , 46 . 

65 , 210 , 215 , 321 , 339 . 
காவணவாவி , 46 . 

கிழியறுத்தல் : இஃது ஆவணித் திரு 
காவலறை , 93 . 

விழாவில் நாலாந் திருநாளில் நடை 
காவனந்தி , 83 . 

பெறும் ; இதற்கு மேலைமாசி வீதியி 
காவனூர் : இப்பெயருள்ள ஊர்கள் லுள்ள நக்கீரர்கோயில் அல்லது சங் 
மூன்று ; ஒன்று பரம்பக்குடிக்கு வட கத்தார் கோயிலிலிருந்து இரண்டு 
க்கே 8 - மயிலில் உள்ளது ; மற்றொ விக்கிரகங்கள் எழுந்தருளுவ துண்டு ; 
ன்று இராமநாதபுரத்துக்கு வட அவற்றைக் கபிலபரணர் வடிவங்க 
க்கே 4 - மயிலில் உள்ளது ; வேறொ ளென்று சொல்லுகின்றனர் . 
ன்று மதுரைக்கு வடக் 

டக்கே 10 - கிள்ளி - சோழன் , 219 , 225 , 240 , 
ஆவது மயிலில் உள்ளது , 

46 . 253 . 

[ 15 , 29 , 89 . 
காவிரி, 181 . 

கிளை - குலம் , சுற்றம் , மூங்கில் , யானை , 
காவிரிப்பூம்பட்டினம் - இது பட்டின கின்னம்படும் - துன்பமுறுவார் , 357 . 
மெனவே முற்காலத்து வழங்கிவந் கீதநாதன் - பாணபத்திரன் , 267. 
தது , 108 , 302 . 

( பந்தர் , 191 . கீதம் - இசைப்பாட்டு , 110 , 119 . 
காழிநகர்ப்பெருமான் . திருஞானசம் | கீரன் - நக்கீரன் , 62 , 64, 68 , 74 - 5 , 
காழிவேந்தன் , 305 , 308 . 

கீரி , 132 . [ 77 , 334-5 , 348 . 
காளத்தி , 72,335 . 

( 196 , 304. | கீழ்த்திசை -பாதாளம் , 226 . 
காளம் - ஒருவகைவாத்தியம் , கழு , 17, | கீழ்நீர் , 117 . 

(டியது , 100 . 
காளி- செல்லத்தம்மை , 20, 266 . கீழைமதிலோரத்தில் அட்டாலை கட் 
காளி நாமச் செல்வி , 20 . 

கீற்று - மாணிக்கத்தின் குற்றங்களுள் 
காளை - காளையீசர் , 111 . 

குக்கிற்கண் , 95 . ( ஒன்று , 95 . 
காளையார் கோயில் , 110 . 

குக்குடம் , 139 . 
காளையார் கோயிலின் விசேடம் , 110 . குச்சார் , 206 . 
காற்சிறை - காலிடம் , 178 . 

குசை - கடிவாளம் , 241 , 342 . 
கான்- வனம் , 247 . 

குசைவலித்து , 128 . 

[ 268 . 
கான்மாறியாடியவர் துதி , 6 . 

குஞ்சாந்தாங்குங் கோயிற் குழகன் , 
கான்மாறியாடினான் , 339 . 

குஞ்சாந்தாங்குங் கோயிற் கூத்தன் , 
கான்மேதி - காட்டெருமை , 25 , 229 . குஞ்சரம் -யானை , 292 . 

( 193. 
கானம்-இசை, 25-6 . 

குஞ்சி- தலைமயிர் , 247 , 
49 


. 


கூஅசு 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


குரு , 94 . 


குஞ்சிச்சடை - சிறுசடை , 56 . 

குயிற்பத்து : திருவாசகத்துள்ள ஒருப 
குடபாலோடை - மேற்கிலுள்ளதான குரக்கினம்- குரங்கினம் , 15.[ திகம் ,126 . 
வலைவீசுகுளம் , 241 . 

குரத்தியர் - சைனமதத்துள்ள தவமுது 
குடும்ப நீதி , 229 . 

[ மகளிர் , 190 . 
குண்டர் , 180 , 185 . 

குருந்து , 112 , 115 . 
குண்டிகை , 181 , 309 . 

குருவான் , 23. 

[ 94 . 
ண்டோதரப்பூதம் , 319 . 

குருவிந்தமணி- அரசர்சாதிமாணிக்கம் , 
குண்டோதரன் , 39 , 332 , 

குருவிருந்தத் துறை: இவ்வூர் மதுரை 
குணங்கள் , 97 . [ னார் , 260 . 

க்கு மேற்கே, க 0 - நாழிகை வழித் 
குணப்பெருங்குன்று மூர்த்திநாய தூரத்தில் உள்ளது ; குருவித் துறை 
குணம் , 75. 

யென இக்காலத்து வழங்கும் ; பன் 
குணலை - மகிழ்ச்சிமிகுதிக்கண் ஆடும் றிக் குட்டிகளாக வந்தோர் பழம் 

ஒருவகைக் கூத்து , 39 , 70 , 182 . பிறப்பிற் பிறந்த ஊர் ( திருவிளை . 
குதவழி , 198 . 

பன்றிக்குட்டிக்கு . உ .) 
குதிரைக் காலிற்கழல், 126 . 

குருளை -குட்டி , 11 , 291,345-6 . 
குதிரைக் குற்றங்கள் , 133 . 

குலச்சிறை , 179 . 
குதிரைகள் வருதல் , 126 , [ 129-30 . | குலசேகர பாண்டியன்வடிவம் : பொற் 
குதிரைகளின் இலக்கணம் முதலியன , ராமரையில் வடபாலுள்ள பாண்டி 
குதிரைகளின் நடை ஐந்து , 131 . யன் படித்துறையில் மேல்பாற்றூ 
குதிரைகளின் பெருமை , 134 - 5 . ணிலுள்ள வடிவம் ; குலசேகரபாண் 
குதிரைச் செட்டி , 132 . 

டியனென்பவன் தனஞ்சயன் சொ 
குதிரை நோய்கள் , 134 . 

ல்லக் கேட்டு இத்தலத்தைக் கண்டு 
குதிரைப் பெயர்கள் , 133 . 

நகராகச் செய்வித்து இதனை இராச 
குதிரை முன் காட்டல் , 131 . 

தானியாகக் கொண்டவன் . ( திரு 
குதிரையிடங் காட்டல் , 131 . 

விளை . திருநகரங் .) 
குதிரையாயிரத்துக்கோர்குதிரையாள் , குல திலகம் , 321.1 
237 , 239.. 

வன் , 242 . குலம் - மலை , வங்கிசம் ( மூங்கில் ), 15 , 
குதிரையி ராவுத்தன் - குதிரைத் தலை குலவரை - இமயம் , 15 . ( 68. 
குதிரையின் தாரை ஐந்து 130 . குலிசம் , 25.1 
குதிரையின் நடை ஒன்பது , 130 . குலை -கரை , 15 . 
குதிரையின் நலமும் தீங்கும் , 132 . குலோத்துங்கசோழன் கோவை , 163 . 
குதிரையின் நிறமும் அவயவப் பண் 

குழகன் , 268 . 
பும் , 132 . 

குழந்தைக் கோலம் , 154 . 
குதிரையின் பிறப்பிடம் ஏழு , 132 . குழப்பி . குழம்பச் செய்து , 57 . 
குதிரையீடு - குதிரைகளைக் கொண குழம்பு கொற்றாளர் , 145 . 
ந்து ஒப்பித்தல் , 128 , 137 . 

குழம்புதல் - மனங்கலங்குதல் , 145 . 
குதிரையைப் புகழ்தல் , 134-5 . 

குழல் , 261 . 
குதிரையுணவு , 139 . 

குழலி , 72 . 
திரை வலங்காட்டல் , 131 . 

குழற்கா , கூந்தலாகிய சோலை , 33 . 
குதிரை வீரர் , 129 . 

குழாம் , 25 . 
குந்தம் , 205 , 207 . 

குழுவமண் குண்டர் , 180 . 
குப்பாயம் - சட்டை , 127 , 268 . குழுவுடையமண் , 189.( பதிகம் , 123 . 
கும்பிடல் , 237 . 

குழைத்தபத்து : திருவாசகத்துள்ளஒரு 
குமரவேள் , 33 . 

[ 109 . குளம் நெற்றி , வாவி , 71 , 101 . 
குமரன் அண்டத்தை வலம் வந்தது , குளிர்விமானம் , 27 . 
குமரியாடல் , 89 , 

குறட்டன் , 44. 


அரும்பத முதலியவற்றின் அகராதி . 


கூஅள் 


3 


குறட்டனு - பூதவுடம்பு, 44 . 

கூருகிரெண்கு , 15 . 
குறள் - குறுகியது , 44 . 

கூவம் - கிணறு , 330 , 333 . 
குறி - புண்டரம் , முத்திரை, 152 , 299 . கூற்றங்கெட உதைத்தோன் , 296 . 
குறிஞ்சி , 16 . 

கூறை - ஆடை , 119 . 
குறிஞ்சிலி - ஒருவகைமரம் , 269 . 

கூன், 340 . 
குறிஞ்சிலிக் கொத்து , 269 . 

( 243 . 

கூனல் , 348 . 
குறியறிவு - குறித்தலையுடைய அறிவு, கெட்டேன்- ஐயோ , 117 , 156 . 
குறுந்தொகை : எட்டுத் தொகை நூல் கெருடி - ஆயுதப் பயிற்சி செய்யுஞ் 
களுள் இரண்டாவது, 67 . 

சாலை , 244 , 
குறும்பர் , 346 . 

கேட்டு முட்டு : சைனபரிபாஷை ; 
குறும்பெருநரிகள் , 141 . 

என்றுகூறலுங் கேட்டுமுட்டியா 
குறுமுனி - அகத்தியர் , 9 , 348 . 

னுமென்றியம்பி ( பெரிய , திரு 
குறுமுனிவன் , 321 . 

ஞா . சு அச ) , 183 . 
குறை - குற்றம் , 96 . 

கேடகம் , 205 . 
குறைந்து , 252 . 

கேதகை , 10 , 221 . 
குன்றக் கரியுரித்தோன் , 296 . 

கேரளர் , 206 . 

( 63 , 
குன்றமெறிந்தாய் , 228 . 

கேவலனல்லன் சாதாரணனல்லன் , 
குன்றி - குன்ற , குன்றிமணி , 191 , 235. | கேழல் , 24 , 291 - 2 , 295, 303 , 
கூகை - கோட்டான் , 132 . 

கேளலர் , 221 , 

[ 329 . 
கூசல், நாணல் , 118 , 183 , 241 . கை - செயல் , 196 . 
கூடம் - வஞ்சனை , மாடத்தின் மேற் பக் கை இறக்கல் : யுத்தபரிபாஷை , 171 . 
கூடமில்லான் , 54 . 

( கம் , 54 . 

கைதவகேள் கைதவமாகாது , 286 . 
கூடல் , 5 , 19 , 55 , 249 , 320-23 , கைதவம் வஞ்சனை , 197 , 286 , 343 . 
கூடல் நகர்த்துதி , 5 . [ 346 , 348 . கை தவன் , 99 , 156 . 
கூடலிறைவனன்றி வேறொரு தெய்வ கைந்தலை - வி தவை , 216 . 
கூடற்புரம் , 324. ( முண்டோ, 288 , கைப்பொருள் கொண்டு மெய்ப்பொ 
கூடன் மன்னன் , 325 . 

ருள் தேடுவான் , 203. [ 197 , 258 . 
கூடனகர் , 322 . 

கையர் - வஞ்சகர் , 187 , 191 , 195 , 
கூடி விரட்டி , பட்டுக் கோட்டை முத கைலை , 72 . 

லிய இடங்களின் வழக்கு , 174,245 . கைலைபாதி காளத்திபாதியந்தாதி , 72 , 
கூடை தட்டிப் பறம்பு : திருப்பரங் கைவாளம் - கைக்கத்தி , 136 . [ 335 . 
குன்றத்தின் வடக்கே பூதங்கண்ட கைவி திர்க்கொண்டு - கையை உதறிக் 
குளத்திற்குத் தென் கிழக்கே யுள் 

கொக்கில் , 96 . 

( கொண்டு , 185 . 
ளது ; குளத்தை வெட்டிய பூதம் கொக்கு - குதிரை , 132 . 
மண் கூடையைத் தட்டுதற்கு இட கொங்கணர் , 206 . 
மாக இருந்தமையின் இஃது இப் கொங்கர் , 206 . 
பெயர் பெற்ற தென்பர் . 

கொங்குதேர்வாழ்க்கை : குறுந்தொகை 
கூத்தன் , 193 . 

யிலுள்ள இரண்டாம் செய்யுளின் 
கூத்து , 157-8 . 

முதல் , 66 . 
கூதிர்வான் , 210 . 

கொச்சை - சீகாழி , 188. ( தர் , 188 . 
கூப்பிடு - கூப்பிடுதூரம் 100 . 

கொச்சைப்பாலன் , திருஞான சம்பந் 
கூப்பீடு , 100 , 

கொச்சைமுனி - திருஞான சம்பந்த 
கூபம் -கிணறு, 223 , 332 . 

மூர்த்தி நாயனார் , 190 . ( 262 . 
கூர்க்கு மூக்கு , 397. 

கொச்சையலன் - இழிந்தவனல்லன் 
கூர்ம புராணம் : பதினெண் புராணங் கொட்டு - மண்வெட்டி , 145 , 147 , 
களுள் ஒன்று , 300 . 

கொடிகள் , 14 . 

[ 165 . 


6.அஅ 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம். 


கொடுக்கு .. ஆடையின் தொங்கல் , 143 
கொடுங்கனா, 171 . 

[ 4 , 269 . 
கொடுங்குன்றம் பிரான்மலை, 181 . 
கொடுங்கோல் , 139 . 
கொடுங்கோளூர் : கழறிற்றறிவார் நாய 

னாருடைய இராசதானி , 276 . 
கொடைத் தகவு , 274 . 
கொண்கன் , 333 . 
கொண்டல் மேகம் , 17 . 
கொண்டல்வண்ணன் , 50 . 
கொண்டாழி :மதுரையின் மேற்கேயுள் 
ளதோரோடை ; வலைவீசுகிற குள 
மாகவுள்ளது ; சோழன் முதலியோ 
ரைத்தன்னுட் கொண்டு ஆழ்த்தின 
மையால் இப்பெயர் பெற்றது , 10 , 
241 , 327 , 342 . [ காரம் , 55 . 
கொண்மு : கொண்மூவென்பதன்வி 
கொண்மூ - மேகம் , 54 , 280 , 
கொத்திசை , 271 . 
கொத்து தொகுதி , 63,261,269 , 271 . 
கொந்தக்குலம்- கொந்தகக்குலம் ; மது 
ரைக்கு அக்கினி மூலையில் 4. - நா 
ழிகை வழித்தூரத்தில் கொந்தகை 
யென்று ஓர் உருண்டு ; அதிற் 
கொந்தக வேளாளரென ஒருவகுப் 
பினர் உளர் , 202 . 
கொந்தகப்பெருமான் , 206,208 . [ 325 . 
கொந்தகன் - படைத்தலைவன் , 149 , 
கொந்தகை : மதுரைக்குத்தென் கிழக் 
கில் 4 -நாழிகை வழித்தூரத்தில் 
உள்ளதோரூர் ; கொந்தகக் குலத்தா 
ராகிய ஒருவகை வேளாளர் அதில் 
இருக்கின் றனர் ; சுந்தர சாமந்தரைக் 
கொந்தகக்குலத்தாரென்று , ங 0 - ஆம் 
திருவிளையாடல் தெரிவிக்கின்றது . 
கொந்தவீரன் , 340 , 
கொம்பு , 136 . 
கொம்மை வட்டம் , 36 , 
கொல்லொணாப்படை எவற்கும் வெல் 

லொணாது , 177 . 
கொழுமள்ளர் , 16 . 
கொள்ளிகொள்வட்டம் , 131. ( 108 . 
கொளப்படும் - கொளல் வேண்டும் , 

[ விடாமை , 287 . 
கொளுத்தக்கொண்டு 

கொண்டது 
கொளுவுதல் - பொருத்துதல் , 30 . 


கொற்றம் , 104 . 
கொற்றவன் , 259 . [ 143 , 14: 7 . 
கொற்றாள் - மண்வேலை செய்பவன், 
கொற்றாளர் , 145 , 
கொற்று - கதிரறுப்பவனுக்குரிய கூலி , 

கொத்து , படி , மண்வேலை, 143 , 
கொன் -அச்சம் , 231 , 343 . [ 145 . 
கொன்றிட - வருத்த , 25 . 
கோ - தலைமை , 12 . 
கோ என்பதை 

முடிமன்னர்களின் 
பெயரோடு சேர்ப்பர் : கோச்சே 
ரன் , கோச்சோழன் , கோப்பாண்டி 
யன் , 40 . 

( 297 . 
கோக்கயம்- தலைமையாகிய கரிக்குருவி , 
கோகனகத்தன் , 50 . 
கோகிலச்சுரம் , 285 . 
கோங்கு , 17 . 
கோச்சடை : கோச்சடில வருமால் 
அந்தணர்களுக்குத் தானஞ்செய் 
யப்பெற்றவர்( பயகரமாலையுரை) ; 
மதுரைக்கு 2 - மயில் மேற்கேயுள் 
ளது . 
கோச்சடிலவருமன் உக்கிரப் பெருவ 
ழுதியாருடைய உபநயனத் திருநா 
மம் , 52, 333 . 
கோசலர் , 206 . 
கோட்டம் , 221 . 
கோட்டுமண் கொள்ளல் மண்ணைக் 

கொம்பாற்குத்தியெடுத்தல் , 178 . 
கோட்டை , 327 . 
கோடகம் - குதிரை , 107,129,137 . 
கோடகவமர் - குரைமேலேறிச் செய் 

யும் சண்டை , துவந்தயுத்தம் , 231 . 
கோடாரி , 270 . 
கோடிக்க - அலங்கரிக்க , 121 . 
கோடி நாயிறு - கோடிசூரியர் , 250 , 
கோடு-கரை , மறு , 327 . 
கோடுடைமாமுனி கலைக்கோட்டு 
முனி , 111 . 

[ தல் , 14 . 
கோடுதல் வழிதப்பிச்செல்லுதல் ,வளை 
கோடுவன , 14 . 
கோணம் - சதுரம் , 61 . 
கோத்திரம் - குலம் , 322 , 325 . 
கோத்தும்பி , 115 . 
கோதனம் - பசு , 209 . 
கோதிலாமரபின் வந்தகுலம் , 66 . 


அரும்பத முதலியவற்றின் அகராதி . 


கூஅகூ 


கோதை - சேரன் , 279 .. 

நாற்பத்தொன்பதின்மர் ஆகிய இவர் 
கோப்பு -கோத்தல் , பெருமை , 321 . களுடைய திருவுருவங்கள் முதலி 
கோபம் , 95 , 

யன உள்ளன . 
கோபுரம் , 183 . (மாணிக்கம் , 94 . சங்கத்தார் திருவுருவங்கள் : பொற் 
கோமளமாணிக்கம் - பார்ப்பனச்சாதி றாமரையின் வடகரை 

மண்டபத் 
கோமாயு - நரி , 124 . 

துள்ள தூணப்பத்திகளிலும் , ஸ்வாமி 
கோமாறவருமன்.சுந்தரமாறர் , 40 . கோயிலுள் வாயுமூலையின் கண் 
கோமான் - அரசன் , 279 . 

உள்ள ஆலயத்திலும் சங்கத்தார்களு 
கோமூத்திரி : ஒருவகைநடை , 130 . டைய திருவுருவங்கள் அமைக்கப் 
கோமேதகம் , 97 . 

பெற்றுள்ளன . 
கோயில் , 60, 67 , 102 , 121 , 137 , சங்கத்தின் கீழே சிவபெருமான் நின் 
155 , 170 , 187 , 193 , 254 , 268 , 

மது , 4 , 14 , 68 , 70 . 
301 , 307,370 . 

சங்கப்பலகை, 61 , 320, 348 . 
கோயிலைப் பொன்னால் வேய்ந்தது , சங்கப்பலகை கொடுத்தது , 61 . 

150,158 , 242 , 244. [பதிகம் , 115 . சங்கப்பலகை மொழியறிதல், 9, 61 . 
கோயிற்பத்து : திருவாசகத்துள்ள் ஒரு சங்கப்புலவர்கள் , 17,61 , 65 , 67 , 69, 
கோயிற்புராணம், 182 . 

( 240. 72 , 77-9, 182, 280 , 286. ( 336. 
கோரம் - கொடுமை , சோழன் குதிரை, சங்கம் - தொகுதி , 14 , 68 , 81 , 112 , 
கோல் - அம்பு, அளக்குங்கோல் , 142 , சங்கமண்டபம் , 61 - 2 , 81 , 121 . 
162 , 328 , 337 , 343 . 

சங்கமவடிவம் , 300 . [ 238 , 267 . 
கோலம் - அழகு , பன்றி , வேடம் , 154 , சங்கரன்- சுகத்தைச் செய்பவன், 44, 

214 , 240,269-70 , 292 , 324 , 329 . சங்கரா , 73 . 
கோலறை , 142-3 , 147 . 

சங்கறுப்பதெங்கள் குலம் , 68 . 
கோலிய , 124 . 

சங்கீதம் , 268 , 272 , 
கோலினார்கள் , 148 . 

சங்கு - சங்கநிதி , வளையல் , 15,24 , 128 . 
கோலுதல் வளைத்தல் , 148 . 

சங்கை சந்தேகம் , 116 . 
கோவணம் , 122. ( கொடான் , 122 . 

( கொடான் , 122. | சச்சரி , 205 . 
கோவணமும் ஒடுமன் றிக் குதிரை சசி - இந்திராணி , சந்திரன் , 42 , 264 . 
கோள் - விடம் , 176 . 

சசிபதி - இந்திரன் , 264 . 
கோளகை , 208 . 

சஞ்சலம் , 183 . 
கோறல் , 99 . 

சட்டென :விரைவுக்குறிப்பு , 99 . 
கோன் - அரசன் , இடையன், தலைவன் , 

சட்டை , 68 . 

[ 230 . 
21 , 50 , 262 , 326 . 

சடக்கென - விரைவாக , 59, E0, 153 , 
கோனெனும் பெயர் , 89 , 214. சடகம் - கரிக்குருவி , 297 . 
கௌவை , 134 . 

சடங்கு நித்தியகன்மம் , யாகமல்லாத 
சக்கரம் . ஆஞ்ஞை, 348 . 

கர்மம் , 26, 41 , 139,152 , 298 . 
, 

சடங்குக்கந்தன் , 46 . 
சகநெறி -உலகநடை , 46 . 

சடங்குமைந்தன் , 39 . 
சகலகலாவலவன் , 349 . 

சடாக்கரம் - ஆறெழுத்து , 227 . 
சங்கக்கு சங்கப்புலவருக்கு , 345 . சடிலம் , 69 , 
சங்கத்தமிழாய்ந்ததென்னன் , 7 . சடைகொடுவெருட்டல்வேண்டா ,69. 
சங்கத்தார் கோயில் : இது சோம சுந் சடைப்புரை- சடையினுள் வெளி, 55 . 

தாக் கடவுளுடைய திருக்கோயிலி சசடைமன்னன், 320 . 
லுள்ள பெரிய பிராகாரத்தில் வாயு சடைமுடியழகன் , 175. ( ரம் , 308 . 
மூலையிலுள்ளது ;இதில் முருகக் கட சடையாயெனுமால் என்னுந் தேவா 
வுள் , அகத்தியமுனிவர் , சங்கப்புலவர் சடையுக்கிரனார் , 9 . 


கூ.கூ 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


சண்டவெங்கோபம் மிக்கவெங்கோ சயசய, 222 . 
சண்பகம் , 221 . 

[ பம் , 36 . சாக்கறை - பொன்னறை ; சாக்கறை 
சண்பை - சீகாழி , 307 . 

யோவென் றனி நெஞ்சமே " ( திரு 
சண்பை நாயகர் , 185 . 

நா.தே.), 203 . 
சத்தி - வேல் , 81 , 229 , 320 . 

சரணம் சரணம் , 175 . ( 288 . 
சத்திபீடம் , 19 . 

சரம் - ஸ்வரம் , அம்பு , சலம் , சலனம் , 
சதகம் , 115 . 

சரவணப்பொய்கை - திருப்பரங்குன் 
சதங்கை சலன் சலனென , 130 . 

றத்தில் உள்ளதொரு தீர்த்தம் ,227 . 
சதமுறை - பலமுறை , 47 , 146 . 

சரவணபவ , 227 . 
சதிரோன் , 109. 

சராசரங்கள் , 288 . 
சதுமறைமுனிவர் , 58 . 

சரியையாதி நான்குமார்க்கம் -சரியை , 
சதுமாடம் , 5 . 

கிரியை , யோகம் , ஞானம் , 8 . 
சதுவே தம் , 3 . [ ளுள் ஒன்று , 95 . சல்லிநகர் , 205 . 
சந்தக்கேடு - மாணிக்கத்தின் குற்றங்க சல்லியாண்டான் , 315 . 
சந்தம் -இயல்பு, சந்தஸ் , 26 , 178,237 . சலசரங்கள் -நீர்வாழ்வன, 308 , 
சந்தனம் , 328 . 

சலம்- துன்பம் , தணியாக்கோபம் , 259 , 
சந்தியாமடம் , 309. 

சலன் சலனென , 130 . [ 288 . 
சந்திரமா , 301 . 

சலிலம் , 46 . 
சந்திரமாகுலம் , 301 . 

சவாலக்கம் - வயிரம் பிறக்குமிடம் , 96 , 
சந்து - சந்தனமாம் , 156 , 229 , 247 . சவிப்ப - சபிப்ப , 336 . 
சந்தை சொன்னதை மீட்டும் சொல் சவுதம் -சிரௌதம் , நூல் , 130 , 

லல் , வேதம் , 112 , 270 , 312 . சள்ளிடல் : நரியின் ஒலிக்குறிப்பு , 138 . 
சந்தைகள் , 246. 

சற்பம் = சர்ப்பம் பாம்பு , 53 , 207 . 
சந்தைசொல்யாண்டு , 282 . 

சக்ஷுதீக்ஷை, 113 . 
சந்நாகம் - கவசம் , 26 . 

சாக்கியர்கள் -சமணர்கள் , 198 . 
சப்படி , 96 . 

சாட்சி , 350 . 
சபவடக்கரமுந்தானும் , 172 . 

சாடுதல் , 300 , 
சபவடம் - ஜபவடம் , 114 . 

சாணகம் -சாணம் , 198 . 
சபைஐந்து - ஆயிரக்கான் மண்டபம் , சாத்தல் - வேதம் , 114 . ( 128 , 140 . 
நூற்றுக்கான் மண்டபம் , முதற் சாத்தவர்கள் - குதிரை வாணிகர்கள் , 
பிராகாரத்தின் வடக்கே இரண்டு சாத்தன் - ஐயனார் , 201 . 
சபை , வெள்ளியம்பலம் . 

சாத்திய , 263 . 
சம்பந்தர் , 325 , 330 , 340. 

சாத்து - படைத்திரள் , 344 . 
சம்பு , 3 , 256 . 

சாதகக்கண் , 95 . 
சம்புமா - நரியாகிய குதிரை , 125 . 

சாதனங்கள் , 215 . 
சம்புவாணை , 134 , 

சாதனம்.உருத்திராக்கம் , 255 . 
சமண்டலைவர் , 198 . 

சாதனை - பயிற்சி , 169 . 
சமணர் , 178-80 , 198 , 337 , 340 . சாதாரி - ஓர் இசை , தேவகாந்தாரி , 271 , 
சமணர் எண்ணாயிரவர் , 193 , 195-7 , 273 , 328 , 349 . 
சமயாசாரியர் நால்வர் துதி , 7 , [ 325 . சாதிப்பித்தல் , 169 . 
சமனொளிமலை : இலங்கைத் தீவில் உள் சாதிமுறையறியாத சமணர் , 169 . 
ளது , 94 . 

( நான்கு , 94 . சாதிமெய்ந்நெறித்தரும நீங்காவேதி 
சமெனொளியைச் 

மலைகள் சாதியந்தணன் , 140 . ( யர் , 107 . 
சமாதி -சங்கற்பம் , சமாதானம், ஞான சாதுமார்க்கம் , 120 . 

திருஷ்டி , நினைவு, 66 , 86 , 125 , சாந்து - சந்தனம் , 344 . 
சமையம் , 24 . 

[ 243 . சாபம் , 77 . 


சார்ந்த 


அரும்பத முதலியவற்றின் அகராதி . 


லாக 


சாம்பனத்தம் : சைனர்களுடைய ஏடு சித்திரைச்சித்திரைத்தினம் -சித்திரை 

கள் நெருப்பில் வெந்த இடமென் மாதத்துச் சித்திரை நட்சத்திரம் , 
சாம்பிராணிக்குதிரை, 119 . [ பர் . சித்திவிநாயகர் , 2 . 

[ 28 . 
சாம்பூந்தம் , 93. 

சிதம்பரபுராணம் , 12 . 
சாமந்தர் - சேனைத்தலைவர், 202 , 295 . சிதம்பரம் , 2 , 4 , 150 . 
சாமரம் - கழுமாம் , சாமரை, 198 . சிந்தாமணி , 24 . 
சாமரை, 279 . 

சிந்துரப்பட்டயானை , 221 . ( 265 . 
சாயுச்சியம் , 195 . 

சிந்தைக்கினிமை தரும் பரமசிவன் , 
சாரசமுச்சயம் - உத்தரமா புராணத் சிந்தையால் இன்பம் அனுபவித்தல் , 
துள் ஒருபகுதி , 6 , 29 . 

சிந்தைவாழ்ந்து- மனமகிழ்ந்து , 27. [88 . 
சாரம் - ஸாரம் , 349 . 

சிரபுரப்பாலர் திருஞான சம்பந்தர் , 
சால் - பாண்டவிசேடம் , 10 . 

சிரமநிலை - யுத்தப்பயிற்சி , 169. [ 193 . 
சாலநல்லவன் , 222 . 

சிரமநீதி , 169 . 
சாலம் - கூட்டம் , 254 . 

சிலப்பதிகாரம் : தமிழ்ப்பஞ்சகாவியங் 
சாலி , 15 , 110 . 

களுள் ஒன்று , 9,17 , 42 , 80 , 94-7 , 
சாலிகோத்திரர் , 108 . 

99, 221 , 224 , 283 , 298 . 
சாலிச்சூடு - நெல்லரி , 18 . 

சிலம்பொலி , 105 . 
சாளாசங்கீதம் - வேறோர் இராகத்தின் சிலும்ப - சிலிர்ப்ப , 112 . 

நடையைத் தழுவி இனிமையை சிலேடை , 14 , 57 , 89 , 137 , 143 , 
யளிக்கும் இசை , 268, 272 . சிலை -மலை, 264 . ( 207 , 253 , 261 . 
சாறு - கலியாணம் , 152 . 

சிலைத்து - முழங்கி , 84 , 101 , 208 . 
சான்றவர் - சங்கப்புலவர் , 72. [ 346 . சிலைமலைவில்லான் மலைகின்ற வில் 
சான்று - சாட்சி , 306 - 7 , 330 . 

மேருமலையையுடையவன் , 
சான்றோர் - நியாய சபைத்தலைவர் , சிவசங்கா , 270 . 

( 264 . 
75 , 216 . 

சிவ தீர்த்தத்தில்எழுகடலடங்கினமை , 
சிக்கனவு - உறுதி , 281 . 

சிவ தீர்த்தம் , 333 . 

( 20 . 
சிக்கிலாநடை , 130 . 

சிவபாக்கியம் சிவபுண்ணியம், 114 . 
சிக்குநாற்றம் , 69 . 

சிவபுராண அகவல் : திருவாசகத்துள்ள 
சிக்கென , 230 . 

( ஒரு பகுதி , 149 . 
சிகை, 200 . 

சிவபுராணம் , 309 . 
சிங்கநாதம் , 197 , 220 , 241 , 253.4 . சிவபெருமான் குருந்த மரத்தின் கீழ் 
சிங்கமுகக்கணை , 104 . 

999 -மாணாக்கர்களுடன் ஞானாசிரிய 
சிங்களர் , 206 . 

ராக எழுந்தருளியிருந்தமை , 115 . 
சிங்காசனம் , 186 . 

சிவபெருமான் திருவந்தாதி , 79 . 
சிச்சிலி - மீன்குத்திக்குருவி , 267 . சிவபெருமானது வீரப்புகழ் , 281 . 
சிட்டர் , 217 . 

சிவமுனி - தருமியின் தந்தை , 66,335 . 
சிட்டன் , 144 . 

சிவலிங்கார்ச்சனை , 332 . [ 349 . 
சித்தர் , 320 , 326 , 342 . ( 344. | சிவலோகம் , 251 ) , 311 , 313 , 347, 
சித்தன் , 57 , 59 , 169 , 324 , 334 , சிவலோகம் உலகுக்கெல்லாமுயர்ந் 
சித்தியெட்டு , 216 , 218 , 341 , 349 . சிவன் , 252 , 263 . [ தது , 250 
சித்திரக்கோவை , 150 . 

சிவன் , வன்னி , கூவம் , 305 . 
சித்திரகாயம் - புலி , 2 . 

சிவனடியார் கோலம் , 281 . 
சித்திரச்சொக்கன் , 273 , 277 . 

சிவஸ்துதி , 30 , 42 , 44 , 46 , 71 , 90 , 
சித்திரப்பலகை, 62 . 

110 , 117, 119 , 123 , 151 , 159 , 
சித்திரமண்டபம் , 125 , 149 , 207 . 173, 175 , 204, 213 , 222 , 251-2 , 
சித்திரைச்சித்திரை, 265, 344 , 258 , 268 , 285 , 305 . 


கூகஉ 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


சிவிகை , 272 , 315 . 

சுந்தரத்தானம்.சுந்தரக்ஷேத்திரம் , 13 . 
சிவை - நரி , 140 , 198 . 

( ளார் , 2 . 

சுந்தர நடனம் - சொக்கத் தாண்டவம் , 
சிற்கனன் - ஞானப்பிழம்பாக - உள் சுந்தரபாண்டியம் - ஒரு நூல், 151. [ 5 . 
சிற்பநூல் , 27 . 

சுந்தாமாறன் - திருஞான சம்பந்தமூர் 
சிற்பர்கள் , 234 . 

த்தி நாயனாருடைய திருவருளால் 
சிற்பரன் - பரமசிவன் , 303 . 

வெப்புநீங்கி அழகெய்தியபின் , கூன் 
சிற்புட்பகேசி . ஞானப்பூங்கோதை ,70 . பாண்டியர் இத்திருநாமம் பெற்ற 
சிற்றம்பலத்தைப் பொன்னால் மேய்ந் னர் , 40 , 189 - 90 , 296 , 333 . 
சிற்றரும்பலகை, 62 . ( தது , 158 . சுந்தரர் , 41 . 
சிற்றிடைச்சி 

சிறிய இடையையு சுந்தரவடிவமிக்க துருவாசன் , 30. 
டைய உமாதேவியார் ; இடைச் சுந்தரன் , 66 , 80 , 121 , 160 , 164 , 
சாதிப்பெண் , 262 . 

187 , 190 , 204 , 223 , 230 , 270 , 
சிறுக்கன் -சிறுவன் , 214 . 

280 , 283 , 294 , 298 . 
சிறுமையிற்றெள்ளியார் திருவேடகத் | சுந்தரேச்சுரன் , 350 . 

தில்ஞானசம்பந்தர் பூசித்தசிவபெரு சுந்தரேசன் , 31 , 87 . 
மான் , 201. 

சுபதக்கிரமம் - சுபத்தைக் கொடுக்கிற 
சிறைக்கூடம் , 160 . 

சும்மாடு , 143 . 

(நடை , 130. 
சிறையறை -சிறைச்சாலை , 141 . சும்மை - ஒலி , 142 . 
சின்னம் - துண்டம் , 175 . 

சுமங்கலை , 22 . 
சீகாழிபன்னிரண்டு பெயரையுடைய சுரந்தீர்த்தது, 349 . 
சீட்டுக்கவி , 328 . 

[ து , 179. 

சுரம் , 287 . 
சீதமண்டலக்குலம் - சந்திரகுலம் , 229 . சு ரவி - காமதேனு, 24 . 
சீதளவமுது , 221 . 

சரிகை , 205 . 
சீதளவிமானம் , 41 . 

சுருட்கொண்டது , 185 . 
சீயம் - சிங்கம் , 65 . 

சுருதி , 1 , 18 , 285 . 
சீர்த்தி , 109 . 

சுருதிமூவுலகு , 40 ; 
சீரா - தலைச்சீரா, 235 , 

சுருதிமைந்தர் , 22 . 
சீரை - கந்தை , 269. 

சுருள் , 189 . 
சீவகசிந்தாமணி : தமிழ்ப் பஞ்சகாவியங் 
களுள் ஒன்று , 11 , 17 , 66 , 88 , 91 , சுவை ஆறு , 319 . 
113, 122 , 138, 153,178 , 231 , சுற்றுமுற்றையும் , 126 . 
279 , 286 , 296 , 328 . 
சீனர் , 206 . 

சூடாமணி நிகண்டு , 151 , 
சுகந்தவனம் , 111 . 

சூத்திரங்கள் , 73 . 
சுகம் - கிளி , 162 . 

தத்திரசூளாமணி , 257 , 327 . 
சுசி - சுத்தம் , 319 . 

சூத்திரகுலம் , 255 . 
சுட்டுத் தருகுவன், 145 . 

சூத்திரர் , 149 . 
சுண்ணம் , 18 , 115 . 

சூத்திரர் தலைவன் , 258 . 
சுத்தசாளரசங்கீதம் -சுத்தமும் சாளா சூதபல்லவம் , 95 . 
முமாகிய சங்கீதம் ( சுத்தம் - இயல் சூதமாகதர் , 125 . 

யுள்ள இசை ; சாளரம் சூதர் - நின்றேத் துவார் , 125 . 
வேறோரிராகத்தின் நடையைத் சூதவனம் , 35 . 
தழுவி இனிமை யை யளிக்கும் சூர் - சூரபன்மன், 6 . 
இசை ) , 268 , 272 . 

சூரியர் - வித்வான் , 214 . 
சுதன் - பிள்ளை , 333 . 

[ 151 , 340 . 

சூரியன் முதலியவர்கள் வாதபுரியந்த 
சுந்தர சாமந்தனென்னும் சேனாபதி ணரை வணங்குதல் , 106 . 


சுவற , 333 


சூகரம் , 139 . 


பான நடை 


அரும்பத முதலியவற்றின் அகராதி. 


கூகூக 


சூளுறவு , 88 . 


சூல் , 128 , 270 , 336 . 

செல் உயர் அரசர் - மேகங்களினுயர்ந்த 
சூலியர் - கர்ப்பமுடையோர் , 22 . 

அரசர் , 230 . 
சூழ்ச்சி , 188 . 

செல்லல் - துன்பம் , 211 . 
சூழ்தல் - ஆராய்தல் , 207 . 

செல்லிநகர் : இந்நூலாசிரியருடைய 
சூழ்ந்து - ஆராய்ந்து , 116 . 

ஊர்;செல்லி நாடெனவும் , பரசுராம 
சூளாமணி - முடிமணி , 34 , 257 , 327 . சதுர்வேதிமங்கலமெனவும் கூறப் 
. 

படும் ; அதிவீரராமன் பட்டினத்திற் 
செங்கால்நாரை, 310 . 

கும் இப்பெயருண்டென்பர் , 316 . 
செங்கோல் , 2 . 

செல்லூர் : குதிரை வடிவத்தை விட்டு 
செச்சை - வெட்சி , 89 . 

நரிகள் சென்ற இடமாம் ; இது மதி 
செட்டி -வணிகன் , முருகக்கடவுள் ,77, ச்சய மென்னும் ஊர்க்கு மேற்கும் 
83 , 93 , 132 . 

மதுரைக்கு வடக்குமாக உள்ளது . 
செட்டிகள் , 302 . 

செல்வமின் - செல்வக்குமாரி , 324. 
செட்டிப்பண்பு - வைசிய வேடம் , 326 . செல்வன் , 213 , 268 . 
செட்டியப்பன் , 83 . 

செல்வி செல்லியென்றா தல், 20 . 
செட்டியார் , 88 . 

செவ்வந்திமாலை , 137 . 
செட்டியான சொக்கு , 322 . 

செவ்வி , 26 . 
செடி - நாற்றம் , 269 . 

செழியர்குலம் , 318 , 337 . 
செண்டலங்காரர் இராசமன்னார் செழியர்நாதர் , 22 . 
கோயிற் பெருமாள் , 9 . 

செழியன் , 80 , 294 , 324 , 342 . 
செண்டின் முற்கொம்பு , 136 . செழியன்மாறன் , 58 . 
செண்டு - ஒருவகை ஆயுதம் , 9 , 52 , 

52 , செழுந்தமிழ்க் கொத்து , 74 . 
136 , 300 , 320 , 346 , 348 . செற்றம் - தணியாக்கோபம் , பிறரை 
செண்டுவெளி- குதிரைவையாளிவீதி , வருத்துதல் , 62 , 169 , 192 . 
செத்தி - சீவி , 195 . [ 130, 323 . செற்றாயக்கொற்றாள் , 147 . 
செத்திலாப்பத்து : திருவாசகத்துள்ள செற்றி - நெருங்கி , 69 . 
ஒருபதிகம் , 115 . 

செறு - அடக்கு , 167 . 
செந்தமிழ் , 62 . 

செறுத்தனர் , 60 . 
செந்தமிழ்க்கினிய சொக்கன் , 261,282 . செறுத்து , 127. 
செந்தமிழ்பயிலுஞ் சுந்தரன் , 187 . சென்ற - வந்த , 180 , 
செந்தமிழ் மந்திரவேடு , 197 . 

சென்னி, 156 , 238 , 247 , 273. [ 229 . 
செந்தமிழ்முக்கட்சொக்கன் , 34 . சென்னி நீதி மண்டலம் - சோழநாடு, 
செப்புவல் , 14 . 

சென்னிப்பத்து : திருவாசகத்துள்ள 
செபவடம் , 172 . 

ஒருபதிகம் , 114 . 
செம்பியன் , 183 , 322 , 343 . 

சென்னிமண்டலம் , 187 . 
செம்பொனாலயம் , 110 , 

சென்னிமன் , 266 . 
செம்மண் - மாணிக்கத்தின் குற்றம் , 95 . சென்னியம்பத்து - சென்னிப்பத்து, 
செம்மலேறு தேவிக்கு உவமை , 36 . செனிக்க - பிறக்க , 329 . ( 114 , 
செம்மனச் செல்வி -வந்தியின் பெயர் , சேட்டநாதன் - மகாதேவர் , 22 , 
செய் - செய்தல் , 62 . [ 338. சேடம் - சேஷம் , 331 . 
செய்பு - செய்து , 136 .. 

சேடன் - பாம்பு , 5 . 
செய்யனேயென்னும்தேவாரம் , 185 . சேடனூர்- திருவேடகம் , ஆதிசேடன் 
செய்யுள் - உரை, 76 . 

பூசித்த தலமாதலின் - இஃது இப் 
செயசெயவென்று , 182 . 

பெயர் பெற்றது , 199 . 
செருவார்கணக்கர் , 142 . 

சேடு - பெருமை , 289 , 337 . 
செல் - மேகம் , 19 , 101 , 276 . சேதிபர் , 206 . 

50 


கூகச் 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம். 


ஆடையின் 


சேதிபர் கோமான் , 208 . 
சேதிபர் கோமான் , 208. 
சேந்த - சிவந்த , 16 . 
சேமம் , 18 . 
சேய் , 329 . 

[ 225 , 
சேரசோழபாண்டிய ரென்னு முறை , 
சேரமான் , 350 . 
சேரமான் பெருமாள் நாயனார் , 11 . 
சோன்சோழன் , 225 , 
சேரனாடு , 225 . 
சேலுடன் செண்டிட்டு , 330 . 
சேலை , 204 . 
சேலைத் தலைமிசை முடிந்து கொண்டு . 

தலைப்பை முடிந்து 
கொண்டு , 239 . 
சேலை தருதல் ( சன்மானம் ) ,204 , 207 . 
சேவுறுகுறி - இடபமுத்திரை, 92 . 
சேனைகள் , 206 . 
சேனையைக் காட்டுதல் , 206 . 
சேனையோட்டுசாமந்தர் , 295 . 
சேனைவீரர் , 253 . 
சைந்தவக் குதிரை , 119 . 
சைவசிகாமணி , 191 . 
சைவசித்தாந்தம் , 191 . 
சைவன் , 338. 
சைவன்மகள் , 152 . 
சொக்கதாண்டவம் , 42 . 
சொக்கநர் தருலா, 27 . ( 286 . 
சொக்கநாதன் , 160 , 161 , 211 , 265 , 
சொக்கநாயகன் , 1 , 58 , 78 , 107,211 . 
சொக்கப்புனிதன் , 93 . 
சொக்கமூர்த்தி , 92 , 260 . 
சொக்கர் , 53 , 312 . 
சொக்கவேந்து , 260 , 301 . 
சொக்கன் , 8 , 42 , 53 , 61 , 82 , 89 , 

93, 103 , 128 , 136 , 151 , 155 , 
164 , 173.4 , 191 , 209 , 215 , 218 
226 , 261 , 265 , 267, 273, 282 , 
285 , 289 , 291 , 295 , 293-9 , 307 
8 , 310 , 312-4 , 317 , 334 , 337-8 , 
341 , 346-7 . 
சொக்கன்றூசு, 136 . 
சொக்கன்றோலாக்கை , 173 . 
சொக்கனல்லால் வேறொரு தெய்வ 

மில்லை , 273 , 312 . 
சொக்கனாலயம் , 190 , 279 . 


சொக்கு - பேரழகு , 1 , 27 , 98 , 143 , 
151 , 172 , 207 , 277 , 339 , 342 , 
344-5 . 

( 172 . 
சொட்டை - ஒருவகை ஆயுதம் , 109 , 
சொல் - புகழ் , 285 , 316 . 
சொல்லெனுஞ் செந்தமிழ் , 72 . 
சொன்றி - சோறு , 44 . 
சொன்றிமலை , 9 . 
சோகம் - வாட்டம் , 47 . 
சோகித்தல் , 26 . 
சோதி , 6 , 247 . 

( பத்து , 123 . 
சோதியே சுடரேயென்னும் அருட் 
சோதிவடிவமங்கை : இப்பெயர் காந்தி 
மதியென்னும் வடமொழிச் சொல் 
லின் மொழிபெயர்ப்பு , 33 . 
சோம சுந்தரக் கடவுள் ஈசானத்தில் 

ஆடியது , 5 , 157 . 
சோமன் - சந்திரன் , சோம சுந்தரக்கட 
சோரர் , 22 . 

( வுள் , 106, 111 . 
சோலைமலை , 178 . 
சோலையும் சுருட்கொண்டது , 185 . 
சோழன் , 163 , 337 . 
சோழனாடு , 225 . [ சம்பந்தர் , 184 . 
சோழியவை திகச்சிறுவன் . திருஞான 
சோனகர் , 206 . 
ஞாட்பு - போர் , போர்க்களம் , 36 , 220 . 
ஞாயில் , 92.| 
ஞாளி - நாய் , 290 . 
ஞான்ற - தொங்கிய , 159 , 280 . 
ஞான்றல் - தொங்கல் , 184 . 
ஞான்று , 57 , 196 , 284 . 
ஞானக்கண்ணாற்காண்டல் , 80 . 
ஞான சம்பந்தர் , 304-5 . 
ஞானப்பு தல்வர் - சிஷ்யர் , 115 . 
ஞானப்பூங்கோதை, 70 . 
ஞானபூரணர் - சம்பந்தர் , 194 . 
ஞானமாமுனிவர் - சம்பந்தர் , 193 . 
ஞான முதல்வன் - சிவபெருமான் , 274 . 
ஞானயானை , 180. 
ஞானவாஸிஷ்டம் , 11 . 
ஞானவுபதேசம் , 74 , 323 . 
ஞானவேந்தர் - சம்பந்தர் , 197 . 
ஞானோபதேசம் , 349 . 
ஜிமிறோசை , 18 . 
தக்கயாகப்பரணி , 6 , 35 , 49 , 127 

182 , 187 . 


. 


அரும்பத முதலியவற்றின் அகராதி . 


கூகூடு 


தடி , 171 . 


தக்கரம் = தஸ்கரம் - ஈனகாரியம் , கள் தந்திரம் - சேனை , 99 , 208 , 294 , 
தகர் , 133 . 

( ளத்தன்மை , 57. | தந்திரவிதி - நூல்விதி , 260 . 
தகாக்கொலை , 139 . 

தந்திரி - தந்தி , 268 . 
தகுணிச்சம் , 205 . 

தந்து - நூல் , 60 . 
தசதானம் , 246. 

தந்தையன் - தந்தை , 253 . 
தட்பம் , 203. 

தப்பு - ஒருவகைப்பறை , 291 . 
தடக்கை வீரன் , 222 ,. 

தபதியர் - ஸ்தபதியர் , 236 . 
தடக்கை வேந்தன் , 57 , 295 , 

தபோதனர் , 309 . 
தடம் - தீர்த்தம் , 48,72 , 252 . 

தம்பம் -ஆதாரம் , 54 , 203 , 342 , 
தடாதகை , 34 , 38 , 318 - 9 , 332-3 . 

தம்பிரான் , 68 , 
தடாதகையார் , 319 . 

தமாம் , 17 . 
தடாரி , 205 . 

தமியர் , 71 . 

தமிழ் - தமிழ்ச்செய்யுள் , தமிழ்நூல் , 
தடினி - ஆறு , 91 , 176 , 199 . 

6 , 62,64,75,266 , 321 , 324 , 334 , 
தண்டம் - தண்டனை , பிரம்பு , 142 , 335 , 337 , 341 , 348 . 
146 , 192 , 204 , 215 . 

தமிழ்க்கணக்கர் , 145 . [ 228 . 
தண்டமிழ் மதுரை , 266 . 

தமிழ்க்கு நல்ல தண்டமிழ் முருகன் , 
தண்டமிழ் முருகன் , 228 . 

தமிழ்க்குரு , 75 . 
தண்டலம் , 228 . 

தமிழ்க்கொத்து - தமிழ்ச் செய்யுட்க 
தண்டலை - சோலை , 15 , 17 . 

ளின் தொகுதி ; தமிழ் நூல்களின் 
தண்டலைமலை - சோலைமலை , 178 . தொகுதி , 6 . 
தண்டிவந்து - அலைத்துவந்து , 223 . தமிழ்கள் , 63 , 150 . 
தண்டு - பிரம்பு , 188 , 205 , 309 . தமிழ்ச்சூத்திரம் , 74 . 
தண்டுலக்கதிர் , 110 . 

தமிழ்ச்சொக்கன் , 4, 81 , 103 , 263 . 
தண்டுலம் - அரிசி , 110 , 257 . தமிழ்த்தண்டலம் - தமிழ்நாடு , 228 . 
தண்டுவன - பொருந்துவன , 127. தமிழ்நதி - வையைநதி , 15 . 
தண்டை - வால் , 240 . 

தமிழ் நாவலர் சரிதை, 105 . 
தண்ணீர்ப்பந்தர் , 276 , 326 , 342 , தமிழ்ப்பூமி தென்பாலென்பது , 73 . 
தண்ணுமை , 205 . 

[ 349. | தமிழ்ப்பொழிப்பு, 11 . 
தணிவதில்லை.குறையாது , 211 . தமிழ்மாலை , 263. 
தத்தன் என்னும் ஒரு பாண்டியன் , தமிழ்வாணர் - தமிழ்ப்புலவர் , 286 . 
173 , 176 . 

தமிழாய்ந்த தென்னன் , 7 . [ 14 . 
தத்தனேரி : ஙசு - ஆம் திருவிளையாட | தமிழியலை அனலும் புனலும் அறிதல் ,, 
லிற் கூறப்பெற்ற தத்தனென்னும் தமிழிலக்கணம் ஐந்து , 63 . 
பாண்டியன் உண்டாக்கிய ஊரெ தயாநிதி , 90 . 
ன்று தெரிகிறது ; குதிரை வடிவ தாக்கு - புலி , 3 . 
மொழிந்த நரிகள் தத்திச் சென்ற 

தரணி, 271.. 
இடமாதலின் , தத்து நரியென்று தரம்- தகுதி , 32 , 223 . 
முதலில் வழங்கிய பெயர் அப்பால் | தாளத்தியல், 95 . 
இங்ஙனமாயிற்றென்று சொல்வது தாளம் - முத்து , 15 . 
முண்டு; இவ்வூர் செல்லூர்க்கு தாளவடம் , 334 . 

[ றம் , 95 . 
மேற்கே யுள்ளது . 

தராசம் -மாணிக்கத்தின் ஒருவகைக் குற் 
தத்துவராயர் பாடுதுறை , 54 . 

தரித்து - தங்கி , 344 . 
தந்தமணித் தொடை - யானைத் தந்தத் | தரிபெறல் = தரித்தலைப்பெறல் , நிலை 

தாலாகிய மணிகளையுடையமாலை , பெறல் , 320 . 
தந்தி , 112 . 

[( 240. | தருநாட்டரையன் - இந்திரன் , 320 . 


கூகசு 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் 


தவளை , 249 . 


தரும் ஆச்சிரமம் - தவஞ் செய்யுமிடம் , 

தாருகாவனம் ( தருமம் - தவம் ) , 86 . 
தரும ஆசனம் - நியாய சபை , 213. 
தருமந் தருமீசன் , 201 , 
தரும நூனெறி, 310 . 
தருமநெறி , 18 . 
தருமம் முப்பத்திரண்டு , 204 . 
தரும மன்று - நியாய சபை , 

213 . 
தருமமூர்த்தி , 20 , 78 . 
தருமரூபத்திருவிளையாடல் , 313 . 
தருமவாச்சிரமம் , 86 . 
தருமி - ஓர் ஆதிசைவன் , 66-7 , 335 . 
தலைக்கடை - வாயில் , 339 . 
தலைக்கீடு . தலைச்சாத்து, 127 . 
தலைபறி-தலைமயிரைப்பறித்துக்கொள் 
தலையோடு , 249 . [ ளுகின்ற, 102 , 
தவ்வு - தாவு , 146 . 
தவ்வும் - தாவும் , 129 . 

( 334 . 
தவிசு - ஆசனம் , 61 , 277 , 301 , 320 , 
தழல் மூன்று , 311 . 
தழிய - தழுவிய , 337 . 
தழும்பு , 207 . 
தள்ளி , 286 , 
தளம் - சேனை , 318 . 
தளம்புதல் - துளும்பு தல் , 198 , 
தளம்பு நெஞ்சு , 198 . 
தளரிளவளர் என்னும் பதிகம் , 193 . 
தளை - கட்டு , 19 . 
தற்பரன் - பரமசிவன் , 347 . 
தறித்து வெட்டி , 346 . 
தன்மங்கள் , 325 . 
தன்னைக் கொல்ல வந்த தாயினும் பசு 
வைக் கொல்லலாகாது , 

177 . 
தனக் கட்டு , 303 . 
தனக்கிழி , 67 . 
தனக்கு நல்லவர்க்கு நல்லோன் , 88 . 
தனஞ்சயன் வடிவம் : பொற்றாமரை 
யிற் பாண்டியன் படித்துறையிற் 
கிழக்குத் தூணிலுள்ள வடிவம் 
( தனஞ்சய னென்பவன் முதலில் 
இத்தலத்தைக் கண்டு மணலூரி 
லிருந்த குலசேகர பாண்டியனுக்கு 
இத்தல விசேடத்தைத் தெரிவித்த 
வணிகன் : திருவளை . திருநகாங் 
கண்ட, ங . ) 


தனபாலன் , 212 , 214 . 
தனம் - கொங்கை , பொன் , 88 . 
தனிச்சயம் : இது பாண்டியன் தனித்து 
நின்று இந்திரனைச் சயித்த இட 
ம் ; மதுரைக்கு மேற்கேயுள்ளது : தி 
ருப்புகழ் பெற்ற முருகக் கடவுளின் 
ஆலயத்தை யுடையது ; ஐயங்கோட் 
டைதனிச்சயமென வழங்கும் ; " பச் 
சிமத் திசைக்குளுத் தமத்தனிச் சய 
த்தினிற் பிளைப்பெரு மாளே ( தி 

ருப்புகழ் , 620 ) , 232 
தனிசு - கடன் , 120 , 343 . 
தனு - உடம்பு , வில் , 153 , 293 . 
தனுமணி - வில்லிற்கட்டியமணி , 231 . 
தாகம் , 44 - 5 . 
தாங்குதல் - தடை , 217 . 
தாங்குதல் கொடாது - தாங்காமல் , 
தாடி , 177. ( தாமதியாது , 62,72 , 89 . 
தாண்டவிட்டான் . 240. 
தாண்மிசைக் கொடிகட்டியது , 157-8 . 
தாணு - கட்டை , சிவபெருமான் , 48 , 

129 , 334 . 
தாதகித் தெரியல் - ஆத்திமாலை , 241 . 
தாதை , 337 . 
தாபாவடிவம் , 300 . 
தாபிப்பான் , 234 . 
தாமம் , 18 , 121 . 
தாயத்தார் , 341 . 
தாயுமானவர் பாடல் , 114 . 
தார் - கிண்கிணிமாலை , 126 , 177 . 
தாரகை - கதி, 207,247 . 
தாரை ஐந்து , 208 . 
தாலம் , 173 . 
தாழ்த்தல்- தாமதித்தல் , 325 . 
தாழவோதி , 196 . 
தாழாது- தாமதியாமல் , 208 . 
தாள்வரை - அடிமலை, பா தசைலம் , 230 . 
தானங்கள் எட்டு (இசையிலக்கணம் ) , 
தானம் - இடம் , 288 . ( 288 . 
தானம்தவம் , 224 , 246 . 
தானவர் , 24 , 
தானவிசேடம் , 30 . 
தானவைபவம் - தலவிசேடம் , 13,166 . 
தானியம் , 227 , 233 , 252 , 299 . 
தானை , 255 . 
திட்டிவிடம் , 174 . 


அரும்பத முதலியவற்றின் அகராதி 


ஙகள 


திண்ணிமை - தைரியம் ,வன்மை , 140. திருப்பெருந்துறை , 111 , 117 , 124. 
திதம் - நிலை, 6 . 

திருப்பெருந் துறைப் புராணம் , 117 . 
திதமுறு சொக்கன் , 93 . 

திருப் பெருந் துறையின் பெருமை , 
திதி , 22 . 

[ 112 . 
திமில் , 178 . 

திருமணம் பங்குனி உத்தரத்தில் நட 
திமிலை , 205 . 

ந்த தென்பது , 38 . 
திரிபதகை - கங்கை ; ஆகாயம் , பூமி , பா திருமயிலைத்திரிபந்தாதி , 25 . 

தாளமென்னும் மூன்று வழியாற் திருமருகல் , 308 . 
திரு- இலக்குமி ,111 . (செல்லுபவள்,5 . திருமுகம் , 181 , 276-7 , 345 , 350 . 
திருக்கருவைப்பதிற்றுப்பத்தந்தாதி , திருமுடங்கல் , 245 . 
திருக்கழுக்குன்றம், 150 . ( 262 . திருமுடிச்சாத்து , 68 . 
திருக்காளத்திப்புராணம் , 11 , 263 . திருமுருகாற்றுப்படை : பத்துப்பாட் 
திருக்கு-மாறுபாடு , முடக்கம் , 71,245 . டுள் முதலாவது ; நக்கீரர் பாடியது , 
திருக்குறள் , 178 , 223 - 4 , ( 203 . 

( 54 , 228 . 
திருக்கைச்சிறப்பு - ஏனாதி மோதிரம் , திருமுறையிற்கயிறுசாத்தல் , 193 . 
திருக்கோத்தும்பி , 115 . 

திருமுன் - சந்நிதி , 66 , 110 , 138 . 
திருக்கோவையார் ,150 . 

திருமேனிக்கீடு - கவசம் , 136 . 
திருகல் - மாணிக்கத்தின் குற்றம் , 95. | திருமேனிவேர்ப்ப , 222 . 
திருச்சதகம் , 115 . 

( 334. திருவம்பலம் , 3 . 
திருச்சிற்றம்பலக் கோவையார் , 56 , திருவம்மானை , 115 . 

( 285 . 
திருச்சிற்றம்பலம் , 3 . 

திருவருள் ஒழிய ஒரு வழியில்லை , 
திருச்சின்னமூதல் , 126 . 

திருவாசகம் , 1 , 2 , 6 , 11 , 29 , 35 , 
திருச்சுண்ணம் , 115 . 

41 , 53 , 55 , 77 , 82 , 104-6 , 
திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் 111 , 115 , 121-2 , 124 , 126 , 128 , 
( பாலகன் ) , 10 . 

139-43 , 149,172 , 202 , 216,219 , 
திருஞானசம்பந்தர் துதி , 183 . 

234 , 237 , 263 , 281 , 290 , 295 , 
திருஞானசம்பந்தர் பதிகங்கள் , 180 , திருவாதவூர் , 105 , 124 , ( 328 , 346 . 

181 , 183 , 185-7 , 191 , 193 , 196 திருவாதவூர்ப் பெருமை , 105. 

199 , 308 . ( ஒருபகுதி , 115 . திருவாதவூரர் மகிழடியிற் சிலம்பொலி 
திருத்தெள்ளேணம் : திருவாசகத்தின் துலங்க ஆடல் , 105 . 
திருத்தோணோக்கம் : திருவாசகத்தின் திருவாதவூரர் புராணம் , 104 , 132-3 , 
ஒருபகுதி , 115 . 

142 , 338 . 

[ 124 . 
திருநாகைக் காரோணப்புராணம் , 1 . திருவாதவூரிற்சிலம்பொலிகாட்டியது , 
திருநீற்றின் பெருமை , 195 . 

. 

திருவாரூருலா, 338 . 
திருநெல்வேலியில் இறைவன் மூங்கி திருவாலவாய் , 5 , 349 . 
லடியில் முளைத்தமை , 15 . 

திருவாலவாய்த்தம்பிரானார் : பழைய 
திருநோக்காலுபதேசித்தல் , 74. [ 227 . ணக்குகள் முதலியவற்றில் ஸ்ரீ 
திருப்பரங் குன்றத்தில் வழிபட்டோர் , சோமசுந்தரக் கடவுளுக்கு இத்திரு 
திருப்பரங்குன்று , 227 . 

நாமமே வழங்கப்பெற்றுவந்த தாம் ; 
திருப்பள்ளியெழுச்சி , 117 . 

தம்பிராற்கேதுகுலம் , என்பதனாலு 
திருப்புத்தூர் , 181 . 

திருவாலவாய்த்துதி , 5 . ( முணர்க . 
திருப்புலம்பல் , 115 . 

திருவாலவாய் நல்லூர் : இவ்வூர்சமய 
திருப்புறம்பயம் , 303 , 308 . 

நல்லூர்க்கு மேற்கேயுள்ளது ; இக் 
திருப்பூவணநாதருலா, 7 . 

காலத்துத்திருவா நல்லூரெனவழங் 
திருப்பூவணம் , 198 , 234 . 

கப்படுகின்றது . 
திருப்பூவல்லி , 115 . 

திருவாலவாயன் , 296 . 


கண 


3 


கூகூஅ 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் 


பது , 


29 . 


. 


திருவானைக்காவுலா , 7 . 

தில்லை யம்பலம், 150 . 
திருவிடைமருதூர் : இது திருவிடை தில்லை வனம் , 117 . 

மருதெனவும் வழங்கும் , 247. [ 249 . | திலகம் , 95 . 
திருவிடைமருதூர்மும்மணிக்கோவை , 

திலகவடிவு , 344 . 
திருவிளையாடல் , 15 , 17,56 , 58 , 90 , திலம் - எள் , 246 . 
95 - 6 , 99 , 100 , 129 , 144 , 154 , | திவ்யப் பிரபந்தம் , 13 , 257 . 

163 , 184-5 , 275 , 285 , 298,318 . திவசம் , 319 . 
திருவிளையாடல் அறுபத்து நான்கு , 1 , திறம் -வன்மை , 22 , 55 , 93, 342 . 
29,313.5 . 

திறற்பாணன் , 344 . 
திருவிளையாடல்கள் யுகம் ஒவ்வொன் 

திறை, 18, 320 . 
றிலும் , பதினாறுபதினாறாகநடந்தன தின்மை-தீமை, தீயசெயல் , 135 , 170 . 
வென்பது , 21 . 

தின்னாகரி : மதுரைக்குத் தெற்ெேகாரு 
திருவிளையாடல்களை முதலிற் சொன் காததூரத்தில் உள்ள தோரூர் . 
னவர் வியாதர்வான்மீகி எச்சரென் தினகரன் , 21 . 

தீக்கனா , 181 . 
திருவிளையாடல் சம்பந்தத்தாற் பெரு தீபாந்தரம்- வேறுதீவு, 345 . 

மையடைந்த சாதியார் , 90 , 295 . தீம்பன் - தீங்கு செய்பவன் , 340 . 
திருவிளையாடற்பானு , 21 . 

தீர்த்தங்கள் , 166 . 
திருவினாள் - லட்சுமி , 154 . 

தீர்வை - பிராயச்சித்தம் , 246 . 
திருவீதிகள் ஐந்து : ( க ) ஆடிவீதி ; தீரம் - கரை , 146-7 , 241 , 287 , 337 . 
( உ ) சித்திரைவீதி ; ( ங ) ஆவணி | தீவு , 

தீவு , 94 , 
மூலவீதி ; ( ச ) மாசிவீதி ; ( நி ) தீனம் -வறுமை , 274 . 
கோட்டை வெளிவீதி ; இவற்றுள் 

துகள் , 18 . 
சித்திரைவீதியில் மாசித்திருவிழா துகிர் முத்தம் , 16 . 
வும் , மாசிவீதியில் சித்திரைத் திரு துகில் , 207 . 
விழாவும் இக்காலத்து நடைபெறு துகிற் கொடிகள் , 14 . 

( 115. | துங்கம் , 15 . 
திருவுத்தரகோசமங்கைப் 

புபாணம் , துங்க மந்திரம் , 227 . 
திருவுந்தியார் , 115 . [ 47 , 269 . துஞ்ச -இறப்ப , 346 . 
திருவுளத்தடைத்து அங்கீகரித்து , 
திருவுளத்திலடைத்தபடி , 149 . துடிப்பற - அசைவற , 230 , 
திருவெங்கைக் கோவை , 84 . 

துண்டம் - மூக்கு , 292 . 
திருவெம்பாவை , 115 . 

துணிவுற - தெளிய , 192 . 
திருவேசறவு , 141 . 

துணையுலகு , 

34 . 
திருவேடகத்தில் வழிபட்டோர் , 201 . துதிக்கை - துதித்தல் , தும்பிக்கை, 82 . 
திருவேடகத்தின் தென்பால் பாண்டி துதிக்கைப்பிள்ளை , 109 . 

யன் படைவீடு செய்வித்திருந்தது , | துந்நிமித்தம் , 22 , 181 . 
திருவேடகம் , 201 . 

[ 200. | துப்பு - பவளம், 87-8 , 293. 
தில்லை , 41 , 

தும்பி.யானை , 273 . 
தில்லைச் சிற்றம்பலம் , 350 . 

தும்பு- கயிறு , 161-2 . 
தில்லைநடம் , 318 . ( நம்பி , 316 . தும்பை , 220 . 
தில்லைநம்பி பெரும்பற்றப்புலியூர் தும்பைமாலை , 220-21 . 
தில்லை மன்று , 332 . 

தும்பையிபக்கடவுள் - தும்பைமலர் போ 
தில்லை மாளிகை மடம் - இந்நூலா ன்ற வெண்மை நிறம் பொருந்திய 
சிரியருடைய ஆசிரியர் எழுந்தருளி தெய்வயானை , 30 . 
யிருந்த மடம் , 18 . 

தும்மியவர்கள் சிவாயவென்றல் , 253 , 


கின் றன . 


துடி , 205 . 


அரும்பத முதலியவற்றின் அகராதி . 


நக்க 


துய்த்து.உண்டு , 234 . 

தெய்வ மாதராள் , 37 . 
துய்யவை - கழுக்கள் , கூர்மையையு தெய்வ வகத்தியர் , 8 . 
டையவை , 196 . 

[ 80 . தெய்வவான்வழுதி , 43.4 . 
துயிலுணர்தி துயிலுணர்தி : அடுக்கு , தெரித்தல் - தெரிவித்தல், 145 . 
துரகம் , 254 . 

தெரிப்பது, 145 . 
துரகவெள்ளம் , 221 . 

தெரியலர் , 320 . 
துருக்கர் , 206 .. 

தெலுங்கர் , 206 . 
துருவாசமுனிவன் , 30 , 318 , 331 . தெவ் -பகை, 247 . 
துவக்கு , 149 : 

தெவ்வர் , 298 . 
துவர் - செம்மை நிறமுள்ள ஆடை தெவ்வு - பகை , 195. [ பகுதி , 115 . 
( ஆகுபெயர் ), 212-3 . 

தெள்ளேணம் : திருவாசகத்தின் ஒரு 
துவர்ப்பிடித்து மறுப்ப , 212.3 . தெற்றி - திண்ணை ,பின்னி, 261,271 . 
துவரை நன்னாடு - பாண்டிய நாட்டி தற்றிய , 145 . 
லுள்ள சிறு 

சிறு நாடுகளுள் ஒன்று ; தென் - அழகு , 339 . 
வையைக்கரையிலுள்ள து ; துவரை தென்கீழைமூலை , 143 . [ 323 , 342 . 
யென்பது மதுரைக்கு மேற்கேயு தென்மதுரை , 5 , 306 , 318 - 20 , 
ள்ள துவரைமானென்னும் ஊராக தென்மதுரை வேந்தன் , 337. 
இருத்தல் கூடு மென்கின்றனர் , 233 . தென்முனி , 335 . 
துளங்க , 25 , 128 . 

தன்றமிழ்க்குரு , 75 . 
அற்ற - நெருங்கின , 108 . 

தென்றமிழ்ச் சொக்கன் , 103 . 
துறக்கம் , 49 . 

தென்றல்வரை - பொதியில், 73 . 
துறை - பெருந்துறை , 111 , 117 , 124 . தென்றலம் - தென்னாடு , 3 . 
துறையாளர் - பலவகைத் தொழில் தென் றிருவாலவாய் , 79 , 282 . 
களை ஆள்பவர் , 338 . 

தென்றிசை, 237 . 
துன்புறல், 67 . 

தன்னர்கோ , 331 . 
துனி- துன்பம் , 234 . 

தென்னர் கோமான் , 334 . 

[ 242 . 
துனைவினின் , 334 , 339 . 

தன்னவர் கிளைக்கு நல்ல செல்வன் , 
தூக்க - தொங்கக்கட்ட , 335 . 

தென்னவன் , 293 , 299 , 301 . 
தூக்கினன் - தொங்கக் கட்டினன் , 65 . தென்னவன் பிரமராயன் , 106, 116. 
தூங்க, 66 .. 

தென்னன் , 57 , 77, 90, 152, 273 , 
தூங்ககில்லாமல் -ஓய்வில்லாமல் , தாமதி 287-8 , 295 , 298 , 339 , 344,346 . 
யாமல் , 136,217-8. 

தென்னன் முறைசெய்வேள் , 147. 
தூங்கிடாது- தாமதியாமல் , 247 . தென்னன்முறை வாரியர்கள் , 147 . 
தூசு , 136 , 150 , 273 . 

தென்னிசை - இன்னிசை , 281 . 
தூய்தகு - தூய்மை பொருந்திய , 255 . தேக்கிடும் , 46 . 
தூய்மை மேவிய வாய்மையான் , 74 . தேசிகேசன் , 312 . 
தூய சூத்திரர்.சற்சூத்திரர் , 149. தேசு - ஒளி , 26 , 55 , 331 . 
தூறு - புதர் , 329 . 

தேத்து - இடத்து, 23, 68 . 
தெய்வக்கம்மியர் , 100 . 

தேம் , 24 , 301 . 
தெய்வச்சித்தன் , 57 . 

தேவதானம் நல்கி , 248 
தெய்வச்செயல் , 289 . 

தேவதேவன் - மகாதேவர் , 26 . 
தெய்வத்தனு- திவ்ய சரீரம் , 50 . தேவர்க்குத் தேவன் , 242 . 
தெய்வதானம் , 248 . 

தேவர்கள் - அமார்கள் , 111 . 
தெய்வப்பலகை, 62 . 

தேவர்தேவர் , 123 . 
தெய்வப் பாண்டியன் , 7 . 

தேவாரம் , 1, 6 , 7 , 13, 17, 20, 25-7, 
தெய்வப்பாவறி மண்டபம் , 76 . 29, 41-2 , 45 , 53-4 , 61 , 76 , 83 , 


தே 


100 


திருவால்வர்யுடையார் திருவிளையாடற்புராணம் 


85 , 104 , 110 , 127 , 136 , 141 , 
151 , 156-7 , 168 , 175 , 185 , 187 , 
193 , 252 , 268 , 274 , 311 , 316 . 
தேவி , 249 . 
தேனு- பசு , 176 . 
தேனுறவன்னி : திருவேட்கப் பதிகத் 

தின் முதற்குறிப்பு , 199 . 
தையல் , 302-3 . 
தையலாள் , 305 . 
தொகுதி , 172 . 
தொகை - சங்கம் , 61. ( மொழி , 159 . 
தொங்கிஞான்ற : ஒருபொருட்பன் 
தொடர் - நட்பு , 63 . 
தொடர்நரி : இவ்வூர் நரிகள் ஒன்றை 
யொன்று தொடர்ந்து சென்ற இட 
மாம் ; தத்தனேரிக்கு மேற்கேயுள் 
தாடை , 19 , 240 . 

(ளது . 
தொண்டைவிடுவன - கூவுவன , 138 . 
தாத்துவர் , 138 . 
தொந்திகொள் தந்தி , 112. [ கர் , 82 . 
தொந்தித்தந்திமத்தகப்பிள்ளை- வினாய 
தொந்திவிநாயகர் , 82 , 102 . 
தொப்பா ரம் - வீரர்கள் தலையிலணியும் 

முடிவிசேடம் , 101 . 
தொல்காப்பியம் , 12, 61 , 71 , 186 . 
தொல்லையாலயம் , 71 . 
தொலைந்து தோற்று , 197 . 
தொழில் ஐந்து , 288 . 
தொழுபவர்க்கெளியான் , 92 , 216 . 
தொள்ளாயிரத்துத் 

தொண்ணூற் 
றொன்பதின்மர் , 115 . 
தொன்மாம் - ஆலமரம் , 326 . 
தொன்னெறிமலரோன் , 298 . 
தோணோக்கம் : திருவாசகத்துள்ள 
ஒரு பதிகம் , 115. 

[ 57 , 324 . 
தோதகம் - குறிப்பு , துன்பம் ,வஞ்சகம் , 
தோரண வாயில் , 18 . 
தோராவல்லி , 97 , 
தோரை -பீலி , மயிலிறகாற் செய்த 

விசிறி , 128 , 205,279 . 
தோலாக்கை, 173 . 
தோற்றம் , 96 . 

( கும் , 9 , 61 , 64 . 
நக்கீரர் : இப்பெயர் கீரர் எனவும் வழங் 
நக்கீரர் இயற்றிய 5.ஆம்பனுவல் , 64 . 
நக்கீரர் கோயில் : மதுரை மேலைமாசி 
வீதியில் உள்ளது ; சங்கத்தார்கோயி 


லெனவும் வழங்கும் . 
நக்கீரர் திருவுருவம் : திருப் 
பரங்கிரிக்கோயிலில் ஸ்ரீ முத்துக் 
குமா ரஸ்வாமியின் பக்கத்தே யுள் 
ளது ; உத்ஸவ மூர்த்தி ; திருப்பரங் 
குன்றத்தில் ஒவ்வொரு வருடத் 
தும் நடக்கும் பங்குனி உத்ஸவத் 
தில் நான்காம் திருநாளில் முருகக் 
கடவுள் நக்கீரனாரைச் சிறை மீட்ட 
ருளிய திருவிளையாடல் நடை பெ 
றும் போது இந்த மூர்த்தி எழுந்த 
ருளுதல் மரபு . 
நக்கீரன் , 321 , 335 . 
நகர் சோதித்தல் , 161 , 
நகரி , 21 , 138 . 
நகுலம் - கீரி , 304. 
நகுலீயம் , 304 . 
நச்சரா, 176 . 
நஞ்சத்தடினி - விடவயிறு , 176 . 
நஞ்சுண்டோன் - ஒருவகைச் சாதிப் 
பெயர் ; கள்ளரின் பட்டப் பெயர் 
களுள் ஒன்று ,சிவபெருமான் , 143 . 
நஞ்சுறுவ நைந்து றுவன , 

விஷம் 
போல்வன, 14 . 
நட்டம் - நடனம் , 

156 . 
நடம் , 324 . 
நடனம் , 350 . 
நடுவூர் : இம்மையே தருவார் கோயில் 
உள்ள இடம் ; இதிலுள்ள ஸ்வாமி 
க்கு இஹாபீஷ்டப்ரதாயகர் , இம்மை 
யே நன்மை - தருவாரெனவும் அம் 
பிகைக்கு மத்தியபுரநாயகி , நடுவூர் 
நாயகி யெனவும் திருநாமங்கள் வழ 
ங்கும் ; சுந்தரமாறர் பூசித்த தலம் ; 
மேலை மாசிவீதிக்கு மேற்கேயுள் 


ளது , 


243 . 


நத்தநடு , 191 . 
நத்தம் , 157 . 
நதி , 15 . 
நந்த - பெருக , 212 . 
நந்தாவிளக்கு , 20 . 
நந்தி சுறாவுருவாகிப்புத்தகத்தை முடி 

யிலேந்தியது , 83 . ( மை ,39 . 
நந்தி தேவரே குண்டோதரராகி வந்த 
நந்திமாமுனிவன் , 39 . 
நம்பி , 125 , 239 . 


அரும்பத முதலியவற்றின் அகராதி . 


ச்க் 


நம்ம - நம்முடைய , 49 . 
நம்முளோர் - நம்மவர், 132 . 
நமச்சிவாய , 195 . 
நமச்சிவாயவாழ்க , 149 . 
நமன்படர்- யமதூதர் , 339 . 
நயந்தவையாவையு நல்கவல்லவன் , 47 . 
நயந்தழைத்து , 106 . 
நயந்து , 24 . 
நயப்ப - விரும்ப , 265 , 
நாசிங்கக்கணை , 101 . 
நாசிங்கம் , 104. 
நாந்தம் - நாந்தப்புல் , 15 . 
நாலை - கடல் , 49 . 
நரி , 14 , 141 . 
நரி உறுமிச் சள்ளிடல் , 138 . 
நரிக்குடி : இஃது ஆளுடை நாயகர் 
நரிகளைக் குதிரைகளாக்கிய இடம் ; 

புதுக்கோட்டையைச் சார்ந்தமிழலை 
நரிகள் , 249. (நாட்டிலுள்ள து , 123 . 
நரிபரியாக்கியது , 323 . 
நரிபரியானது , 349 . 
நரிமாவாய் , 338 . 
நரியாது - நரித்தன்மையில்லாமல் , 124 . 
நரைவிருத்தன் , 338 . 
நல்க , 199 . 
நல்குரவு , 66 , 85 , 277 . 
நல்லடியார்க்கு நல்லான் , 150 . 
நல்லது :உடன்பாட்டுக் குறிப்பு, 186 . 
நல்ல நல்ல , 87 . 
நல்லருட் சொக்கன் , 308. ( கள் , 145 . 
நல்லாள் - நன்மையையுடைய ஆட் 
நல்லூர் , 46 . 
நலந்து , 293 . 
நவ்வி , 133 , 172 . 
நவ்வியன் , 257 . 
நவகதி , 130 . 
நவநவமணி , 98 .. 
நவம் - ஒன்பது , புதுமை , 98 . 
நவமணிகளின் தோற்றம் , 94 . 
நவை , 297 . 
நழுவக்கடவோம் , 138 . 
நளவெண்பா: புகழேந்திப் புலவரால் 
நளி,111 .( இயற்றப் பெற்ற நூல், 9,81 . 
நளிபுனல் , 53 . 
நற்றமிழ் , 348 . 
நற்றமிழ்ப் புலவன் , 70 . 

51 


நற்றமிழிறைவன் , 289 . 
நற்றவர், 238 . 
நற்றவன் , 62 . 
நன்கு , 200 . 
நன்குற - தெளிய , 59 . 
நன்குறா து , 66 . 
நன்சுனை , 228 .. 
நன்பு - நன்மை , 13,67,71 , 115,167 . 
நன்புதா , 152 . 
நன்புளோர் - சங்கப்புலவர், 67 . 
நன்புற , 210 . 
நன்மை , 170 . 
நன்னடம் - சொக்கத் தாண்டவம் , 5 . 
நன்னாள் , 135 . 
நன்னிமித்தம் , 181 . 
நன்னெறிப்புலவன் - இறைவன் , 68 . 
நன்னெறிப் பொருட்குந் தீங்கு நணு 

குமோ, 139 , 
நன்னெறிமறையோர் , 299 . 
நன்னெறி முறை செய்வோர் , 121 . 
நனிநல்ல , 142 . 
நாகம் - நாகருலகம் , 111 , 241 . 
நாகமலை , 176 , 340 . 
நாகமாபுரம் - மதுரை , 171 . 
நாகராயர்- பாம்பின் அரசன் , 5 . 
நாசிகாபாணம் - மூக்கணி , 235. 
நாசி மூசி , 177 . 
நாஞ்சில் - கலப்பை , 290 . 
நாடு , 233 , 290 , 345 . 
நாடு ஒரு நகரென ஆளல், 53 . 
நாதமாகிய பறை , 143. 
நாதன் , 119 . 
நாதியர் - ஞா தியர் , 326 . 
நாப்பண் , 234 . 
நாம்- அச்சம் , 70, 80 , 163 . 
நாம் அளித்த வேலையற - அச்சத்தைக் 

கொடுத்த கடல்வற்றும்படி , 80. 
நாமகள் -சரசுவதி , 111 . 
நாமஞ்சாத்தி , 114 . 
நாமற - அச்சமற , 70 . 
நாமுன்னூர் : மேகத்திற்குப்புணைகொடு 
ப்போர்யாரென்று பாண்டியன்கே 
ட்டபோது வந்தமற்றையோரைத் 
தள்ளிவிட்டு ‘நாம்முன் என்று சொ 
ல்லிக்கொண்டு , புணை கொடுத்தற்கு 
வந்த உபகாரியினுடைய ஊர்; இது 


சாஉ 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


களவேள்வி நாட்டிலுள்ள ஏழூர்க நான்முகனாதியா எறும்பீறாம்பல் பிற 
ளில் ஒன்று , 233 . 

நானில வளம் , 16 . 

(ப்பு , 279 . 
நாய்க்கட்டம் - நாய்மலம் , 248 . 

நிகரொவ்வாத , 74 . 
நாயகன் , 177 . 

நிசி , 343 . 
நாயன் - தலைவன் , 276 . 

நித்திலம் , 15 . 
நாயனார் - தலைவர் , 120 , 126 . 

நிம்பமாலை - வேப்பமாலை , 266 . 
நாயனீர் , 149 , 169 , 236 . 

. 

நிம்பமாறன் , 225 . 
நாயிறு - சூரியன் , 247 . 

நிமித்தம் , 181 . 
நாரதாதிகள் கானம்பண்ணுதல் , 39 . நியதி - நியமம் , 204 , 
நாரியர் , 326 , 328 . 

நியாளம் - ஒருவகைப்பறை , 205 . 
நாரியார் , 261 , 344 , 349 . 

நிருத்தம்.ஆடல் , 24 , 331 . 
நாரை , 309-11 , 330 , 347 , 350 . நிரையான் பசுக்கூட்டம் , 344 . 
நாரைக்குச்சிவலோகங்கொடுத்தது ,11 . நில்லும் நில்லும் , 87 . 
நால்வர் நான்மணிமாலை , 100 . 

நிலத்தினும் தரித்திலன் , 186 . 
நால்வாய்.தொங்குகின்றவாய் , 317 . நிலம் ஐந்து , 15 . 
நாலடியார் : பதினெண் கீழ்க்கணக்கு நிறம் - உருவம் , வர்ணம் , 2 . 

நூல்களுள் ஒன்று , 104 , 163 , 225 . நிறைந்த - மகிழ்ந்த , 191 . 
நாலாறு திங்கள் , 256 . 

நிறைந்திருந்தார் - மகிழ்ந்திருந்தார் , 64 . 
நாலிருங் குழியி லன்னம் , 46 . ( தர் , 199 . நிறைந்து , 42 , 64 . 
நாலுகவிப் பெருமாள் - திருஞானசம்பந் நிறைமலி தடா தகை, 52 . ( 276 . 
நாவலந்தீவு - சம்புத்தீவு, 4 . 

நிறைவு - மகிழ்ச்சி , 29 , 41 , 72 , 234 , 
நாவலர் - சங்கப்புலவர் , 75 , 280 . நின்ற பொன் - எஞ்சியபொன் , 238 . 
நர்வலவர் , 335 . ( செய்து , 261. நின் றமர்- நின்னடியார், 250 . 
நாவளைத்து . சீழ்க்கை யொலியைச் நின்றல் - நிற்றல் , 156 . 
நாவற்செம்பொன் - சாம்பூதனமென் நினக்கே நல்லேம் , 239 . 
நாவுக்கரசு , 179. ( னுந் தங்கம் , 301. நினைத்தன கொடுக்கவல்லான் , 275 . 
நாள் -நட்சத்திரம் , 22 , 180. 

நீக்கில்நோக்கடியார் , 125 . 
நாளம்-தண்டு, தாமரைக்காம்பு , 60,334 . நீங்ககில்லா - நீங்காத, 299 . 
நாளில் - காலக்கிரமத்தில் , 47 , 55 . நீங்ககிலாமல் - நீங்காமல் , 66 . 
நாளும்-தினந்தோறும் , 278 . 

நீடாசனம் - பெரிய ஆசனம் , 61 . 
நாற்கால் விலங்கு , 280 . [ யர் , 8 . நீத்து - வெறுத்து , 58 . 
நாற்பத்தெண்ணாயிரவர் : குழூஉப் பெ நீதி - நியாயம் , 97 , 132 . 
நான்குகுழி , 45 . 

நீபக்கான் . கடம்பவனம் , 331 , 
நான்குமாடம் , 55 . 

பேக்கானம் , 341 . 
நான்கு மேகவேந்தர் , 54 , 230 . நீபமாவனம் - கடம்பவனம் , 41 . 
நான் நான் , 223 . 

நீபவனம் , 328 . 

( 267 . 
நான்மறை , 1 , 347 . 

[ 200. | நீர்விழுக்காடு அருவியின் வீழ்ச்சி , 
நான்மறையோ திய நாள் வாழுதி ,, 

நீராவிவாவி , 46 . 
நான்மாடக்கூடல் : நான்கு மாடங்கள் நீலத்தின் இயல் ஐந்து , 96 . 
கூடும் இடமாகிய மதுரை ; அவை 

நீலத்தின் இலக்கணம் , 96 . 
திருவாலவாய் , திருநள்ளாறு , திரு நீலமணியின் குற்றம் , 96 . 
முடங்கை , திருநடுவூர்; கன்னி , நீலமாமிடறு என்னும்பதிகம் , 183 . 
கரியமால் , காளி , ஆலவாய் என்று நீவி - கிழி , 67 , 211 . 
சொல்லுவது முண்டு , 19,55 , 320 , நீற்றுக்கோயில் - விபூதிப்பை , 187 . 
நான்மாடம் , 54 . 

( 348. ) நீற்றுமுண்டி , 58. 
நான்மாட மதுரை , 77 . 

நீறு - விபூதி , 41 . 


அரும்பத முதலியவற்றின் அகராதி : 


சங 


நுசுப்பு , 16 . 

பகுதி - இயல்பு ,பகுப்பு, 217 , 248,260 . 
நூபுரம் , 15 . 

பகுந்து பங்கிட்டு, 11 , 146 , 262 , 263 , 
நூலாசிரியர் கூற்று , 16 , 104 , 147 , பகுவாய் - பிளந்தவாய் , 174. [ 344 . 

155 , 159 , 168 , 202 , 233 , 237 , பகைவர் செய்யுங் கொடுஞ்செயல் , 
242, 250 , 273 , 311 . 

252 , 
நூற்கருத்து , 73 . 

பகைவன் படையைக்காத்தது , 242 . 
நூற்பயன், 202 , 282 , 

பங்கக்கவிதை, 68 . 
தூறு - புழுதி , 127 . 

பங்கய இலை - தாமரை இலை , 120 . 
நெஞ்சம்வாழும் - மனமகிழும் , 210 . பங்குனியுத்திரத்தில் திருமணம் , 38 . 
நெஞ்சறைபறை - நெஞ்சந் துடித்தல் , பச்சிமதிசை- மேற்றிசை , 264 . 
நெஞ்சு , 198 . 

( 272 . பச்சைத்தேவி - மரகதவல்லி , 43 . 
நெஞ்சுளோர் - தைரிய முடையோர் , பச்சையின் இலக்கணம் , 97 . 
171 . 

( யுள் , 105 . 

பச்சையின் குற்றம் எட்டு , 97 . 
நெட்டிலையிருப்பை யென்னுஞ் செய் 

பசலை , 270 . 
நெட்டோலையைக் கட்டி விட்டமை , பசு - உயிர் , 177 , 262 . 
நெடியகட்டோலை , 118 . 

( 99. | பசும்பை , 87 . 
நெடுங்குரல், 141 . 

பசுமலை , 177 . 
நெடுமுகப் பன்றி , 292 . 

பசுவைக்கோறல்மறைவழக்கல்ல , 177 . 
நெடும் பெருங்காலம் , 294 , 

பஞ்சகல்யாணன் , 133 . 
நெய்த்து , 133 . 

பஞ்ச தாரை , 130 . 
நெய்தல் , 16. 

பஞ்சவன் - ஐந்து நிலத்தையு முடைய 
நெய்ப்பிலி - மணியின் குற்றம் , 85 . நாட்டிற்குத் தலைவன் ,பாண்டியன் , 
நெய்யாடல் - நெய்விழவு , 51 . 

17 , 79 , 100 , 214 , 267 , 340. 
நெருநல் - நேற்று , 273,323 . பஞ்சாக்கரத்தின் பெருமை , 195 . 
நெருப்பின்கண் ஏடிட்டது வடகீழ்க் பஞ்சாக்கரம் , 17 . 
கோணம் , 193 . 

( குற்றமே , 69 . பஞ்சு - செம்பஞ்சு, 15 . 
நெற்றிக் கண்காட்டினாலும் குற்றம் பட்டகுணஞ் சுட்டாலுந் தீராது 
நெறி - கதி , குலம் , 39 , 127 . 

( பழமொழி ), 166 . 
நெறுக்கென ஒலிக்குறிப்பு , 127. [ 299 . பட்டங்கட்டுதல் , 206 . 
நென் முதற்றானியங்கள் , 227 , 233, பட்டணை - பட்டாலாகிய அணை , 154 . 
நேசர்கட்கு என்றும் நேசன் , 268 . பட்டம் , 206 , 294 . 
நேடி - தேடி , 26 . 

[ 226. பட்டமங்கலம் : இது சோமசுந்தரக் 
நேர் கண்டு - பிரத்தியட்சமாகக்கண்டு , கடவுள் அட்டமாசித்தி அருளியஊர்; 
நேர்ந்தான் , 26 . 

பட்டமங்கையெனவும் வழங்கும் ; 
நேரியல் , 156 . 

சிவகங்கையைச் சார்ந்தது , 217,341 . 
நேரியன் - சோழன் , 253 . 

பட்டவர்த்தனக் குதிரைகள், 133 . 
நேரொவ்வா , 247 . 

பட்டிமண்டபம் - சங்கமண்டபம் , 61 . 
நையாண்டி , 269 . 

[ 220. பட்டினத்துச்செட்டி , 337 . 
நொச்சித்தொடை 

நொச்சி மாலை , 

பட்டினப்பாலை : பத்துப் பாட்டுள் 
நொய்ய - கனமற்ற , 248 . 

ஒன்பதாவது ; 301 

301 - அடிகளையுடை 
நோக்கு - கண் , செய் , 154 , 167 . 

யது ; சோழன் கரிகாற் பெருவளத் 
நோக்குபதேசம் , 9 , 74 , 85 , 113 , 189 . தானைக் கடியலூர் உருத்திரங் கண் 
நோக்குவித்தை, 254 . 

ணனார் பாடியது , 224 , 302 . 
நோவதே - நோகின்றதே, 26 , பட்டினம் - காவிரிப்பூம் பட்டினம் , 
பகடு . யானை , 150 , 299 , 301 . 

பட்டு , 154 . 

( 108 , 302 . 
பகழி - அம்பு , 159 , 

படகம் , 205 . 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


படர் , 161 . 
படர்ம் - ஆடை , வஸ்திரம், 119 , 249 . 
படிமம் . ஒப்பு , வடிவம் , 243 , 264 . 
படியிடந்தகோலம் - ஆதிவராகம் , 292 . 
படிற்றுரை - பொய்யுரை, 213 . 
படுவழி , 192 . 
படை , 153 , 177 , 202-5 , 238 , 340 , 
படைச்சாத்து - சேனைத்திரள் , 205 . 
படையாண்டதில்லை , 204 . 
படையாள் - சேனையைச்சேர் , 203 ,, 
படையாள்வேம் , 202 . (340 . 
படையாளுதல் , 238 . 
படைவீடு , 200 , 244 . 
பண் , 15 , 271 . 
பண்டசாலை , 121 . 
பண்டருங் கூத்து - முன்பு இல்லாத 

கூத்து ( பண் தரும் = இசையைத் 
தருகின்ற என்றுமாம் ) ,157 . 
பண்டாரம் , 30 , 234, 275 . 
பண்டிதர் , 189 . 
பண்டுறல் - பழைய செய்தி , 289 . 
பண்டைமாமடம் , 190. 
பண்டைமெய் , 60 . 
பண்டையாய , 264 . 
பண்ணறையடிமை , 271 . 
பண்ணிசைச் சொக்கன் , 282 . 
பண்பு - வேடம் , 326 . 
பணாமணி , 94 . 

[ ழில், 60 , 169 . 
பணி - ஆணை , திருவிளையாடல் , தொ 
பணிக்கன் - கள்விற்போன் , சாராயங் 
காய்ச்சுவோன் , தச்சுவேலை முத 
லியன செய்வோன் , யுத்த முறை 

யைக் கற்பிப்பவன் , 168 , 324 , 
பணிக்கு , 169 , 

[ 339 . 
பணிந்து , 139 . 
பணிமாறுதல் , 182 . 
பணிலம் , 111 . 
பணிவிடை , 277 , 326 , 328 . 
பணிவிடையமைச்சர் , 277 . 
பணை - வாத்தியம் , 157 . 
பணையம் - ஈடு , 214.5 . 
பத்தர் , 177 . 
பத்தர்கள் பத்தன் , 137 , 191 , 209 , 

213 , 241 , 244. [ 178 , 208 , 253 . 
பத்தர் பத்தன் , 74 , 91 , 164 , 173 , 
பத்தர்வாழ்வு , 103 . 


பத்தா - பர்த்தா , 319 . 
பத்திபாய்தல் , 94 - 5 . 
பத்திமன்னவன் , 59 . 
பத்திரம் - ஏடு , ஒருவகைக்கத்தி , 171 , 

173 , 194 , 205 , 277 . 
பத்திரத்தோ டொள்வாள் , 171 . 
பத்திரன் , 266 , 273 , 280 , 283 - 4 , 

289 , 344 - 5 . 
பதக்கணம் - பிரதக்ஷிணம் , 248 . 
பதங்கம் - விட்டில் , 295 . 
பதஞ்சலிக்கு ஆடியது , 42 . ( 348 . 
பதஞ்சலிமுனி , 6, 42 , 318 , 332 , 
பதஞ்சலி முனிவர் தோத்திரம் : திரு 
மணம் நிகழ்ந்தபின்பு நடன தரிசனம் 
செய்த பதஞ்சலி முனிவர் சோம 
சுந்தரக்கடவுளைத் துதித்தனவாகச் 
சிலசுலோகங்கள் மதுரை முதலிய 
இடங்களில் வழங்குகின்றன ; அவை 

பதஞ்சலிக்கு நடனம்புரிந்ததை வலி 
பதம்- இன்பம் , 197 . [ யுறுத்தும் . 
பதமாறியது, 349. 
பதமாறியாடுஞ் சொக்கு , 324 . 
பதாதி , 294 . 
பதி - கணவன் , 342 . 
பதிகம் , 9 . 
பதிக முதனினைப்பு , 11 . 
பதிகள் - ஊர்கள் , 99 . 
பதியிலார் உருத்திரகணிகைமார் , 234 . 
பதியின்வைபவம் , 114 , 
பதிற்றுப்பத்து : எட்டுத்தொகை நூல் 
களுள் நான்காவது ; சேர அரசர் 

பதின்மரைப் பாடியது, 18 , 144. 
பதினொராந் திருமுறை : திருவால 
வாயுடையார் 

சேரமான் பெரு 
மாணாயனாருக்கு அருளிச்செய்த 
திருமுகப் பாசுரம் முதலியவற் 
றைத் தன்பாலுடை யதொரு நூல் , 

( 71 . 
பதுமத்தார் - தாமரைப் பூமாலை , 316. 
பதுமம் , 16 . 
பதுமராகம் , 94 . 
பந்தம் - உறவு , சிறை , முறை , 146 , 
பந்தர் , 46 . 

[ 152 . 
பந்ததிகாரி - பந்தாதிகாரி ( பந்தம் - 

சிறை ) , 146 . [137-8 , 338 
பந்தி.கு திரைச்சாலை , 108 , 118,121 


அரும்பத முதலியவற்றின் அகராதி . 


சாரு 


பந்து - வந்து : திசைச்சொல் , 146 . பரிகாம் - சேனை , 204 , 206 - 7 . 
பப்பார் , 206 . 

பரிகரி , 320 . 
பயகரமாலை , 91 , 298 , 

பரிகல சேடம் உண்ணல் , 255 . 
பயகாமாலை யுரையாசிரியர் , 257 , பரிச்சாத்து -குதிரைத்திரள் , 126 . 
பயகான்- பயத்தைக் கெடுப்பவன் , 317. பரிச் செட்டி , 132 . 
பயங் கொண்டு வந்தது , எவரும் பயங் பரிசஞ் செய்து - தீண்டி, 74 . 
கொள்ள , 142 . 

பரிசத்தால் மகளிர் சூல் கொள்ளுதல் , 
பயந்த - அஞ்சிய , பெற்ற , 344 . பரிசம் , 297. 

[ 89. 
பயப்ப , 24 . 

( 54 , 142 . பரிசன தோஷம் , 200 , ( 200 , 276 . 
பயம் - அச்சம் , நீர் , பிரயோசனம் , 47 , பரிசனம் - ஸ்பரிசம் , பரிவாரங்கள் , 89, 
பயன் . இலாபம் , 214 . 

பரிசனம் செய்து - தொட்டு , 342 . 
பயன்கணான்கு - அறமுதலியன, 62 . பரிசு , 324 . 
பரகதி - மேலான முத்தி , 327 . பரித்தல் - பாதுகாத்தல் , 109 , 113 . 
பாங்கண்டவர்- திருவாதவூரர் , 114, பரித்துறையாளர் , 108 , 136 . 
பாசி , 60 . 

[ நகர், 316 . 

பரிதவித்து , 70 . 
பரசுராம சதுர்வேதி மங்கலம் - செல்லி பரிதாப வெப்பம் - மிக்க வெப்பம் , 45 . 
பாஞ்சோதி முனிவர் : திருவிளையர் பரிந்தான் - அன்புற்றான் , 33 . 
டற் புராண ஆசிரியர் , 96 . 

பரிந்திருக்கும் . அன்பு வைத்திருக்கும் , 
பரணர் , 61 - 2 , 77. 

பரிநரியானது , 349 . ( 232 . 
பரணன் , 334 . 

பரிநீதி , 132 . 
பாணி , 59 . 

பரிபவப் படல். அவமானப்படல், 272 . 
பாத்தல் - பரவுதல் , 229 . 

பரிபவம் , 307 . 
பாதச் சவுதம் - பரத நூல் , 130 . பரிபாடல் : எட்டுத்தொகை நூல்களுள் 
பரதர்குலம் , 336 . 

ஐந்தாவது ; 70 - பாடல்களையுடை 
பரதன் - வலைஞன் , 84 , 

பரிமாற்றம் , 135. (யது , 7 , 15 , 206 . 
பாதேசம் , 152 , 290 . 

பரிமாற்று , 149 , 338 . 
பரதேசி பயகான் - யாதொரு துணையு பரிமளம் , 221 . 

மில்லாதவருடைய அச்சத்தைக் பரிமாற்றுதி , 149 . 
பாந்தவன் , 287. [ கெடுப்பவன் , 317 . பரியாள் - குதிரை வீரன் , 237 , 240 . 
பாநடம் , 348 . 

பரியிடுதல் - குதிரைகளை அளித்தல் , 
பரம் - பாரம் , 228 . 

பரிவட்டம் , 206 , 248. [ 150. 
பரம குரு , 347 . 

பரிவத்தனம் - சுற்றுதல் , 127 . 
பரம சிவன், 265 . 

பரிவத்திப்ப , 131 . 
பரம ஞான சிவன் , 8 . 

பரிவீரமங்கலம் :சிவபெருமான் குதிரை 
பரம ஞானம் -சிவஞானம் , 25 . 

வீரராக எழுந்தருளிய இடமாம் ;ஆளு 
பரமன் , 343 . 

டையார் கோயிலுக்குத் தெற்கே 
பரமுனிவரர் , 42 . 

ஒன்றரை நாழிகை வழித்தூரத்தில் 
பால் முரம்பு பருக்கைக் கல்லாலாகிய 

உள்ளது இவ்வூர் . 
பரவசம் , 47 . 

[ மேடு, 16. பரிவு - அன்பு, 61 , 72 , 158 , 208 - 9 , 
பாவர் - நெய்தனிலமாக்களில் 

248,277,286,307 , 309 , 319,330. 
வகைச் சாதியார் ; வலை வீசின பரிவேத்தா- தமையனுக்குவிவாகமாகா 
திருவிளையாடல் விழா நடப்பிப் மலிருக்கும் பொழுது தான் விவாக 
போர் இவர்களே. 

ஞ்செய்து கொண்டவன் , 219 - 20, 
பராமுகம் . அசட்டை , 216 , 326 . 

222 , 341 . 
பரி , 14 , 150 . 

பருதி குலம் , 326 . 

( 104 . 
பரிக்கும் , 109 , 

பருப்பத இபம் - மலைபோன்றயானை , 


சாசு 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


பருமம் - குதிரைமுதுகிற்றவிசு , 

130. 

பறை - சொல் , 143 , 160 . 
பருவம் ஐந்து - ஐந்தாம் பிராயம் , 337 . பறைதல் - சொல்லுதல் , 150 , 194 . 
பல்கோலம் , 24 . [ பல எலும்பு , 315 . பறையறையும் , 142 . 
பல்லக்கு - சிவிகை, பல உத்திராக்கம் , பன்றி , 292 , 350 . ( யது , 11 . 
பல்லவம் , 95 . 

பன்றிக்குட்டிகளை வன்னியராக்கி 
பலகலை வல்லான் , 311 . 

பன்றிக்குறும்பர் பன்னிருவர் , 295 , 
பலகை , 281 , 329 , 345 . 

பன்றி குஞ்சர நிகர வளர்ந்தது , 292 . 
பலகை யிட்டது , 350 . 

பன்றிமலை , 295 , 346 . 
பலம் - பயன் , 326 . 

பன்னம் - இலை , 227 . 
பவக்கடல், 112 . 

பன்னியற் பெருமான் ,158 . 
பவநிசி - பாவமாகிய இருள் , 98 . பனவன் - பிராமணன் , 339 . 
பவழத்தின் குற்ற மெட்டு, 97 . 

பனி , 21 . 
பவழமால்வரை -சிவபெருமான் , 4 . பனுவல் - செய்யுள் , நூல் , 2,61 , 105 . 
பவளக்குன்றம் , 2 . 

பனை - மீன் விசேடம் , 310 . 
பவளத்தின் ஒளிஎட்டு , 96 . 

பனைப்பை யோலை , 118 . 
பவளத்தின்குறைஎட்டு , 96 . 

பனையோலையைக் கட்டிவிடுத்தல் , 99 . 
பவளவிலக்கணம் , 97 . 

பாக்கியம் - புண்ணியம் , 113 . 
பவனம் . வீடு , 18 . 

பாகவதப்பிரமசாரி - வைணவப் பிர 
பவித்திரை , 152 . 

பாகவதர் , 152 , 206. ( மசாரி , 151 . 
பழஞ்சொல்மந்திரம் - பஞ்சாக்கரம் , 3 . பாகவதன் - திருமாலடியவன் , 152, 
பழமதுரை : இஃது இப்போதுள்ள பாங்கர் , 26 . 

( 338 . 
மதுரைப்பதிக்குக் கிழக்கேயிருந்த பாங்கனார் , 22 . ( 317 , 320, 343 . 
தாகத் தெரிகிறது ; தமிழொடு பாங்கு அழ்கு , 24 , 45 , 58 , 225 , 
பிறந்து பழமதுரையில் வளர்ந்த பாசம் 

அன்பு , ஆணவமுதலியன , 
கொடி ( மீனாட்சி . சப்பாணி . க- டு) ; கயிறு , 6 , 262 . 
பழமதுரைமேடென்ற ஓரிடமும் பாசமூன்று மும்மலம் , 113 . 
பழமதுரைமுனியென்ற 

பாசுரம் - ஓலையிலுள்ள வாக்கியம் , 166 , 
முனியின் கோயிலும் அங்கேயுண்டு , 277 . 

( யாட்டு , 306 . 
பழமுதிர்சோலை , 228 . 

[ 80 . பாஞ்சாலிகம் மரப்பாவை விளை 
பழமொழி , 55 , 69,89,120,139,166, பாட்டன் - பாட்டையுடையவன் , 339 . 
177 , 238 , 273 , 285 , 309 . 

பாட்டிசை வென்றது - இசைப் பாட் 

டை வென்றது , 350 . 
பழி - ஹத்தி , 23 . 

பாடகர் -பாணர் , 274 . 
பழிக்கஞ்சி நீக்கினான் , 164 . 

பாடலம் - பாதிரி , 321 . 
பழிக்கஞ்சு சொக்கன் , 307 . 

பாடித்த - பேசிய , 201 . 
பழிச்ச , 87 , 308 . 

பாடை - சபதம் , 170 . 
பழிச்சி-துதித்து , 72 . 

புாடைக்குத்தப்பேம் : பாடைக்குத்தப் 
பழிச்சு- துதிப்பாய் , 341 . 

புவராத கண்டன் என்பது சிலாசா 
பழியஞ்சியது, 346 . 

( தனம், 194 . 
பழியஞ்சுஞ் சொக்கன் , 164 . 

பாடைகூறல் , 170 . 
பழுத்து நரைத்த விருத்தன் , 88 . பாண்டிக்கொற்றவன் , 259 . 
பழுது. - சாபம் , 32 . 

பாண்டி நன்னாடன் , 268 . 
பள்ளி யெழுச்சி , 117 . 

பாண்டி நாட்டின் பெருமை , 14 . 
பறி தலை , 259 . 

பாண்டிநாட்டுத்துதி , 4 . 
பறி தலைக்கையர் , 190 . 

பாண்டி நாடு , 225 , 310 . 
பறிதலையர் - சமணர் , 180 , 

பாண்டி நாடு சிவலோகமானது 53 , 


பழனம் , 16 . 


. 


அரும்பத முதலியவற்றின் அகராதி : 


சாமஎ 


பாரிய மரங்கள் , 

23 . 


பாவை , 115 . 


பாண்டிய மண்டலாதீசுவார் : ஸ்ரீசோ முறையீடு பெட்டைப்பசுவின்பாய் 
மசுந்தரக் கடவுளின் விருதாவளித் ச்சலோடுவிட்டுப் போனது , 164 . 
திருநாமங்களுள் ஒன்று . 

பார்ப்பு - பறவைக்குஞ்சு, 297 . 
பாண்டிய வேந்தன் , 58 . ( 325 . பார்வையால்சூல் கொள்ளல் , 128,270 . 
பாண்டியன் , 226 , 273 , 301 , 318, 

பாரம் - கரை , 

227 . 
பாண்டியன் இந்திரனிடம் பெற்ற பாரமீன் , 84 . 
ஆரத்தைத் திருப்பரங் குன்றத்தில் பாராவளை-ஓராயுதம் , வளை தடி , 205 . 
முருகக்கடவுளுக்கு உதவியது , 228 . 
பாண்டியன் கைகுறைத்தது , 283 . பாலகன் , 150 . 
பாண்டியன் படித்துறை : பொற்றா பாலலோசனம் - நெற்றிக் கண் , 88 . 

மரையின் வடபாலுள்ள படித் துறை . பாலன் , 324 , 339 . 
பாண்டியனகழ்வீதி = பள்ளத்தெரு : பாலை , 16 , 342, 
மாசி வீதிக்கும் ஆவணி மூலவீதிக் பாவகப் பகுவாய் - நெருப்பைக் கக்கு 
கும் இடையேயுள்ளது . 

கின்ற பிளந்தவாய் , 174 . 
பாணச் சாதிக்கோலம் , 267 . 

பாவபுண்ணியங்களின்பயன் , 165,198 , 
பாணச்சாதி வழக்கம் , 283 . 

பாவலர் , 278 , 281 . 

[ 301 . 
பாணபத்திரர் , 11 , 267 . 

பாவலர்புலவன், 126 . 
பாணபத்திரன் , 328-9 . 

பாவறி ஞானப் பலகை , 6 !. 
பாணர் - தையற்காரர் ; அங்கம் வெட் பாவறிந்த நாவலன் , 61 . 
டின திருவிளையாடல் நடத்துவோர் பாவறிமண்டபம் - சங்கமண்டபம் , 76 . 
இவர்களே ; உருமிடியென வெடி பாவறி மாக்கள் - புலவர் , 18 . 
படவெதிர் கறுவி நடந்தொருபாண 
னொதுங்கத் திரிந்தன ( மதுரைக் பாழி - குகை, 181 , 190 . 
கல . கக ) என்றதனால் , சித்தன் பாளைசெறி நிறைகரகம் , 38 . 
பாணச் சாதியானென்று தெரி 

பாறு - கழுகு , 198 . 

பானல் , 209 . 
பாணர் தம்மடியார் பரதேசம் போனால் 

21 . 
விறகையும் சுமந்து கொண்டு மீள பிசகல் , 134 . 
வருவார் , 273 . 

பிஞ்ஞகன் , 14 , 66 , 297 . 
பாணர் மாலையர் -பாணர்மகளிர் , 270 , பிட்டு , 323 . 
பாணன் , 266 , 277 - 8 , 328 , 344 . பிட்டு உதிர் -உதிர்ந்தபிட்டு , 1.14,338 . 
பாதாளம் - மிகவும் ஆழமான நீர்நிலை , பிட்டுத் தோப்பு :மதுரைக்கு வடமேற் 
பாதிரி , 221 . 

( 327 . கில் வையையின் தென்கரையில் 
பாதுகாத்தற் குரியோர் , 168 . 

உள்ளது ; பிட்டுக்கு மண்சுமந்த 
பாந்தள் , 343, 

( தல், 328 . 

திருவிளையாடல் விழா நடக்கு 
பாப்பகுத்தல் - செய்யுட்களைப் பிரித் 
பாப்புக் காப்பு - பாம்பாகியகாப்பு , 308. , பிட்டு வாணிச்சி , 143, 147,338 . 
பாம்பின் தன்மை , 174 . 

பிடித்த பத்து : திருவாசகத் துள்ள 
பாம்பின் விடவைத்தியர் , 303 . 

பிண்டி , 188 . ( தொருபதிகம் , 136 . 
பாமறைக் கெய்தா மெய்யன் , 70 . பிண்டிபாலம் : ஒருவகையாயுதம் , 205 . 
பாயுடைக்கையர் , 185 . 

பிணப்புலால் , 310 . 
பார்த்திபன் , 325 . 

பிணை - புணை , 342 . 
பார்த்திவன் , 322 . 

பித்தம் , 22 . 
பார்ப்பான் ( தருமி ) , 321 . 

பித்தா, 140 . 
பார்ப்பான் முறையீடு பசுப்பாய்ச்ச பிதற்றர் , 168 . 

லோடு சரி : முட்டிப்பார்ப்பான் பிரதாபம் பாடல் , 281 , 


கிறது . 


பானு , 


மிடம் இது . 


சஅ 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம். 


புடை , 82 . 


பிரபுலிங்கலீலை : துறைமங்கலம் சிவப் பீலிமுடி , 240 , 
பிரகாச சுவாமிகள் இயற்றியது ; | பீலியாலடித்துப் பார்த்தல் , 188 . 
அல்லமர் மாயையை வென்ற கதை புக்கில் - வீடு , 151 , 210 . 
யைக் கூறுவது , 77 . 

புகல் , 2 , 268 . 
பிரணவம் , 13.| 

புகலி , 179,340. 
பிரம்படிக் காரர் , 122 . 

புகலிப் பழம்பதி , 179 . 
பிரம்பு , 181 . 

புகலிவேந்தர் , 190 . 
பிரமகத்தி , 246-8 , 251 , 343 . புகழ்-திருவிளையாடல் , 21 . 
பிரமகற்பம் , 243 , 311 . 

புகழ்க்கினியான் , 74 , 116 . [ 307 . 
பிரமசாயை , 247 . 

புகழ்க்கு நல்ல சொக்கன் , 191 , 215 , 
பிரமசாரி , 151 . 

புகழ்க்கு நல்லோன் , 266 , 280 , 312 . 
பிரமசாரிப் புதல்வர் , 114 . 

. 

புகழ் கொண்டான் , 296 . 
பிரமத்தி - பிரமஹத்தி , 327 . 

புகழ்தரு சுந்தரன் , 283 . 
பிரமமுகூர்த்தம் , 296 . 

புகழ்மாது, 57 . 
பிரமராக்கதம் , 227 . 

புகை - மாணிக்கத்தின் குற்றம் , 95 . 
பிரமராயன் , 106 , 116 . 

புங்கவம் - இடபம் , 281. 
பிரமனூர் : திருச்சக்காமாற் றென்னும் புஞ்சம் தொகுதி , 109 . 

பதிகத்தின் முதற் குறிப்பு , 186 . புட்கலம் , 230 . 
பிரமாணத்தோர் - ஆஸ்திகர் , 242 . புட்கலாவருத்தம் ஒருமேகம் , 54 , 
பிரமாணம் - ஆஸ்திக புத்தி , 149,237 . | புட்பகேசி , 70. 

( 320 , 334 . 
பிரமாணி , 108 . 

புடவி , 324 . 
பிரமாமுதல் பிபீலிகா பரியந்தம் , 279. புடாயம் - மாணிக்கத்தின் குற்றம் , 95 . 
பிரவஞ்சம் , 313 . 
பிரளயம் , 342 . ( ஒன்று , 218 . 

புடைப்ப - தடிப்ப , 165 . 
பிராகாமியம் - அட்டமா சித்திகளுள் புடைப்பு - அடியாலுண்டாகிய வீக்கம் , 
பிரார்த்தனைப்பத்து : திருவாசகத் புண்ணியன் , 223 . 

[ 148 . 
துள்ள தொருபதிகம் , 115 . புணர்ச்சிப்பத்து - திருவாசகத்துள்ள 
பிழம்பாய் நின்றான் , 68 . 

புணரி -கடல் , 49. ( ஒரு பதிகம் , 115 . 
பிழம்பு - திரட்சி , 68 . 

புணை - ஈடு , 232 . 

[ 59, 83 . 
பிழை பொறுப்போன் , 79 . 

புத்தி - அருள் , ஞானம் , போகம் , 22 , 
பிள்ளையார் பாளையம் : திருஞான சம் புத்திமுனிவர் - வியாஸர் முதலியோர் , 

பந்த மூர்த்தி நாயனார் சைனர்களை புத்திரர் - மாணாக்கர்கள் , 272 . [ 8 . 
வாதில் வெல்லுவதற்கு வந்து திருக் புதல்வர் - மாணாக்கர் , 115 , 168.9 . 
கூட்டத்தோடு முதலில் தங்கிய புந்தி - புத்தி , 74 , 112 . [ 156 . 
ஊர் ; மதுரைக்குத் தெற்கே யுள் புயங்க நட்டம் - 

ஒருவகை 

நடனம் 
பிறங்கல் - மலை , 177 . 

புயல் - நீர் , மேகம் , 55 . 
பிறர்கண் அக்கரம் பொறா தவன் - பிற புயலாசர் , 342 . 
ரிட முள்ள வித்தையைச் சகியாத புயலைவிலங்கிட்டோன் , 14 . 

வன் [ அக்கரம் : ஆகுபெயர் ) , 75 . புரந்தரன் , 225 , 231 , 331 . 
பிறிது சாபம் - சாபத்தின் பரிகாரம் , புரம் - உடம்பு, 2 , 14 . 
பிறைக் கொழுந்து , 317 . ( 31-2 . ! புரவி - குதிரை, 139 . 
பிறைக் கோட்டு மாக்கள் - பன்றிகள் , புரவி நூல் - அசுவசாத்திரம் , 104 , 108 . 
பிறைக் கோடு , 2 . 

[ 294 . புரவியீடு , 137 . 
பின்னம் , 192 . 

புரிப்பித்து - குஞ்சிப்பித்து , 3 . 
பின்னர்யாவையுமுணர்பவன் , 52 . புரிவலித்து- கயிறு கட்டி , 158 . 
பீடு - பெருமை , 55 , 267 , 299 .. புரிவு , 21 . 


( ளது . 


அரும்பத முதலியவற்றின் அகராதி . 


சாக் 


மலை 


புருடரர்கம் , 97 . 

( 93. | பூசை- பூனை , 267 . 
புரை - உள்வெளி, காகபாதம் , 55 , பூடணம் - ஆபாணம் , 242 . 
புல்வாய் - மான் , 10 , 14 , 263 , 265 , 

பூணித்து , 247. 
344 , 349 , 350 . 

பூதகுடி : காவனூர்க்கு மேற்கே 4 
புல்வாய்மறி - மான்குட்டி , 328 . 

நாழிகை வழித்தூரத்தில் உள்ளது ; 
புலம்பற்பத்து : திருவாசகத்துள்ள ஒரு குண்டோதானால் இஃது 
புலவர் , 261 . 

( பதிகம் , 115 . பெயர் பெற்ற தென்பர். 
புலவர்கோலம் , 68 . 

பூதங் கண்டகுளம் : இது திருப்பரங் 
புலவர் நாற்பத்தொன்பதின்மர் , 320 . குன்றத்திற்கு வடக்குள்ளதோரே 
புலவன் , 68 . 

ரி ; தென்காற் கம்வாய் எனவழங் 
புலி , 328 . 

கும் ; குண்டோதரனாகிய பூதத்தால் 
புலியின் முலையுண்ணல் , 14 . 

வெட்டப் பட்டது ; இதன்கரை 
புவனி , 345 . 

பூதங்கண்டகரை யென இக்காலத்து 
புவிமூலை , 73 . 

வழங்கும் ; இதற்குச் சமீபத்திற் 
புழகு - மலையெருக்கம்பூ , 175 . 

கூடை தட்டிப் பறம்பெனச்சிறிய 
புழுக்கம் , 214 . 

யொன்றுண்டு; வெட்டிய 
புழுகு நெய்ச் சொக்கன் , 53 . 

மண்ணை யெடுத்துக்கரையிற்கொட் 
புழு பிரமனாக , பிரமன் புழுவாக ஆக்க டிய கூடையைக் குண்டோதரனா 
புழைக்கைக்கரி, 132. ( வல்லவர் , 293 . கிய பூதம் இதில் தட்டினமையால் 
புள்ளி , 207 , 341 . 

இஃது இப்பெயர் பெற்றதென்பர் , 
புளகம் , 277. 

பூதசாலம் - பூதக் கூட்டம் , 254. [ 46 . 
புளகிதம் , 26 , 77 . 

பூதம் - குண்டோதரன் , 8 , 348 . 
புளிமாறு -புளியின்மலாறு , 148 . பூதி - விபூதி , 167 , 253,261 . 
புறக்கடல் , 17 . 

பூதிசாதனம் - விபூதியும் உருத்திராக்க 
புறத்திணை யொழுக்கம் , 252 . 

பூம்பாவை , 104 . ( மும் , 255 . 
புறநானூறு எட்டுத்தொகை நூல் பூரித்து , 260 . 
களுள் எட்டாவது , 2 , 17-8 , 32 , பூவண நன்னகர் , 198 . 
80 , 126 , 279 , 296 . 

பூவணப் பொன்னனையாள் , 326 . 
புறப்பொருள் வெண்பாமாலை: செந்த 

பூவணம் , 342 . 
மிழிலக்கணம் ஐந்தனுள் பொரு பூவணவுலா : திருப்பூவண நாதர் மீது 
ளின் பகுதியாகிய புறப்பொருளி திருப்பூவணம் கந்தசாமிப்புலவர் 
லக்கணம் ; ஐயனாரிதனா ரென்பவ 

( இயற்றியது , 21 . 
ரால் இயற்றப்பெற்றது , 252 ., பூவல்லி - திருப்பூவல்லி , 115 . 
புறம்பயம் , 330 , 346 . 

பூவாசகேசி , 70 . 
புறம்பு , 153 . 

பூவை- நாகணவாய்ப்புள் ,18,110,335 . 
புறம்புடைத் தீரனாகி வெளியே தைரி | பூவைப்பூ -காயாம்பூ , 96 . 
யமுடையவனாகப்புலப்படுத்தி , 239 . 

பூவையர் , 18, 234 . 
புறவமாநகர் - சீகாழி , 194 . 

பூழி - திருநீறு , புழுதி , 21 . 
புன்பயிர் - நெற்பயிரல்லா தன , 290. | பூழியன் ,31, 148, 197 . 
புன்றலை , 249,272 . 

பெட்டகம் - பெட்டி , 109 . 
புனல் , 186 . 

பெட்டைப்பசு , 164 . 
புனிதபங்கயம் , 21 . 

பெண்ணை - பனை , 

109 . 
- 

பெத்தம் , 157 . 
பூகம் , 38 , 111 , 

பெரியகோயில் 

சோமசுந்தரக்கடவு 
பூங்கிழி , 70 . 

ளின் ஆலயம் , 60 , 121 , 137 . 
பூங்கொடி - அழகிய துவசம் , 205 . பெரிய கோயிற் சொக்கன் , 220 . 

52 


சகா 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


பேரூர் , 38 . 


பெரிய திருமொழி : திவ்யப் பிரபந் பேரிளமை , 58 . 
தத்துள் திருமங்கையாழ்வார் அரு 
ளிச்செய்த பகுதி , 195 . 

பேழ்வாய், 45 . 
பெரிய நாடு , 38 . 

[ னம் , 93 . பேறு - இலாபம் , 24 , 256 . 
பெரிய பட்டினம் - காவிரிப்பூம் பட்டி பைங்கண்வேழம் - கரும்பு , யானை , 59 . 
பெரிய பாம்பணியும் சொக்கப்பிஞ்ஞ பைதல் . துன்பம் , 344 . 
கன் , 174 . 

பைம்பொனாலயம் , 119 . 
பெரிய புராணம் : 8 , 15 , 61 , 106 , பையுள் - துன்பம் , 188 . 

127 , 179 , 182 , 185 , 203, 234 , பையோலை - பசிய ஓலை , 118 . 
240 , 246 , 258-60,275,308 , 343 . பொக்கணச் சித்தன் , 57 . 
பெரியவன் - மகாதேவன் , 239 , 301 . பொக்கணம் ஒருவகைப்பை , 56,334 . 
பெருங்கருணை : கூக - ஆம் திருவிளை 

திருவிளை | பொத்திய - மறைத்த, 173 . 
யாடலில் 

முதற் செய்யுளிற் பொதியில் , 12 . 
கூறப்பெற்றபெருங்கிராமமாக இரு பொது - சபை , 262 , 
க்கலாமென்று நினைக்கின்றனர் ; 

பொ துவன் - இடையன் , 262 . 
இதில் ஸ்ரீவைஷ்ணவர்கள் மிகுதி பொய்கை , 16 , 113 . 
பெருங்கவிப்புலவன் , 183. (யாக உளர் . பொய்ம்மை - பொறாமை , 180 . 
பெருங்கிராமம் ஐந்நூறு குடிகள் பொய்யா விநாயகர், 315 . 
நிறைந்தவூர் ; சோமசுந்தரக்கடவுள் பொய்யாவையைமாநதி , 141 . 
விருத்த குமார பாலராகி யருளும் பொய்யிலா ஞானயானை - திருஞான 
படி பத்தி புரிந்தொழுகிய மங்கை சம்பந்தர் , 180 . 
அவதரித்த ஊர், 151 . 

பொரியு மலரும் சிந்தல் , 182 , 251 . 
பெருங்கோயில் , 57 . 

பொரிவு - மாணிக்கத்தின் குற்றத்துள் 
பெருந்துறை - பெரிய கடற்றுறை , 

95 . 
111 , 132 , 323 , 337 . 

பொருட் சூத்திரம் - இறையனாரகப் 
பெரும்பற்றப் புலியூர் , 2 . 

பொருட் சூத்திரம் , 75. ( நூல் , 63 . 
பெரும்பற்றப் புலியூர் நம்பி , இந்நூலா பொருணூல் - அகப் பொருளிலக்கண 
பெரும்பறை, 205 . (சிரியர் , 316 . பொருநராற்றுப்படை : பத்துப் பாட் 
பெரும்பாணர், 345 . 

டுள் இரண்டாவது ; இளஞ்சேட் 
பெரும்பாணாற்றுப்படை: பத்துப் பாட் சென்னியின் புதல்வனாகிய சோ 

டுள் நாலாவது ; தொண்டை மானி ழன் கரிகாற்பெருவளத்தானை முடி 
ளந்திரையனைக்கடியலூர்உருத்திரங் த்தாமக்கண்ணியார் பாடியது ; 248 . 

கண்ணனார் பாடியது; 500 -அடிகளை அடிகளை யுடையது , 18 . 
பெரும்பா தகம் , 324. ( யுடையது , 7 . பொருப்பின் பாவை , 73 . [ 63 
பெரும்பொருள், 85 . 

பொருள் - அகப்பொருளினிலக்கணம் , 
பெருமக்கள் - பெரியோர் , 19 , 279 . 

19 , 279. பொருளணிகள் , 44 , 52 , 66 , 174 , 
பெருமாள் -பெருமையையுடையவன் , 204 , 217 , 225-6, 239, 244 , 
பேசிவந்து , 186 . 

[ 267 . 

281 , 304 , 307-8 . 
பேதகம் - வேறுபாடு , 324 . 

பொருளதிகாரம் , 65 . 
பேதை, 85 , 339 . 

பொருளறை , 278 . 
பேரரசினிழல் , 33 . 

பொருனை நதிமுகம் கொற்கைத் 
பேரவை , 24 . 

பொலன் கொடி , 18. [ துறை , 16 . 
பேராரச் சொக்கன் , 226 . 

பொலாமணி -பொல்லாமணி , சிவபெ 
பேராரம் , 278 . 

ருமான் , துளையிடாத மணி, 77 . 
பேராலயம் , 30 , 58 ; 

பொழிப்பு தொகை , பதிகம் , 11 . 
பேரிகை, 205 . 

பொழில், 157, 252 . 


ஒன்று, 


அரும்பத முதலியவற்றின் அகராதி 


சக்க 


மக, 318 , 


. 


பொழிலணைந்த பூங்கோகிலம் , 126 . போபோ , 231 . 
பொழுது புக்கது , 264 . 

போர்க்குரிய படைக்கலம் , 205 . 
பொற்கமலப் பொய்கை , 204 . 

போரான் - ஒருவகைக் குதிரை , 133 . 
பொற்கமலவாவி - பொற்றாமரை , 41 . போற்றி - பாதுகாத்தருள்க , 117 . 
பொற்கிழி , 210 , 335 , 341, 348 . போனகம் , 101 , 209 . 
பொற்கோயில் , 102 , 301 , 307 . பௌவம் - கடல் , 82 , 338 . 
பொற்பதம் , 324 . 
பொற்பதுமம் , 265 . 

மகரப்பருமீன் , 322 . 
பொற்பலகை, 282 . 

மகரம் , 17 , 84 . 
பொற்பு , 2 . 

மகாவரை , 

336 . 
பொற்ற - பொலிவு பெற்ற , 74, 305 . மகவான் , 41 , 265 . 
பொற்றாமரை , 109 . 

மகன்மை கொண்டு - மகனாகக்கொண்டு , 
பொற்றாமரைக்குளம் , 28 . 

மகாபாதகம் தீரும்வழி , 167. ( 213 . 
பொற்றாமரைத் தடம் , 70 . 

மகிழ் , 337 . 
பொற்றாமரைப் பொய்கை, 28 , 204 , மகிழ்ச்சியுடையோர் மங்கலப் பொரு 
பொறித்து - எழுதி , 337 . 

ளைச் சிந்தல் மரபு , 251 . 
பொறையர் கோமான் - மலைநாட்டார் மங்கலங்கள் எட்டு, 38. 
அரசன் , 279 . 

மங்கலமுறை செய்வோர் - நற்குண 
பொறையன்-சோன் , 225 . 

முடைய ஏவலாளர் , 120 . 
பொன்மதில் , 182 . 

மங்கை நாயகன் , 115 . 
பொன்ற- அழிய , 3 . 

மங்கையர்க்கரசி யென்னும் தேவாரப் 
பொன்றாழ்மணிமன்று , 119 . 

மங்கையர்க்கரசு , 179. (பதிகம் , 183 . 
பொன்னகர் மகவான் , 265 . 

மச்சம் - மிச்சப்பொன் , 301 , 
பொன்னம்பலம் , 41. 

மஞ்சகேசி ( மஞ்சம் - பூஜ்யம்) , 70 . 
பொன்னறை, 275 . 

மஞ்சத்தலம் , 271 . 
பொன்னனையாள் , 234, 349 . 

மஞ்சம் - கட்டில் , 271 . 
பொன்னி நன்னாடு , 267 . 

மட்டித்து - கலந்து , 139 . 
பொன்னிநாடு , 247 . 

மட்டியிட்டேம் , 139 . 
பொன்னினாடு - சுவர்க்கம் , 35 . மட்டு - தேன் , 19 , 
பொன்னெயிலாலயம் , 170 , 238 . மட்பாம்பு - ஆதிசேஷன் , 205 . 
பொன்னெயிலிலங்கு கோயிற் புனி மடக்கணிகள் , 5 , 18 , 28 , 53 - 5 , 
தன் , 155 . 

[ 238 . 59 , 77 , 80 - 82 , 87 , 100 , 102 , 
பொன்னெயிற் கோயில் , 155 , 170 , 124-5,129 , 142 , 148 , 157 , 177 , 
போக்கலா விருப்பின் - நீக்குதற்குரிய 187 , 197 , 221 , 270, 277, 
தாக இருந்தால் , 63 . 

279 , 286 , 288 , 294 , 301 . 
போகட்டு - கிடத்தி , 213 . 

மடங்கல் - யமன் , 6 , 24, 132 , 300 . 
போகம் விளைவு , 256 . [ கம் , 193 . மடத்து அமளி , 191 . 
போக மார்த்த என்னும் தேவாரப் பதி | மடப்பம் , 287 . 
போத - மிக, 92, 329 . 

மடம் , 302 . 
போ தகம் - பன்றிக்குட்டி , 291 , மடவார் , 33 . 
போதம் - அறிவு ,போதித்தல் , 73,217 . மடவாள் . 42 . 

[ 272 . 
போதா - போய் , 17 . [ 299. மடிதருகவிகை மடங்கிய 

குடை , 
போதி - உபதேசஞ்செய் , வா , 297 , மடு - மானிடராக்காத நீர்நிலை , 45 . 
போதினல்லாற் போதுகின்றதில்லை , மடைத்தலை - நீர்மடையில் , 327 . 
போது - வா , 160 . 

( 234. மடைப்பள்ளிச்சாம்பல்- திருஞான சம 
போதுமோ, 79 . 

பந்தர்கூன்பாண்டியனுக்கு வெப்புத் 


1 


சகஉ 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


தீர்த்தது தொடங்கி இதுவே இத்த , மதியம் - சந்திரன் , 292 . 
லத்தில் விபூதி ப்ரஸாதமாகக் கொ மதியுளான் , 63 . 
டுக்கப்படும் ; ஙஎ : குக -ஆம் பாடல் மதிலொடுவடவாயிலை முரித்து , 91 . 
முதலியவற்றைப்பார்க்க . 

மதிற்றிருக்கால் - மதிலின் முடக்கத் 
மடைமுது நூல் - பாக சாஸ்திரம் , 43 . மது - கள் , தேன் , 14. [ தால் , 245 . 
மண்கொட்டு - மண் வெட்டி , 339 . மதுகம் - இருப்பைமாம் , 337 . 
மண்டபம் , 61 - 2 , 76 , 81 , 121 , மதுகரங்கள் , 14 . 

125 , 139 , 149 , 206 , 284. ( 332. | மதுராபுரி , 181 , 187 , 319 , 321 , 
மண்டலம் - நாடு , வட்டம் , 209, 219, 324 , 326-7 , 329 . 
மண்டியூர் - குதிரைகள் புழுதி மண் மதுராபுரிச்சொக்கர் , 317 . 

டிய இடமென்பர் . ( நடை , 131 . மதுரை , 5 , 17 , 77 , 92 , 266 , 277 . 
மண்டிலம் - குதிரையின் ஒருவகை 283 , 294, 298 , 301-3 , 306 
மண்டு றுநீர் - மிக்குவரும் வெள்ளம் , 310 , 312 , 318 , 320, 322-3 
மணப்பொருத்தம்பத்து , 33 . [ 45 . 328-30 , 334 , 336-8 , 340, 342 . 
மணலூர் : பாண்டியர்களின் பழைய மதுரைக்கலம்பகம் : குமரகுருபாஸ்வா 
இராசதானி ; மதுரைக்குக் கிழக்கே மிகள் இயற்றிய பிரபந்தங்களுள் 
யுள்ளது ; மணற்புரமெனவும் வழங் ஒன்று , 1 , 53 , 89 , 164 . 
கும் ; பாரதசம்பு முதலியவற்றிற் மதுரைச்செழியன் , 321 . 
கூறப்பெற்றது இதுவே , 264 . மதுரைச்சொக்கநாதன் , 160 . 
மணவாளன் , 163 . 

மதுரைசிவலோகமானது , 21 , 53 . 
மணற்புரம் , 265 , 344 . 

மதிரைத் திருச்சிற்றம்பலத்தைப் பொ 
மணி - உருண்டைகள் , 15 , 84 , 231 . ன்னால் வேய்ந்தது , 158 . 
மணிகண்டன் , 17 . 

மதுரைத்திருச்சிற்றம்பலம் , 5 . 
மணிகர்ணிகை- கங்காநதியிலுள்ள கட் மதுரைத்திருநகர் , 57 . 
டங்களுள் ஒன்று , 12 . 

மதுரைத்து தி , 4 . 
மணிச்சிலம் போசை காட்டல் , 124 .. மதுரைத்தென்னன் , 295 . 
மணிமுடி யரசன் , 277 . 

மதுரை நாயகன் , 2. [ தெய்வம் , 309 . 
மணிமேகலை : தமிழ்ப்பஞ்சகாவியங் மதுரைநாயகன் போலில்லைமற்றொரு 
களுள் ஒன்று , 8 , 94 , 198 . 

மதுரைப்பதி , 325 . 
மத்தகக்குழிவு - மாணிக்கக் குற்றத்துள் மதுரைப்பதிற்றுப்பத்தந்தாதி , 14 . 
மத்தகப் பிள்ளை , 82 . ( ஒன்று , 95 . மதுரைப்பாணன் , 277 . 
மத்தகம் - தலை , 82 . 

மதுரைப்பெரும்பதி , 33 . 
மத்தளம் , 205 . 

மதுரைப்பெரும்புரி , 327 
மத்தன் - மயக்கமுடையவன் , 121 . மதுரைப் பேராலவாயார் 

இறைய 
மதலை , 306 . 

னார் , 65 , 74 . 
மதி - சந்திரன் , 5 . 

மதுரைப்பேராலவாயான் , 65 , 74 , 
மதிச்சயம் - குதிரைகளை விலை மதித்த மதுரை பொன்னெயிலுடையது , 237 . 
இடத்துள்ள தோரூர் . 

மதுரைமண்டலம் , 209 , 219 . 
மதிட்படை , 17 . 

மதுரை மன்னன் 

சோமசுந்தரக்கட 
மதித்து , 43 . 

வுள் , 14 , 36 , 44 , 323. ( யார் , 6 . 
மதிநெறி . சந்திர குலம் , 39 . 

மதுரைமாதேவி . தடாதகைப் பிராட்டி 
மதிபொதிநீர் - அமுதம் , 325 . மதுரை மும்மணிக்கோவை , 177,263 . 
மதிமரபு - சந்திரகுலம் , 333 . 

மதுரையம்பதி , 99 . 
மதிமலிபுரிசைமாடம் , 345 . 

மதுரையர்கோன் , 326 . 
மதிமலிபுரிசைசெயன்னும் திருமுகப் மதுரையானது , 349 . [ 176. 
பாசுரம் , 275 

மதுரையென்னும் பெயர்க்காரணம் 


- 


, 


அரும்பத முதலியவற்றின் அகராதி 


சகங. 


மதுரைவள்ளல் , 218 . 

மலரயன், 264 . 

( சன் , 35 . 
மதூகம் - இருப்பைமரம் , 105 . மலைக்கொடிமன்னன் மலயத்துவ 
மந்தரம் , 181 . 

மலைந்து - மாறுபட்டு , 62 . 
மந்திரச் செந்தமிழ் , 199 . 

மலையாகியவில் , 1 . 
மந்திரத்தலைவர் , 206 . 

மலையானிலம் - தென்றல் , 266 , 
மந்திரத்தால் நோக்குதல் , 113 . 

மவுலி , 93, 244 , 337 . 
மந்திரம் , 227 . 

[ 188. | மழுக்கடை , 205 . 
மந்திரமென்னும் தேவாரப் பதிகம் ,, 

மழுப்ப , 145 . 
மந்திரவாதம் , 99 , 174 , 178 . 

மறம் - பாவம் , 118 . 
மந்திரவெண்ணீறு , 195 . 

மறி - ஆடு , 133 , 139 . 
மந்திரி, 346 . [ யும் உணர்தல் , 108 . மறுகினொடுமறுக , 116 . 
மந்திரியால் அரசன் எல்லாவற்றை 

மறுகு , 340 . 

( 291 . 
மந்துரை - குதிரைச்சாலை , 140 . மறுபெருஞ்சாபம் - சாபவிமோசனம் , 
மயனூல் - சிற்ப நூல்களுள் ஒன்று , 265 . மறுமண்டலம் - வேறுநாடு , 323 . 
மயிடன் . மகிஷாசுரன் , 20 . 

மறுவேந்தன் - வேற்றாசன் , 325 . 
மயிர்சிலும்ப , 112 . 

மறைக்காடு - வேதாரணியம் , 179 . 
மயிலேறும் வேதியன் , 315 . 

மறை நாதம் , 157 . 
மயிற்கழுத்து - மயிற்கழுத்தாலாகிய | மறைப்பொருள் - இரகசியச் செய்தி , 
மயூரம் - மயில் , 132,303 . மாலை , 240 . 224 . 

( 98 . 
மரகதம் -உமாதேவியார் , 15 , 97. [ 162 . மறைபறை - வேதஞ் சொல்லுகின்ற , 
மாணகாலத்தில் துரும்பும் வச்சிரமாம் , மறையுறுவங்கம் - திருவாதவூரர் ,112 . 
மரல் அன - மரல்நாரையொத்த , 153 . மறையேடு - தமிழ்வேதமாகிய திரு 
மரித்த - ஸ்மரித்த , நினைத்த , - இறந்த முகப்பாசுர மெழுதிய ஏடு, 5 . 
மரித்து , 57 . ( வென்றுமாம் , 114 . மறைவழக்கு , 177 . 
மரியாத - இறவாத , 330 . [ 326 . மன்றசோகம் , 99 .. 
மருகை - சகோதரியின் பிள்ளையை ,, மன்றம் , 157 . 

( 304 , 335 . 
மருங்கு - சுற்றம் , 327 , 343 . 

மன்றல் - கல்லியாணம் , 46 , 49 , 66 , 
மருத்தின் திசை - வாயு மூலை , 334 . மன்றற் பேதை - மங்களேசுவரி , கல் 
மருத்து - காற்று , 22 , 130 , 281 , யாணசுந்தரி , 85 . 

[ 283 , 308 . மன்றாடி : சிலேடை ; சபையில் ஆடு 
மருதோன்றி - மருதாணி , 269 . 

பவனென்றும் , 

எருமன்றத்தில் 
மருந்து - அமுதம் , பச்சிலை, 235,335 . ஆடுபவனென்றும் பொருள்படும் ; 
மருப்பு இல்கோ - கொம்பில்லாத பசு , பசுமந்தையை எருமன்ற மென்றல் 
மருமகன் , 302 . 

[ 163 . 

( 110 , 217 , 285 . 
மலயக்குன்று : பொதியின் மலை ; மன்று - பொதுவான இடம் , 24 , 99 , 

இது வைப்புத் தலங்களுள் ஒன்று , மன்றுணாதன் , 119 . 
மலயக்கோ, 224 . 

[ 13 . 

மன்றுநீடசோகநீழல் , 99 . 
மலயத்துவசன் , 319,331, 348 . மன்றுளாடினோனறியவெனச்சூளுறு 
மலயத்துவசன் இமவான் அவதார மன்றுற - பலரறிய , 86, 158.( தல் , 59 . 
மென்னும் குறிப்பு , 109 . 

மன்னர் பெருமான் , 267. ( கம் , 117 . 
மலயத்துவசனென்னும் மாறன் - பொ மன்னவற்பிழைத்தல் - இராசத்துரோ 
தியின்மலையினுருவெழுதிய கொ மன்னவற்பிழைத்தலாகாது , 120 , 
டியையுடைய பாண்டியன் , 33 . 

மன்னவனெப்படி மன்னுயிரப்படி, 
மலயம் , 34 , 73 . 

( 285. 
மலர் - பூப்பு , 23 . 

மன்னன் , 14, 36, 44, 323, 325 . 
மலாணைத்துயிலல் , 34 , 80 , 

மனநிறைதல், 191 . 


. 


மாபு , 261 . 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


மாசு , 2.7 . 


மனம்குன்றல் , 151 . 

மாத்திரை யொன்பது , 288 . 
மனமுள்ள - மனமுள்ளன, 138 . மாதவர் , 347 . 
மனர்.மன்னர் , 78 .. 

மாதவன் , 341 , 
மனுநெறி , 160 . 

மா தனம் - மிக்கபொருள் , 209 . 
மனை - அரசனை , 342 . 

மாதா- தாய் , 49 . 
மனோகரம் - அழகு , மகிழ்ச்சி , 48 , 56 , 

மாது , 287 . 
மா - அழகு , குதிரை, 140 , 150.( 234 | மாதேவி , 65 . 
மாக்கள் , 20 , 

மாநகரி : மதுரைக்கு வடகிழக்கிலுள்ள 
மாகதர் . இருந்தேத்துவார் , 125 , 206 . ஒர் ஊர் ; பாண்டியர்களுடைய அர 
மாகம் , 1:12 . 

ண்மனை முதலியன இருந்த இடம் ; 
மாசில்கற்பு - அறக்கற்பு , 48 : 

ரு : சுக , பார்க்க ; மாணிக்கவாசகர் 
மாசிலாசிரியர் - சங்கப்புலவர் , 65 . பொருட்டு வந்த குதிரைகள் இட 

சாரி வலசாரி புரிந்த இடமென் 
மாசுணம் , 174 . 

றுங் கூறுவர் . 
மாட்டாதாகி - வலியில்லாததாகி , 221 . மாப்பல - மாமாமும் பலாமாமும் , 328 . 
மாடக்குளக்கீழ்மதுரை : மாடக்குள மாபாதகம் , 339 . 
மென்பது மதுரைக்கு மேற்கே மாமடி - மாமனார் , 49 , 84 . 
யுள்ளதோரிடம் ; இஃது 

மாமணவாளன் , 37 . 
தாலூகாவாகவும் இருந்தது ; இதில் மாமதுரை , 4 , 347 , 350 . 
ஒருகுளமுண்டு ; மாடக்குளம் பெரு மாமன் , 306 , 326 . 
கினால் மதுரைபாழ் என்ற பழ மாமி , 49 , 339 . 
மொழியும் வழங்குகிறது , 55 . 

மாமை , 336 . 
மாடக்குளம் பெருகினால் மதுரைபாழ் மாயூரப்புராணம் , 151 . 
என்னும் பழமொழி , 55 . 

மார்க்கங்கள் , 129 . 
மாடக்கூடல் , 156 . 

மாராட்டக்கு திரை, 119 . 
மாடு - பக்கம் , 25 , 215 , 267 . 

மாருதவசம் - காற்றுவழி , 65 . 
மாண்டக - மாட்சிமை பொருந்த , 268 . மால் - மயக்கம் , 87 , 270 , 336 . 
மாண்டது -மாட்சிமையுற்றது , 203 . மாலுற்று - மயக்கமுற்று , 26 . 
மாணாக்கராதற்குரிமையில்லோர் , 75 . மாலை - விறலி , 266 , 284 , 288 . 
மாணாக்கராதற்குரியோர் , 74 . 

மாலைப்போது , 16 . 
மாணாக்கரைப்பு தல்வரென்றல், 168-9, மாவலிகங்கை - ஒருநதி ; இலங்கைத் 
மாணிக்கக்கோவை , 208 . ( 172. 

தீவிற் சமெனொளிமலையிலிருந்து 
மாணிக்கத்தாள் - மாணிக்கத்தாலாகிய 

உண்டாவது , 

94 . 
காம்பு , 158 . 

மாவனம் - திருவுசாத்தானம் , 350 . 
மாணிக்கத்தின் இலக்கணம் , 94 . மாவேட்டை , 24 . 
மாணிக்கத்தின் குணம் பன்னிரண்டு , மாளவர் , 206 . 
குற்றம் பதினாறு , 94-5 . 

மாறன் , 58 , 156 , 157 , 187 , 202 , 
மாணிக்கத்தின் சாதி நான்கு , 94 . 219 , 225 , 230 , 267 286 , 291 , 
மாணிக்கத்தின் நிறம் இருபத்தெட்டு , 295 , 337-8 , 342 , 344 . 
மாணிக்கத்தின் பெயர்கள் , 94. [ 94.5 . மாறன்மாறன் , 148 . [ 148 
மாணிக்கத்தின் வகை , 

95 . 

மாறனென்னும் பெயர்க் காரணம் , 
மாணிக்கத்தின் விலை , 94 . 

மாறியாடிக் கொடியிட்ட பெருமான் , 
மாணிக்கம் , 94 , 322 ; 349 . 

158 . 

[ 157-8 . 
மாணிக்கம் பத்திபாய்தல் , 94 . 

மாறியாடியது சுந்தர நடனமென்பது , 
மாணிக்க வாசகன் , 115 . 

மாறியாடுதல் , 157 . 
மாத்திரைக்கோல் , 234 . 

மாறு - ஒப்பு , பிரம்பு , மலாறு ; மிலா 


அரும்பத முதலியவற்றின் அகராதி . 


சகரு 


பெறெனவும் வழங்கும் , 125 , 148 , மீனத்துவசன் , 323 . 
மான்கெர்த்தமாதே , 235, ( 271, 338. | மீனமதியுத்தரம், 38 . 
மானங்காத்து , 225 . 

மீனவர்கோன் , 21 . 
மானபுரம் - மானமங்கலம் , 106 , 123 . மீனவன் , 324 , 337 , 341 . 
மானம் - விமானம் , 232 , 302 , 331 . மீனாக்ஷியம்மை பிள்ளைத் தமிழ் , 12 , 
மானமங்கலத்தார் : திருவாதவூரரது மீனுடல் , 114 . [ 49 , 53 , 80 , 89 . 
குடிப்பெயர் , 106 . 

முக்கட்கடவுள் , 19 . 
மானமங்கலம் 

திருவாதவூரர்களு | முக்கண் , 1 . 
டைய முன்னோர்கள் இருந்த ஊர் ; முக்கணன் சாதனம் - ருத்திராக்கம் , 260 . 
இதனால் அவர்கள் மானமங்கலத் முகத்தால் - வழியால் , 148 . 
தார்களென்று கூறப்படுவர் ; இவ் முகமுகம்பார்த்தல் , 286 . 

வூர் மானபுரமெனவும் வழங்கும் , முகமுகம்பார்த்து - ஒருவர் முகத்தை 
மானமில் சமணர் , 178,180 .[ 106,123 . ஒருவர் பார்த்து , 172 , 222 . 
மானி - மங்கையர்க்கரசியார் , 179,180 , முகிழ்த்தம் - முகூர்த்தம் , 330 . 
மானிடர் , 4 . 

( 101. முகின்மேனி - திருமால் , 2 . 
மானிட 

டாடைய - மானிடரெல்லாரும் , முகினாயகன் , 141 . 
மானிடரால் ஆடுங்கூத்து , 

, 157 . 

முகுத்தம் - முகூர்த்தம் , 35 , 39 , 296 . 
மானிமாறன் , 229 . 

முகுளம் -அரும்பு , 37 . 
மானியார் , 190 , ( பதிகம் , 187 . 

முச்சங்கத்தமிழ் , 7 . [ 280 , 345 . 
மானினேர்விழி யென்னும் தேவாரப் முச்சந்தி - காலை , உச்சி , மாலை , 209 , 
மிகை - வரம்பு கடந்த செய்கை, 213 . முச்சான்று - மூன்று சாட்சி , 346 . 
மிஞ்ச , 229 , 268 . 

முசியாது - இளைப்பு மல், 319 . 
மிஞ்சி - மிகுத்து , 237 . 

முட்ட - குறைய , 343 . 
மிடி - தரித்திரம் , 330 , 343 , 346 . 

முட்டற, 235 . 
மிடித்தனம் - வறுமையுற்றேம் , 84 . முட்டாமல் - குறையாமல் , 262 . 
மிண்டர்கள் , 188 . 

முட்டானேம் : முட்டு இங்கே கேட்டு 
மிண்டுகள் - இடக்காானமொழிகள் , | முட்டி , 184. ( முட்டு , 184 . 

தருக்காற் சொல்லும் சொற்கள் , 36 , முட்டிப்பார்ப்பான் முறையீடு, 164 . 
மித்திஞ்சயம் , 298 . 

( 170. முட்டு: சைன பரிபாஷைகளுள் ஒன்று , 
மித்துஞ்சயம் , 329 . 

பலவகைப் பண்டங்கள் , வாத்தியம் , 
மிதத்தல் , 24 .. 

183 - 4 , 235 , 272-3 . 
மி தலை - சோறு , 44 . 

முட்டுச்சஞ்சலம் , 183 . 
மிருத்திஞ்சயமந்திரம் , 296 . 

முட்டுடைப் பட்டினிவயிறு - கண்டு 
மிருத்தியுஞ்சயம் , 346 . 

முட்டு , கேட்டு முட்டுக்களால் பட்டி 
மிலைஞ்ச - சூடிய , 42 . ( 249 . னியிருக்கும் வயிறு , 198 . 
மிலைந்தனன் சூடிக் கொண்டான் , முட்டுப்பட்டினிகள் , 190 . 
மிலைந்து - சூடி , 221 . ( 123. | முட்டுப்பாடு, 259 . 
மிழலைகாட்டு வேளாளர் பெருமை, முடங்கல் , 245 , 343 . 
மிழலைநாடு , 123 . 

முடி - கிரீடம் , தலை , 35.[ 68,87,214 . 
மிறை - நடுக்கம் , 259 . 

முடிச்சாத்து - தலைக்கட்டு , தலைக்கீடு , 
மின் - உமாதேவியார் , 78 . 

முடிச்சுற்று - முடிச்சாத்து , 268 . 
மின்னமர் கோபுரம் , 238 . 

முடி துளக்கி - தலையசைத்து , 116 . 
மின்னாமலிடிக்குமா, 139 . 

முடிபுனை மண்டபம் , 260 . 
மின்னெயின் மதுரை, 92 . 

முடிமணி , 100 . 
மீளாவழி , 49 . 

முடிய - முற்ற , 194 . 
மீன்கள், 310 . 

முடுகு - விரைந்து செல் , 345 . 


சகன் 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


. 


யது , 


முண்டகம் , 25 . 

மும்முலைத் தடாதகை, 348 . 
முண்டச்சிரம் . 56 . 

மும்முறை வாது , 194 , 
முண்டம்வெம்ப - தலையெரிய , 229 . மும்மையாலுலகாண்டமூர்த்தி , 260 . 
முண்டி - மொட்டைத்தலையையுடைய மும்மைவினை - சஞ்சிதம் , பிராரத்து 
துறவி ; இஃது இடுகுறிப் பெய முரசம் , 205. ( வம் , ஆகாமியம் , 21 . 
ராகவும் வழங்கும் , 58 . 

முரண் - பகை, மாணிக்கத்தின் குற் 
முண்டித்தவர் - தலையை மழித்துக் முரண்தொடை , 269. [ றம் , 95 , 290 . 
முத்தம் , 327 . [ கொண்டவர் , 102 . 

முரணணி , 302 . 
முத்தமிழ் , 329 , 335 . 

முரற்சி . நாதம் , 287 . 
முத்தமிழ்க்கீரன் , 68 . 

முரி - வளைவு , 319 . 

( 337 . 
முத்தமிழ்க்கொத்து , 62 - 3 . 

முரித்து - இடித்து , உடைத்து , 91 , 
முத்தமிழ் வாணர் , 182 . 

முரிவாய் - கன்னவாயில் , 91 , 275 , 
முத்தமுண்ணல் , 236 .. 

முருக்கு, 95 , 134 . 
முத்தழல் , 311 . 

முருகவேள் சங்கத்திலிருந்தது , 14 . 
முத்தழல் நான்மறை , 209 . 

முருகன் , 14 , 228 . 
முத்திரை - அடையாளம் , ஆபரணப் முருட்டுக்கையர் , 193 . ( 308 . 
பொது , 56 , 91 . 

முல்லை - கற்பு , 11 , 16 , 87 , 170 , 
முத்திரைகள் மூன்று :இவை திருவால முல்லைப்பாட்டு : பத்துப்பாட்டுள் ஐந் 
வாய்த் திருக்கோயிற் கருவூல முத தாவது ; காவிரிப்பூம் பட்டினத்துப் 
லியவற்றில் வைக்கப்பட்டு வழங்கி பொன் வாணிகனார் மகனார் நப்பூத 
வருகின்றன ; ( க ) இடப முத்திரை; னார் பாடியது ; 103 - அடிகளையுடை 
12 ) மீனமுத்திரை; ( ந . ) இராசகர 

257 . 
நாகர் முத்திரை , 

முல்லைத்தேவி , 11. ( பெயர் , 284 , 345 . 
முத்தின் இலக்கணம் , 95 . 

முல்லைமாலை - பத்திரன் மனைவியின் 
முத்தின் குணம் , 96 . 

முல்லைவல்லி , 170 . 
முத்தின் குற்றம் பத்து , 96 . 

முழவம் , 101 . 
முத்துப்பிறக்குமிடம் , 96 . 

முழவு, 18 . 
முத்தெயின் மதுரை - முதியபாதிலை முழைஞ்சு - குகை , 227 . 

யுடைய மதுரை , 303 . [ 178 . முள்ள - மகிழ ( வடமொழி ), 138 . 
முத்தொள்ளாயிரம் : ஒருபழைய நூல் , முளரி - அக்கினி, 333 . 
முதல்வன் - சிவபெருமான் , 13 , 92 . முளிந்து - உலர்ந்து , 222 . 
முதியவெற்பு , 291 . 

முளைத்தளை - முளையிற் கட்டிய கட்டு . 
முதுநாரை , 308 . முற்றிய, 77 . 

( 163 , 
முதுபோன்பு , 136 . 

முற்றிய தவஞ்செய்மாமுனி, 291 . 
முதுமடைநூல் - முதிய பாகசாஸ்தி முற்றுதல் - வளைதல் , 33 . 
முதுமாமங்கை - பிட்டுவாணிச்சி ; இவ முறுவல் , 72 . 
ள் பெயர் செம்மனச் செல்வி , 14!. முறைசெய்வோர் 

ஏவலாளர் , 57 , 
முதுமைக் குறிப்பு , 152 . 

121 , 140, 146-8, 246 , 267,272 . 
முந்நீர் , 319 . 

முறையீடு, 245 . 
முந்நூற்றுவர் , 111 . 

முறையோர் , 188 . 

. 
முந்நூன் மறையவர் , 111 . 

முறைவாரியர் , 147 . 
முப்போது , 329 . 

முன் - தமையனார் , 1 . 
மும்மணி , 97 . 

முன்கொண்மனைவி - முதன்மனைவி . 
மும்மதநால் வாயுவாமலை - யானை , 60 . முன்னம் , 102 . 

[ 346 , 
மும்மதம் , 1 . 

முனிவன் - சிவபெருமான் 1 . 
மும்முடிமன்னர் , 226 , 

முக்கு , 297 , 


( ரம் , 43 . 


அரும்பத முதலியவற்றின் அகராதி 


சகள் 


மூங்கை - ஊமை ,83. 

மென்புலவர் , 261 . 
மூசி - மூச்சுவிட்டு, மோந்து , 177 . மேக்கு - மேலே , 297 . 
மூதலித்து - ஒப்பித்து , 324 . 

மேகநாதன் , 142 . 
மூதுரை வாதவூரர் , 7 . 

மேகமன்னர் , 231 . 
மூப்புவருணனை , 153 . 

மேகமன்னர் நால்வர் , 10 . 
மூர்க்கனும் முதலையும் கொண்டது மேட்டிரம் ஆண்குறி , 133 . 

விடா என்னும் பழமொழி , 69 . மேதினி , 21 . 
மூர்த்தி - மூர்த்தியார் , 258,260 , 328 . மேய்ந்து - வேய்ந்து , 150 , 158 , 244 . 
முர்த்தி நாயனார் , 10 . 

மேரு, 299 , 350 . 
மூர்த்தி நாயனார் துதி , 260 . 

மேருமால்வரை, 300 . 
மூர்த்தியார் , 349 . 

மேருவடிவம் இரண்டு , 300 .. 
மூர்த்தி வேந்து , 260 . 

மேருவிற் கயலும் செண்டும் பொறித் 
மூலபலம் - மூலப்படை , 240. (வுள் , 4 . மேல் - இனி , 217 . ( தது , 301 . 
மூவர்கட்கரியான் - சோமசுந்தரக் கட மேல் பால் , 241. 
மூவரையன் வண்ணம் , 233 , 

மேலெழ , 252 . 
மூவிருதிங்கள் , 203 .. 

மேலைக்கடை : ஓரூர் ; சைனர்கள் ஏறிய 
மூளை கையிலுமுண்டென்பது , 259 . கழுமரங்களின் 

மேலைக்கோடியா 
மூன்று நாட்டார் , 230 . [ வர் , 111 . கிய இடமாம் . 
மூன்று நூறு மறையவர் - முந்நூற்று மைத்துனி - அம்மான்மகள் , 302-3 . 
மூன்று முடிமன்னர் , 276 . 

மைந்தர் - மாணாக்கர் , 169 , 172 . 
மூன்று முலையிருமையொரு பெண் , மைந்தன் - முருகக்கடவுள் , 39 . 
மெத்தல் - நிரம்பல் , 24 , 

[ 21 . மைந்து - வலி , 346 . 
மெத்தன - மெல்ல , 118 . 

மைப்பனை - கரியபனை , 54 . 
மெத்தனவு, 303 . 

மையனெஞ்சன் , 122 . 
மெத்திய நிரம்பிய , 173 , 235 . மொக்கணி - குதிரைக்குக் கொள்ளு 
மெத்திய சூழ்ச்சி , 191 . 

முதலிய உணவு கட்டும்பை , 139 , 
மெத்தென - மெல்ல , 303. [ 146,220 . மொஞ்சகக்கையர் - ஜைனர் , 100 , 
மெய் - அறிவு , உண்மைவழி, மனம் , மொஞ்சகம் - மயிலிறகின் தொகுதி , 
மெய்க்காட்டு , 204 , 206 , 325 , 341 , மொட்டை , 163 . 

[ 100 . 
மெய்க்குரு, 74 . 

[ 349 . மொட்டைச்சிரம் , 163 . 
மெய்ஞ்ஞானவிழி , 80 . 

மொட்டைப்பசுவின் பாய்ச்சல் , 164. 
மெய்ப்பால் - சரீரத்தின் கண் , 167 . மொத்தம் - தொகுதி , 131 , 134 . 
மெய்ப்பொருள் , 203 . 

மொய்ம்பு , 270 . 
மெய்ம்முழுதும் பூதியணிதல் , 167 . மொய்யார் பொய்கை - திருப்பெருந் 
மெய்யர்க்கு மெய்யன் -சிவபெருமான் , துறையிலுள்ள தொரு தீர்த்தம் , 

[236 . மொழி - கணு , சொல் , 15 . [ 111 . 
மெய்யன் - சிவபெருமான் , 53 , 70 , மொழியறிசங்கப்பலகை , 9 . 
147 , 166-7 , 180 , 183 , 236 , 252 , மோலி , 332-3 . 

( 268 . மோனம் - மௌனம் , 47 . 
மெய்யனைப் பொய்யறக் காணல் , 30 . மௌலி , 53 . 
மெய்விதிர்ப்பு , 257 . 

யந்திரங்கள் , 185 , 193 . 
மெல்லி , 336 . 

யந்திரங்கள் மந்திரங்கள் , 185 , 193 . 
மெல்லியல் , 26 . 

யமபுர மென்னுங் கொடுமை , 123 , 
மெல்லிய வடிவன் , 146 . 

யவனர் , 253 . 
மெழுகுசாத்தி , 234 . 

யாகம் , 298 . 
மெழுகுபூண்ட , 235 . 

யாண்டு - பிராயம் , 148 , 257.8 , 
53 


சிகஅ 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


யாணர்மாக்கள் - புதியனவாய் வந்த வடகிரி - மேரு , 52 , 301. [ த்தல் , 193 . 
யாதவர் . 206 . ( குதிரைகள் , 138. வடகிழக்கில் அக்கினி குண்டம் சமை 
யாப்பருங்கலவிருத்தி , 206 . 

வடகீழ்க் கோணம் , 193 . 
யாமம் , 329 . 

வடகீழைக்கோணம் , 100 . 
யாமினி - இரவு , 164 , 280. 

வடகுடதீரம் - வடமேற்குக் கரை , 25 . 
யாய் - தாய் , 49 , 291 . 

வடதரு - ஆலமரம் , 159. 
யாவும் - எல்லாம் , 261 . 

வட திருவாலவாய் : இஃது இடைக் 
யாவும் வல்லவன் , 92 , 

காடருடைய பிணக்கைத் தீர்க்கும் 
யாழ், 268 . 

பொருட்டுச் சோமசுந்தரக் கடவுள் 
யாளி , 300 . 

எழுந்தருளியிருந்த இடம் ; இக் 
யானை , 27, 90 , 221 . 

கோயில் . இக்காலத்துப் பழைய 
யானைக் கிளையான் , 315 . 

சொக்கநாதர் கோயிலென வழங்கு 
யானைமலை , 103 . 

( 104 . கின்றது (திருவிளை.இடைக்காடன் . 
யானைமலையில் நரசிங்கம் இருத்தல் , வடம் - ஆலமரம் , 324 . [ $ 0.) 
யானையாலயம் - இந்திரவிமானம், 101 . 

வடவை, 134 . 
யானையானனன் - விநாயகர் , 101 . வடவையம்பரி , 134 . ( 332 . 
யுத்தகளம் , 221 . 

வடாது - வடக்கின் கண் உள்ளது, 
யுத்தத்திற்குரியவாத்தியங்கள் , 205 . வடிக்கும் - கூரிதாகிய , 346 . 
யுத்த பரிபாஷை , 171 . 

வடிம்பலம்ப நின்றான் , 81 . 
யோக பட்டம் , 56 , 334 . 

வடிம்பு - ஓரம் , 81, 136 , 336 . 
வகுந்த - வகிர்ந்த , பிரித்த , 193 . வடிம்பு அலம்ப - ஒரத்தைக்கழுவ, 81 . 
வகுள நீழல் , 105 . ( 119 , 215 . 

வடிவணங்கு , 52 . 
வகை - இடங்கள் , குறுந்தெருக்கள் , வடிவம் , 300. 
வகைத் துறையாளர் - பலவகைப்பட்ட 

வடிவமங்கை , 162 . 
துறைகளைப்பாதுகாத்தலையுடைய வடிவன் - அழகையுடையவன் , 146 . 
வேலையாளர் , 138 . 

வடிவுடைக்கடவுள் , 103 . 
வகைப்படு , 127 . 

வடிவுறு திருக்கூத்து - சொக்கத்தான் 
வங்கம் , 15 , 84 . 

வடு , 207, 341 . 

( டவம் , 158 . 
வங்கர் , 206 . 

வடுக வேந்தன் , 259 . 
வங்கியம் , 205 . 

வடுப் படுவ , 19 . 
வசம் - வழி , 65 . 

வண்மை - கொடை; 212 . 
வசை - நிந்தை , 206 , 344 . 

வணங்குமினீர் வணங்குமீனீர் , 64 . 
வஞ்சக நெஞ்சகம் , 198 .. 

வணங்குவோரிணங்கன் , 126 . 
வஞ்சப்பழிப்பணி , 198 . 

வணிகக் கோலம் , 214 . ( 214 . 
வஞ்சம் , 140 , 165 , 170 . 

, 

வணிக சூரியர் ( சூரியர் - வித்வான் ), 
வஞ்சனை செய்யலாகாது , 140 . வணிகன் முல்லைத்தேவி , 11 . 
வஞ்சிக் கொற்றவன் , 279 . 

வத்தவர், 206 . 
வஞ்சிமாலை மிலைதல் , 219 . 

வதி , 347 . 
வஞ்சி மிலைந்து - பகைமேற் செல் வதுவை , 324 . 

வோர் அணியுமாலையை யணிந்து , வந்தனை - வணக்கம் , 101 . 
வஞ்சியர், 14 . 

( 219 . வந்தி , 338 . 
வட்டப்பாறை -சந்தனக்கல் , 259, 344 . வந்துபோம் வந்துபோம் , 88 . 
வட்டப்பிட்டு , 144 . 

வம்பலர் , 19. 
வட்ட முறுபிட்டு - வட்டவடிவமாகக் வயம் , 18 . 
கிண்ணத்தாற் கொட்டி அமைத்து வயிடூரியம் , 97 . 
வைத்திருக்கும்பிட்டு , 144 , வயிரம் பிறக்குமிடம், 96 , 


. 


அரும்பத் முதலியவற்றின் அகராதி . 


சக்கூ 


வயிறு எரியிடல் , 184 . 

வலைஞர் , 84 . 
வயின் - இடம் , வயிறு , 333 , 345 . வலைபின்னல் , 84 .. 
வரகுணபாண்டியர் , 245 . 

வலைவாணர் - வலைஞர் , 84 . 
வாகுணபாண்டியர் பக்தி , 248 - 9 . வழக்கு - நீதி , 275 . 
வாகுணபாண்டியர் மைந்தன் , 251 - வழக்குவிடுவித்தல் , 64 . 

[ 2 , 255. வழி - வகை , 204 . ( துதிக்கும் , 49 . 
வரகுணபாண்டியன் சரித்திரம் , 249 . வழுத்தித் துதிக்கும் சொல்லித் 
வரகுணன் , 245 , 255,327,343 , 349 . வழுதி , 43-4 , 192 , 266 , 299 , 320 , 
வாகுணன் இடைமருதில் அகரமியற் 321 , 323 , 339 , 341-3 , 345-6 . 

[ றியது, 248. 

வழுதி வெப்பு , 325 . 
வரகுணன் புத்திரன் , 251 , 253 , 255 . வள்ளல் , 218 , 259 , 308 . 
வரதன் , 331 . 

வள்ளுறை - பெரிய துளிகள் , 54 . 
வாமுடைச் சொக்கன் , 310 . 

வளம் , 266 . 

(உண்டாக , 104 . 
வார் - சிறந்தவர் , தலைவர் , 139 . வளம்பட - பலவகைச் செல்வமும் 
வாவேணும் , 266 . 

வளர்த்தி வைத்தல் - தூங்கச்செய்தல் , 
வான் - மணமகன் , 339 . 

வளர்ந்திட வளர்ந்திட , 62 . [ 154 . 
வராகம் , 293 . 

வளவன் , 155 , 241 , 267,327 . 
வராபயம் - வாரமும் , அபயமும் , 7 . வளை - ஒருவகையாயுதம் , சங்கு , 15 , 
வரால் - மீன்விசேடம் , 308 , 310 . 31 , 52 , 111 , 231,320, 326,348. 
வரி - கீற்று, 323.(180,267,279,294 . வளைச் செட்டியின் கோலம் , 87 . 
வரிசை - சம்மானம் , முறை , 49,137 , வளைத்தல் - தடுத்தல் , 88 , 122-3 . 
வரிசைத்தூசு, 136 . 

வளைத்திடும் வளைத்திடும் , 122 . 
வரிசைமாதர் - விறலியர் , 18 . 

வளைத்து - தடுத்து , 122 - 3 . 
வருணன் , 320 . 

( 256 . வளைத்துவாங்கல் , 122 . 
வருபோகம் -பின் உண்டாகும் விளைவு, வளைத்து வைத்தல் , 123 . 
வரும் வரும் , 125 . [ 230 , 261. வளைநீர் , 18 . 
வரை - பக்கமலை , மூங்கில் , 174,229, | வளைப்பு - தடை , 122 . 
ரயற, 60 . 

வளைப்புறுவ , 14. 
வரையுரு , 102 . 

வளைப்பேம் - தடுப்போம் , 88 . 
வரைவில் - மலையாகியவில் , 37 . வளையல் , 87,349 . 
வல்லபம் , 57 , 190 , 297 . 

வளையற்கார மண்டபம் : வடக்கு 
வல்லான் செயல் - சிவன் செயல் , 281 . ஆவணி மூல வீதியில் உள்ளது . 
வல்லி , 303 . 

வளையென்னும் ஆயுதம் , 231 . 
வலப் பொற்சேவடிக் கூத்து , 158 . வற்றற் கருப்பிலை காய்ந்த கருப்பங் 
வலம் - வெற்றி , 247 . 

தோகை , 194 . 
வலவன் , 245 . 

வற்றாய் - வல்லதாய் , 226 . [ 161 . 
வலவை - ஒருந்தி ; இலங்கைத் தீவிற் வற்றான வன்மையையுடையதான , 
சமனொளி மலையிலிருந்து உண் வறுவியோர் - தரித்திரர் , 280 . 

[ டாவது , 94 . வன்பற்கு அரியான் , 175 . 
வலவோட்டு - வலமாக ஓட்டுதல் , 129 . வன்புலவர் - சங்கப்புலவர் , 261 . 
வலன் வலாசுரன் , 94 . ( 94 . வன்னி - நெருப்பு , 72 , 112 , 340 . 
வலாசுரனை இந்திரன் கொன்றது , வன்னிமரம் , 330 , 346 . 
வலிசெயாது பலாத்காரம் செய்யா 

வன்னியத் தலைவர், 295 . 
மல் , 283 . 

( 346 . வன்னியர் - சிற்றாசர் , சேனைத்தலை 
வலியான் - கரிக்குருவி , 297 - 8 , வர், மந்திரிகள் , 11,290,291 ; 345-6 . 
வலைக் கண், 25 . 

வன்னியர்கள் தலைவன் , 202 , 290 . 


வரைய 


. 


- 


- 


. 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


வாாடா . 


வனசரன் - வேடன் , 339 . 

வாதையம்புரம் - வாதவூர் , 124. 
வனிதை , 341 . 

வாமத்தாள் - இடப்பக்கத்தி லுள்ள 
வாக்கு , 220 . 

வாய் - வாயில் , 91 . 

( வள் , 156 . 
வாகீசச்சுவாமிமடம் ; இது திருஞான வாய்மை , 22-3 . 

சம்பந்த மூர்த்திநாயனார் சைனர் வாய்மையுரியவர் - சங்கப் புலவர் , 67 . 
களை வெல்லுதற்கு மதுரைக்கு வாவாயதம் = வாயசம் - காக்கை , 132 . 
எழுந்தருளிய பொழுது தங்கிய வார் - கச்சு , 23 . 
இடம் ; ஞானாமிர்த நூலாசிரிய 

வாடா , 192 . 
ருடைய பரம்பரையார் மடமோ வாரணம் - யானை , 10 , 38 , 209 . 
வென்றுநினைத்தற்கும் இடமுண்டு; வாரணாசிப் புரம் - காசி , 12 . 
பழைய சொக்கநாதர் கோயிலுக்கு வாரம் - கிழமை , தடவை , பட்சபாதம் , 
வடக்கே யிருந்ததென்று சொல்லு வாரம் பட்டு , 285.[ 17 , 22 , 28 , 285 , 
கின்றனர் , 183-4 . 

வாரி , 15 , 17 , 22 , 102 . 
வாகைத்தொடை ; 222 . 

வாரித்தலம் - பூமி , 34 . [ 140 . 
வாங்கருமன்பு , 85. ( வாங்கி , 250,254 . வாரியர் - தடுத்துச் செலுத்துவோர் , 
வாங்கி - கழற்றி , கைக்கொண்டு, பின் வாருதி - வாரிதி , 333 . 
வாங்குகயிறு , 84 . 

வாரொழுக்கி , 25 . 
வாங்குதல் - கழற்றுதல் , 26 . வால்குழைத்தல் , 264. ( லல் , 174 . 
வாசகம் , 114 , 126 . 

வால்விதிர்த்து உடன் முறுக்கிச் செல் 
வாசக வோலை , 302 . 

வாலதி - வால் , 183 . 
வாசல் , 322 . 

வாலம் - வால் , 244 , 343 . 
வாசவன் , 25 , 94 , 225 , 331 . வாலவாய் : மதுரையின் பெயர் , 244 . 
வாசி - குதிரை, திருவாசிகை, விசே வாவி , 26 , 46 , 347 . 
டம் , வேறுபாடு , 129 , 190 , 231 , வாழ்கவந்தணரென்னும்பதிகம் , 196. 

[ 241 . 

வாழ்த்தி - மகிழ்வித்து , 50. 
வாசிகாட்டி , 231 -7. 

[ 154 , 208 . வாழ்தல் - மகிழ்தல் , 210 . 
வாசிகை - கோத்தமாலை , மலர்மாலை , வாழ்ந்தனம் வாழ்ந்தனம் , மகிழ்ந்த 
வாசித்தாள் - குதிரையினடி , 343 . னம் மகிழ்ந்தனம் , 50 . 
வாசித்தூசி , 124 , 

வாழ்ந்தனன் - மகிழ்ந்தனன் , 700. 
வாசியாக , 129 . 

வாழ்ந்தார் , 150 . 
வாசியை வாசியாக ஏறுவான் , 129 . வாழ்ந்து - மகிழ்ந்து , 27 - 8 , 55, 99 , 
வாசிவாரியப் பெருமான் , 140 . 

125 , 137 , 149 , 199 , 233 , 244 , 
வாடிடாது - குறையாமல் , 17 . 

249 , 274 , 293,300 . 
வாணர் , 286 . 

வாழ்வு , 268 , 350. ( ஒரு பதிகம் , 115 . 
வாத்திய விசேடங்கள் , 205 . 

வாழாப்பத்து - திருவாசகத் 

துள்ள 
வாத பித்தம் கவமுதல் வல்வினை 

வாளகிரி , 17 . 
வேதனை , 22 . 

வாள் சன் - உக்கிர குலத்திற் பிறந்த 
வாதபுரம் , 337. 

பாண்டியன் , 14 . 
வாதம் , 22 . 

வாளை - 15 . 
வாதராசன் - வாயுதேவன் , 106 . 

வாறு 

வீதம் , 326 . 
வாதவூரர் , 7 , 106 , 338 . 

மேகம் , 346 . 
வாதவூராளி , 86 , 323 . 

வான்மீகி , 29 , 314 , 
வாதனை - பழக்கம் , 310 . 

வானரசர் - மேக அரசர் , 230 ; 
வாது , 285 , 344. 

[ 198 . வானிற் பொலியென்னும்பதிகம் , 181 . 
வாது செய்தவ 

வாரண மென்னு நாமம் , விசயம் - மிக்க வெற்றி , 346 . 
வாதை - துன்பம் , 256 . 

விசய மண்டபம் , 40 . 


. 


வான் 


அரும்பத முதலியவற்றின் அகராதி . 


விசயமாமகுட வல்லி , 36 . 

விநாயகர் துதி , 109 . 
விட்ட - தங்கின , 190 , 340 . 

விபூதி மகிமை , 195 . 
விட்டல் - விடல் , 177 . 

விமலச் சித்தன் , 334 . 
விடத்தரங்காய் , 269 . 

விமலன் , 341 . 
விடப்பாகம் , 189 . 

விமலை , 333 . 

( 248 . 
விடம் , 325 . 

விமானப் புரிசை - கொடுமுடி மதில், 
விடமன் - விஷமன் , 262 . 

விமானம் , 27 , 248 , 289 . 
விடுத்தல் - தங்குதல் , 266 . 

வியந்தார் , 67 . 
விடு தலம் - நிலா முற்றம் , 65 . 

வியர், 101 . 
விடுவிடு , 82 . 

வியாகரணம் , 347 . 
விடும் விடும் , 64 , 249 . 

வியாதர் வான்மீகி யெச்சர் , 314 . 
விடுவிப்பான் , 64 . 

வியாதன் , 29 , 314 . 
விடை - இடப முத்திரை, இடப மூர் வியாழத்தோடு வழக்கு வென்றது , 20 . 
த்தி , உத்தரவு , காளை , விடுத்தல் , விரலாழி , 84 . 
108 , 178 , 340 , 343 . 

விருத்தகுமாரபாலர் , 349 . 
விடைக்குறி - ரிஷப முத்திரை , 10 , | விருத்தவேதியர் , 200 . 
விடைக்குறியம்பு , 10. [ 327 , 349 . விருத்தன் , 302 , 324. 
விடையிற் போந்து , 108 . 

விருத்தாசுரன் , 317 . 
விடை விடை , 177 . 

விருத்திரஹத்தி , 27 . 
விண் கொளாலயம் , 167 . 

விருத்திராசுரன் , 23 , 27 , 317, 331 . 
விண்ணப்பம் 285 . 

விருது , 238. ( மணமுள்ளவை , 161 , 
விண்ணெனத் தார்மணியார்ப்ப , 126 . விரை - மலர் சந்தனம் முதலிய நறு 
வித்தகர் , 64 . 

வில்லரிவாளி , 101 . 
வித்தாரம் , 319 . 

வில்லி , 254 . 
வித்து - காரணம் , 94 . 

வில்லிபாரதம் , 9 , 81 , 169 , 191 - 2 , 
வித்து நெற்பிட்டு, 145 . 

241 , 272 , 318 . 
விதம் - பயன் , வகை , 318 , 325 . வில்லிற் கட்டியமணி , 231 . 
விதரணம் - கொடை , 218 , 

விலங்கு , 25 .. 
விதானித்து , 38 . 

விலங்கெனுமணி , 171 . 
விதிமாற்றல் ( புலி மான்கன்றுக்குப் விலாவொடி.- விலாப்பக்கம் 

ஒடியும் 
பாலளிக்கச் செய்தல் ) , 264. படி சிரிக்கும் சிரிப்பு , 198 . 
விதியின் கட்டகுந்தகனம் , 160 . விலாவொடிப்ப , 269 . 
விதிர்ப்பு - நடுக்கம், 25 . 

விலைகோள் , 95 . 
விதிர் விதிர்த்தல் , 287 . 

விவிதம் - பலவகை , 334. 
விதிர்விதிர்த்தான் - விரைந்தான் , 203 . விழா - மணம் , 43 , 98 . 
விதிர்விதிர்ப்ப , 183 . 

விழாவளம் , 18 . 
விதிரா . நடுங்கி , 143 . 

விழுக்காடு - விழுதல் , 267 . 
து - சந்திரன் , 5 . 

( 227. | விழுப்பம் , - சிறப்பு , 323 . 
விது என்று - சந்திரனும் சூரியனும் , விழுப்பாதராயர் (விழுப்பரையர் ): 
விதுகுடுமிப் பெருவழுதி 

ஆவணித்திருவிழாவிற் சுந்தரபாண் 
விதும்ப - நடுங்க , 91 . ( மாறர் , 52 . 

டியரின் பட்டாபிஷேகதினமாகிய 
விது மரபு , 93 . 

எ - ஆம் திருநாளில் அவரிடமிருந்து 

பொன்னெழுத்தாண்யைப் பெற்று 
விந்து , 93 . 

நாடோறும் கணக்குவாசிக்கும் உரி 
விநாயகமுனிவர் இந்நூலாசிரியரு மையுடையவர்கள் ; 

பாண்டிபதி 
விநாயகர், 2. [டைய ஆசிரியர் , 8 . னாலுக்கும் வேண்டிய விழுப் பாத 


. 


சுந்தா 


துமுடி , 100 . 


சஉஉ 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணம் . 


ப 


ராயர் என இவர்கள் சம்பந்தமாக வெண்பொரிசிந்தல் , 251 : 
ஒரு பழமொழியும் வழங்கும் . வெந் வெரிந் என்பதன் விகாரம் , 
விள்ளல் - சொல்லல் , 161 . 

முதுகு , 36 , 189. 
விளரி - ஒரு பண் , 267 . 

வெப்பு - சுரநோய் , 185 , 340 . 
விளித்து - அழைத்து , 242 . 

வெம்பி , 125 . 
விளிந்து - நாணமுற்று , 69 , 221 . 

வெருகு - பூனை , 132 . 
விளிய - அவமானப்பட , 253 , 283 . வெருட்டல் , 69 . 
விளிவிலாது , 194 . 

[ 241 . வெள்ளம், 221. ( யறைவித்தல் , 142 . 
விளிவு - அவமானம் , 156 , 178,189 , வெள்ளம் மிகுந்த இடத்தில் பறை 
விளை அளவர் - விளைகின்ற அளத்தை வெள்ளர் - ( திருநீற்றால்) வெண்ணிற 
யுடையவர் , 16 . 

முடையவர் , 249 . 
விளையாட்டு ஐந்து - படைப்பு முத வெள்ளிப் பொருப்பு , 326 . 

லிய ஐந்து தொழில்கள் , 14 . வெள்ளிமன்றம் , 5 , 6 , 17 , 42 , 
விற்றழும்பு , 207 . 

வெள்ளியம்பலத்தெரு: இதுதெற்குச் 
விறகு விற்றகோலம், 269 - 70. 

சித்திரைவீதியிலுள்ள வெள்ளி 
விறலி ,271 , 283 , 329 . 

யம்பலத்தின் பக்கத்தே யுள்ளது . 
வினை - போர் , 219, 251 . 

வெள்ளியம்பலம் , 42 , 332 , 350 . 
வினைக்கணில்லார் , 118 . 

வெள்ளியொளி மன்றம் - வெள்ளியம் 
வினைக்களம் - போர்க்களம் , 240 . 

பலம் , 17 . 
வீட்டும் - கொல்லும் , 331 . 

வெற்றிமாமுரசம் - ஜயபேரி , 223 . 
வீடறுத்தல் , 64 . 

வெறி , 148 . 
வீணை , 268 . 

வெறுப்பு - பகைமை , 224 , 282 . 
வீதி - நேரோடல் , 18 , 131 . 

வென்றி , 25 . 
வீதி விடங்கர் , 214 . 

வென்றிப்புரம் வென்றோன் , 296 . 
வீரகத்தி , 23 , 27 . 

வென்னிட்ட , 134 . 
வீரசோழன் , 233 . 

வேகவதி , 46 , 142 , 
வீரமாறன் , 202,219 , 230 . 

வேகவதியாறு . வையைநதி , 45 . 
வீரமிக்க விருத்திரன் , 23 , 27. 

வேங்கை , 17 . 
வீரன் - சுந்தரசாமந்தன் , 205-6,222 . வேங்கை வரித்தண்டை வேங்கை 
வீராகரன் , 266 . 

யினது கோடுகளையுடைய வால் , 
வீரை - ஒருவகை மாம் , 97 . 

வேட்ட - விரும்பிய , 24 . ( 240 . 
வீழுடை - வீழுமுடை , 153 . 

வேட்டம் , 331 . 
வீற்றிருக்க - கவலையின்றி இருக்க , வேட்டு , 70 . ( ரைச் சேவகர் , 240 . 
வீறு , 256 , 288 , 324 . 

[ 35 . வேட்டுவப்பரியாள்- வேடராகிய குதி 
வீறுயராலயம் , 336 . 

வேட்டுவர் , 253 . 
வெகுளி - மாணிக்கத்தின் குற்றம் , 95 . வேட்டை , 290 . 
வெங்குரு - சீகாழி , 187 . 

வேட்டையாட்டு , 291. ( மம் , 292 . 
வெங்கைக் கோவை : துறைமங்கலம் வேட்டையாடுதல் மன்னவர்க்குத் தரு 
சிவப் பிரகாசசுவாமிகள் இயற்றிய வேடக் கோலம் , 240. 

வேடன் - கண்ணப்பர் , 5 . 
வெச்சம் - மாணிக்கத்தின் குற்றம் , 95 . வேடனிடு சூடு , 5 . 
வெடிக்கச் சிரித்து , 220 . 

வேடுவர் , 206 . ( யன் , 268 . 
வெண்காடன் , 8 . 

வேண்டியது அடியார்க்கு ஈயும் மெய் 
வெண் சிந்துரம் , 318 . 

வேணும் - வேண்டும் , 233 , 266 . 
வெண்ணீறு , 340 . 

வேணுமோ, 294 . 
வெண்பாசி - ஒருவகைமணி 261 , வேத்திரம் : - பிரம்பு , 58 . 


நூல் , 84 . 


அரும்பத முதலியவற்றின் அகராதி . 


வேத சூத்திரம் , 152 . 
வேதஞ் சொல்யாண்டு - நூறு பிரா 

யம் , 148 , 257 - 8 . 
வேதஞ் சொல்யாண்டுவாழி , 148 . 
வேத நாயகன் - குருந்தமூலகுரு , 105 , 
வேதம் , 350 . 

[ 117 , 313 . 
வேதம் நான்கு , 311 - 2 . 
வேத மொழிபவர் , 347 . 
வேதவாய் , 273. 
வேத வேள்வி , 191 . 
வேதா, 327 . 
வேதாந்தம் , 325 . 
வேதாமுடியறுத்தோன் , 296 . 
வேதாரணியம் , 179 . 

( 271 . 
வேதாவும் மாலுங் காணாவிண்ணவன் , 
வேதியர் , 107 . 

( யார் , 16 . 
வேந்தர்வல்லி - தடாதகைப் பிராட்டி 
வேந்தன் , 57 , 259 , 295 , 305 , 308 . 
வேந்து , 260 . 
வேப்பமாலை - முடிசூட்டுந் திருவிழா 
வில் தடாதகைப் பிராட்டியார்க்குப் 
பாண்டிய பரம்பரைக்குரிய இம் 
மாலையை அணிதல் மரபு ; சித்திரை 
த்திருவிழாவில் அ.ஆம் திருநாள் 
இக்காட்சிக் குரிய தினம் , 225 . 
வேம்பார்தொடை , 327 . 
வேம்பு , 248 . [ ரப்பதிகம் , 180 . 
வேயுறுதோளிபங்கனென்னும் தேவா 


வேர்ப்ப , 126 , 
வேல் , 348 . 
வேலை, 80 , 

. [பாண்டியன் , 81 . 
வேலை வடிம்பலம்ப நின்றான் - ஒரு 
வேலோன் - முருகக் கடவுள் , 333. 
வேழக்குன்று , 104. 
வேழம் , 22 , 99 , 101 . 
வேள் - மன்மதன் , 5 , 339 . 
வேள்வி , 18 , 191 , 341 . 
வேள்வி ஐந்து , 311 . 
வேறு நிலை : ஓர் இடப்பெயர் ; இந்தி 

எனைவிட்டுப் பழிநீங்கி வேறாய் 
நின்ற இடம் ( திருவிளை . இந்திரன் . 
வைகாளி, 121 . 

( எக . ) 
வைகை : வேகவதியென்பதன் மருஉ ; 

வையை யெனவும் வழங்கும் , 13,17 . 
வைதிகம் , 343. ( மூர்த்தி நாயனார் ,181 . 
வைதிகயானை - திருஞான சம்பந்த 
வைதிக வாரணம் - திருஞான சம்பந் 

தர் , 175 , 305 , 340 . 
வையத்தைந்து நிலம் , 17 . 
வையம் - தேர் , 221 .[ இடம் , 118 , 121 . 

குதிரையை நடத்தும் 
வையாளி வீதி , 128. 
வையை , 196 , 199 , 319 , 337 - 8 . 
வையைமாநதி , 141 , 196 . 

ராகரம் , 96 . 
ஹாலாஸ்ய மாஹாத்மியம் , 81 . 


வையாளி 


வைரா 


తాత 


பிழையும் திருத்தமும் . 


பக்கம் . வரி . 

29 
31 


கக 


உஎ 


21 


பிழை . 
சிற்றறசர் 
கிவுதாவி 
கெர்ட்டி 
எது து 
மண்டத்தை 
யார்வினொ 


ஏ 2 . 


16 
38 
36 
36 


எச 


கஉ 


காக 


23 
35 
43 
4 
211 
27 


கரு 


திருத்தம் . 
சிற்றாசர் 
கிந்திர 
கொட்டி 
முதுமடை 
மண்டபத்தை 
யார்வினொடு 
யருட் 
வலனைவச் 
வலன் 
குளம் 
பெருமான் 
தோர் 
பரிகல் 
வனாகிய 
செற்றாயக் 
மாறு 
ஏன் றவங் 
பணிக்கு 
புனல் 
னேத்திடச் 
11 


கசங் 


கசசு 


கசஎ 


22 
> 36 


கசுஎ 


கசுக 


வல்வனைச் 
வலவன் 
குளம் , 
பெருமன் 
தேர் 
பரிகள் 
வவனாகிய 
சிற்றாயக் 
மாறு 
என்றவங் 
பணி 
புனல 
னேத்திடச 
1 
வன்மை 
தளர்வில 
ரங்கி 
பொருள்கள 
மதுரை 
சேதிபர்கோமான் 


கசுக 


கஎக 


கஅஉ 


20எ 


15 
37 
13 
13 
38 
24 
27 
14 
33 
22 
3 


உகஉ 


வண்மை 


உங 0 


உங்ச 


உஙரு 


தளர்வில் 
ரங்கி 
பொருள்கள் 
மதுரை 
சேதிபர்கோன் . 


உருக 


கூகச 


